


காஞ்சிப்‌ புராணம்‌ 


ஆளவந்தார்‌ ஆதனக்‌ கச்சாலையர்‌ இயற்றிய 
காஞ்சிப்‌ புராணம்‌ 


(கம்பர்‌ புராணம்‌) 


பதுப்பா சிரியர்‌ 
, 18. இராமராஜன்‌ 


(கம்பராமன்‌) 


மகாமகோபாத்தியாய 
டாக்டர்‌ ௨. வே. சாமிரகாதையர்‌ நூல்கிலையம்‌ 
திருவான்மியூர்‌, சென்னை-600 041 
19939 


மகாமகோபாத்தியாய 
டாக்டர்‌ ௨. வே. சாமிநாதையர்‌ 


நரல்நிலைய வெளியீடு எண்‌, 80 


முதல்‌ பதிப்பு :--1988, 1000 பிரதிகள்‌, 


ஓ மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ ௨. வே. சாம்காதையர்‌ நூல்‌ நிலையம்‌ 


விலை :--ரூ 25 


உள்ல வர்ர உ ரிங்கா] க584648006 7௦ 106 ]மீர்ரர்ல்நு ௦04 
யே/(பா6, கே, ௦4 1ரய்2. 


ரசல்‌ 4 84௧11 8 0 (போர்‌) 1, 0000௨ 51120, 1/180195-1 


ஜேஜே ₹$ நே டே உ மே 66 ௩௩ 


வவட ரஷ 
ம வ லு 


உள்ளுறை 


பாயிரச்‌ சருக்கம்‌ 
சிவாலயச்‌ சருக்கம்‌ 
அரிதிருமுற்றச்‌ சருக்கம்‌ 
இர்த்தச்‌ சருக்கம்‌ 
அபிதானச்‌ சருக்கம்‌ 
கயிலாயச்‌ சருக்கம்‌ 
உமைவரு சருக்கம்‌ 
நகரச்‌ சருக்கம்‌ 
நகர்காண்‌ சருக்கம்‌ 
பூசைச்‌ சருக்கம்‌ 
இருவிழாச்‌ சருக்கம்‌ 
தூர்மச்‌ சருக்கம்‌ 


பிழைதிருத்தம்‌ 


25 
215 
820 
260 
285 
520 
585 
556 
56.1 
990 
414 


காஞ்சிப்‌ புராணம்‌ 
முன்னுரை 

உலகுடைய காயகியாகிய உமையன்னை சிவபெருமானை 
ஆகம முறைப்படி பூசனை செய்யத்தாமே விழைந்து வந்து 
வணங்கித்‌ தழுவக்குழைக்த தலம்‌; இந்திய காட்டில்‌ பொன்‌ 
எழுத்தில்‌ வரையப்படவேண்டிய புண்ணிய தலம்‌; பல்வேறு 
சமயத்தினரும்‌ நிறைந்து நிறை வாழ்வு பெற்றதலம்‌; 
ப்ல்லவர்‌ முதலான பல புகம்ப்‌ பேரரசர்‌ ஆண்ட தலைநகர்‌ 
காஞ்சியம்பதி. சுமார்‌ 2000 ஆண்டுகளுக்கும்‌ மேலாக்த்‌ 
தமிழகத்தில்‌ தலையாய ஈகராகத்‌ இகழ்ந்து இந்நகரின்‌ பெரு 
மைகளை மரபு வழியில்‌ பாடிய பல புராணங்கள்‌ காஞ்சிப்‌ 
புராணம்‌: என்னும்‌ பெயரில்‌ உண்டு. சில காஞ்சிப்‌ புராணங்‌ 
கள்‌ வெளிவந்துள்ளன. :பமைய காஞ்சிப்‌ புராணம்‌' என்று 
சிலரால்‌ அழைக்கப்பெறும்‌ இர்நூல்‌ இதுகாறும்‌ அச்சில்‌ 
வரவில்லை. முன்னர்‌ இதை அச்சிட முயற்சி நடந்துள்ளது 
என்றும்‌ ௮.து ஏனோ முடிவுறவில்ல எனவும்‌ அறிகிறோம்‌. 
இந்நூல்‌ டாக்டர்‌ ௨. வே. சா, அவர்கள்‌ சேமித்த நூல்களில்‌ 
ஓன்று. மேலை நாட்டு அறிஞர்‌ தமிழின்பால்‌ அன்பு 
கொண்டு தமிழறிய விரும்பியபோது இந்நூலை அங்கு 
அனுப்பிப்‌ பின்னர்‌ திரும்பப்‌ பெற்ற பெருமை வாய்ந்குது. 
“கடல்‌ கடந்த தமிம்‌' எனத்‌ தமிழ்த்‌ தாத்தாவால்‌ பெயர்‌ சூட்‌ 
டப்பட்ட சுவடி இது. இத்நாலை எழுதியவர்‌ கச்சாலையார்‌ 
ஏன்று அமைக்கப்படுகிறார்‌. அவருக்குக்‌ 'கச்சாலை அகளங்கர்‌: 
என்றும்‌, பூரண லட்சண கச்சாலை போதர்‌' என்றும்‌ 
பெயர்‌ இருந்தமை அறிகிறோம்‌. காழிவள்ளல்‌ சந்தானத்துச்‌ 
சோமானனன்‌ என்ற பெரியாரின்‌ சீடர்‌ அவர்‌ என்று அறி 
கிறோம்‌. இந்நாலை “காமாட்சி ஏகம்பவாணர்‌ புராணம்‌”! 
என்றும்‌, “ஏகம்பர்‌ புராணம்‌'' என்றும்‌, “கம்பர்‌ புராணம்‌” 
என்றும்‌ அமைத்துள்ளனர்‌. கணபதி காப்பில்‌ இதைக்‌ 
“காஞ்சியம்‌ புராணம்‌' என ஆசிரியர்‌ அழைக்கிறார்‌. இந்‌.நால்‌ 
தீவிர இவ்வாசிரியர்‌ கச்சிக்கோவை என்னும்‌ நூலும்‌, 
பாரதமும்‌ இயற்றியுள்ளார்‌. இந்நூல்‌ 18 சருக்கங்களையும்‌ 
1212 விருத்தங்களையும்‌ உடையது, 

இர்நாலுக்குத்‌ தமிழ்க்கடல்‌ இரு இராமராஜன்‌ நூல்‌ 
ஆராய்ச்சியுரையும்‌ மிகச்‌ சிறந்த உரையும்‌ எழுதியுள்ளார்‌, 


இரு இராமராஜன்‌ அவர்கள்‌ தமிழ்ப்‌ புலமையில்‌ திளைத்‌ 
தவர்‌. பண்புள்ளமும்‌ உயர்ந்த இலக்கிய ரசனையும்‌ மிக்கவா. 
ஆசு கவி, கம்பராமாயணத்திலும்‌, சிவகசிக்தாமணியிலும்‌, 
ஆழ்வார்‌ பாசுரங்களிலும்‌ ஆழ்ந்த புலமையும்‌ அளவற்ற ஈடு 
பாடும்‌ கொண்டவர்‌. கம்பன்‌ அடிப்பொடி காரைக்குடி. 
சா. கணேசன்‌ அவர்களாலும்‌, பிற தமிழ்‌ மூதறிஞர்களாலும்‌ 
பாராட்டப்‌ பெற்றவர்‌. தமிழ்த்தாத்தா ௨. வே. சா. 
அவர்களை தமிழ்த்‌ தெய்வ அம்சமாகப்‌ போற்றி வணங்கு 
பவர்‌. அவர்‌ எனது வேண்டுகோலா ஏற்று இந லுக்குச்‌ 
சொல்‌ நயமும்‌ பொருள்‌ நயமும்‌ நிறைந்த உரை எழுதியுள்ள 
மைக்கு எனது நன்றி, 


இந்நூல்‌ காஇதப்படியாகத்தான்‌ ௨. வே. சா, அவர்‌ 
களுக்குக்‌ கடைத்துள்ளது. காகிதச்சுவடி. 148ஆக உ.வே.சா 
நூலகத்தில்‌ பாதுகாக்கப்படுகிறது. இதைப்‌ பண்டிதர்‌ 
௮, ராஜப்பா அ௮ச்சேறும்‌ வகையில்‌ இருத்திய பாடி தயாரித்‌ 
துள்ளார்‌. தமிழ்ப்‌ புலவர்‌ சீனிவாசன்‌ அவர்கள்‌ அச்சுப்‌ 
பிழைகளைத்‌ இருத்தி இந்நூல்‌ வர உதவியுள்ளார்‌. அவர்‌ 
களுக்கும்‌ நூல்‌ அச்சிட்டுத்தந்த ராஜன்‌ கம்பெனியாருக்கும்‌ 
எமது நன்றி, 

௨, வே. சாமிகாதையர்‌ அவர்கள்‌ இந்நூலை அச்சிட 


வேண்டும்‌ எனப்‌ பெரிதும்‌ விரும்பியது இப்பொழுது நிறை 
வேறியுள்ளது எமக்கு மகிம்வை அளிக்கிறது. 


இரா. காகசாமி 


உ 
இருச்சிற்றம்பலம்‌ 
முகவை ம்‌ 
துருவாசகம்‌. 


ஏகம்‌ பத்‌ துறை எந்தாய்‌! போ நி! 
பாகம்‌ பெண்ணுரு வானாய்‌/ போற்றி! 


தேவாரம்‌. 
இங்கள்‌ தங்கிய சடையுடை யானைத்‌ 
தேவ தேவனைச்‌ செழுங்கடல்‌ வளரும்‌ 
சங்க வெண்குமைக்‌ காதுடை யானைச்‌ 
சாம வேதம்‌ பெரிதுகப்‌ பானை 
மங்கை நங்கை மலைமகள்‌ கண்டு 
மருவி ஏத்தி வமிபடப்‌ பெற்ற 
கங்கை யாளனைக்‌ கம்பன்‌எம்‌ மானைக்‌ 
காணக்‌ கண்ணடி யேன்பெற்ற வாறே. 


பாரத நாட்டின்‌ பண்பாட்டிற்கும்‌, கர்ம ஞானபக்தி 
யோகங்களுக்கும்‌, மூல ஊற்றாகப்‌ பொலிபவை, கான்கு 
வேதங்களும்‌, அவற்றின்‌ அங்கங்களும்‌ (சிட்சை, வியாக 
ரணம்‌, சந்தசு, நிருத்தம்‌, சோதிடம்‌, கற்பம்‌) மீமாம்சையும்‌, 
நியாய நூலும்‌, இதிகாச புராணங்களும்‌, அறநூல்களும்‌ 
ஆகும்‌. இவற்றை வித்தியா ஸ்தானங்கள்‌ என்பர்‌. ஆயுர்‌ 
வேதமும்‌, தனுர்வேதழும்‌, காந்தர்வமும்‌ (இசை) அர்த்த 
சாஸ்திரமும்‌ உபவித்தைகள்‌ என்று கூறப்படும்‌. புராணரத்‌ 
தினம்‌ (விஷ்ணு புராணம்‌), 
அங்கம்‌ஓர்‌ ஆறும்‌, மறைகள்‌ஓர்‌ நான்கும்‌ 
அரியமீ மாம்சையும்‌ நியாயம்‌ 
தங்கிய நூலி னோடிதி காச 
புராணமும்‌ தரும சாத்திரத்தோடு 
இங்கிவை ஈரேம்‌ வித்தை என்று உரைக்க 
இயைதந்திடும்‌: இவைகளை அன்றிச்‌ 
சங்கையில்‌ ஆயுள்‌ வேதங்‌ காந்தருவம்‌ 
தனுமறை என்றிவை மூன்றும்‌ 


11 


அரசர்கள்‌ நீதி அறைந்திடற்‌ குரிய 
அத்தசாத்‌ இிரமொடிந்‌ நான்கும்‌ 
விரவியே பதினெண்‌ வித்தைகள்‌ என்ப. 


என்று தெளிவாகக்‌ கூறியுள்ளது. 


வேதத்தை விளக்கத்‌ தோன்றிய புராணங்கள்‌ 
பதினெட்டும்‌ வியாசரால்‌ இயற்றப்பட்டவையே. இவற்றை 
கைமிசாரணிய முனிவர்களுக்கு எடுத்துக்கூறியவர்‌ சூத 
புராணிகர்‌, 


எது புதுமைக்குப்‌ புதுமையாகவும்‌, பழமைக்குப்‌ 
பழமையாகவும்‌ உள்ளதோ அது புராணம்‌ ஆகும்‌ (புரா-- 
நவம்‌). இப்புராணங்களைப்பயிலாதவனைக்‌ கண்டு வேதங்கள்‌ 
௮ச்சம்‌ அடைவதாகச்‌ சான்றோர்‌ பகர்வர்‌, 


இப்புராணங்கட்கு உரிய மூலங்களை, வேதங்களிலும்‌ 
சதபதப்‌ பிராமணங்களிலும்‌ காணலாம்‌. மூலக்கதைகள்‌, 
புராணிகர்களால்‌ தங்கள்‌ மனோபாவங்களுக்கு ஏற்ப 
மாறுபாட்டுடனும்‌ வேறுபாட்டுடனும்‌ விரிக்கப்பட்டன. 
௮க்‌ கதைகளின்‌ மூலக்கருத்தை உணரும்‌ திறனும்‌ பண்பும்‌ 
பெருந்தன்மையும்‌ சமயவாதிகள்பால்‌ இல்லாமற்போயின. 
அந்தோ! அதனால்‌ வைதிக சமயம்‌ ஒளி மழுங்கி விட்டது. 


தமிழ்ப்‌ புலவர்கள்‌ பதினெண்‌: புராணங்களில்‌ சிலவற்‌ 
ஹையே மொழிபெயர்த்தனர்‌. மற்றைய புராணங்கள்‌ 
யாவும்‌ (சமய வாதங்கட்டு வித்துக்ககா வழங்கும்‌) ஸ்தல 
புராணங்களே. 


ஆதியில்‌ ஸ்தல புராணங்கள்‌ ககதைககாக்‌ கூறுவதையே 
குறிக்கோளாகக்‌ கொண்‌ டி ருந்தன. அவற்றில்‌ சுவை மிகக்‌ 
5: ன பின்னர்‌ (சுமார்‌ 75ஆம்‌ நூற்‌ 
ருண்‌ தான்றிய புராணங்கள்‌ காவிய ரசம்‌ பெர்‌ 
வீசத்‌ தொடங்கின. ட்‌ 


கவியரசர்‌, பரஞ்சோதி முனிவர்‌, கவிச்சக்கரவர்த்தி 
திருக்குருகைப்‌ பெருமாள்‌ கவிராயர்‌, சவிசார்வபெளமர்‌ 
சிவப்பிரகாசர்‌, மாதவச்சிவஞான யோகிகள்‌, கவிராட்சசர்‌ 


11 
கச்சியப்ப முனிவர்‌, ரசிக சக்ரவர்த்தி இரிகூடராசப்பகீ 
கவிராயர்‌,  இிவ்யகவி எல்லப்பகாவலர்‌ ஓயரவர்களின்‌ 
ஆசிரியர்‌ மகாவித்துவான்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்‌ளாயவர்கள்‌ 
முதலான சான்றோர்கள்‌ திருவாய்மலர்ந்த புராணங்கள்‌ 
காவிய ரசமும்‌ கற்பனை வளமும்‌ நிரம்பிப்‌ பெருங்காப்பிய 
நெறியில்‌ இயங்கிச்‌ சீரஞ்சிவியாக மிளிர்கின்றன. இனியும்‌ 
பொலியும்‌. 

தல புராணங்கள்‌, சருக்கம்‌, (சிருஷ்டி) பிரதி சர்க்கம்‌, 
(மீளத்தோன்றல்‌) வம்சம்‌, மன்வக்தரம்‌, அரசர்கள்‌ வரலாறு 
முதலானவற்றைக்‌ கூறுது மூர்த்தி, தலம்‌, தீர்த்தம்‌ 
மூதலானவற்றையே சிறப்பித்துக்‌ கூறும்‌. 


பழங்காலத்தில்‌ புராணம்‌ ஐந்து இலக்கணம்‌ (சர்க்கம்‌ 
முதலானவை) பெற்றிருக்கவேண்டும்‌ என்பதைத்‌ தல 
புராணங்கள்‌ ஓதுக்கிவிட்டன. சுதந்திரத்துடன்‌ இயங்கத்‌ 
தொடங்கின. இதன்‌ நுட்பத்தை நன்குணர்ந்த கவிச்‌ 
சக்ரவர்த்தி பாரதியார்‌ தம்‌ கட்டுரை ஒன்றில்‌ 


வேதக்‌ கல்வியும்‌, வேத ஞானமும்‌ ஞூன்றிப்‌ போயின. 
வேத ஆராய்ச்சி சூன்யமாய்‌ விட்டது. புராணங்களில்‌ 
வேறு வேறு மூர்த்திகளுக்கு ஆ௫ிக்யம்‌ சொல்லப்பட்டிருப்‌ 
பதை ஓட்டி மத பேதங்கள்‌ கட்சி பேதங்களாய்‌ முடிந்தன. 
இதனால்‌ வைதிக மதமாக௫யே ஸிந்து மதம்‌ புல 
பிரிவுகளுடைத்தாய்‌ விட்டது. தத்தம்‌ மூர்த்திகளை உயர்‌ 
வாகக்‌ கூறுவதின்‌ உண்மைப்‌ பொருளை மறந்து இந்த 
மதஸ்தர்கள்‌ மிகப்‌ பெரிய அஞ்ஞானத்தில்‌ ஆழ்ந்து 
வேதத்திற்‌ காட்டிய இந்த மூர்த்திகளை இழிவுபடுத்திப்‌ 
பேசினர்‌. எனவே, வேதத்தின்‌ முக்கிய ரூர்த்திகளாகிய 
வாயு, வருணன்‌, சூரியன்‌, இக்திரன்‌ முதலியவர்களைப்‌ 
பிற்காலத்துப்‌ புராணங்கள்‌ தூரஷணை செய்யத்‌ தொடங்கி 
விட்டன. 

_ புராணம்‌ என்னும்‌ கற்பக விருட்சத்தில்‌ இலைகளும்‌ 
உள்ளன. மலர்களும்‌ உள்ளன. காய்களும்‌ உள்ளன. 
கனிகளும்‌ உள்ளன. சாரமானவற்றை ஏற்றுப்‌ பயன்‌ 
பெறுவது அறிஞர்‌ கடன்‌. தின்பதற்கு வழங்கப்பட்ட 
கரும்பால்‌ பிறருடைய விழிகளுக்குத்‌ இங்கு வராதபடி. கவன 
மாக இருக்கவேண்டும்‌ அல்லவா? 


117 


பாரத நாட்டின்‌ கலைகள்‌ யாவற்றிற்கும்‌ மூலமாக 
இருந்தது காஞ்சிபுரம்‌ ஆகும்‌. இப்பதியில்‌ சைவம்‌ வளர்க 
தது. வைணவம்‌ செழித்தது. பெளத்தம்‌ பொலிந்குது., 
சமணம்‌ ஓளி வீற்று. 


இத்தலத்துக்கு வைணவப்‌ பெருமக்களும்‌, சைவச்‌ 
சான்றோர்களும்‌ புராணங்கள்‌ இயற்றினர்‌. மும்மொழிப்‌ 
புலமை (வடமொழி, தென்‌ மொழி, பாகதம்‌) பெற்ற 
வேதாந்த தேசிகர்‌ 'மெய்விரதமான்மியம்‌' என்னும்‌ சந்தச்‌ 
செழறிப்புடைய பிரபந்தத்தைத்‌ தருவாய்‌ மலர்ந்தருளினார்‌. 


சைவச்‌ சான்றோர்கள்‌ இப்பதுிக்குச்‌ சூட்டிய 
புராணங்கள்‌ பல. அவற்றுள்‌ முதலில்‌ தோன்றியது வள்ள 
லார்‌. ஆஇீனத்துக்‌ கச்சாலையர்‌ இயற்றிய காஞ்சிப்‌ 
புராணமே. 


இந்தப்‌ புராணம்‌ ஆடம்பரச்‌ செருக்கு இல்லாமல்‌ 
தென்றல்போல்‌ மென்மையாக இயங்குகின்றது, நடை 
இயல்பாக அமைந்துள்ளது. புராணங்கள்‌ காவிய வடிவம்‌ 
பெறுவதற்கு முன்‌ தோன்றியது இது, அகையால்‌ 
இப்புராணத்தில்‌ நாட்டுப்‌ படலமும்‌, நஈகரப்‌ படலமும்‌ 
இல்லை (இருந்து அழிந்து விட்டதோ என்று சிலருக்கு ஐயம்‌ 
தோன்றலாம்‌ அதற்கு ஆதாரம்‌ இல்லை). 


இந்நால்‌ 72 சருக்கங்ககாயும்‌ 1272 பாடல்களையும்‌ 
கொண்டது. இறுதியில்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ ஆக 5 பாடல்‌ 
கள்‌ உள்ளன, 


இப்புராணம்‌ மற்றைய புராணங்களில்‌ காணாத 
புதுமையைதக்‌ தன்னகத்தே கொண்டுள்ளது. வைணவத்‌ 
தல புராணங்கள்‌ அங்குள்ள சிவதலத்தைப்‌ பற்றி மூச்சு 
விடாது. சைவத்தல புராணங்களும்‌ அங்குள்ள வைணவ 
தலத்தைப்‌ பேசாது. ஆனால்‌ இப்புராணம்‌, அரிதிருமூற்றச்‌ 
சருக்கத்தில்‌ அத்துஏரி அருளாளன்‌ வரலாற்றைக்‌ 
கூறுகிறது. 


பெளராணிகர்கள்‌ இவர்‌ கெறியைப்‌ பின்பற்றி இருக்‌ 
தால்‌ ஈம்‌ சமயம்‌ ஒன்றுபட்டு உலக சமயமாக மாறி ஒளி வீடி 


6 


இருக்கும்‌. இனியேனும்‌ இந்நெறி ஓங்க: அறுசமய முதல்‌ 
தழுவக்குழைந்த கம்பன்‌ இருவருள்‌ புரியப்‌ பிரார்த்திக்‌ 
கின்றேன்‌. 


காஞ்சிபுரம்‌ பாரத நாட்டிற்குக்‌ கலைகளை உதவிய 
நகரம்‌ ஆழும்‌. இந்ககரைப்‌ பற்றிக்‌ கவிச்சக்ரவர்த்தி காளி 
தாசர்‌, சகரேஷு காஞ்சி என்று போற்றிய பண்பும்‌ 
வேதாந்த தேிகர்‌, முத்திதரும்‌ ஈகரேழில்‌ முக்கியமாம்‌ கச்சி. 
என்று தருவாய்மலர்ந்தருளிய திறமும்‌ உலகம்‌ அறியும்‌. 


பத்திச்‌ சுவைகனி சொட்டச்‌ சொட்டப்‌ பெரிய 
புராணத்தை வடித்துத்தந்த சிவஞானச்செல்வர்‌ சேக்கிழார்‌, 
இருக்குறிப்புத்‌ தொண்டகாயனார்‌ புராணத்தில்‌ தொண்டை 
நாட்டைப்‌ பரவசப்பட்டு 110 பாசுரங்களால்‌ பாடக்‌ காரண 
மாக இருந்தது காஞ்சிபுரந்தான்‌ என்னும்‌ உண்மையைத்‌ 
தமிழ்‌ உலகம்‌ நன்கறியும்‌. இ௫்த 110 பாசுரங்களையும்‌ 
காஞ்சிப்‌ புராணத்திற்கு மூலவித்தென்றே கருதுகிறேன்‌. 


சுந்தரரார்த்து நாயனார்‌ திருவாய்மலர்ந்த “ஆலம்தான்‌ 
உகந்து அழமுதுசெய்தானை” என்ற பதிகத்தின்‌ அனுசந்தான 
முதிர்ச்சியே சேக்கிழார்‌ பெருமானுக்குப்‌ பேருணர்வை 
வழங்கி இருத்தல்‌ வேண்டும்‌. 


சேக்கிமார்‌ பெருமான்‌, பிராட்டி தழுவக்குழைந்த 
பிரான்வரலாற்றை ஈயமுறப்‌ பாடிப்‌ பிற்காலத்‌ தலபுராணங்‌ 
கட்கு வழிகாட்டியாக உள்ளார்‌. சேக்கிழார்‌ பெருமான்‌, 
பிராட்டி, தவறுசெய்்‌து கழுவாய்க்காகப்‌ பூசை புரிந்தாள்‌ 
என்று கூறவில்லை. 


பிராட்டி. எம்பெருமானைப்‌ பூசனை புரிந்த வரலாற்றைச்‌ 
சுந்தரகூர்த்தி நாயனார்‌ ஓரு பதிகத்தில்‌ (ஆலம்தான்‌) பன்‌ 
முறை பாடிப்பாடி, உருகுகன்றார்‌. பிராட்டி தழுவப்‌ பிரான்‌ 
குமைந்ததைச்‌ சேக்கிழார்‌ 


மலைக்‌ குலக்கொடி பரிவுறு பயத்தால்‌ 
மாவின்‌ மேவிய வேத நகாயகரை 

முலைக்‌ குவட்டொடு வளைக்கையால்‌ நெருக்கி 
முறுகு காதலால்‌ இறுகிடத்‌ தழுவச்‌ 


ஏ] 


சிலைத்‌ தனித்திரு நுதல்திரு முலைக்கும்‌ - 
செந்தளிர்க்‌ கரங்களுக்கும்‌ மெத்தெனவே 
கொலைக்‌ களிற்றுரி புனந்ததம்‌ மேனி 
குழைந்து காட்டினார்‌ விழைந்தகொள் கையிஞார்‌ 
என்று பாடிப்‌ பரவசர்‌ ஆகின்றார்‌. 


காஞ்சிபுரம்‌ சைவ சமய குரவர்‌ நால்வராலும்‌ பாடிப்‌ 
பரவும்‌ பெரும்பேறு பெற்ற பதியாகும்‌. மூவர்‌ முதலிகளும்‌ 
இப்‌ பழம்பெரும்‌ பதிக்குப்‌ பதினேழு பதிகங்கள்‌ 
பாடியுள்ளனர்‌. அப்பதிகங்கள்‌ யாவும்‌ ஓப்புயர்வற்றவை. 
வாசேப்‌ பெருந்தகை வழங்கிய தாண்டகப்‌ பதிகங்கள்‌ 
இரண்டும்‌ வேதங்களிலும்‌ மேலானவை. காமிப்பிள்ளையார்‌ 
திருவாய்‌ மலர்ந்த திருவியமகப்‌ பாடல்கள்‌ அந்தமில்‌ 
பொருள்‌ கொண்டு' நம்மை வியப்பில்‌ ஆழ்த்துகின்றன. 
சுந்தரர்‌ தோழமை உணர்வால்‌ பேசிய கெய்யும்பாலும்‌' 
(பதிகம்‌) பாடும்‌ நாவில்‌ அமுதூறச்‌ செய்கின்றது. அப்‌ 
பாவணத்‌ தமிழைப்‌ பாடாத நா காவன்று. அது பதியாத 
நெஞ்சு நெஞ்சன்று. 


மணிவாசகர்‌ சச்சி ஏகம்பனைச்‌ சில பாடல்களாலும்‌, 
சில அடிகளாலும்‌ போற்றினாலும்‌ அவை அற்புதமானவை. 
அவர்‌ வழங்கும்‌ திருப்பொற்‌ சண்ணம்பூசி, இருப்பூவல்லி 
சூடி, திருவுந்தியாகும்‌ பேறு பெற்றவர்கள்‌ சிவானுபூதி 
அடைவார்கள்‌. 


பாரனைத்தும்‌ பொய்‌ என்று நீத்த பட்டினத்தடிகள்‌ 
பாடிய திருவேகம்பமுடையார்‌ திருவந்தாதி இலக்கியச்‌ 
சுரங்கம்‌. காஞ்சிபுரத்தில்‌ எழுந்தருளியுள்ள முருகப்‌ 
பிரானை அருண௫ரிகா தர்‌ 46 திருப்புகழ்‌ பாடித்‌ தமிம்மொமி 
வீறு மிக்கது என்பதைப்‌ பறைசாற்றி உள்ளார்‌. 


இதுவரை எழுதியவை முற்றும்‌ தோத்திரங்களைப்‌ 
பற்றியே. இப்பதிக்கு அமைந்த சிற்றிலக்கியங்கள்‌ கணக்‌ 
கற்றன. அவற்றுள்‌ தலை கறந்தது முத்தமிழ்‌ விரகன்‌ 
வீரராகவப்‌ பிரான்‌ திருவாய்‌ மலர்ந்த ஏகாம்பரநாதர்‌ உலா, 
அது சுவையால்‌ அழுதை வெல்லும்‌. ஒளியால்‌ சூரியனையே 
நாணமாறச்‌ செய்யும்‌. 


நார்‌ 


இங்கனம்‌ சான்றோர்கள்‌ பாடிப்‌ பாடிப்‌ பரவசம்‌ 
ஆவதுற்குக்‌ காரணமாக இருநத ஏகம்பர்‌ புகமை விரித்‌ 
துரைக்கும்‌ புராணங்கள்‌ வடமொழியில்‌ முதலில்‌ 
"தோன்றின. 


மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கப்‌ புலவரும்‌, மெய்கண்ட 
சித்தாந்த சாத்திரப்‌ பிரசாரகரும்‌ (வண்ணச்சரபம்‌ தண்ட 
பாணிஸ்வாமிகளால்‌) வண்ணக்களஞ்சியம்‌ எனப்‌ புகழப்‌ 
பெற்றவரும்‌, ஆகிய காஞ்சி நாகலிங்கமுதலியார்‌ தாம்‌ 
பதிப்பித்த காஞ்சிப்‌ புராணமுன்னுரையில்‌ வரைந்த 
குறிப்புக்கள்‌ இன்றியமையாதவை. அவற்றைக்‌ கீழ 
காணுங்கள்‌. 


,இக்காஞ்சி மஹா க்ஷேத்திர பிரபாவம்‌, வடமொழியில்‌ 
ஸ்காந்தபுராணம்‌ சனத்குமாரசம்ஹிதை காளிகா காண்டத்‌ 
தில்‌ தீர்த்து மான்மியத்தில்‌-கூறப்பட்டுள்ளன, ஐம்பத்‌ 
தைந்து அத்தியாயம்‌ ஆகிய பஞ்சாசத்‌ என்ற நூலிலும்‌, 
சிவபுராணம்‌ பிரமாண்ட புராணம்‌ முதலிய பல புராணங்‌ 
களிலிருந்தும்‌ இரட்டப்பட்டுள்ள நூறு அத்தியாயம்‌ ஆய 
சதாத்தியாயம்‌ என்கிற நூலிலும்‌, மார்க்கண்டேயபுராணம்‌ 
வித்தியா காண்டத்தில்‌ பேசப்பட்டுள்ள பதினான்கு அத்தி 
யாயம்‌ ஆகிய காமாக்ஷிவிலாசம்‌ என்ற நூலிலும்‌ விஸ்தரிக்‌ 
கப்பட்டுள்ளது. 


இதனுள்‌ பஞ்சாசத்‌ என்ற நூல்‌ சிவரூர்த்தங்களுடைய 
கெளரவப்‌ பிரபாவங்களையும்‌, சதாத்தியாயம்‌ என்ந நூல்‌ 
தலம்‌ தீர்த்தம்‌ என்கிற இரண்டின்‌ கெளரவப்‌ பிரபாவங் 
களையும்‌, காமாட்சி விலாசம்‌ என்கிற நால்‌ மஹாதேவியி 
னுடைய கெளரவப்‌ பிரபாவங்களையும்‌ எடுத்துக்கூறும்‌. 


இம்‌ மூன்றனுள்‌ பஞ்சாசத்‌ என்ற நூலைத்‌ திருக்கைலாய 
பரம்பரைத்‌ திருவாடுதுறை ஆதீனத்துத்‌ திராவிட மஹா 
பாஷ்ய கர்த்தராகிய சிவஞான யோகிகள்‌ தென்மொழியிலே 
காஞ்சிப்புராணம்‌ முதற்காண்டம்‌ என்னும்‌ பெயரினால்‌ 
செய்தருளினார்‌. சதாத்தியாயம்‌ என்கிற நூலை மேற்படி. 
சிவஞான யோகிகள்‌ மாணாக்கருள்ளே சிறந்த கச்சியப்ப 
முரிவரர்‌ காஞ்சிப்புராணம்‌ இரண்டாம்‌ காண்டம்‌ என்னும்‌ 
பெயரினால்‌ தமிழிலே வட்ட. 


டா! 


காமாக்ஷிவிலாசம்‌ என்கிற நூல்‌......திருவேகம்ப நாதர்‌ 
பூஜகரும்‌, எனது ஞானாசாரியரும்‌ ஆகிய ஸ்ரீமத்‌ “முத்துகச்ச 
பேச்வர சிவாசார்ய சுவாமிகள்‌ கட்டளையின்படி காமக்‌ 
கோட்ட புராணம்‌ என்னும்‌ பெயரினால்‌ பாடிக்கொண்டு 
வருகின்றேன்‌: சிக்ரெமே முகந்து ௮ச்சு வாகனம்‌ ஏறி 
வெளிவரக்கூடும்‌. 


இஃதன்றித்‌ தென்மொழியில்‌ கலித்துறை காஞ்சிப்‌ புரா 
ணம்‌ என ஓன்றும்‌, பண்டைய காஞ்சிப்‌ புராணம்‌ என 
ஒன்றும்‌ காணப்படுகின்றன. இவ்விரண்டும்‌ சொற்சுவை 
பொருட்சுவைகளில்‌ தனக்குத்‌ தானே ஓப்பானவை,. 
முறையே இதன்‌ ஆசிரியர்‌ பிள்‌சயார்பாளையம்‌ ஆளவந்த 
தேூகர்‌ ஆதீனத்துச்‌ சிதம்பர தேசிகர்‌ என்றும்‌, வாவியூர்‌ 
பிரதாப முதலியார்‌ என்றும்‌ கூறுகின்றனர்‌. இப்புராணம்‌ 
இரண்டனுள்ளும்‌ கூறப்பட்டுள்ள சரித்திரம்‌ வேறு என்று 
மயங்க வேண்டாம்‌. முதல்‌ இரண்டு காண்டம்‌ அடங்கிய 
காஞ்சிப்‌ புராணத்துள்‌ கூறப்பட்ட சரித்திரங்களேயாம்‌. 


இவ்விரண்டு புராணத்தையும்‌ தக்கோலம்‌ ஜயா 
செல்லப்ப நாகமணி முதலியார்‌ அவர்கள்‌ குமாரர்‌ ஆகிய 
இராமசாமி முதலியார்‌ இராமகிருஷ்ண முதலியார்‌ என்னும்‌ 
வித்வஜன பரிபாலகர்‌ வேண்டுகோளின்படி. அவர்கள்‌ 
செலவில்‌ பலகையெழுத்துப்‌ பிரதிகள்‌ கொண்டு செவ்வை 
யாகப்‌ பரிசோதித்து அரும்பத உரையுடன்‌ அச்சிடலாம்‌ 
என்று முயன்று வருகின்றேன்‌.” 


கச்சி அடிகள்‌ நாகலிங்க முனிவரரின்‌ எண்ணம்‌ நிறை 
வேறாமற்‌ போயிற்று. ஆனால்‌ காஞ்சிப்புராணக்கலித்‌ துறை 
அச்சில்‌ வெளிவந்ததாகத்‌ தெரிகிறது. மயிலைத்‌ தொல்காப்‌ 
பியர்‌ பன்மொழிப்‌ புலவர்‌ அமரர்‌ இரு வேங்கடராஜுலு 
ரெட்டியார்‌ அவர்கள்‌ (முனிவர்‌ முத்துவிழா மலரில்‌) தம்‌ 
வாழ்த்தில்‌, 

“அன்பு அமைதி அடக்கம்‌ மேன்மை முதலிய குணங்கள்‌ 
பல ஒருங்கு ஓருருவெடுத்து வந்தால்‌ அன்ன தோற்றத்தினை 
உடைய முனிவரைக்‌ காணும்போதெல்லாம்‌ எனக்கு உண்‌ 
டாகிய அன்பு காளடைவில்‌ பக்தி ஆயிற்று, முனிவரும்‌ 


13 


என்மாட்டு அருளுடையர்‌. தாங்கள்‌ பதுப்பித்த பழைய 
காஞ்சிப்‌ புராணத்தை (காஞ்சிப்‌ புராணக்‌ கலித்துறை) 
எனக்கு அருளினர்‌:-- என்று வரைஈததை கோக்கி உண்மை 
உணர்ந்தேன்‌. 


குமிழ்த்தெய்வம்‌ டாக்டர்‌ ௨, வே. சாமிநாதையர்‌ 
அவர்கள்‌ நினைவு மஞ்சரியில்‌ (முதற்பாகம்‌) “கடல்‌ கடந்த 
தமிம்‌ என்னும்‌ தலைப்பில்‌ வரைந்து கட்டுரையில்‌ பழைய 
காஞ்சிப்‌ புராணம்‌ பற்றி எழுதி உள்ளனர்‌. 


ஓயர்‌ அவர்கள்‌ பால்‌ பேரன்பு கொண்ட பிரஞ்சு காட்டு 
வின்ஸோன்‌ துரை தம்‌ மாணாக்கரான பொண்டெனா 
என்பவரை ஐயர்‌ அவர்களைக்கண்டு பேச வரும்படி அனுப்பி 
யிருந்தனர்‌. ௮வர்‌ பல வித இடையூறுகட்கு ஆளாகி இறுதி 
யில்‌ ஐயர்‌ அவர்களைக்‌ காணவந்தனர்‌. அவரைப்‌ பற்றி 
ஐயர்‌ அவர்கள்‌ குறிப்பிட்டதைக்‌ கீமே குறிப்பிடுகின்றேன்‌. 


“அவரோடு நெடுகேரம்‌ பேசினேன்‌. தாம்‌ போகும்‌ மகா 
சபையில்‌ ஏதேனும்‌ ஓரு பழைய தமிழம்‌ நூலைப்‌ பற்றிய 
கட்டுரை ஓன்றைத்‌ தாம்‌ வாசிக்க விரும்புவதாகவும்‌, அதற்‌ 
கேற்ற பழைய நூற்பிரதி ஓன்று உதவினால்‌ ஈலமாக இருக்‌ 
கும்‌ என்றும்‌ கூறினார்‌. வெளிப்படாமல்‌ இருத்த பமைய 
காஞ்சிப்‌ புராணத்தை கான்‌ தருவதாக ஒப்புக்கொண்டேன்‌. 
அவர்‌ தம்‌ செலவில்‌ அதன்‌ பிரதி ஓன்றை எழுதச்‌ செய்து 
கொடுத்தால்‌ அனுகூலமாக இருக்கும்‌ என்று சொன்னார்‌. 
அப்படியே செய்வதாக நான்‌ கூறினேன்‌. அப்பால்‌ அவர்‌ 
தஞ்சை சென்று அஙு்கருநீது எனக்கு ஒரு கடிதம்‌ 
எழுதினார்‌. அது வருமாறு: 


தஞ்சாவூர்‌, 
6, அக்டோபர்‌ 1902. 


ம-ஈ ஸ்ரீ. சாமிநாதய்யர்‌ அவர்கஞக்கு அனேக 
்‌ முரா-௱-ஸ்ரீ. கலெக்டர்‌ வீட்டில்‌ நான்‌ விருந்துண்ணும்‌ 


போது உங்களைக்‌ கர்த்தியால்‌ அறிந்து அதிக மதிப்பு 
1. 


% 


வைத்திருக்கும்‌ கலெக்டர்‌ துரை அவர்களைத்‌ தாங்கள்‌ 
எனக்குக்‌ காட்டிய பழைய காஞ்சிப்‌ புராணத்தை என்னு 
டைய செலவில்‌ காபி எடுக்கத்‌ தங்களைக்‌ கேட்கும்படி 
பிரார்த்தித்துக்‌ கொண்டேன்‌. நான்‌ அந்தப்‌ புராணத்தை 
அச்சிட்டு வெளிப்படுத்தமாட்டேன்‌ என்கிற நம்பிக்கை 
தங்களுக்கு இருக்கலாம்‌. 


அதன்‌ சாராம்சத்தை அறிந்து கீழ்நாட்டுப்‌ பாஷைகளை 
ஆதரிக்கும்‌ சங்கத்துக்கு எழுக எண்ணமே தவிர வேறு 
எண்ணம்‌ கிடையாது. இந்து அருமையான அச்சிடாத 
புஸ்தகத்தைத்‌ தாங்கள்‌ கஷ்டப்பட்டுக்‌ கண்டுபிடித்திருத்‌ 
இர்கள்‌ என்றும்‌ அதின்‌ அசல்‌ தங்களிட த்தில்‌ இருக்கிற 
தாகவும்‌ வெளிப்படுத்துவேன்‌. 


நான்‌, தங்கள்‌ சினேகஇிதரும்‌ என்‌ உபாத்தியாயரும்‌ஆகய 
ம-௱-௱-ஸ்ரீ வின்சோன்‌ துரை பேரைச்‌ சொல்லித்‌ தங்களைப்‌ 
பார்க்க வந்தபோது என்னை எவ்வளவு அன்பாய்‌ அங்ககரித்‌ 
இர்கள்‌/! என்றால்‌ தங்க யான்‌ கேட்கும்‌ புராணத்தின்‌ 
காபியைத்‌ தருவீர்கள்‌ என்று நம்புகிறேன்‌. . . . 


நான்‌ மதுரை இராமேசுவரம்‌ போய்த்‌ திரும்புகையில்‌ 
கும்பகோணம்‌ வருகிறேன்‌. தாங்கள்‌ எனக்கு எழுதவேண்‌ 
டும்‌ ஆனால்‌ புதுச்சேரிக்குக்‌ கடிதம்‌ எழுதவும்‌. அங்கிருந்து 
எனக்கு வந்து சேரும்‌, 


அவர்‌ விரும்பியபடி பமைய காஞ்சிப்‌ புராணத்தைப்‌ 
பிரதி செய்ய இயலவில்லை. ஆதலின்‌ என்னிடம்‌ உள்ள 
காகிதப்‌ பிரதியையே அனுப்பினேன்‌. அவர்‌ அதனை உப 
யோகித்துக்கொண்டு எனக்குத்‌ திருப்பி அனுப்பிவிட்டார்‌. 
(இந்நூல்‌ கடல்‌ கடந்து வர்துள்ள._து). 


அவர்‌ வந்து என்னைப்‌ பார்த்ததையும்‌, காஞ்சிப்‌ 
புராணம்‌ பெற்றது முதலியவற்றையும்‌, தம்முடைய ஆசிரிய 
ராகிய வின்சோன்‌ துரைக்கு எழுதியிருந்தார்‌. அவற்றை 
அறிந்த அவ்வாசிரியர்‌ எனக்குத்‌ தம்‌ மாணாக்கரைப்பற்றி 
எழுதினர்‌. 


1] 


ஸ்ரீ பொண்டெனூ தம்‌ கடிதத்தில்‌ உங்களைக்‌ கீர்த்தி 
யால்‌ அறிந்து மதிப்பு வைத்திருக்கும்‌ கலெக்டர்‌ துரை 
அவர்கள்‌: என்று குறிப்பித்திருந்தார்‌. அதை நான்‌ முதலில்‌ 
நன்றாகக்‌ கவனிக்கவில்லை. ஆனால்‌ இரண்டு மாதங்களுக்குப்‌ 
பிறகு 1908ஆம்‌ வருடம்‌ ஜனவரி மாதம்‌ தஞ்சாவூர்‌ கலெக்ட 
ரிடம்‌ இருச்து ஏமாம்‌ எட்வர்டு மன்னர்‌ முடிசூட்டு விழா 
வின்‌ சம்பந்தமாக நடக்கும்‌ தர்பாருக்கு வரும்படி, எனக்கு 
அழைப்புக்‌ கடிதம்‌ வந்தது. நான்‌ போனேன்‌. அப்போது 
அரசாங்கத்தார்‌ நான்‌ பழைய ஏட்டுச்‌ சுவடிகளை ஆராய்ஈது 
வருவதை நன்கு மதித்து ஒரு ஈன்மதிப்புப்‌ பத்திரம்‌ அளித்‌ 
தனர்‌, அதனைக்‌ கலெக்டர்துரை வழங்கினார்‌. பொண்‌ 
டெனூ என்னைப்பற்றிச்‌ சிறப்பித்துப்‌ பேசியதன்‌ விலா 
வென்றே நான்‌ அதனைக்‌ கருதினேன்‌. எனக்கு அரசாங்கத்‌ 
தார்‌ முதன்‌ முறையாகத்‌ தந்த அந்தச்‌ சிறப்பை நன்றி 
யறிவுடன்‌ ஏற்றுக்கொண்டேன்‌. 


எதிர்பாராதபடி இவ்விரண்டு பிரெஞ்சு கண்பர்க 
ஞடைய நட்பு எனக்குக்‌ கஇடைத்தது. அவர்களிடம்‌ இருந்து 
7910ஆம்‌ வருஷத்துற்குப்‌ பின்‌ எனக்குக்‌ கடிதம்‌ கிடைக்க 
வில்லை. அவர்களைப்பற்றி அறிந்‌ துகொள்ளவும்‌ இயலவில்லை. 
ஆனாலும்‌, வில்லைப்‌ புராணத்தையும்‌, பழைய காஞ்சிப்‌ 
புராணத்தையும்‌ பார்க்கும்போதெல்லாம்‌ பிரெஞ்சு தேசத்‌ 
துத்‌ தமிமாசிரியரையும்‌ தமிழம்‌ மாணவரையும்‌ நினைக்க 
ஹேன்‌. அவ்விரண்டு நூல்களுள்‌ காஞ்சிப்‌ புராணம்‌ 
இன்னும்‌ வெளிப்படவில்லை. 


ஜுலியன்‌ வின்ஸோன்‌ இப்பொழுது இருந்தால்‌ அதனை 
வெளிப்படுத்த வேண்டும்‌ என்று நூறு கடிதங்களாவது 
எழுதியிருப்பார்‌. அவர்‌ இல்லை. ஆனால்‌ அவர்‌ அன்போடு 
எழுதிய கடி தங்கள்‌ இருக்கின்றன." 


குமிழ்த்‌ தெய்வம்‌ ஐயர்‌ அவர்கள்‌ பழைய காஞ்சிப்‌ 
புராணத்தைப்‌ பற்றி வரைந்து பகுதியை நினக்கும்போது- 
பிரெஞ்சுநாட்டுப்‌ பெருமகனுக்கு இருந்த தமிழ்ப்பற்று 
நமக்கு இல்லையே என்று நினைந்து நினைந்து மனம்‌ வருந்து 
கிறது. வாடுகிறது; கைகிறது; நாணுகிறது, 


31] 


தமிழகத்தில்‌ சைவத்தையும்‌ தமிழையும்‌ வளர்த்த 
ஆதீனங்கள்‌ பல. அவற்றுள்‌ குறிப்பிடத்தக்க பெருமை 
உடையது வள்ளலார்‌ ஆதீனம்‌. இந்த ஆ௫ீனத்தின்‌ மூல 
நாயகர்‌ காழிக்கண்‌ ணுடை வள்ளலார்‌ ஆவார்‌. அவர்‌ திரு 
வாய்‌ மலர்ந்த ஓழிவில்‌ ஓடுக்கம்‌ சிறந்த அனுபூதி நூல்‌ 
ஆகும்‌. 


அம்மரபிலே தோன்றிய பெரியார்‌ சிவஞான வள்ளலார்‌. 


இவ்வாகீனத்தின்‌ தலைமையிடம்‌ ஞானசம்பந்தப்‌ 
பெருமான்‌ இருவவதாரம்‌ செய்த சீர்காழியே. இதனுடைய 
இளை மடங்கள்‌ பல இடங்களில்‌ இருந்ததாகத்‌ தெரிகின்றது. 
சூத சங்கிதைக்குச்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ வழங்கிய பெரியார்‌ 
சண்முக தேசிகர்‌ காகவெளிப்பாலாயம்‌ வள்ளல்‌ 
சந்தானக்கைச்‌ சேர்ந்தவர்‌ ஆவார்‌. 


இருக்கோளக்குடி, தல புராணத்தில்‌, கங்கைக்‌ குலத்‌ 
இல்‌ காசிபர்‌ கோத்திரத்தில்‌ ஆதிசோழியரில்‌ வள்ளல்‌ 
சந்தானத்தில்‌ உற்பத்தியாயே மல்லையூர்‌ அழகிய சிற்றம்‌ 
பலக்‌ கவிராசர்‌ குமாரர்‌ அகிய மங்கைபாகன்‌ கைவரை குல்‌ 
என்று எழுதி உள்ளது. 


சிவஞானவள்ளலார்‌ காஞ்சிபுரத்தில்‌ பல நாட்கள்‌ 
வாழ்ந்துள்ளனர்‌. அவர்‌ திருவாய்‌ மலர்ந்த சிவகாமக்‌ கச்சி 
மாலை இச்செய்தியை உறுதிப்படுத்துகிறது. இப்பெரு 
மகனாரால்‌ பாடப்பட்ட திருப்புலிவனம்‌ காஞ்சிபுரத்திற்குத்‌ 
தெற்குப்‌ பக்கத்தில்‌ உள்ளது, இத்தலத்துக்கு வியாக்கிர 
புரம்‌ என்னும்‌ பெயரும்‌ உண்டு. வள்ளலார்‌ திருவாய்‌ 
மலர்ந்த சீவனும்‌ சிவனும்‌ வேறோ திருப்புலி வனத்‌ 
துளானே, என்ற தொடரை வேதாந்திகள்‌ அடிக்கடி 
கூறுவார்கள்‌. 


சிவஞான வள்ளலார்‌ காஞ்சிபுரத்தில்‌ வாழ்ந்தபோது 
அவர்‌ திருவருள்‌ பெற்ற ஒருவருக்கு ஆனந்த வள்ளல்‌ 
என்னும்‌ தீட்சா காமம்‌ கொடுத்துப்‌ பிள்ளயார்‌ பாளையத்‌ 
தில்‌ ஓரு மடத்தைத்‌ தோற்றுவித்திருக்கலாம்‌. அச்சம்‌ 
தானத்தில்‌ வந்தவரே கச்சாலையர்‌. சிறப்புப்பாயிரத்தில்‌ 


411] 


காமாட்சி ஏகம்ப வாணர்‌ 
புராணம்‌ கழறி என்றும்‌ 
பூமா திருக்கும்‌ தென்‌ கச்சியி 
லேகின்‌ புகழ்‌ வளர்த்தாய்‌/ 
சோமா னனத்தன்தென்‌ காழிவள்‌ 
ளற்குத்‌ தொழும்பிவனே 
யாமா மெனத்திகம்‌ கச்சாலை 
என்னும்‌ அகளங்கனே. 


பாரத மும்கச்சிக்‌ கோவையும்‌ 
பாடப்‌ பரிந்துதித் தாய்‌/ 
நாரதன்‌ பாடும்‌இசைக்கே 
உருகிய நம்பர்‌ இம்பர்‌ 
ஊரார்தம்‌ பாடல்‌ எனவே உன்‌ 
பாட்டும்‌ உவந்து கொள்ளப்‌ 
பூரண லட்சணக்‌ கச்சாலை 
என்னும்ஈகற்‌ போதத்தனே. 


மூவர்கள்‌ ஓதும்‌ தமிழும்‌ எப்‌ 
போது முனிவின்‌ றியே 

நாவினில்‌ ஓதும்‌ திருப்பாட்டு 
நாயன்‌ நகரத்திலே 

யாவரும்‌ மிக்கதென்‌ ரோ தும்தென்‌ 
கச்சிக்கச்‌ சாலை என்னும்‌ 

பாவலன்‌ கம்பர்‌ புராணத்தை 
ஓதிய பண்பினனே. ' 


வளங்கெழு காமி வள்ளல்‌ 
மலரடிக்‌ கடிமையாகி 
விளங்குலட்‌ சணக்கச்‌ சாலை 
என்பவன்‌ விரிநீர்வேலிக்‌ 
களங்கமில்‌ உலகன்‌ மாந்தர்‌ 
கைக்கொளக்‌ காஞ்சிமேவி 
அளந்தறி யொண்ணா ஏகம்‌ 
பர்க்கொரு புராணம்‌ சொன்னான்‌. 


41 


என்று குறிப்பிடுவதை ஆராய்ந்தால்‌ பல உண்மைகள்‌ 
புலனாகும்‌. 


கச்சாலை என்பது நூலாசிரியர்‌ பெயர்‌. இவர்‌ துறவறத்‌ 
தாரா? இல்லறத்தாரா? என்று ஆராய்ந்தால்‌ உறுதி செய்ய 
முடியாமல்‌ இருக்கிறது. காழிவள்ளற்குத்‌ தொழும்பு இவன்‌ 
என்றதனால்‌ வள்ளல்‌ சந்தானத்தைச்‌ சார்ந்தவர்‌ என்று 
தெரிகிறது. இவர்‌ துறவு மேற்கொண்டிருந்தால்‌ கச்சாலை 
வள்ளலார்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றிருப்பார்‌. அங்ஙனம்‌ பெயர்‌ 
பெற்றதாகத்‌ தெரியவில்லை. கச்சாலை வள்ளலார்‌ என்ற 
பெயரையே (காமைகதேசம்‌ என்னும்‌ விதிப்படி) கச்சாலை 
என்று சுருக்கியும்‌ கூறி இருக்கலாம்‌. இவர்‌ வரலாறு 
யாதும்‌ புலனாகவில்லை. வாழ்ந்த காலமும்‌ உணரமுடிய 
வில்லை. காஞ்சிமேவி என்றதொடர்‌ இவர்‌ வேறு ஒரு 
ஊரில்‌ இருந்து காஞ்சிபுரத்தில்‌ வாழ்ந்து இந்நாலப்‌ 
பாடினார்‌ என்று கருதவும்‌ இடம்‌ தருகிறது. சோமானனத்‌ 
கன்‌ தென்காமி வள்ளற்குத்‌ தொழும்பு இவன்‌ என்ற 
தொடர்‌ இவர்‌ குருநாதரின்‌ பெயர்‌ சோமானனர்‌ என்று 
அறிவிக்கின்றது. இவர்‌ பாரதத்தையும்‌ கச்சிக்கோவை 
யையும்‌ பாடி உள்ளார்‌ என்று புலனாகின்றது. அந்த 
நூல்களாத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. இப்பாயிரத்‌ 
இல்‌, லட்சணக்‌ கச்சாலை என்று இரண்டு முறை குறிப்பிடப்‌ 
பட்டிருப்பதால்‌ இந்நூலாசிரியர்‌ இலக்கணப்‌ புலமை 
மிக்கவர்‌ என்று தெரிகின்றது. இங்ஙனம்‌ சில புலவர்கள்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌ என்பதைச்‌ தமிழ்‌ உலகம்‌ அறியும்‌. 


இந்த ஆதீனத்தைப்பற்றி நாகலிங்கமுனிவர்‌, குரு 
பிடங்களுள்‌ கச்சி ஆளவந்தார்‌ ஆனம்‌ பழமையானது. 
இவ்வாதீனத்துக்‌ குருமார்கள்‌ பெரும்பாலும்‌ இரு மொமி 
களிலும்‌ புலமை வாய்ந்தவர்களாய்ச்‌ சொல்வன்மையும்‌ செல்‌ 
வாக்கும்‌ பெற்றிருந்ததாகத்‌ தெரிகிறது, என்று தன்‌ 
வாழ்க்கை வரலாற்றில்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

ஆதலால்‌ கச்சாலயாரும்‌ இருமொழிப்‌ புலமையும்‌ 
சிவஞானமும்‌ சிவானுபூதியும்‌ பெற்றுத்‌ திகழ்ந்திருக்க 
வேண்டும்‌ என்று கொள்ளலாம்‌. 


இரநால்‌ தெளிவானது, இனிமையானது, நடைசெம்்‌ 


7 


பாகமானது. புலமையைக்‌ காட்டவேண்டும்‌ என்னும்‌ 
எண்ணம்‌ இந்நூலாசிரியர்‌ பால்‌ காணப்படவில்லை. 


மூர்த்தி, தலம்‌, தீர்த்தம்‌ என்னும்‌ மூன்றன்பாலும்‌ 
இவ்வாசிரியர்‌ கொண்டுள்ள பக்திக்கு வரம்பு கிடையாது. 
மற்றைய உலகங்கள்‌ பிரம்ம தேவனின்‌ படைப்பு. ஆனால்‌ 
காஞ்சிபுரம்‌ சிவபரம்‌ பொருளால்‌ படைக்கப்பட்டது என்று 
குறிப்பிடுகின்றார்‌. 


நன்மையாம்‌ பொருளி யாவும்‌ 
ஈண்ணிடும்‌ ஐம்பூ தத்தின்‌ 
தன்மைய தன்று : பூதம்‌ 
தாவரும்‌ குணங்கள்‌ யாதும்‌ 
இன்மையால்‌ படைப்போன்‌ தன்னால்‌ 
இயற்றிய தன்று : சோதிச்‌ 
சின்மயம்‌ ஆகி நிற்கும்‌ 
சிவனது இருட்டி யாமால்‌. 
(பாயிரம்‌ 46) 


காஞ்டிபுரம்‌ பராசக்தியின்‌ திருவருளின்‌ வடிவம்‌ என்று 
பல இடங்களில்‌ குறிக்கின்றார்‌. 


பிராட்டி கருணையின்‌ உருவம்‌ ஆஞும்‌ காஞ்சி, என்றும்‌ 
(788) இனம்‌ இனியதலம்‌ பரைதன்‌ திருவுருவாம்‌ தலம்‌ 
காஞ்சி என்றும்‌, (171) உமைஇருக்காஞ்சி என்றும்‌ (440) 
இத்தலம்‌ பரை அருஞருவாம்‌ என்றும்‌ (576) மெய்யன்‌ 
எமது இடதுபுறவடிவாகும்‌ காஞ்சிநகர்‌ மேவும்‌ என்றான்‌, 
என்றும்‌, (840) சிற்பரை உனது மேன்மைத்‌ திருவுருவந்த 
மூதூர்‌ என்றும்‌ (9716) இப்பதிக்‌ குருவம்‌ திருவருள்‌ 
உருவம்‌, என்றும்‌ (1025) ஆசிரியர்‌ கயழமுறப்பாடும்‌ 
பகுதிகள்‌ உளம்‌ கொளத்தக்கன. 


காஞ்சி என்று மரத்தின்‌ பெயரைக்‌ கூறினும்‌, மகளிர்‌ 
இடையில்‌ அணியும்‌ ஆபணத்தின்‌ பெயரைக்‌ கூறினும்‌ 
முத்து தஇடைக்கும்‌ என்று கற்பனை நயமுறக்‌ கூறும்பகுதி 
ஆசிரியரின்‌ ஈடுபாட்டைப்‌ புலப்படுத்துகிறது. 


3371 


நா இன்பம்‌ மருவும்‌ காஞ்சி 
நாமமாம்‌ இப்பே ராக 
மேவும்‌ பொற்‌ கலாபம்‌ தாரு 
விளம்பினும்‌ முத்தி எய்தும்‌ 
என்று பாடச்‌ செய்த பக்தி சிவானுபூதியின்‌ விளைவாகும்‌. 


காஞ்சியின்‌ கண்‌ உள்ள மாமரம்‌ வேதத்தின்‌ வடிவம்‌ 
என்பது ஆசிரியர்‌ கொள்கை. இதன ஆசிரியர்‌ சமயம்‌ 
நேரும்‌ போதெல்லாம்‌ பாடி.ப்பாடிப்‌ பரவசம்‌ ஆகின்றார்‌: 
மாமரத்தின்‌ நிழலைக்‌ காவியரசம்‌ நிரம்பப்‌ பாடும்‌ 
ஆரியரின்‌ புலமையும்‌ பக்தியும்‌ நம்மைப்‌ புல்லரிக்கச்‌ செய்‌ 
இன்றன. 


மறைஉருவாய்ச்‌ சொற்பிரம மயமாகிப்‌ 
பெருஞான வரம்ப தாகி 

இறை உருவாய்‌ மாவடிவாய்‌ அகிலகல்ச்‌ 
சனைப்பொதுளி யாவ ராலும்‌ 

அறிவரிதாய்ப்‌ பராபரமுத்‌ தியையடிய 
வர்க்ஞூதவி யருள்வான்‌ காஞ்சி 

நிறைதனிமா நிழலடைந்து பிறவிவிடாய்‌ 
ஓழிதரவே சினைத்தும்‌ அன்றே 

என்று பாடிய புலமையை வியப்பதா? பக்தியை வியப்பதா? 


வண்ணமா மறை வடிவமாம்‌ தனிப்பெருமா என்றும்‌ 
(141) அகிலவித்தையும்‌ அங்கமும்‌ சாகைகள்‌ ஆகப்‌- 
புகலும்‌ மாமறை ஆம்பர தருவதாய்ப்‌ பொலிந்தே என்றும்‌ 
(865) மாவும்‌ மாமறைப்படிவம்‌ என்றும்‌ (567) வேதம்‌ 
ஒரு மாவாக உறைதலினால்‌ என்றும்‌ (580) மறைத்தனிமா 
என்றும்‌ (575) ஆதிவேத அருங்கலையாவுமாய்ப்‌-பூத பேத, 
புவனம்‌ பிழக்திடும்‌-சூதநீழல்‌ என்றும்‌ (797) ஆன்ற, 
மாமறை ஆம்பரம்‌ என்றும்‌ (801) ஈகல்லமாமறைமா என்றும்‌ 
(990) கலைதிகம்‌ சுருதிவண்ணக்‌ கன்னியந்தனிமா நீழல்‌ 
என்றும்‌ (100617) திருமறையாம்‌ ஒரு தகனிமா என்றும்‌ 
(1117) இடந்தொறும்‌ ஓளி வீசும்‌ தொடர்கள்‌ மாங்கனி 
போல்‌ இனிக்கின்றன. 


3௫11 


இப்புராண நாயகனான கம்பன்‌ எம்மானை ஆரியர்‌ 
மனம்‌ உருகப்‌ போற்றுகின்றார்‌. அங்குள்ள பிரான்‌ திருக்‌ 
கூத்தியற்றுவதாகத்‌ தேவாரம்‌ போற்றுகிறது. திரு 
மறையை நன்கு பயின்ற ஆசிரியர்‌ பெருமானின்‌ இருக்‌ 
கூத்தில்‌ தம்மைக்‌ கரைத்துப்பாடும்‌ பாடல்கள்‌ பல. 


நீர்பரவு மறைமுடிவுக்‌ கப்பாலாய்‌ 
ஆனந்த நிருத்தம்‌ செய்தே 
பார்பரவ வரும்‌ ஏகாம்‌ பரத்தொருவர்‌ 
இருபதமே பணிதல்‌ செய்வாம்‌ 
என்று பாடிய பாவில்‌ தெய்வமணம்‌ கமழ்கிறது. 
(பாயிரம்‌ 1) சோதியாய்‌ ஒரு தனிப்‌ பெருஞ்‌ சூதத்தின்‌ நிழற்‌ 
”ழ்‌-நாதனார்‌ நடம்புரிந்திடும்‌ காஞ்சிமா நகரம்‌ என்றும்‌ 
(88) மாகிழற்கீம்‌ ஈன்னடம்புரிகாதன்‌ என்றும்‌ (99) தனிப்‌ 
பெருங்கூத்தனைப்‌ பணிந்தார்‌ என்றும்‌ (155) நெற்றியங்‌ 
கண்ணிற்‌ றீயால்‌ நீறு செய்தாடல்‌ கூர்ந்தார்‌ என்றும்‌ (214) 
பாடுகின்ருர்‌. 


ஏம்பெருமான்‌ மேற்கொண்ட ௩டனம்‌ காப்பு நடனம்‌ 
ஆகும்‌. மாதவச்‌ சிவஞானயோகிகள்‌, காக்கும்‌ நாயகா 
காட்டினர்‌ காப்பு நன்னடனம்‌' என்று திருவாய்‌ மலாக 
தருளினார்‌, கச்சாலையார்‌ “அனைய ௩ன்மையில்‌ புரப்பியல்‌ 
நிருத்தமே ஆற்றும்‌-புனிதம்‌ ஆகிய காக்கு நாயகர்‌” என்று 
பாடுகிறார்‌. இரு பெருமக்களின்‌ பாடலிலும்‌ உள்ள ஒப்புமை 
நம்மை வியப்புறச்‌ செய்கிறது. மாதவச்‌ சிவஞானயோகிகள்‌ 
கச்சாலையாரின்‌ வழியில்‌ செல்பவர்‌ என்பது நன்கு புலனா 
இன்றது. 


இப்புராணம்‌ பராசத்தியை மனம்‌ உருப்‌ புகழ்கிறது. 
பிராட்டி இறைவனை மணந்து நகாணத்துடன்‌ அமர்ந்த 
பேரமகை ஓவியமாகத்‌ கட்டிய ஆசிரியரின்‌ புலமைத்‌ 
இறமும்‌ புத்தியும்‌ நம்மைப்‌ பேருணவிற்குக்‌ கொண்டு 
செல்கிறது. 
மன்னுதிரு மணகநாளில்‌ வதுவைவினை த்‌ 
இருவழகும்‌, வதன வேர்வும்‌, 
புன்னகையும்‌, ஐ ஆணி மங்கலகாண்‌ 
திருத்துகையும்‌, புனிதன்‌ பார்வை 


307111 


தன்னிலுறு பெருகாணும்‌ அருகியகோக்‌ 
கமும்‌, ஒதுக்கம்‌ தருபொற்‌ சீரும்‌, 
இன்னிலையும்‌ பொன்னிடையும்‌ கன்னியுடை 
இன்னருளும்‌ அகத்துள்‌ வைப்பாம்‌ 
என்று பாடிப்‌ பராசத்தியை ஈம்‌ இதயக்‌ கோவிலில்‌ குடி 
புகுதச்‌ செய்த ஆசிரியருக்கு காரம்‌ கடன்பட்டுள்ளோம்‌. 


இக்நாலில்‌ திர்த்தச்‌ சிறப்புக்கள்‌ நிரம்பப்‌ பேசப்‌ 
பட்டுள்ளன. தேவியார்‌ பஞ்ச தீர்த்தப்பக்கல்‌ சென்று இது 
கங்கையோ என்று புகழ்ந்து ரீராடினாள்‌. உடனே தர்த்தத்‌ 
இற்குப்‌ பேரின்பம்‌ உண்டாயிற்று. அதனை ஆசிரியர்‌ 


என்ன மாதவம்‌ செய்தனன்‌ 
யான்‌என இருந்தடம்‌ எழுந்தாடி 
மன்னு வெள்ளியங்‌ கிரிமிசை 
எம்‌.பிரான்‌ வாய்மலர்ம்‌ தருள்கூறத்‌ 
தன்னை நேர்‌உமை திஸ£த்திட 
இப்பெரும்‌ தகைமைபெற்‌ றனன்‌என்னக்‌ 
கன்னி தற்பண வினைமுடித்‌ 
தெழுந்தனள்‌ கவினுறப்‌ பொலிகுற்றுள்‌ 
என்று அழகுறப்பாடிய திறம்‌ ரசிகப்பெருமக்கள£ மயக்கும்‌, 


ஆசிரியர்‌ சைவசித்தார்தத்தை முறையாகப்‌ பயின்றவர்‌. 
எங்கும்‌ சித்தாந்தம்‌ மணக்கிறது. இவர்‌ வள்ளல்‌ மரபினர்‌. 
ஆனாலும்‌. கருத்து வேறுபாட்டைக்‌ காட்டும்‌ பகுதியில்‌ 
புகாமையால்‌ இவரது கொள்கை மெய்கண்ட நெறிக்கு 
அணிகலஞனகத்‌ திகழ்கிறது, 
பெருமல பரிபா கத்தின்‌ 
பேரற்டினக்‌ குரவன்‌ உன்னி 
விரவும்‌ முப்பொருளும்‌ ஆய்ந்து 
வீடுபேறு அடைதல்‌ சால 
அரிது அரிது. 
என்று கூறும்‌ பகுதியால்‌ ஆரியர்‌ முப்பொருள்‌ (பதி, 
பசு, பாசம்‌) உண்மையை ஈம்பும்‌ பாங்குடையார்‌ என்று 


தெரிகிறது, 


31% 
உலகப்‌ படைப்பு ஆன்மாக்களின்‌ ஆணவமலத்தை 
அகற்றுதலுக்காகவே ஆகும்‌. இதனை “பசுவலிசேர்‌ வினை 
அழுந்தி மலம்‌ அகற்ற அயன்‌ அகிலம்‌ படைத்து மேவும்‌” 
என்று குறிப்பிக்கின்றார்‌. (752) உலகை சங்காரம்‌ செய்வது 
ஆன்மாக்களுக்கு ஓய்வு தருவதற்கே. இக்கருத்தை, 


கால சங்கையின்‌ கணக்கிற 
இறுதியாங்‌ காலை 

கால ஆருயிர்‌ இளைப்பினை 
மாற்றுவான்‌ முன்னி 

பால நாட்டத்தெம்‌ இறையவன்‌ 
பரர்முதல்‌ அகில 

காலமும்‌ தொலைத்து இருந்தனன்‌ 
கவுரியும்‌ தானும்‌ 

என்னும்‌ பாடலால்‌ குறிப்பிடுகின்றார்‌, 


சிவஞானபோதத்தின்‌ முதற்சூத்திரம்‌ சைவசித்தாந்தத்‌ 
இன்‌ மூலவித்தாகவுள்ளதது. 

அவன்‌ அவள்‌ அது எனும்‌ அவை மூவினைமையின்‌ 

தோற்றிய இதஇியே ஒடுங்கி மலத்து உளதாம்‌ 

அர்தம்‌ ஆதி என்மனார்‌ புலவர்‌ 
என்னும்‌ முதற்சூத்திரம்‌ சகம்‌, பிறப்பு, இருப்பு, இறப்பு 
ஆகிய முத்தொழில்கட்குட்பட்டது. அது அதனாலே உடை 
யது. மற்றிருவர்களும்‌ முத்தொழிற்‌ படுவார்கள்‌ என்னும்‌ 
மூன்று கருத்துக்ககாத்‌ தன்னகத்தே கொண்டுள்ள து. 
இச்சூத்திரத்தை ஈன்குணர்ந்த கச்சாலையர்‌, 

அகில காரண னேடிவன்‌: அவன்பரம்‌: என்றே 

சகல பூரணம்‌ ஆகிய குடிலை முன்‌ சாற்ற 

உவகை ஆகியே யாவையும்‌ தோன்றியே ஓடுங்கப்‌ 

புகலதாம்‌ அரன்‌ பதி எனப்‌ புகன்றதங்‌ கிருக்கும்‌ 
என்று தெளிவாகப்‌ பேசுகின்றார்‌. (964) 


சிவஞானபோதம்‌ கான்காம்‌ சூத்திரம்‌ ஆன்மாக்கள்‌ 
சிவத்தை உணரமுடியாதபடி ஆணவமலம்‌ மறைக்கிறது 
என்பதை “ஆன்மா சகசமலத்து உணராது என்னும்‌. 


8 


தொடரால்‌ குறிப்பித்தது. வழிநாலான சித்தியாரும்‌ 
“ஞானச்‌ செய்தி அநாஇயே மறைத்து நிற்கும்‌ பசுத்‌.துவம்‌ 
உடையன்‌ ஆகிப்‌ பசு என நிற்கும்‌ ஆன்மா' என்று கூறிற்று, 


. சிவஞான போதத்தால்‌ சென்மவிடாய்‌ தீர்ந்து 
சிவஞான சித்தியால்‌ தேறுதல்‌” 


வள்ளல்‌ மரபினர்‌ மேற்கொண்ட முறை ஆகும்‌, அம்மரபின்‌ 
இயல்பை உணர்ந்த ஆசிரியர்‌- ஆணவமலம்‌ ஆன்மாவின்‌ 
அறிவை மறைக்கிறது என்பதை 


வாலிதாம்‌ உணர்வினை மலம்‌ மறைக்கும்‌: ௮ம்‌ மறைப்பை 
ஏலவே எமது அருள்‌ இன்றி நீக்குதல்‌ எளிதோ 
என்று தெளிவாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌. (874) 


மலத்தில்‌ தோய்ந்த ஆன்மாக்கள்‌ சத்தி நிபாதத்தால்‌ 
(திருவருள்‌ வீழ்ச்சியால்‌) தெளிவுபெறுகின்றன. “சத்தி 
நிபாதத்தால்‌ கழிப்பன்‌ மலம்‌” என்று சிவஞானித்தியார்‌ 
விளக்குகின்றது. இதனை நன்குணர்ந்த கச்சாலையார்‌, 


பார வீடுறும்‌ அன்புதான்‌ சத்தினி பாத 
8ீரதாய்‌ உடனே முத்தி பெறவரு நிலைத்தாம்‌ 


என்று அழகாகக்‌ குறிப்பிடுகின்றார்‌, (440) 


சத்திநிபாதத்தில்‌ அடங்கா வேட்கை கொண்ட, 
அரியர்‌ சந்தர்ப்பம்‌ கேரும்போதெல்லாம்‌ அதனைக்‌ கூறிக்‌ 
கூறிச்‌ சிவானுபவத்தில்‌ கரைகின்றார்‌. 


பரன்‌ அருளால்‌ சத்திபதி அறிவு கூடிப்‌-பயிரவ எம்‌ 
பிரான்‌ கருணை பலி என்று ஓ;' என்றும்‌, (480) அஞ்சு 
எழுத்தும்‌-செவிப்‌ புலன்படவும்‌ - திருவருட்‌ பதியதில்‌ 
உறவும்‌ என்றும்‌ (1026) எவரும்‌ உண்மைச்‌-சத்துபதி பாகர்‌ 
அன்றி மற்றையோருக்கு வரும்‌ தன்மைப்‌ பாற்றோ 
என்றும்‌ (1229) கூறிய பகுதிகலளாக்‌ கண்டு சத்திநிபாதப்‌ 
பெருமையையும்‌ அருமையையும்‌ தமிழ்‌ உலகம்‌ அறிந்து 
உய்க. 


சேய்க்கு கோய்‌ வந்தால்‌ அந்நோயை நீக்கத்‌ தாயே மருந்‌ 
துண்பாள்‌. அ௮ம்மருந்தை உட்கொண்ட தாயின்‌ பாலே 


உ001 


மருந்தாகச்‌ சேயின்‌ நோயைப்‌ போக்ரும்‌, மருந்தின்‌ 
வெப்பத்தைத்‌ தாங்கும்‌ ஆற்றல்‌ சேயின்‌ மெல்லிய குடலுக்கு 
இன்மையின்‌, தாயை மருந்துண்ணும்படி மருத்துவு 
நூல்கள்‌ வற்புறுத்தின. 


கச்சியப்ப முனிவர்‌, -இளங்குழவிப்‌ பிணிக்கீன்ற தாய்‌ 
மருந்து நுகர்வதுபோல்‌ இருளின்‌ மாண்ட-களங்குலவும்‌ 
மலம்‌ உயிர்கட்கு ஒரிய அருள்‌ நடம்‌ காணும்‌ கடன்‌ மீக்‌ 
கொண்டு: என்று இருவானைக்காப்‌ புராணத்தில்‌ பாடு 
இன்றார்‌, கச்சாலையாரும்‌, 


மாது கூறலும்‌ தூயதென்று இறைவன்‌ இவ்வகை மேவும்‌ 
இது தீர்ப்பது ஆருயிர்த்‌ தொகைக்கு இயன்‌ நிடும்‌ நிறம்‌ 

நீது யாகவே அகற்றிடப்‌ படுவது நீ அன்னை [ அன்றால்‌ 
வாதியாது கோய்‌ புதல்வரை அன்னையே மருந்துண்ணில்‌ 


என உணர்ந்து கூறுகின்றார்‌. (906) 


வேதாந்தத்தின்‌ சாரம்‌ சைவ௫த்தாந்தம்‌ என்று ஆக 
மங்கள்‌ கூறுகின்றன, “ஸித்தாந்தோ வேத ஸாரத்வாத்‌” 
என்று மகுடாகமம்‌ கூறும்‌. ஆகையால்‌ அனுபூதிச்‌ செல்‌ 
வார்கள்‌ “வேதாந்து சித்தாந்த சமரச நன்னிலை பெற்று 
வித்ககரானார்கள்‌. கச்சாலையர்‌ வேதாந்த சித்தாந்த சமரசம்‌ 
கண்டவள்ளல்‌ மரபின்‌ தொழும்பர்‌.” ஆகையால்‌ 


இவ்வதுவை சேவித்தோர்‌ பெருந்திருவும்‌ 
தனயரும்‌ பெற்‌ றிகத்தின்‌ மேவிக்‌ 

கவ்வையற அத்துவித சித்தாந்தப்‌ 
பெருவாழ்வும்‌ காண வேண்டும்‌ 


என்று தெளிவாகக்‌ கூறியுள்ளார்‌. 


சைவசித்தாந்தத்தின்‌ முக்கியமான பகுதி அத்துவா 
சுத்தி ஆரும்‌. அத்துவாசுத்தி பெறாத ஆத்மா முத்தி 
பெறுது; அகையால்‌ ஆசாரியர்‌ சீடனுக்கு முதலில்‌ 
அத்துவாசுத்தி செய்கிறார்‌, 


3901 


அரும்பருவம்‌ அடைதலுமே ஆசான்‌ ஆூத்‌ 
.தோன்றிநுக ராதவகை முற்செய்‌ கன்மத்‌ 
துகள்‌ அறுத்தங்‌ கத்துவாத்‌ துடக்கறவே சோதித்து 
ஏன்ற உடல்‌ கன்மம்‌ அனு பவத்தினால்‌ அறுத்திங்கு. 
இனிச்செய்சன்ம மூலமலம்‌ ஞானத்தால்‌ இடிப்பன்‌ 
என்று சிவஞானசித்தியார்‌ பகரும்‌; (சாதனவியல்‌, 8ஆம்‌ 
சூத்திரம்‌ 7-ஆம்‌ அதிகரணம்‌) 
அத்துவ சுத்திப்‌ பெரும்பேறு உற்றவரே 
கேட்கலுறும்‌ அளவைத்‌ தாமால்‌ 
என்று கச்சாலையார்‌ தக்க இடத்தில்‌ கூறுகின்றார்‌. (682) 


சைவித்தாந்திகள்‌ பகவத்கிதையை மதிப்பதில்லை. 
சித்தியாரே 


பார்த்தனார்‌ இரதம்‌ ஏறிப்‌ 
படைதனைப்‌ பார்த்துச்‌ சார்பைக்‌ 
கூர்த்த ௮ம்‌ பாலே எய்து 
கொன்று அரசாளேன்‌ என்னத்‌ 
தேர்த்துனில்‌ இருநது மாயை 
செய்‌ துமால்‌ கொல்லச்‌ செய்யும்‌ 
வார்த்தை நூல்‌ ஆக்கிக்‌ கொண்டாய்‌ 
புறம்‌ கொல்‌ நூல்‌ மதித்து டாயே 
என்று பேசுகின்றது. எப்பொருள்‌ யார்‌ யார்‌ வாய்க்‌ கேட்‌ 
பினும்‌ அப்பொருள்‌ மெய்ப்பொருள்‌ காண்ப தறிவு என 
வள்ளுவர்‌ திருவாப்‌ மலர்ந்த அறிவுரை மேற்கொண்ட 
வள்ளல்‌ சந்தானம்‌ பகவத்தகையைப்‌ பிரமாண நாலாக 
மேற்கொண்டுள்ளது. சிவஞானவள்ளலார்‌ சத்தியஞான 
போதத்தில்‌ 
அருச்சுனற்‌ காக அமரிடை இருக்தாங்‌ 
 குணர்மெய்ஞ்‌ ஞானம்‌ உரைத்தவன்‌ எவனோ 
அவனே பிரமம்‌ என்று அறி மனனே 


என்று பேருணர்வில்‌ கின்று பேசினார்‌. அவர்‌ மரபில்‌ வந்த 
ஆசிரியர்‌ கச்சாலையாரும்‌, 


308117 


அரிதிருப்‌ பதக்‌ கடகமாம்‌ பாடகம்‌ அதையே 
இருகையிற்‌ பிடித்து எமரையான்‌ கொல்‌ செய்தற்‌ கசை 
யேன்‌ 

கருணை உற்றருள்‌ என்றலும்‌ உண்மை நூறி கருத்தைக்‌. 

தெருள்‌ உறுத்தி மால்‌ இருந்இடும்‌ தலம்‌ ௮.து செப்பின்‌ 
என்று நயமுறப்பாடி (644) வைதிக சமயம்‌ ஒன்றுபட்டு 
உயர வழிகாட்டுகின்றார்‌, “உண்மை நூற்‌ கருத்தைத்‌ 
தெருள்‌ உறுத்தி என்று ஆசிரியர்‌ ஸ்ரீகீதையின்‌ சிறப்பை 
உணர்ந்து பாராட்டுகின்றார்‌. 


சைவ சமயத்தின்‌ பெருமைக்குக்‌ காரணமாக இருப்பவர்‌ 
விடைப்பிரான்‌ ஆவர்‌. அவர்‌ இருவருளால்தான்‌ இறைவன்‌ 
ஆன்மாக்களின்‌ இதயங்கள்‌ தோறும்‌ குடிபுகுகின்றுன்‌. அப்‌ 
பெருமானை வழிபட்டாலே அன்பர்கள்‌ தத்துவாகுதர்கள்‌ 
ஆவார்கள்‌ என்று பக்தியுடன்‌ பாடுகின்முர்‌, ஆசிரியர்‌, 


யாவும்‌ ஆகிய சிவனையும்‌ எம்பிராட்‌ டியையும்‌ 

தாவி லாவகை தரித்திடு விடைப்பிரான்‌ தனையே 

தேவ தேவென வழிபடில்‌ திரிமலம்‌ அகல்வர்‌: 

மேவு தத்துவா தீதர்‌ ஆகுவர்‌; இது மெய்ம்மை, 
இப்பாடலால்‌, எல்லாவற்றையும்‌ தம்பால்‌ கொண்டுள்ள 
பிரானையும்‌ பிராட்டியையும்‌ சுமக்கும்‌ ௬ஷபதேவரின்‌ 
பேராற்றலை வியக்கின்றார்‌. 


அம்பிகை எம்பெருமானைக்‌ கண்ட காட்சியை நயம்‌ 
பெற ஆ௫ிரியர்‌ விவரிக்கிறார்‌. இங்கு பெருமானின்‌ அறப்‌ 
புக்கள்‌: முற்றவும்‌ கூறி இத்தகையவனைப்‌ பிராட்டி. கண்டாள்‌ 
என்று கூறும்போது நம்‌ எதிரில்‌ அம்மையும்‌ அப்பனும்‌ 
காட்சி வழங்குகின்‌ றனர்‌. . 


ஆரணத்தனி மாநிழல்‌ அமர்ந்திடும்‌ அமுதைக்‌ 

கார ணப்படா தருந்துவார்க்‌ குவட்டுறாக்‌ கனியை 
வார ணத்திரு வுரிவையில்‌ புழுகு நெய்‌ வழியும்‌ 
பூரணத்தினை விழிகளால்‌ திலத்தனள்‌ புகழ்ந்தாள்‌. 


தற்ப ரச்சிவ தத்‌ துவ பூரணத்‌ கலைமை 
- பொற்புறப்‌ பரமானந்த நிருத்தமே புரிச்‌து 


நரம 


சிற்ப தப்பொரு ளாய ஏகாம்பரத்‌ தெய்வ 

அற்புதத்‌ தனி இலிங்கத்தின்‌ பெருமையை அறிக்தாள்‌. 
இந்தப்‌ பாடல்கள்‌ ஆசிரியர்‌ ஏகாம்பரப்‌ பெருமான்‌ பால்‌ 
கொண்ட எல்லை அற்ற பக்தியின்‌ விளைவாகும்‌. 


இப்பு ராணத்தில்‌ கற்பனை வளம்‌ சற்றுக்‌ குறைவாகவே 
உள்ளது. ஆயினும்‌ சில பாடல்கள்‌ நம்மை வியப்பில்‌ 
ஆழ்த்துகின்‌ றன, இிருக்குற்றாலப்‌ புராண ஆசிரியர்‌ பலா 
மரத்தைப்‌ பாடித்‌ தமிழ்மொழிக்கே பெருமை சேர்த்தார்‌. 
கடம்பவன புராண ஆசிரியர்‌ கடம்ப மரத்தைப்‌ போற்றிப்‌ 
பக்தர்களுக்கு உணர்வையூட்டினார்‌. ஈம்‌ கச்சால்யர்‌ ஓரு 
மாமரத்தை வண்ண ஓவியமாகத்‌ தீட்டியுள்ளார்‌. இங்கு 
கூறப்பட்டது காஞ்சி மரம்‌ என்றும்‌ கருத இடம்‌ உள்ளது. 


மற்றது செம்‌ பொற்படிவம்‌ பன்னம்‌: இளம்‌ 
தளிர்பட்டு: வயிரம்‌ ஈற்பூப்‌ 
பற்றியுறை கறை அமுதம்‌: மரகதம்காய்‌ 
மாணிக்கம்‌ பழக்காய்‌: யாவும்‌ 
சொற்றவிதற்‌ ராறு பருவமுமாம்‌: 
இதன்‌ கனியைத்‌ துய்ப்பார்‌ ஆகின்‌ 
முற்றும்‌ உடல்‌ இளமை பெறும்‌: வளமை பெறும்‌ 
அறிவுமிக முதிரும்‌ மாதோ. 
இப்பாடலைப்‌ பயின்று இன்பம்‌ அனுபவிக்கக்‌ கற்றவர்களே 
கற்றவர்கள்‌. 
முருகப்பிரான்‌ தந்தையின்‌ பால்‌ உள்ள கனியை 
வேண்டி உலக முற்றவும்‌ வலம்‌ வர்தது புராண உலகில்‌ 
பிரசித்தம்‌. ௮தனை உணர்ந்த ஆசிரியர்‌ கந்தப்பிரான்‌ 
ஒற்றை மாமரத்தின்‌ அடியில்‌ அமர்ந்திருப்பது சனியின்‌ 
விருப்பத்தால்கான்‌ என்று கூறுகிறார்‌. 
கனிக்குவிளை பேராசை தணவாமல்‌ 
எந்நாளும்‌ கருணை கூர்ந்து 
தனித்திருமா வடியினுறை அறுமுகவன்‌ 
இருசரணம்‌ சரணம்‌ செய்வாம்‌. 


கச்சாலையர்‌ இ..து என்பதை இகுது என்றும்‌, அஃது 


0 


என்‌. பதை அகுது என்றும்‌ பல இடங்களில்‌ குறிக்கிறார்‌, 
த்ிஇயத்திறன்‌ இகுதென உரைத்தனன்‌' என்றும்‌, (4 
அஞ்ுதவர்‌ முடியும்‌ ஆயுள்‌' என்றும்‌ (240) காரணனே 
முதலானோர்‌ இகுதென்ன மாயம்‌ என என்றும்‌ (824) 
கன்றொன்று அகுதெழுந்து' என்றும்‌ (782) இகு௮ுபதேசம்‌ 
(907) என்றும்‌ கூறிய பகுதியை ஆய்க, 


ஆரியர்‌ யோகத்தை நன்கு உணர்க்து போற்றுபவர்‌, 
யோகிகள்‌ ஈாலாக்கனியால்‌ மதிமண்டலத்து அமுதை 
ுகர்வர்‌. இதனை 


ஏரகமே ஆகும்‌ இரேசகமே கும்பகமே 

பூரகமே ஆன அனு பூதிவழியே அதனில்‌ 

கதாரணையே செய்து தனியே கனல்‌ மூட்டி 

ஆரமலால்‌ உண்மதியின்‌ ஆயஅவியே அயில்வார்‌ 
என்று பாடும்‌ திறம்‌ யோகிகள்‌ மனத்தில்‌ உணர்வை உண்‌ 
டாக்கும்‌ (489). 


ஆசிரியர்‌ சல இடங்களில்‌ அற்புதமாக நீதிகளைக்‌ 
கூறுகின்றார்‌. கற்பது எதற்காக ? இவ்வினா பலவிடைகட்கு 
இடம்‌ தரும்‌, அவ்விடைகள்‌ ஈமக்கு நிறைவை வழங்க 
கச்சாலையார்‌ கல்வி கற்பது அடங்குவது குறித்தே அன்றோ” 
என்று கூறி ஈமக்குக்‌ கல்வியின்‌ லட்சியத்தையும்‌ பண்‌ 
பாட்டையும்‌ விளக்குகின்றார்‌. 


ஏழையின்‌ துன்பத்தைத்‌ துடைப்பதே இறைவழிபாடு 
என்ற கருத்தை ரஷ்ய ஞானி டால்ஸ்டாய்‌ பலபடியாக 
வரைந்துள்ளார்‌. ஒரு தலயாத்திரிகர்களின்‌ ககதைமை: 
உலகம்‌ அறியும்‌, சிவபூஜை புரிய வருகின்ற தேவி மகத 
காட்டின்‌ பஞ்சத்தைக்‌ கண்டு பூசனையை ஒதுக்கிவிட்டு 
ம்க்களின்‌ துயரைப்‌ பேோர்க்கினாள்‌. இதனைப்‌ பயிலும்‌ நம்‌ 
மனம்‌ அம்மையின்‌ கருணைத்‌ திறத்தை நமக்கு உணர்த்திய 
ஆரியருக்கு ஈன்றி கூறுகிறது. 


ஆசிரியர்‌ பெருமான்‌ திருவீதிக்கு வந்து காட்சி தரும்‌ 
விழாவை நயமூறப்பாடுகின்றார்‌. ஓவ்வொரு நள்‌ விழர்‌ 
விற்கும்‌ ஒவ்வொரு பலன்‌ உண்டு என்ூன்ளூர்‌. (இருவிழாச்‌, 
அர்க்கம்‌). 
டற 


யு 


- முதல்‌ நாள்‌ விழாவின்‌ பயனை, 'முதற்றிருவிழா அரசசே 

ஆ.திரீ.தியாகய புதல்வரைப்‌ பெறுவர்‌' என்கிறார்‌. இரண்‌ 
டாம்‌ நாள்‌ விழாவின்‌ பயனை 'முப்புரியுளோர்‌ இருவுறுவர்‌” 
என்கின்றார்‌, மூன்றாம்‌ சாள்‌ விமாவால்‌ 'வான்முகில்‌ வழா 
மலே கூடி எத்தினத்தினும்‌ பெய்துடும்‌' என்றார்‌. கான்காம்‌. 
தாள்‌ விழாவால்‌ “அரசர்தம்‌ மருவலர்‌ நிப்பா: என்கிறார்‌, 
ஜந்தாம்‌ சாள்‌ விழாவால்‌ “நிசாசரர்‌ முூதலினோர்‌ மாள்வர்‌” 
என்கிறார்‌, ஆரும்‌ காள்‌ விமாவால்‌ மறுவில்‌ கொற்றமே 
மன்னர்‌. மருவுவர்‌' ஏன்இிருர்‌. ஏழாம்‌ நாள்‌ விழாவால்‌ 
“உலகம்‌ நல்‌ ஓழுச்கமே இலகும்‌” என்‌ கிறார்‌. எட்டாம்‌ நாள்‌ 
விமாவால்‌'அணுத்தொகை எலாம்‌ மலத்தை விண்டு நித்திய 
வீடுறும்‌' என்கிறார்‌. இன்பதாம்‌ நாள்‌ விமாவால்‌ கோக்குலாம்‌ 
புவனித்திறம்‌ வருத்தனை குலாவும்‌” என்கிறார்‌. பத்தாவது 
நரள்‌ பெருமான்‌ பிராட்டியைத்‌ திருமணம்‌ செய்து கொள்‌ 
கின்றான்‌. 


ஏகம்பன்‌ 'காமாட்சியம்மையைத்‌ திருமணம்‌ செய்து. 
கொண்ட பண்பைப்‌ பக்தஇச்‌ சுவையும்‌ காவியச்‌ சுவையும்‌ 
சரப்பிப்பாடி. உள்ளார்‌. பெருமான்‌ அம்பிகையின்‌ இருக்‌ 
கழுத்தில்‌ மங்கல காண்‌ புனைந்த 


மருவு பொற்றிரு மங்கல நரணினை ம னுவால்‌ 
புரிதொழில்‌ புரிச்‌_து யாவரும்‌ யாவையும்‌ புகழ 


கன்னியாம்‌ உமையவள்‌ கவின்பெ று திருக்‌ களத்தில்‌ : 

என்ன ஆஞடை எம்பிரான்‌ சாத்தினன்‌ இனிதின்‌ 
என்று உருஇப்பாடுகின்றார்‌, (திருவிழாச்‌ சருக்கம்‌, 7209. 
14210). 


இப்புராணத்தின்‌ இதயம்போல்‌ பொலிவ._து பிராட்டி, 
பூஜையும்‌, இறைவிதழுவ இறைவன்‌ குழைந்து தழும்பூ 
பெ,த்‌மதும்‌ ஆகும்‌. 


பூஜை செய்பவர்கள்‌ பஞ்சசத்தி செய்யவேண்டும்‌. 
தாயுமானவர்‌, 


.. 'ப்ஞ்சசுத்தி செய்து நின்னைப்‌ பாவித்துப்‌ பூசை செம்‌ 
தரல்‌. விஞ்சிய ஞானம்‌ விளங்கும்‌ பராபரமே' . ஏன்று. 
பேசினார்‌. பஞ்ச்சத்தி, 1. பூதசத்தி, 2, ஆத்மகத்த, 


441) 
8. திரவியசுத்தி, "4, மந்திரசத்தி- :5: இலிங்கத்‌ இ 
என்பவை ஆகும்‌, 
தேவி பஞ்ச.சுத்தி செய்து சிவபூசை செய்ததை மிகமிக 
விரிவாகப்‌ பூசைச்‌ சருக்கத்தில்‌. விவரிக்கிறார்‌. 


பிராட்டி தழுவ எம்பெருமான்‌ குழைந்ததை அழகுற 
விவரிக்கும்‌ ஆசிரியரின்‌ திறம்‌ வியத்தற்குரிய து. 


கடிது திருவுருவில்‌ விழுது இருதனத்தில்‌ 
நெருக்கி வளைக்கரத்தால்‌ சேர்த்தித்‌ 

தடநெடிய மார்பகத்துள்‌ அடக்கிமுடி 
 மீதுமுகம்‌ தாழ்த்திக்‌ கண்ணீர்‌ 

பட இதுவும்‌ ஓன்றெனவே இரும்பியுளம்‌ 

. பதைபதைக்கப்‌ பனிக்கும்‌ அன்பில்‌ 

வெடவெடென உடல்மடுத்துத்‌ தழமீஇனள்‌ அப்‌ 

- பரிவினயார்‌ விளம்பற்‌ பாலார்‌. 


அம்மை தழுவக்‌ குழைந்து விழைந்து இழைக்து 
துழைந்து!வியந்து அவிர்ந்து சோதி 
செம்மைபெறக்‌ கவின்று புளஇத்து இறுமாந்து . 
இனிமைதலை சிறந்து வாழ்ந்து 
மெய்ம்மைபடக்‌ குளிர்நீது உயர்க்து வளர்ந்து 
-தீற்பரானந்தம்‌ விளங்கி ஓங்க ' 
எம்மடிமை உடையபிரான்‌. முலைச்சுவடும்‌ 
வளைச்சுவடும்‌ இசைந்தார்‌ அன்றே 
என்று பாடி நம்முள்ளத்தில்‌ உவகை பெருகச்‌ செய்யும்‌ 
ஆசிரியரின்‌ இறம்‌ வியக்காமல்‌ இருக்க முடியாது. . 


... இப்புராணத்தில்‌ காஞ்சிபுரத்தில்‌ உள்ள அதிசயங்களை 
நகரச்‌ சருக்கத்தில்‌ விவரிக்கிறார்‌. சிவஞான முனிவர்‌ விம்மி 
தப்படலத்தில்‌ 62 பாடல்களால்‌ விவரிக்கின்றார்‌. ஏகாம்பர 
தாகர்‌.உலாவில்‌ ' 

பதிக வென்ரியிபம்‌, 
அன்று குறுமுயலுக்கு ஓடும்‌ இடம்பார்த்து ' 
நின்றுவிடும்‌ காஞ்சி நிழல்பார்‌ த்துச்‌-சென்‌.றடைந்தேரச்‌ 


பி 
தாம்பிறரைக்‌ காணலாம்‌ தம்மையவர்‌ காணாமல்‌ 
ஆம்பரிசு கல்கும்‌ அகம்பாரர்த்‌ துக்‌-காம்பொன்‌,றின்‌ 
மூன்று முளரி முஒழ்க்கும்‌ தடம்பர்ர்த்துதீ டம்‌ 
தோன்றுமலர்த்‌ தீபச்‌ சுடர்பார்த்துத்‌-தான்‌றன்‌ 
இடத்து நிழல்கோக்கி யாவரும்‌ காணாப்‌ 
படுத்தும்‌ ஒருகணெறு பார்‌ த்துக்‌-குடக்கோடிக்‌ 
காண வரிதாய்க்‌ கரக்கும்ஈதி பார்த்து அமரர்‌ 
பேணுலகத்‌ துய்க்கும்‌ பிலம்பார்த்துக்‌-காணரிய 
செம்பொனிறம்‌ நல்கும்‌ சலைபார்த்து திண்காரி 
வெம்பரியூர்‌ செண்டு வெளிபார்த்துக்‌-கொம்பில்‌ 


கடிக்கமலப்‌ போதும்‌ கழுடீரும்‌ சேரப்‌ 

படைக்குமொரு பாடலமும்‌ பார்த்து--நடுப்புகுந்தோர்‌ 
தோற்றம்‌ குரங்காக்கும்‌ தொல்லையிடம்‌ பார்த்துஅதனை 
மாற்றும்‌ கடவுள்‌ மடுப்பார்த்துக்‌-கூற்றுல்‌ 

இறவா இடம்பார்த்‌ திறந்தவர்‌ வந்‌.து 

பிறவா இடம்பார்த்த பின்னர்‌ 


என்று காஞ்சிபுர அதிசயங்களை விவரிக்கும்‌. 


கச்சாலையார்‌ நகரச்‌ சருக்கத்தில்‌ இந்த அதிசயங்களை 
மிக விரிவாகப்‌ பாடுகின்மார்‌. அப்பாடல்கள்‌ யாவும்‌ நயம்‌. 
மிக்கவை. விரிப்பிற்‌ பெருகும்‌, 


இப்புராணத்தின்‌ சிறப்பு முற்றும்‌ வரைவது கடினம்‌, 
கற்றுக்‌ தெரிந்து மகிழ்வது அறிஞர்களின்‌ கடமை ஆகும்‌. 


இக்நாலைப்‌ படிக்கத்‌ தொடங்குமுன்‌ என்‌ அறியாமை. 
காரணமாக கேர்ந்து பிழமைகை முதற்கண்‌ திருத்திய பின்‌ 
படி.ககும்படி. பெருமக்களுக்கு விண்ணப்பித்துக்‌ கொள்‌. 
த பிழையும்‌ திருத்தமும்‌ நூலின்‌ இறுதியில்‌ 
என, 


இப்பதிப்பை மேற்கொள்ளும்‌ பணியை அடி மோதக 
அ ச உ அடியே ஷீ ன்‌ 
வழங்கிய டாக்டர்‌ உ. வே.. சாமிகா குயர்‌.  : 


50(1% 


அத்யக்ஷர்‌ திருமதி ருக்மணிதேவி அம்மையாருக்கு நன்றி 
கூறுகின்றேன்‌. அடியேன்‌ இப்பணி மேற்கொள்ளக்‌ 
காரணம்‌ ஆனவர்‌ தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ ஆய்வுதீ 
துறை இயக்குகர்‌ டாக்டர்‌ இரா. நாகசாமி ஆவார்கள்‌. 
அவர்கள்‌ கல்வெட்டுத்‌ துறையில்‌ அரும்பணி செய்து வரு 
இன்றார்‌. இருண்டு கிடந்த பல சரித்திரப்பகுதியில்‌ ஒளி 
விளக்கு ஏற்றி உள்ளார்‌. அவருக்கு மனமுவந்து கன்றி 
கூறுகிறேன்‌. 

இந்த நூல்‌ நிலையத்தைப்‌ பாதுகாத்து ஐயர்‌ அவர்களின்‌ 
புகழைக்‌ குன்றில்‌ இட்ட தீபம்‌ ஆக்கும்‌ ஐயர்‌ அவர்களின்‌ 
பேரர்‌ பிரம்மஸ்ரீ க. சுப்பிரமணிய ஐயர்‌ அவர்களுக்கு 
எல்லா கலங்களும்‌ பெருகப்‌ பிரார்த்திக்கின்றேன்‌. 

இர்நாலகத்தில்‌ பணிசெய்யும்‌ அனைவருக்கும்‌ வாழ்த்துக்‌ 
கூறுகின்றேன்‌. 

நலமார்‌ கச்ச.-.நிலவே கம்பம்‌ 


குலவா ஏத்தக்‌--கலவா வினையே 


இங்ஙனம்‌, 
கம்பன்‌ நிலையம்‌, 5. 1௩. இராமராசன்‌, 
வேலூர்‌-சேலம்‌, “கம்பராமன்‌' 


25-17-1962. 


காஞ்சித்‌ திருந்தலங்களைப்பற்றிய குறிப்புக்கள்‌ 
கச்சிப்பலதளியும்‌ ஏகம்பத்தும்‌ கயிலாயநாதனையே காணலாமே 
தாண்டகம்‌. 


1. அகத்தீச்சுரம்‌ 

இப்பெயருடன்‌ காஞ்சியில்‌ இரண்டு தலங்கள்‌ காணப்படு 
கின்றன. (1) பெரிய காஞ்சிபுரம்‌ கயிலாய நாதர்‌ ஆலயத்தின்‌ 
கிழக்கே புத்தேரித்‌ தெருவில்‌ உபநிஷத்‌ பிரமேந்தி மடத்தின்‌ 
உள்ளே உள்ளது. (2) ஏகாம்பரர்‌ ஆலயத்தில்‌ வெள்ளக்‌ 
கம்பலிங்கத்திற்குத்‌ தெற்கில்‌ பிரகார மேடைமேல்‌ உள்ளது. இதுவே 
புதிய காஞ்சிப்‌ புராணத்தில்‌ குறிப்பிடப்படுவது. 


ஃ.  அசுரேசம்‌ 


3: அந்தகேசம்‌ 

இத்தலம்‌, காஞ்சிபுரத்திற்கு மேற்கே 4 கல்‌ தொலைவில்‌ 
திருப்புட்‌ குழியில்‌ உள்ள கோவிலாகும்‌. இயமனுக்குப்‌ பெருமான்‌ 
வரமளித்த தலமபிதுவாகும்‌. 


“செல்லலாந்‌ தகைத்தன்‌ றம்ம தென்திசைக்‌ கிழவற்‌ 
கவ்வூர்‌”” 


எனப்‌ புதிய காஞ்சிப்‌ புராணம்‌ புகலும்‌. 


4, அபிராமீசம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சிபுரம்‌ சப்பாணிப்‌ பிள்ளையார்‌ 
கோவிலுக்கு மேலண்டையில்‌ உள்ளது. உலகளந்த பெருமாள்‌ 
கோவிலுக்குத்‌ தென்பகுதி, நல்ல நிலையில்‌ உள்ளது. திருமால்‌ 
வாமனராகி மாவலியை அழித்தற்குப்‌ பூசித்த தலம்‌ இதுவாகும்‌. 


5. அமரேசம்‌ 


இத்தலம்‌ (பெரியகாஞ்சி) காமாட்சியம்மை கேோர்விலுக்கு தேராக, 
மேலண்டை ராச வீதியின்‌ மேற்குப்‌ பக்கம்‌ சிறிது உட்சென்று 
உள்ளது. கிழக்குச்‌ சன்னிதி பல்லவ சிற்பம்‌ நிறைந்துள்ளது. 


முப்பத்து முக்கோடி தேவர்களும்‌ வழிபட்ட தலம்‌ இதுவாகும்‌, 


2 


6. அயிராபதேசுரம்‌ 


இத்தலம்‌ கச்சபேசர்‌ கோவிலுக்கு வட கிழக்கில்‌ 30 அடி. 
தூரத்தில்‌ இராச வீதி தென்கோடியில்‌ சாலைக்குக்‌ கீழ்பால்‌ 
உள்ளது. மேற்குமுக சன்னிதி. கயிலாயர்‌ கோவில்‌ போன்றே 
சிற்பம்‌ நிறைந்தது. 


வெள்ளை யானையாகிய ஐராவதம்‌ இந்திரனைத்‌ தாங்குதற்குப்‌ 
பூசித்த தலம்‌ இதுவாகும்‌. . 


7.  அரிசாபந்தீர்த்தார்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சிபுரம்‌ நெல்லுக்காரத்‌ தெருவில்‌ 
இரட்டை மண்டபத்திற்குத்‌ தென்‌ மேற்கில்‌ தென்னண்டை வாடை 
யில்‌ உள்ள, நல்ல நிலையில்‌ உள்ளது. மேல்‌ விமானம்‌ இல்லை, 


திருமால்‌ பிருகு முனிவரால்‌ ஏற்பட்ட சாபத்தை நீக்கிக்‌ 
கொள்ளுதற்காகப்‌ பூசித்த தலம்‌ இதுவாகும்‌. 


8. அனந்தீசரம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சியில்‌ இலிங்கப்பையர்தெரு 
தென்னண்டை வாடையில்‌ ஒரு வீட்டின்‌ கொல்லைப்‌ புறத்தில்‌ 
உள்ளது. மிகச்‌ சிறிய கோவில்‌. 


புதிய காஞ்சிப்புராணத்தில்‌ இத்தலத்தைப்‌ பற்றிய குறிப்புக்‌ 
காணப்படவில்லை. 


9. அனேகபேசுரம்‌ 

இத்தலம்‌ கைலாச நாதர்‌ கோவிலுக்கு அண்மையில்‌, அதற்குத்‌ 
தென்‌ கிழக்கில்‌ உள்ளது. அனேகதங்காவதம்‌ எனத்‌ தேவாரத்தில்‌ 
இத்தலம்‌ குறிப்பிடப்படுகிறது. காஞ்சியில்‌ பாடல்‌ பெற்ற தலங்கள்‌ 
ஐந்தனுள்‌ இது ஒன்று. ஞானசம்பந்தரால்‌ பாடப்பட்டது, 
சுந்தரர்‌ பதிகமும்‌ ஒன்றுண்டு. 

“ஆடுமவ ரினிதமரு மனேகதங்கா வதம்பரவி 

மாடுதிருத்‌ தானங்கள்‌ பணிந்தேத்தி வைகு நாள்‌”? 
(1000) 

எனப்‌ பெரிய புராணம்‌ ஞானசம்பந்தர்‌ தரிசித்ததைக்‌ கூறும்‌, 


10. ஆதிபதேச்சுரம்‌ 


இத்தலம்‌ சின்ன காஞ்சிபுரம்‌ அத்திகிரிக்கு மேற்கில்‌ இருப்ப 
தாகப்‌ புராணம்‌ குறிப்பிடுகிறது. 


3 


பிரமன்‌ வேள்வியை அழிக்கச்‌ சரசுவதி நதி உருவம்‌ கொண்டு 
நடு இரவில்‌ வர, இறைவன்‌ கட்டளைப்படி திருமால்‌ விளக்கொளிப்‌ 
பெருமானாக விளங்கி ததியைத்‌ தடுத்து வேள்வியைக்‌ காத்தார்‌. 
ஒரு லிங்கம்‌ தாபித்துப்‌ பூசித்துத்‌ திருமால்‌ அருள்‌ பெற்றார்‌. 


11. இட்டசித்தீச்சரம்‌ 
இத்தலம்‌ பெரிய காஞ்சி கச்சபேசர்‌ கோவிலில்‌ உள்ள 
திருக்குளத்தின்‌ வடகரையில்‌ உள்ளது. மேற்கு சன்னிதி, 


ததீசி முனிவர்‌ குபன்‌ என்னும்‌ அரசனால்‌ கொலை செய்யப்பட்டு, 
சுக்கிரனால்‌ மீண்டும்‌ உயிர்‌ பெற்று உபதேசம்‌ செய்யப்‌ பெற்ருர்‌. 
அவர்‌ அருளியபடி இட்டசித்தீசரைப்‌ பூசித்து என்றும்‌ கொலையுறாத 
வச்சிரயாக்கை பெற்ற தலம்‌ இதுவாகும்‌, 


12. இந்திராலயம்‌ (சத்தியவிர தம்‌) 

இத்தலம்‌ திருக்காலிமேடு என வழங்கப்படுகிறது. கச்சிநெறிக்‌ 
காரைக்காடு என்றே தேவாரம்‌ குறிப்பிடும்‌, காஞ்சியிலுள்ள ஐந்து 
பாடல்‌ தலங்களில்‌ இது ஒன்றாகும்‌. திருஞான சம்பந்தரால்‌ 
““வாரணவு முலைமங்கை'” எனத்தொடங்கிப்பாடப்பட்ட பதிகம்‌ 
இத்தலத்திற்கு உண்டு. மேற்கு முகம்‌, நல்ல கருங்கல்‌ திருப்பணி, 
புதிய காஞ்சிப்புராணத்தில்‌ இதுவே முதல்‌ தலமாக வைத்துப்‌ 
பாடப்பட்டுள்ளது. 


மேலும்‌ இத்தலம்‌ இந்திரபுரம்‌ எனவும்‌ சத்தியவிரதம்‌ எனவும்‌ 
புராணத்தில்‌ கூறப்படுகிறது, காரை மரங்கள்‌ நிறைந்த காடுகள்‌ 
நெருங்கப்‌ பெற்றமையால்‌ திருநெறிக்காரைக்காடு என்னும்‌ திருப்‌ 
பெயரை உடையதாயிற்று என்றும்‌ கூறுவர்‌, 


இந்திரன்‌ பிறவாநெறி வேண்டுமென இறைவனைப்‌ பூசித்து வரம்‌ 
பெற்றமையால்‌ இந்திரபுரம்‌ என வழங்குவதாயிற்று, காஞ்சியின்‌ 
கிழக்கு எல்லையில்‌ உள்ளது இத்தலம்‌. இங்கு நந்தி நேர்‌ முகமாக 
இல்லாமல்‌ சற்றுத்‌ தெற்கு நோக்கி உள்ளது, 


13. இரணியீசுரம்‌ 

இத்தலம்பெரியகாஞ்சிசர்வதீர்த்தக்கரையின்‌ மேல்பாலுள்ளது, 
அம்மேல்‌ கரையில்‌ காமீசுரம்‌, தீர்த்தேசம்‌, விஸ்வநாதேசுரம்‌ என 
மூன்று தலங்கள்‌ உள்ளன்‌. 


இரணியன்‌ என்னும்‌ அசுரன்‌ தன்‌ பெயரால்‌ இலிங்கம்‌ தாபித்துப்‌ 
பூசித்து, மனிதராலும்‌ மிருகங்களாலும்‌ மற்றைய சீவராசிகளாலும்‌, 
பூமியிலும்‌, ஆகாயத்திலும்‌, ஆயுதங்களாலும்‌, காய்ந்த இடத்திலும்‌, 
குளிர்ந்த இடத்திலும்‌, வீட்டிற்கு வெளியிலும்‌ உள்ளிலும்‌, பகலிலும்‌ 
இரவிலும்‌ இறவாத வரத்தைப்‌ பெற்றனன்‌. 


4 


14. இராமகாதீச்சுரம்‌ 

இத்தலம்‌ ஏகாம்பரநாதர்‌ பதினாறு கால்‌ மண்டபத்திற்கு அருகில்‌ 
தென்கிழக்கில்‌ உள்ளது. கவனிப்பார்‌ அற்றுக்‌ கிடக்கிறது. நித்திய 
நைமித்திகம்‌ எதுவும்‌ நடப்பதாகத்‌ தெரியவில்லை. 


இராவணனைக்‌ கொன்ற பாவத்தைப்‌ போக்குவான்‌ வேண்டித்‌ 
தன்‌ பெயரால்‌ இலிங்கம்‌ தாபித்துப்‌ பூசித்துப்‌ பாவம்‌ நீங்கி அயோத்‌ 
தியை அடைந்தனன்‌ இராமன்‌ என்பது புராண வழக்கு. 


15. இறவாத்தானம்‌ 
இத்தலம்‌ பெரிய காஞ்சியில்‌ பெரிய கம்மாளத்‌ தெருவில்‌ 
உள்ளது. கிழக்கு சன்னிதி. பல்லவ சிற்பம்‌ உள்ளது. 


சுவேதன்‌, மார்க்கண்டேயர்‌, சாலங்காயின முனிவரின்‌ பேரன்‌ 
ஆகியோர்‌ இத்தலத்தை வணங்கி இறப்பைக்‌ கடந்தனர்‌ என்பது 
புராண வரலாறு. 


16. எழுலிங்கீச்சுரம்‌ 


17. ஏகாம்பரேசுரம்‌ 

இது பெரிய காஞ்சியில்‌ யாவராலும்‌ அறியப்பட்ட தலமாகும்‌. 
காஞ்சியில்‌ மிகப்பெரிய தலமும்‌ முக்கிய தலமும்‌ இதுவே. முத்தி 
தரும்‌ ஏழு தலங்களுள்‌ ஒன்றாகும்‌. “ஒற்றை மாமரத்தின்‌ நீழலில்‌ 
அம்மையோடு வீற்றிருக்கும்‌ பெருமான்‌? என்பது இத்தலைப்பிற்குப்‌ 
பொருளாகும்‌. பழைய மாமரம்‌ தல விருட்சமாக இன்றும்‌ காட்சி 
அளிக்கிறது. ஐந்து பூத தலங்களுள்‌ இது பிருதுவி தலமாகும்‌. 


அப்பர்‌, சம்பந்தர்‌, சுந்தரர்‌ ஆகிய மூவர்‌ தேவாரமும்‌ இத்தலத்‌ 
திற்குண்டு, மாணிக்கவாசகர்‌ தாம்‌ பாடிய திருவாசகத்தில்‌, கீர்த்தித்‌ 
திருவகவல்‌, போற்றித்‌ திருவகவல்‌, திருப்பொற்சுண்ணம்‌, திருப்‌ 
பூவல்லி முதலிய பாடல்களிலும்‌ திருக்கோவையாரில்‌ (268) ஒரு 
பாடலிலும்‌ இத்தலத்தைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. நாயன்மார்கள்‌ வேறு 
தலங்களைப்‌ பாடும்‌ போதும்‌ இத்தலத்தை இடையிடை நினைந்து 
பாடியுள்ளனர்‌. சுந்தரர்‌ இறைவனைப்பாடி இடக்கண்‌ பெற்ற தலம்‌ 
இதுவே. பட்டினத்துப்‌ பிள்ளேயார்‌ பாடிய திருவேகம்பர்‌ அந்தாதி 
இத்தலத்திற்கு உண்டு, இரட்டையர்கள்‌ ஏகாம்பர நாதருலா 
என்னும்‌ பெயரில்‌ ஒரு நூல்‌ பாடியுள்ளனர்‌. காஞ்சியைப்‌ பாடாத 
புலவர்களும்‌ அதிலும இத்தலத்தைப்‌ பாடாதவரும்‌ இல்லையென 


5 


லாம்‌. விரிவஞ்சி இத்துடன்‌ இத்தலத்தின்‌ பெருமை நிறுத்தப்‌ 
பட்டது. 


புரட்டினிலடங்காக்‌ காஞ்சியின்‌ பெருமை பகர்ந்திடத்‌ 
தமியனுக்‌ கெளிதோ?”' -- கந்த புராணம்‌. 


18. ஓணகாந்தனீசுரம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சியில்‌ சர்வ தீர்த்தத்திற்கு வடக்கில்‌ 
பஞ்சுப்‌ பேட்டை பெரிய தெருவில்‌ உள்ளது. பாடல்‌ பெற்ற ஐந்து 
தலங்களுள்‌ இது ஒன்று. சுந்தரரால்‌ பாடப்‌ பெற்றது. 


““ஒணகாந்தன்‌ தளிமேவும்‌ ஒருவர்‌ தம்மை உரிமையுடன்‌ 
பேணி அமைந்த தோழமையாற்‌ பெருகும்‌ அடிமைத்‌ திறம்‌ பேசிக்‌ 
காணமோடு பொன்வேண்டி “நெய்யும்‌ பாலும்‌'” கலைவிளங்கும்‌ 
யாணர்ப்பதிகம்‌ எடுத்தேத்தி எண்ணில்‌ நிதி பெற்றினி திருந்தார்‌.”” 

-- சேக்கிழார்‌. 


வாணாசுரனுடைய சேனாதிபதிகளாகிய ஓணன்‌, காந்தன்‌ என்ற 
இருவரும்‌ இவ்விடத்து இலிங்கம்‌ தாபித்துப்‌ பூசித்து அருள்‌ பெற்ற 
குலம்‌ இதுவாகும்‌. 


19. கங்காதரேசுரம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சி சர்வ தீர்த்தத்தின்‌ கிழக்குக்‌ கரையில்‌ 
உள்ளது. 

வருணன்‌ கங்காதேவியோடு சேர்ந்து இறைவனைப்‌ பூசித்து 
நீருக்கும்‌, நீர்வாழ்‌ உயிர்களுக்கும்‌ தலைவனாதலைப்‌ பெற்ற தலம்‌ 
இதுவாகும்‌. 


20. கச்சபேசுரம்‌ 


இத்தலம்‌ பெரிய காஞ்சி மேலண்டை இராச வீதியின்‌ 
தென்கோடியில்‌ உளளது பலரும்‌ அறிந்தது, 


திருப்பாற்கடல்‌ கடைந்த காலத்து, திருமால்‌ ஆமையாய்‌ 
இருந்து தாங்கி, தேவர்களுக்கு அமுதம்‌ கொடுத்தமையால்‌ அகங்‌ 
கரித்துப்‌ பல கொடுமைகள்‌ செய்ய, பெருமான்‌ ஆமையை அழித்து 
அதன்‌ ஓட்டைக்‌ கலணாகப்‌ பூண்டார்‌. திருமால்‌ தம்‌ குற்றத்திற்கு 
இரங்கி, இறைவனைப்‌ பூசிக்க, அவர்‌ பெயரால்‌ இத்தலம்‌ விளங்கு 
வதாயிற்று. கச்சபேசன்‌ - ஆமைக்கு அருள்‌ புரிந்தவன்‌. 


21. கயிலாய நாதம்‌ 


இத்தலம்‌ யாவராலும்‌ நன்கு அறியப்பட்டது. சிற்பம்‌ நிறைந்‌ 
தது. கண்‌ கொள்ளாக்‌ காட்சி, பெரிய காஞ்சிபுரம்‌ புத்தேரித்‌ 


6 


தெருவிற்கு நேரே சிறிது மேற்குச்‌ செல்ல உள்ளது, கற்றளியாக 
அமைக்கப்பட்டதில்‌ இதுவே முதல்‌ தளி எனக்‌ கூறுகின்றனர்‌. 
காஞ்சிக்கு வருவோர்‌ இத்தலத்தைக்‌ காணாமல்‌ இரார்‌. 


இராச சிம்ம பல்லவனால்‌ இத்தலம்‌ அமைக்கப்பட்டது எனச்‌ 
சரித்திரம்‌ கூறுகிறது. இப்பல்லவனையே ஐயடிகள்‌ காடவர்கோன்‌ 
நாயனாராகப்‌ புராணம்‌ கூறுகிறது. இத்தலத்தில்‌ கல்வெட்டுகளும்‌ 
நிறைந்துள்ளன. அவற்றுள்‌ ஒஓன்று:- இத்தலத்தைக்‌ கட்டி 
முடித்தவுடன்‌ கூட முழுக்குக்கு நாள்‌ நியமித்த போது, திருநின்ற 
வூரில்‌ பூசலார்‌ நாயனார்‌ கட்டிய கோவிலுக்குத்‌ தாம்‌ செல்ல இருப்ப 
தாகவும்‌. வேறொரு நாளை நியமித்துக்‌ கொள்ளும்படி யாகவும்‌ 
இறைவன்‌ கனவில்‌ கூறியதாகக்‌ கல்வெட்டு கூறுகிறது. இச்செய்தி 
சேக்கிழாராலும்‌ குறிப்பிடப்பட்டுள்ள து. 


நாரத முனிவரும்‌ புத்த முனிவரும்‌ திரிபுரத்தார்க்குப்‌ பொய்‌ 
நூல்‌ போதித்து மயக்கிய குற்றத்திற்காக இறைவனைப்‌ பூசித்து 
அருள்‌ பெற்ற தலம்‌ இதுவாகும்‌, 

திருவளர்‌ காஞ்சி மூதூர்த்‌ திண்பெருங்‌ கயிலை போலும்‌ 


௮ புதிய காஞ்சிப்‌ புராணம்‌ 
22. கரைக்கண்டேச்சுரம்‌ 


23. கள்ளக்‌ கம்பர்‌ 
இத்தலம்‌ ஏகாம்பரநாதர்‌ கோவிலுள்‌ மூல இலிங்கக்திற்கு 
வடக்கே உள்ளது. 


மாயோன்‌ உலகத்தை மயக்க விரும்பிப்‌ பூசித்தமையால்‌ 
அவ்விலிங்கம்‌ கள்ளக்‌ கம்பம்‌ எனப்பட்டது. 
24. காமீசுரம்‌ 

இத்தலம்‌ சர்வதீர்த்தக்‌ கரையில்‌ மேற்குப்‌ பகுதியில்‌ அமைநீ 
துள்ளது. 

மன்மதன்‌ மூன்றுலகத்தும்‌ தன்‌ ஆணையைச்‌ செலுத்தும்‌ 
வரத்தைக்‌ கொடுத்தருள வேண்டும்‌ என இறைவனைப்‌ பூசித்த 
அருள்‌ பெற்ற தலம்‌ இதுவாகும்‌. 
25. காயா ரோகணம்‌ 


இத்தலம்‌ தாயார்‌ குளத்திற்கு நேரே வேகவதி ஆற்றின்‌ வட 
கரையில்‌ உள்ளது. கிழக்கு முகம்‌ நல்ல நிலையில்‌ உள்ளது. 


7 


திருமால்‌, பிரமன்‌ ஆகிய இருவரும்‌ ஆயுள்‌ முடிந்து இறக்க 
வரும்‌ அக்காலத்தில்‌, காலத்தைக்‌ கடந்தவனாகிய இறைவனே 
அவர்களை ஒடுக்கி, அவர்கள்‌ சரீரத்தைத்‌ தன்‌ தோள்‌ மேல்‌ தாங்கி 
அங்கு நடனம்‌ செய்து அருளுவான்‌. ஆதலால்‌ இத்தலம்‌ காயா 
ரோகணம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது. 


காயம்‌.உடல்‌ ; ஆரோகணம்‌-ஏறுதல்‌ 


26. குமர கோட்டம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சி மேலண்டை இராச வீதி நடுவில்‌ 
அமைந்துள்ளது. பலராலும்‌ அறியப்பட்டது. காஞ்சியில்‌ முருகனுக்‌ 
குரிய தனித்தலமாகும்‌ இது. 

பிரணவ மந்திரத்திற்குத்‌ தவறாகப்‌ பொருள்‌ கூறிய பிரமனை 
முருகன்‌ சிறையிலிட்டான்‌. இறைவன்‌ பிரமனைச்‌ சிறைவீடு செய்யு 
மாறு கட்டளையிட்டும்‌ கேளாத குற்றத்தைப்‌ போக்குவான்‌ 
வேண்டி, முருகன்‌ தேவசேனாபத்ச்சரம்‌ என ஒரு இலிங்கம்‌ தாபித்‌ 
துப்‌ பூசை செய்து குமரக்‌ கோட்டம்‌ என்னும்‌ ஆசிரமத்தில்‌ 
வீற்றிருந்தான்‌, 

இத்தலம்‌ மிகச்‌ சிறப்பாகப்‌ போற்றப்பட்டு வருகிறது. அருண 
கிரிநாதர்‌ திருப்புகழ்‌ இத்தலத்திற்குண்டு, இராமலிங்க சுவாமி 
களுக்கு இத்தலத்தில்‌ தனி சன்னிதி உள்ளது. பாம்பன்‌ சுவாமிகள்‌ 
இத்தலத்து முருகனை வேண்டித்‌ திருவருள்‌ பெற்றதாகச்‌ சுவரில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. 

இத்தலத்தில்‌ முன்னாளில்‌ அர்ச்சகராக இருந்த கச்சியப்பசிவாச்‌ 
சாரியார்‌ கந்த புராணம்‌ பாடியது குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌, 


27. குரங்கணில்‌ முட்டம்‌ 

இத்தலம்‌ காஞ்சிபுரத்திற்குத்‌ தெற்கே ஆறு கல்‌ தொலைவில்‌ 
பாலாற்றின்‌ தென்கரைக்கப்பால்‌ உள்ளது. தூசிக்குத்‌ தென்‌ 
கிழக்கில்‌ ஒரு மைல்‌. 

குரங்கு, அணில்‌, முட்டம்‌ (காக்கை) இவைகள்‌ பூசித்ததலம்‌ 
இதுவாகும்‌. 


குரங்கு பூசித்தது திருவாயிலின்‌ வடபாலும்‌, அணிலும்‌ 
காக்கையும்‌ பூசித்தது தென்‌ பாலும்‌ காட்டப்பட்டுள்ளது. 


திருஞான சம்பந்தர்‌ பாடல்‌ பெற்ற குலம்‌ இது, 
28. கேசரீசம்‌ 


6 


29. சத்தியவிரதம்‌ (இந்திராலயம்‌) 

இதுவே இந்திராலயம்‌, திருநெறிக்காரைக்காடு என்னும்‌ மறு 
பெயர்களையுடைய தலமாகும்‌. 12ஆம்‌ எண்ணுள்ள தலக்குறிப்பைக்‌ 
காண்க. 


30. சலந்தரேசுரம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சி ஓணகாந்தன்தளிக்கு வடக்கில்‌ 
இருந்தது. அல்விலிங்கத்தை எடுத்து வந்து ஓணகாத்தன்‌ தளிக்‌ 
கோவிலின்‌ தெற்குப்பிரகாரத்தை ஒட்டி வைத்துக்‌ கோவில்‌ எடுத்‌ 
துள்ளனர்‌. 

சலத்தில்‌ தோன்றிய சலந்தரன்‌ என்னும்‌ அசுரன்‌ காஞ்சியில்‌ 
இலிங்கம்‌ தாபித்துப்‌ பூசித்துப்‌ பல வரங்களையும்‌ பெற்ற தலம்‌ 
இதுவாகும்‌. 


31. சவுனகேசுரம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சி ஒக்கப்பிறந்தான்‌ குளத்தின்‌ (சகோ 
தர தீர்த்தம்‌) தென்கரையில்‌ புத்தேரித்‌ தெருவிற்குத்‌ தெற்கில்‌ உள்ள 
ஒரு சிறு தெருவின்‌ மேற்குக்‌ கோடியில்‌ உள்ளது. கிழக்கு முகம்‌, 
நல்ல நிலையில்‌ உள்ளது. இத்தலத்தின்‌ தென்‌ கிழக்கு மூலையில்‌ 
175 அடி தூரத்தில்‌ அரம்பேசுரர்‌ தலம்‌ உள்ளது. மேற்கண்ட 
தலத்தைத்‌ தற்காலத்தில்‌ திருக்காஞ்சீஸ்வரர்‌ தலம்‌ என வழங்கு 
கின்றனர்‌. 

சவுனக முனிவர்‌, தமது பெயரால்‌ ஓர்‌ இலிங்கம்‌ தாபித்து 
முறைப்படி பூசித்து, மலநோய்‌ நீங்கி வீடுபேற்றை அடைந்த தலம்‌ 
இதுவாகும்‌. 


32. சார்ந்தாரைக்காத்தார்‌ 

இத்தலம்‌ சின்ன காஞ்சிபுரம்‌ திருக்கச்சிழம்பித்‌ தெருவிற்கு 
வடக்கே தகருக்கு வெளியில்‌ வேகவதி நதிக்கரையில்‌ உள்ளது. 
சார்ந்தாலீசுரன்‌ கோவில்‌ என வழங்ஃப்படுகிறது. சார்ந்தாசயம்‌ 
எனப்‌ புராணம்‌ கூறும்‌. சார்ந்தார்‌-தம்மை அடைந்தவர்‌; ஆச்ரயம்‌- 
ஆதரவு. வியாச முனிவர்‌ “நாராயணனே பரப்பிரமம்‌' - எனக்‌ 
கூறிய சாபத்தைப்‌ போக்குவான்‌ வேண்டி, இலிங்கம்‌ தாபித்து 
வழிபட்டு அருள்‌ பெற்ற தலம்‌ இதுவாகும்‌, 


33. சிலம்பர்துறை 


34. சிவாத்தானம்‌ 


இத்தலம்‌ சின்ன காஞ்சிபுரம்‌ தேனம்பாக்கத்தில்‌ வேகவதி நதிக்‌ 
கரையில்‌ உள்ளது. கிழக்கு முகம்‌, இக்கோவிலின்‌ உள்ளே வேத 


9 


பாடசாலை நடைபெறுகிறது. இங்கு முள்‌ இல்லாத வில்வமரம்‌ 
உள்ளது. 


பிரமன்‌ திருமாலோடு சேர்ந்து உலகத்தைப்‌ படைக்கும்‌ 
ஆம்றலைத்‌ தனக்கு அருள வேண்டுமென இறைவனை வணங்கி 
அருள்‌ பெற்ற தலம்‌ இதுவாகும்‌. மேலும்‌ பிரமன்‌ இறைவனிடம்‌ 
“எனது ஆத்தானமாகிய (இருப்பிடம்‌) இதனை உமது ஆத்தனமாகக்‌ 
கொண்டமையால்‌ இத்தலம்‌ சிவாத்தானம்‌ என வழங்குதல்‌ வேண்டு 
மென வரம்‌ பெற்றனன்‌. 


35. சுரகரேச்சுரம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சி ஏகாம்பரர்‌ சன்னிதித்‌ தெரு தென்‌ 
கோடியில்‌ உள்ளது. அதனை அடுத்துத்‌ தான்தோன்றீச்சுரம்‌ 
என்னும்‌ தலமும்‌ உள்ளது. கிழக்கு முகம்‌. செம்மையான நிலையில்‌ 
உள்ளது, மிகச்‌ சிறிய சிவலிங்கம்‌ அமைந்துள்ள து. 

மாதவச்சிவஞான யோகிகள்‌ பலவிதச்‌ சித்திரக்‌ கவிகள்‌ 
அமைந்த படலத்தை இத்தலத்தில்‌ பாடி உள்ளார்‌, 

சுராக்கன்‌ என்னும்‌ அசுரனை அழித்தற்பொருட்டு இறைவனால்‌ 
விரும்பி நிறுவப்பட்ட தலம்‌ இது. தேவர்களின்‌ சுர நோயைத்‌ தீர்த்த 
தலமும்‌ இதுவாகும்‌, 


36. சுயம்பு 

பெரிய காஞ்சிபுரத்திற்கு மேற்கில்‌ உள்ள வராஹேசுவரருக்குக்‌ 
கிழக்கில்‌ உள்ளது. சடாயுவானவன்‌ சிறந்ததாகிய மோக்ஷ கதி 
வேண்டும்‌ என்றெண்ணிச்‌ சுயம்புவேசுவரரைத்‌ தன்‌ பெயர்‌ 
விளங்கச்‌ சடாயுலிங்கம்‌ என்று பிரதிட்டை செய்து பூசித்தனன்‌, 


37. செவ்வந்தீசுரம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சி சூலதீர்த்தக்‌ கரையில்‌ உள்ளது. மிகச்‌ 
சிறிய கோவில்‌. அரசாங்க விவசாய விதைப்பண்ணையின்‌ நடுவில்‌ 
உள்ளது. ஓணகாந்தன்‌ தளிக்கு வடகிழக்கில்‌ ஒரு பர்லாங்‌ தூரத்தில்‌ 
உள்ளது. மேற்கு முகம்‌. 


வாயுதேவன்‌ சூலதீர்த்தக்‌ கரையில்‌ ஓர்‌ இலிங்கம்‌ அமைத்து, 
செவ்வந்தி மலர்களால்‌ வழிபட்டுக்‌ கந்தவாகன்‌ ஆகிய தலம்‌ இது 
வாகும்‌. 

கந்தவாகன்‌ - வாசனையைக்‌ கொண்டு வருபவன்‌ . 


38. சொக்கீசம்‌ 

காமாக்ஷி அம்மன்‌ கோயிலுக்கு அருகில்‌ இருக்கிறது. சோழர்‌ 
காலக்கோவில்‌, தெற்கிருந்த நக்கர்‌ கோயில்‌ என்பது இதன்‌ 
பண்டைய பெயர்‌, 


10 


39. தக்கீசம்‌ 

இத்தலம்‌ பிள்ளையார்‌ பாளையம்‌ கச்சியப்பன்‌ தெருவில்‌ உள்ளது. 
மேற்கு முகம்‌. செம்மையாக உள்ளது. பதிற்றுப்பத்தந்தாதி பாடல்‌ 
ஒன்று முகப்பில்‌ எழுதப்பட்டுள்ளது. தக்கேசம்‌ எனப்‌ புராணம்‌ 
குறிப்பிடும்‌. 

தக்கன்‌ சிவபெருமானை நீக்கி விட்டு வேள்வி தொடங்கினான்‌. 
சிவகணத்‌ தலைவர்கள்‌ அவ்வேள்வியை அழித்தனர்‌. பின்‌ தக்கன்‌ 
தான்‌ செய்த பிழையை எண்ணி வருந்தி, காஞ்சியில்‌ இலிங்கம்‌ 
தாபித்துப்‌ பூசித்து, இறைவனால்‌ அருளப்‌ பெற்றுச்‌ சிவகண 
நாதனாயினன்‌. 


40. தான்தோன்றீச்சுரம்‌ 

இத்தலம்‌ உபமன்னியேசுரர்‌ கோயில்‌ என வழங்குப்படுகிறது. 
சுரகரேசத்திற்குத்‌ தெற்கில்‌ உப்பேரிக்‌ குளத்தின்‌ கீழ்க்கரையில்‌ 
உள்ளது, சுரகரதீர்த்தமே உப்பேரிக்குளம்‌ என வழங்கப்படுகிறது, 


இறைவன்‌ உபமன்னிய முனிவரின்‌ அன்பைக்‌ கண்டு, திருப்‌ 
பாற்கடலைத்‌ தந்து, மேலும்‌ ஞானமும்‌ மூப்படையாத இளமையும்‌ 
கொடுத்த தலம்‌ இதுவாகும்‌, 


41. திரிகால ஞானேகரம்‌ 


இத்தலம்‌ பெரிய காஞ்சி பேருந்து நிலையத்தில்‌ உள்ளது. 
மேற்கு முகம்‌, சிறந்த நிலையில்‌ உள்ளது. 


முனிவர்கள்‌ சிலர்‌ முக்கால உணர்ச்சியும்‌ பெற வேண்டி ஓர்‌ 
இலிங்கம்‌ தாபித்துப்‌ பூசிக்க, அவர்களுக்கு அதனை அளித்த 
பெருமான்‌ எழுந்தருளியுள்ள தலம்‌ இதுவாகும்‌. 


௬2. திரிபுரேசம்‌ (முட்புராரிக்‌ கோட்டம்‌) 

திரிபுராதிகள்‌ தங்களுடைய முப்புரங்களை ச்‌ சிவ்பெருமான்‌ எரித்த 
பின்னர்‌ அப்பெருமானை எங்கள்‌ மூவருள்‌ இருவர்‌ உனது வாயிற்‌ 
காவலாளிகளாகவும்‌, ஒருவன்‌ மத்தள முழக்கவுமாக அருள்‌ செய்ய 
வேண்டுமென்று பிரார்த்திக்கத்‌ திரிபுராரி காஞ்சியில்‌ எம்மை 
யருச்சிப்பீரரயின்‌ அப்பணி கிடைக்குமென, அவ்வண்ணமே 
பூசித்து அருள்‌ பெற்றனர்‌. 
43. திருமயானம்‌ 

இத்தலம்‌ எஏகாம்பரேசுரர்‌ கோயிலில்‌ கொ டி.க்கம்பத்தை 
அடுத்துத்‌ தென்‌ கிழக்கில்‌ மேற்கு முகமாக உள்ளது. இது தேவார 


வைப்புத்‌ தலமாகும்‌. **மைப்படிந்த கண்ணாளும்‌"” எனத்‌. தொடங்‌! 
கும்‌ அப்பர்‌ திருத்தாண்டகம்‌ காண்க, 


11 


பண்டாசுரன்‌ என்பவனைத்‌ தேவர்களின்‌ வேண்டுகோளுக்கு 
இணங்க அழிக்க வேண்டிப்‌ பெருமான்‌ தாமே ஒரு வேள்வியைத்‌ 
தொடங்கி வேள்வித்‌ தீயில்‌ உலகத்துயிர்களையெல்லாம்‌ இட்டனர்‌ 5 
பண்டாசுரனும்‌ அத்தீயில்‌ இடப்பட்டான்‌ பின்பு அத்தீயானது 
இலிங்க உருவமாகி மயான இலிங்கம்‌ என்னும்‌ பெயரைப்‌ பெற்றது. 


44, திருமாகறல்‌ 

இத்தலம்‌ காஞ்சிபுரத்திற்குத்‌ தெற்கே பத்துக்‌ கல்‌ தொலைவில்‌ 
உள்ளது. இடையில்‌ வேகவதியாறும்‌ பாலாறும்‌ ஓடுகின்றன . 
இத்தலத்திற்கு ழ மைல்‌ தொலைவில்‌ (தெற்கு) சேயாறு ஓடுகின்றது. 
அதன்‌ தென்கரையில்‌ கடம்பர்‌ கோயிலும்‌, அப்பால்‌ 7 கல்‌ 
தொலைவில்‌ உத்தரமேரூரும்‌ இருக்கின்‌ றன. 


திருஞானசம்பந்தரால்‌ பாடப்பட்ட தலம்‌ இது. 


இராசேந்திர சோழனுக்கு இறைவன்‌ பொன்னுடும்பாகத்‌ 
தோன்றி, அவன்‌ துரத்துங்கால்‌ ஓடிப்‌ புற்றில்‌ ஒளித்துப்‌ பின்‌ 
வெளிப்பட்டருளின ரென்ப, 


45. திருமாற்பேறு 

இத்தலம்‌ காஞ்சிபுரத்திற்கு வடமேற்கே எட்டுக்கல்‌ தொலை 
வில்‌ உள்ளது. காஞ்சிக்கு அடுத்த புகைவண்டி நிலையம்‌ இப்‌ 
பெயராலேயே வழங்கப்படுகிறது. தற்போது இத்தலம்‌ திருமால்பூர்‌ 
என மருவி வழங்குகிறது, 


திருமால்‌ சுதரிசனம்‌ என்னும்‌ சக்கரத்தைப்‌ பெறுவதற்காக 
இறைவனைத்‌ தினமும்‌ ஆயிரம்‌ மலர்‌ கொண்டு அர்ச்சித்து வந்தார்‌. 
இறைவன்‌ ஒரு நாள்‌ ஒரு மலரை மறைத்து விட, திருமால்‌ தன்‌ 
கண்‌ ஓன்றைப்‌ பறித்து மலரோடு சேர்த்து அர்ச்சித்தார்‌. 
இறைவன்‌ அது கண்டு மகிழ்ந்து, “நீ இனிப்‌ பதுமாக்கன்‌ என்னும்‌ 
பெயரடைவாயாக? இந்நகரமும்‌ திருமாற்பேறு எனப்‌ பெயர்‌ 
பெறுக” என்று சொல்லிச்‌ சக்கரத்தைக்‌ கொடுத்து அருள்‌ 
செய்தார்‌, 


திருவீழிமிழலை என்னும்‌ தலத்தின்‌ வரலரறும்‌ இவ்வாறே கூறப்‌ 
படுகிறது. 

அப்பரும்‌ சம்பந்தரும்‌ பாடிய தேதேவாரப்பதிகங்கள்‌ 
இத்தலத்திற்குண்டு, ப 
46. திரு வீரட்டானம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சி கோனேரி குப்பத்தாமல்வார்‌ 
தெருவைக்‌ கடந்து வடகோடியில்‌ உள்ளது. மிகப்‌ பாழான நிலை 
யில்‌ இக்கோவில்‌ தோற்றமளிக்கிறது. ஆண்டுக்கு ஒரு நாள்‌ கூட 


12 


பூஜை நடப்பதாகத்‌ தெரியவில்லை. கோவிலைச்‌ சுற்றி முள்ளும்‌ 
புதரும்‌ நிறைந்துள்ளன. 


புதிய காஞ்சிப்‌ புராணம்‌ வீராட்டகாசம்‌ எனக்‌ குறிப்பிடுகிறது. 


சங்கார காலத்தில்‌, காலாக்கினி உருத்திரர்‌ நெற்றிக்கண்‌ 
தீயினால்‌ எல்லாம்‌ அழிக்கப்பட்டபோது, இறைவன்‌ ஆனந்த 
மிகுதியால்‌ மேன்‌ மேலும்‌ வீர நகையைச்‌ செய்தார்‌. அதனால்‌ 
அவ்விடம்‌ வீராட்டகாசம்‌ என்றாயிற்று. 


கொங்கண முனிவர்‌ தவம்‌ செய்து பலவித சித்திகளைப்‌ பெற்ற 
தும்‌ இத்தலத்திலேயே. 


சாக்கிய நாயனார்‌ இறைவன்‌ மீது கல்லெறிந்து வழிபட்டு 
வீடடைந்ததும்‌ இத்தலமே என்பது செவிவழிச்‌ செய்தியாகும்‌. 
புராணக்‌ குறிப்பு இல்லை. 


47. திருவோத்தூர்‌ 

இத்தலம்‌ காஞ்சிபுரத்திற்குத்‌ தென்மேற்கே 19 கல்‌ தொலைவில்‌ 
உள்ளது. மூன்றாவது மைலில்‌ பாலாற்றைக்‌ கடத்தல்‌ வேண்டும்‌. 
கோயில்‌ பெரிது. கோயிலுக்குப்‌ பக்கத்தில்‌ சேயாறு ஓடுகின்றது. 


ஆண்பனையைப்‌ பெண்பனையாக்கிய தலமாகும்‌ இது, இதனைக்‌ 
“குரும்பை யாண்பனை யீன்குலை யோத்தூர்‌'” என்னும்‌ திருஞான 
சம்பந்தர்‌ பாடிய தேவார அடியால்‌ அறிக, 


இறைவன்‌ வேதத்தின்‌ பொருளை முனிவர்களுக்கும்‌ தேவர்‌ 
களுக்கும்‌ இத்தலத்திலிருந்து அருளிச்‌ செய்தார்‌. அதனால்‌ இத்தலம்‌ 
திருவோத்தூர்‌ என்று பெயர்‌ பெற்றது. 


இத்தகைய மாமறைநூன்‌ முன்னாளித்‌ திருக்காஞ்சி வரைப்பில்‌ 
தென்சார்‌, தத்துநீர்‌ அலைபுரட்டூஞ்‌ சேயாற்றின்‌ றடங்கரைக்கண்‌ 
இமையோர்கட்கும்‌ மெய்த்தவர்க்கு மோதுவித்தோ மாதலினான்‌ 
மேவு திருவோத்‌ தூரென்னும்‌ அத்தலத்தின்‌ எமைத்தொழுவோர்‌ 
அருமறைநூன்‌ முழுதுணர்ந்து வீடு சேர்வார்‌ - காஞ்சிப்‌ புராணம்‌. 
திருவேகம்பப்‌. செய்‌. 80 


48. தீர்த்தேசம்‌ 
இத்தலம்‌ பெரிய காஞ்சி சர்வ தீர்த்தக்கரையின்‌ மேல்பால்‌ 
உள்ளது. 


திருவேகம்பர்‌ காமாட்சியம்மையாரைத்‌ தம்மைத்‌ தழுவுதற்‌ 
பொருட்டு அழைத்த போது, அண்டத்தின்‌ அகத்தும்‌ புறத்தும்‌ 


13 


உள்ள எல்லாத்‌ தீர்த்தங்களும்‌ நதியுருவங்கொண்டு காஞ்சிப்‌ 
பதியின்‌ மேற்குத்‌ திக்காக வந்தது, அம்மையார்‌ இறைவனைத்‌ 
தழுவிக்‌ கொண்ட பின்னர்‌ வேகந்தணிந்து அங்கேயே தங்கி, 
இறைவனைத்‌ தீர்த்தமாதன்‌ என்னும்‌ பெயரால்‌ வழிபாடு செய்தன. 
அதனால்‌ இத்தலத்திற்கு இப்பெயர்‌ வரலாயிற்று, 


49, ஈ௩ல்ல கம்பர்‌ 

இவ்விலிங்கம்‌ ஏகாம்பரநாதர்‌ உள்‌ பிரகாரத்தில்‌ நிலாத்திங்கள்‌ 
துண்டப்பெருமாளுக்கு வலப்பக்கத்தில்‌ வடகிழக்கு மூலையில்‌ 
உள்ளது. 


உருத்திரர்‌ இறைவனோடு ஒருமை பெற, பூசித்தது நல்ல கம்ப 
மாகும்‌, 


50. ஈற்கீரம்‌ 

பெரிய காஞ்சி கீழண்டை ராசவீதியில்‌ தகரீசுரர்‌ என்னும்‌ தலம்‌ 
காணப்படுகிறது, அது இதுவாக இருக்கலாம்‌ எனக்‌ கருதப்‌ 
படுகிறது. 


புதிய காஞ்சிப்புராணத்தில்‌ இத்தலத்தைப்‌ பற்றிய குறிப்பு 
இல்லை, 


51. நாரசிங்கேசுரம்‌ 

இத்தலம்‌ காஞ்சிபுரத்திற்கு மேற்கே ஏழுகல்‌ தொலைவில்‌ உள்ள 
தாமல்‌ என்னும்‌ ஊரில்‌ உள்ள கோயிலின்‌ குளக்கரையில்‌ வடமேற்கு 
மூலையில்‌ சிறிய கோயிலாய்‌ உள்ளது. 


இரணியனைக்‌ கொன்ற திருமால்‌ வெற்றி பெற்ற வெறியால்‌ 
மூன்றுலகத்தையும்‌ வருத்தத்தலைப்பட்டனர்‌. யாவரும்‌ இறைவனிடம்‌ 
மூறையிட, பெருமான்‌ சரபமாய்‌ வந்து நரசிங்கத்தைக்‌ கொன்று 
அதன்‌ தோலை மேலே போர்த்துக்‌ கொண்டார்‌. பின்‌ திருமால்‌ 
தாரசிங்கப்‌ பெருமானை அமைத்துப்‌ பூசித்து, பாவத்தின்‌ நீங்கித்‌ 
திருவருள்‌ பெற்றார்‌. 


52. நாற்பத்தெண்ணாயிரவீசுரம்‌ 


53. பச்சிமாலையம்‌ (திருமேற்றளி) 

திருமால்‌ காஞ்சி வீராட்டகாசத்திற்கு எதிரில்‌ சக்கரதீர்த்தம்‌ 
என்னும்‌ ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கித்‌ தவம்‌ செய்து கொண் 
டிருந்தனர்‌, அவ்விடம்‌ பச்சை வண்ணர்‌ ஆலயம்‌ எனப்படும்‌ - புதிய 
காஞ்சிப்புராணக்குறிப்பு, 


14 


திருமேற்றளியில்‌ திருமால்‌ சிவசாரூபம்‌ பெற்றதாகக்‌ காஞ்சி 
மகிமை என்னும்‌ நூல்‌ கூறுகிறது. 1927-ஆம்‌ ஆண்டுப்பதிகிபு, 
அதில்‌ பச்சிமேச்சரர்‌ என்று காணப்படுகிறது. 


54. பணாதரேசுரம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சி ஆலடிப்‌ பிள்ளையார்‌ கோவில்‌ தெரு 
வில்‌ உள்ளது. வேகவதி நதியின்‌ வடகரை. ஆதிபிதேசம்‌ என்னும்‌ 
தலத்திற்குத்‌ தெற்கு. 

கருடனால்‌ தம்‌ குலம்‌ அழிதலைக்‌ கண்ட பாம்புகள்‌ காஞ்சியில்‌ 
பணாதரேசப்‌ பெருமானைத்‌ தாபித்துப்‌ பூசித்துத்‌ தமது துன்பத்தைக்‌ 
கூறி முறையிட்டன. பெருமான்‌ மகிழ்ந்து அப்பாம்புககசா ஆபரண 
மாக அணிந்து கொண்டார்‌, பின்‌ அப்பாம்புகள்‌ கருடனைக்‌ கண்டு 
“ஏன்‌ கருடா ! சுகமோ?” என்று கேட்டன. 


55. பரசுராமீசுரம்‌ 

இத்தலம்‌ காஞ்சிபுரத்திற்கு வடக்கில்‌ திருமால்பூர்‌ என்னும்‌ 
புகைவண்டி நிலையத்திற்கு மேற்கில்‌ பள்ளூரைச்‌ சார்ந்துள்ளது. 
இதை அடுத்து ஓடுவதுதான்‌ பழைய பாலாறு. கலிங்கத்துப்பரணி, 
பெரியபுராணம்‌ முதலியவை குறிக்கும்‌ பாலாறு இதுவே, இப்பொழுது 
காணப்படுவது பாலாற்றின்‌ புதிய திசை மாற்றம்‌, 


இவ்வாறு திருஅருணை வடிவேலு! முதலியார்‌ பதிப்பித்த புராண 
உரைநடைக்‌ குறிப்பில்‌ உள்ளது. 


பரசுராமனின்‌ தவத்தைக்‌ கண்டு மகிழ்ந்து இறைவன்‌ அரசர்‌ 
குலத்தை அழிக்க மழுவாயுதத்தை உண்டு பண்ணித்‌ தந்தனன்‌. 
'பரசாயுதம்‌ (பரசு-மழு) பெற்றமையால்‌ பரசுராமன்‌ என்னும்‌ பெயர்‌ 
பெறுக” என்றருளினார்‌. அப்பரசுராமன்‌ பூசித்தமையால்‌ இத்தலத்‌ 
திற்கு இப்பெயர்‌ வந்தது. 


56. பராசரம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சி காந்தி சாலை செட்டித்தெருக்‌ கோடியில்‌ 
உள்ள வழக்கறுத்தீசர்‌ ஆலயத்தினுள்‌ தென்பக்கத்தில்‌ சிறு கோயி 
லாய்‌ உள்ளது. 


வழக்கறுத்தீசர்‌ ஆலயத்தைப்‌ பற்றிய புராணக்‌ குறிப்பு இல்லை. 
வசிட்டரின்‌ பேரராகிய பராசர முனிவர்‌ வசிட்டருடைய ஏவற்படி 
காஞ்சியில்‌ இலிங்கம்‌ தாபித்துப்‌ பூசித்தார்‌. அதனால்‌ இறைவர்‌ 
அருள்‌ பெற்று, ௬ுதாசன்‌ என்னும்‌ அரக்களுல்‌ விழுங்கப்பட்ட தம்‌ 
தந்தை பைப நேரில்‌ கண்டார்‌. அசுரர்‌ குலத்தை அடியோடு அழித்து, 
வெகுளி தணிந்து வாழ்ந்தார்‌. 


15 


7. பராந்தகீசுரம்‌ 


58. பல்‌ பத்திரேசுரம்‌ 

இத்தலம்‌ பிள்ளையார்‌ பாளையம்‌ சாலைத்தெரு வடகோடியில்‌ 
கிழக்குப்‌ பக்கம்‌ வயல்‌ வெளியில்‌ இலிங்க மாத்திரமாய்‌ உள்ளது, 
பல பத்திரர்ர்மேசம்‌ எனப்‌ புதிய காஞ்சிப்‌ புராணம்‌ கூறும்‌. 


கண்ணனின்‌ தமையனாகிய பலராமன்‌ முனிவர்களின்‌ 
ஆலோசனைப்படி காஞ்சியில்‌ இலிங்கம்‌ அமைத்துப்‌ பூசித்துப்‌ பல 
வரங்களைப்‌ பெற்ற தலம்‌ இதுவாகும்‌, 


59. பிறவாத்தானம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சிபுரம்‌ கம்மாளத்தெரு வடகோடியில்‌ 
சாலைக்குக்‌ கிழக்கில்‌ உள்ளது. இறவாத்தானம்‌ என்னும்‌ தலத்‌ 
திற்கு நேர்‌ கீழ்பகுதியில்‌ உள்ளது. மேர்குச்‌ சன்னிதி, பல்லவ 
சிற்பம்‌ உள்ளது. பூசை முதலியன இன்றிப்‌ பாழ்பட்ட நிலையில்‌ 
உள்ளது. 


வாமதேவர்‌ என்னும்‌ முனிவர்‌ தாயினது குப்பத்தில்‌ 
இருக்கும்‌ போதே பிறவிக்கு அஞ்சி இறைவனை வழிபட, இறைவன்‌ 
கட்டளைப்படி, பிறந்த பின்‌ காஞ்சியில்‌ இலிங்கம்‌ தாபித்துப்‌ 
பூசித்துப்‌ பிறவி நீங்கப்‌ பெற்றார்‌. 


60. புண்ணிய கோடீச்சரம்‌ 


இத்தலம்‌ சின்ன காஞ்சிபுரம்‌ செட்டித்தெருவிற்குத்‌ தென்‌ 
கிழக்கில்‌ உள்ளது. கிழக்கு மூகம்‌, புதிய புராணத்தில்‌ இது 
இரண்டாவது தலமாகும்‌. 


திருமால்‌ காஞ்சியில்‌ ஒரு தடாகத்தை உண்டாக்கி இலிங்கம்‌ 
தூாபித்து, வரதா வரதா! என அழைத்து, உலகங்களை யெல்லாம்‌ 
படக்கும்‌ ஆற்றலை எனக்கு அருள வேண்டுமென வேண்டினர்‌. 
பெருமான்‌ “எம்மை *வரதா வரதா' என அழைத்தமையால்‌ நீ 
வரதராசன்‌ எனப்‌ பெயர்‌ பெற்று விளங்குக!” என்று அருள்‌ செய்து 
மற்றும்‌ அவர்‌ கேட்ட வரங்களையும்‌ ஈந்தார்‌. 


561. மங்களேசுரம்‌ 


இத்தலம்‌ பெரிய காஞ்சி மங்கள தீர்த்தத்தின்‌ தென்‌ கரையில்‌ 
மறைத்து வைக்கப்பட்டுள்ள து. 


16 


மங்களை என்னும்‌ பெயருடைய இறைவியின்‌ தோழி ஒருத்தி, 
மண்டபம்‌ ஒன்று உண்டாக்கி, அதற்குப்‌ பின்னாக மங்களேசரைத்‌ 
தாபித்து, மங்கள தீர்த்தம்‌ என ஒரு தீர்த்தம்‌ உண்டாக்கிப்‌ 
பூசித்தனள்‌, 
62. மஞ்சள்‌ நீர்க்கூத்தர்‌ 

இத்தலம்‌ சித்தீசம்‌ என வழங்கப்படுகிறது, இது மூங்கில்‌ 
மண்டபத்தை அடுத்து மஞ்சள்‌ நீர்க்கால்வாயின்‌ வடகரையில்‌ 
உள்ளது. கிழக்கு முகம்‌, நல்ல நிலையில்‌ உள்ளது. 


இறைவி, மஞ்சள்‌ காப்பணிந்து முழுகிய நீர்‌, மஞ்சள்‌ நீர்‌ 
நதியாகப்‌ பெருகிச்‌ செல்லுங்கால்‌, இறைவனார்‌ மகிழ்ந்து அத்நதிக்‌ 
கரையில்‌ இலிங்கமாகத்‌ தோன்றினார்‌. அதனால்‌ அவருக்கு மஞ்சள்‌ 
நீர்க்கூத்தர்‌ என்னும்‌ திருப்‌ பெயர்‌ உண்டாயிற்று, 
63. மணிகண்டீசுரம்‌ 

இத்தலம்‌ சின்ன காஞ்சிபுரம்‌ யதோத்காரிப்‌ பெருமாள்‌ 
கோவிலுக்குச்‌ சிறிது கிழக்கே, பெருஞ்சாலைக்குத்‌ தென்புறம்‌ 
உள்ளது. மேற்கு முகம்‌. நந்தி சற்றுப்‌ பெரிது. இதனுள்‌ பணா 
மணீசம்‌ என்னும்‌ தலமும்‌ உள்ளது. 

திருமால்‌, அயன்‌ முதலிய தேவர்கள்‌ காஞ்சியில்‌ மணிகண்ட 
நாதன்‌ என்னும்‌ பெயரால்‌ ஓர்‌ இலிங்கம்‌ தாபித்துப்‌ பூசித்து, 
இறைவனை விட முண்ணச்‌ செய்த பாவம்‌ நீங்கப்‌ பெற்று, பாற்‌ 


கடலைக்‌ கடைந்து அமுதம்‌ எடுத்துண்டு, இறவாப்‌ பெருநலம்‌ 
பெற்றனர்‌. 


64. மதங்கீசம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சி மிஷன்‌ மருத்துவமனைக்கு வட 
கிழக்கில்‌ சாலைக்கு வடவண்டையில்‌ உள்ளது, மேற்கு முகம்‌, 
இத்தலம்‌ பல்லவர்களால்‌ அமைக்கப்பட்டது என்பதற்கு 
அடையாளங்கள்‌ உள, சிங்கம்‌ தாங்கிய தூண்கள்‌ உள்ளன. 

மதங்க முனிவர்‌ ஐம்புலனை அடக்க வேண்டிப்‌ பூசித்த தலம்‌ 
இதுவாகும்‌. 
65. மாகாளேசம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சி காமாட்சியம்மை கோயிலின்‌ வடக்கு 


வாயிலில்‌ வடமேற்கில்‌ உள்ளது. 


மாகாளன்‌ என்னும்‌ ஓர்‌ பாம்பானது காளத்தி நாதர்‌ ஆணைப்‌ 
படிக்‌ காஞ்சியில்‌ இலிங்கம்‌ அமைத்துப்‌ பூசித்து, மீண்டும்‌ காளத்‌ 
தியை அடைந்து வீடடைந்தது, 


17 


66. மாதலீசுரம்‌ 
இத்தலம்‌ காணப்படவில்லை. மறைந்து போன தலங்களுள்‌ 
இஃதொன்றாகும்‌. 


இந்திரனுடைய சாரதியாகிய மாதலி என்பவன்‌ காஞ்சியில்‌ 
இலிங்கம்‌ தாபித்துப்‌ பூசித்து, இந்திரனுக்கு மிக இனியவனானான்‌. 


கங்கை கொண்டான்‌ மண்டபம்‌ அருகில்‌ தர்க்காத்‌ தோட்டத்‌ 
தில்‌ இலிங்கம்‌ மாத்திரம்‌ உள்ளதாகச்‌ சிலர்‌ இத்தலத்தைப்‌ பற்றிக்‌ 
கூறுகின்றனர்‌. 


67. மாண்டகன்றீசுரம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சி - சகோதர தீர்த்தத்தின்‌ கிழக்குப்‌ 
பகுதியில்‌ உள்ளது. நல்ல நிலையில்‌ உள்ளது, கிழக்கு முகம்‌. 
இக்கோவில்‌ நந்தி நேரே இறைவனைக்‌ காணாமல்‌ சற்று வடக்கு 
முகமாகத்‌ திரும்பி உள்ளது. மாண்டகளன்னீசம்‌ எனப்புராணம்‌ 
குறிப்பிடுகிறது. 


மாண்டகன்னி முனிவர்‌ தமது பெயரால்‌ இலிங்கம்‌ தாபித்துப்‌ 
பூசித்து, இந்திரனும்‌ நாணும்படி தேவமாதர்‌ ஐவர்‌ இன்பத்தை 
நுகர்ந்து முடிவில்‌ முத்தி அடைந்த தலம்‌ இதுவாகும்‌, 


68. முத்தீச்சுரம்‌ 
இத்தலம்‌ பெரிய காஞ்சி காந்திசாலைக்‌ கடைத்‌ தெருவில்‌ 
உள்ளது. நல்ல முறையில்‌ போற்றப்பட்டு வருகிறது. 


கருடன்‌, தன்‌ மாற்றாந்தாயாகிய கத்துருவால்‌, தன்‌ தாய்‌ சப 
கருணை சிறையிடப்பட்டதை நீக்க வேண்டி, தேவலோகம்‌ சென்று 
அமிழ்தத்தைக்‌ கொண்டு வந்து தாயிடம்‌ கொடுத்தனன்‌. மேலும்‌ 
கத்துருவின்‌ புதல்வர்களாகிய பாம்புகளைக்‌ கொல்ல முத்தீசரை 
வணங்கி வரம்‌ பெற்றனன்‌, 


ஏகாலியர்‌ குலத்துப்‌ பிறந்த திருக்குறிப்புத்‌ தொண்ட நாயனார்‌ 
இத்தலத்தில்‌ வீடுபேறடைந்தனர்‌, 


முத்தீசம்‌ என்னும்‌ பெயரால்‌ காஞ்சியில்‌ பல தலங்கள்‌ உள்ளன. 
எனினும்‌ இதுவே யாவராலும்‌ நன்கு அறியப்பட்ட தலமாகும்‌, 


09. முழவீசுரம்‌ 


18 


70. முனீசுரம்‌ 


71. ராமீசுரம்‌ 

ஆதிசைவர்கள்‌ அக்கிரகாரக்‌ கோடியில்‌ உள்ளது. ஸ்ரீராமர்‌ 
ராவண சங்காரஞ்‌ செய்து சேதுவில்‌ சிவலிங்கப்‌ பிரதிட்டை செய்து 
பூசித்து, எஞ்சிநின்ற தோஷத்தைப்‌ போக்கிக்‌ கொள்ள அந்த 
ராமநாதர்‌ ஆணையால்‌ காஞ்சிக்கு மீண்டும்‌ வந்து பூசித்தார்‌. 


72. ருத்ரகோடீசுரம்‌ (மொட்டைக்‌ கோபுரம்‌) 


ஒரு கற்பத்தில்‌ ருத்ராதிகாரத்திலிருந்த கோடி ருத்திரர்கள்‌ 
முத்திபதம்‌ விரும்பிப்‌ பூசித்தனர்‌, 


73. வயிரவேசுரம்‌ 

இத்தலம்‌ சோளீஸ்வரர்‌ கோயில்‌ என வழங்கப்படுகிறது. இது 
பிள்ளையார்பாளையம்‌ சோளீஸ்வரர்‌ தெருவில்‌ உள்ளது. இக்கோ 
யிலுள்‌, குருபைரவேஸ்வரர்‌, விடுவச்சேனேஸ்வரர்‌, அசிதாங்க 
பைரவேஸ்வரர்‌, (அல்லது சண்டபைரவேஸ்வரர்‌) சம்மாரபைரவேஸ்‌ 
வரர்‌, குரோதனபைரவேஸ்வரர்‌, உன்மத்தபைரவேஸ்வரர்‌, கபால 
பைரவேஸ்வரர்‌, பீஷணபைரவேஸ்வரர்‌ - என எட்டுக்‌ தலங்கள்‌ 
அமைந்துள்ளன. கிழக்கு முகம்‌. மிகச்‌ செம்மையாகப்‌ பரிபாலித்து 
வருகின்றனர்‌. 10-9.1981 அன்று குடமுழுக்கு நடந்துள்ளது. 


$ தலத்தில்‌ ள்‌ இல்லாத வில்வமரம்‌ இருப்பது வியப்பிற்‌ 
ததலத்‌ மு த து 
குரியது. 


வயிரவர்‌ ஐந்து முகமாக இருந்த பிரமனின்‌ செருக்கை அடக்க 
ஒரு தலையைக்‌ கிள்ளி எறிந்தார்‌. அதனால்‌ இறந்த பிரமன்‌ இறைவன்‌ 
அருளால்‌ பிழைக்க, இறைவனிடம்‌ வாழ்நாள்‌ தரும்படி துதித்து, 
நான்முகனாய்‌ இருந்து வாழவும்‌ பிழையை மன்னிக்கும்படியும்‌ 
வேண்டி வரங்கள்‌ பெற்றனன்‌, 

வயிரவர்‌ தம்‌ பெயரால்‌ ஓர்‌ இலிங்கம்‌ தாபித்துப்‌ பூசித்துப்‌ பல 
வரங்களைப்‌ பெற்றனர்‌. 
74. வராகீசுரம்‌ 

இத்தலம்‌ காஞ்சிக்கு மேற்கே ஏழு கல்‌ தொலைவில்‌ உள்ள 
தாமல்‌ என்னும்‌ ஊரில்‌ உள்ள குளத்தின்‌ தென்‌ கரையில்‌ பெரிய 
கோயிலாய்‌ இருந்து சிதிலமான நிலையில்‌ உள்ளது, 

இரணியாக்கன்‌ என்னும்‌ அசுரனைத்‌ திருமால்‌ வராக அவதாரம்‌ 


எடுத்துக்‌ கொன்று, பூமியை நிலைநிறுத்தினர்‌. அவ்வெற்றிச்‌ செருக்‌ 
கால்‌ உலகுக்குத்‌ துன்பம்‌ செய்த போது இறைவன்‌ வேடுவராகி 


19 


அப்பன்றியைக்‌ கொன்று அதன்‌ ஒரு கொம்பை அணிந்து கொண்‌ 
டனன்‌, பின்‌ திருமால்‌ இறைவனைப்‌ பூசித்துத்‌ திருவருள்‌ பெற்ற 
தலம்‌ இதுவாகும்‌. 


75. வன்மீகேசுரம்‌ 

இத்தலம்‌ பிள்ளையார்‌ பாளையம்‌ சாலைத்தெரு வடகோடியில்‌ மேற்குப்‌ 
பக்கம்‌ வயல்‌ வெளியில்‌ இலிங்க மாத்திரமாய்‌ உள்ளது, இலிங்கத்‌ 
தைச்‌ சுற்றி இப்போதும்‌ புற்றுகள்‌ காணப்படுகின்றன, (வன்மீகம்‌ - 
புற்று) 


வேள்வியில்‌ தோன்றிய கீர்த்தியைத்‌ திருமால்‌ முழுதும்‌ 
கவர்ந்து செல்ல, அதை மீட்டும்‌ பெற வேண்டி இந்திரன்‌ காஞ்சியில்‌ 
இலிங்கம்‌ தாபித்துப்‌ பூசித்து, பல வரங்களைப்‌ பெற்றனன்‌ என்பது 
புராணம்‌, இறைவன்‌ ஆணைப்படி புற்றில்‌ செல்லாகத்‌ தோன்றி, 
திருமாலின்‌ வில்நாணை அரித்து அறுத்துக்‌ கீர்த்தியைப்‌ பெற்றான்‌. 


76. வன்னீசுரம்‌ 


இத்தலம்‌ பெரிய காஞ்சி சகோதர தீர்த்தத்தின்‌ தென்கரையில்‌ 
நீரை ஒட்டி உள்ளது, கிழக்கு முகம்‌, மேல்‌ விமானம்‌ இல்லை, நல்ல 
நிலையில்‌ உள்ளது. 


அக்கினி தேவனுடைய சகோதரர்‌ மூவர்‌, தேவர்களுக்குத்‌ 
தரப்படும்‌ அவிசைச்‌ சுமக்க இயலாமல்‌ இறந்தனர்‌. அக்கினி 
தேவன்‌ தனக்கும்‌ இக்கதி வருமோ என ஆஸஞ்சித்‌ தீர்த்தத்துள்‌ 
மறைந்து வாழ்ந்தனன்‌. பின்னர்‌ அத்தீர்த்தக்‌ கரையில்‌ வன்னீசப்‌ 
பெருமானைத்‌ தாபித்துப்‌ பூசித்து, அவிசைச்‌ சுமக்கும்‌ ஆற்றலைப்‌ 
பெற்றனன்‌, 


77. வாணேசுரம்‌ 

இத்தலம்‌ பெரிய காஞ்சி ஓணகாந்தன்‌ தளிக்கு வடமேற்கில்‌ 
சாலைக்குக்‌ கிழக்கில்‌ ஒரு சிறிய குளக்கரையில்‌ இலிங்க மாத்திரமாய்‌ 
உள்ளது, 


இறைவனால்‌ பல வரங்களைப்‌ பெற்ற வாணாசுரன்‌ கொடுத்த 
வரையே மதியாமல்‌ இறைவனோடு போர்‌ செய்ய ஆயத்தமானான்‌. 
இறைவன்‌ வாணாசுரனிடம்‌ “நீ கண்ணனோடு போர்‌ செய்‌; 
அவனோடு போர்‌ செய்து வெற்றி பெற்றால்‌ பின்‌ என்னோடு போர்‌ 
செய்யலாம்‌” என்றனன்‌. அவ்வாறே வாணாசுரன்‌ கண்ணனுடன்‌ 
போர்‌ செய்து தோற்றுத்‌ தன்‌ கைகளை எல்லாம்‌ இழந்தனன்‌. பின்‌ 
காஞ்சியில்‌ தான்‌ முன்பு பூசித்த இலிங்கத்தை அடைந்து வேண்டி, 
கணத்தலைமை பெற்றான்‌. 


20 


78. வாலீச்சுரம்‌ 
இத்தலம்‌ ஏகாம்பரர்‌ ஆலயத்துள்‌ கச்சி மயானத்திற்குப்‌ 
பின்புறம்‌ சிறு கோவிலாய்‌ உள்ளது. மேற்கு முகம்‌, 


சித்தர்கள்‌ வழிபட வாயுலிங்கம்‌ தோன்றிற்று, அவ்விலிங்‌ 
கத்தை வாலியான வன்‌ வழிபட்டு, தன்னைப்‌ போரில்‌ எதிர்த்தவர்‌ 
கள்‌ பலத்தில்‌ பாதியைத்‌ தான்‌ அடையவும்‌, வானர வீரர்களுக்கு 
அரசனாகவும்‌ இருக்க வரங்களைப்‌ பெற்றான்‌. 


79. விண்டீசுரம்‌ 

இத்தலம்‌ ஏகாம்பரரேசர்‌ கோயில்‌ ஆயிரங்கால்‌ மண்டபத்தில்‌ 
உள்ள கோபுர வாயிலுக்கு நேரே தென்‌ பிரகாரத்தில்‌ உள்ளது. 
விண்டுவீச்சுரம்‌ எனப்‌ புதிய காஞ்சிப்‌ புராணம்‌ கூறும்‌. 


சிவபெருமானின்‌ திருநடனத்தைக்‌ காண ஆவவலுற்றுத்‌ திருமால்‌ 
காஞ்சியில்‌ இலிங்கம்‌ அமைத்துப்‌ பூசித்துத்‌ திருவருள்‌ பெற்று, 
தில்லையை அடைந்து இலக்குமியுடன்‌ இறைவனின்‌ ஆனந்த 
நடனம்‌ காணப்பெற்றார்‌. 


80. விண்டுசேனேசுரம்‌ 
81. வித்தேசுரம்‌ 


82. விசுவநாதேச்சுரம்‌ 
இத்தலம்‌ பெரியகாஞ்சி சர்வதீர்த்தக்‌ கரையின்‌ மேல்‌ திசையில்‌ 
உள்ளது. 


காசி விசுவநாதர்‌ தம்மூராகிய காசியிலும்‌ காஞ்சியே சிறந்த 
தென்று எண்ணி வந்து தங்கிய தலம்‌ இதுவாகும்‌. 


83. வீரராகவேச்சுரம்‌ 

இத்தலம்‌ வயல்‌ வெளியில்‌ இலிங்க மாத்திரமாய்‌ உள்ளது, 
புத்தேரித்‌ தெருவில்‌ உள்ள முருகர்‌ கோயில்‌ பக்கம்‌ ஓரு சிறிய 
சந்து வழியாகவும்‌ இவ்விடத்திற்குச்‌ செல்லலாம்‌, 


கானகத்தில்‌ சீதையை இழந்த இராமன்‌ அகத்திய முனிவரைக்‌ 
கண்டு, அவரடியில்‌ வீழ்ந்து புலம்பினன்‌, அகத்தியர்‌, இராமனி 
டம்‌ “நீ காஞ்சிக்குச்‌ சென்று இலிங்கம்‌ நிறுவிப்‌ பூசிப்பையாயின்‌ 
இராவணனை வெல்லும்‌ ஆற்றல்‌ பெறுவாய்‌” என்று கூறினார்‌, அவர்‌ 


21 


ஆணைப்படி இராமன்‌ காஞ்சியில்‌ வீரராகவேசன்‌ என்னும்‌ பெயரால்‌ 
இலிங்கம்‌ அமைமத்து வழிபட்டு, வீரம்‌, பாசுபதாத்திரம்‌, 
பிரமாத்திரம்‌ நாராயணாத்திரம்‌ மூதலியன பெற்று, இராவணனை 
அழித்து அயோத்தி அடைந்தான்‌. 


84, வெள்ளக்‌ கம்பர்‌ 
இத்தலம்‌ ஏகாம்பரேசர்‌ ஆலயத்தில்‌ உட்பிரகாரத்தில்‌ தெற்குப்‌ 
பக்கம்‌ கருவறையை ஒட்டி உள்ளது. 


பிரமன்‌ தூய சிந்தையோடு பூசித்தமையால்‌ அவ்விலிங்கம்‌ 
வெள்ளக்‌ கம்பம்‌ எனப்படும்‌, 


22 


குறிப்பிட்டுத்‌ தந்த 84 தலங்களுள்‌ விபரம்‌ அறிய முடியாத 
காஞ்சித்திருத்தலங்கள்‌ பின்வருவன ₹- 


அசுரே சம்‌ 
எழுலிங்கீச்சுரம்‌ 


கரைக்கண்டேச்சரம்‌ 
கேசரீசம்‌ 

சிலம்பர்‌ துறை 
நாற்பத்தெண்ணாயிரவீசுரம்‌ 
பராந்தகீசுரம்‌ 

முழவீசுரம்‌ 

முனிசுரம்‌ 
விண்டுசேனேசுரம்‌ 
வித்தேசுரம்‌ 


ஐஐ உய 


நஸ்‌ ஷ்‌ 


84 தலங்கள்‌ அன்றி வேறு தலங்களாவன 


கற்கீசம்‌ 

ஒற்றுக்கேட்ட முத்தீசர்‌ தலம்‌ 
மல்லிகார்ச்சுனர்‌ 

சீதேஸ்வரர்‌ 
இலட்சுமணேஸ்வரரீ 
தவளேஸ்வரர்‌ 

முத்தேஸ்வரர்‌ 

மச்சேஸ்வரர்‌ 


பார்க்கவேசம்‌ 


2௮8 உ 0.௩ 


நஸ்‌. 


மகாலிங்கேஸ்வரர்‌ 


காஞ்சித்‌ திருத்தலங்களைப்‌ பற்றிய குறிப்புக்களைச்‌ சேகரித்தவர்‌ 
புலவர்‌ எஸ்‌. சீனிவாசன்‌ அவர்கள்‌, அவருக்கு உதவி செய்தவர்‌, 
6. £. ராஜசேகரக்‌ குருக்கள்‌ அவர்கள்‌, இவ்விருவர்களுக்கும்‌ நூல்‌ 
நிலையம்‌ நன்றியைத்‌ தெரிவிக்கின்றது. 


உ 
இவப்பிரகா சனிணையடி துணை 
காஞ்சிப்‌ புராணம்‌ 
1 பாயிரச்‌ சருக்கம்‌ 


[கணபது] 
பொன்மஇிற்‌ காஞ்சியம்‌ புராணம்‌ செப்புவான்‌ 
தொன்மையிற்‌ செந்தமிழ்த்‌ தொடையல்‌ யாப்புற 
மின்மணிப்‌ பணிபுனை விகட சக்கரச்‌ 
சின்மயக்‌ களிற்றினைச்‌ சிந்தை செய்குவாம்‌ 


சரணம்‌ 
| ஏகாம்பரகா தர்‌ ] 
7 சிர்பரவு பரஞான வொளியாகி 
வெளியா௫த்‌ தெளிதல்‌ தேற்ரு 
வேர்பரவு மருவெனவு முருவெனவு 
முருவருவ மெனவும்‌ தானாய்‌ 
நீர்பரவு மறைமுடிவுக்‌ கப்பாலா 
யானந்த நிருத்தஞ்‌ செய்தே 
பார்பரவ வருமேகாம்‌ பரத்தொருவ 
ரிருபதமே பணிதல்‌ செய்வாம்‌. 





குறிப்புரை 
காஞ்சிப்‌ புராணம்‌ செப்பச்‌ சின்மயக்களிற்றைத்‌ தியானிப்‌ 
பாம்‌. காஞ்சிமதில்‌ பொன்மதில்‌ என்று புகழப்படும்‌. செப்பு 
--வான்‌-சொல்லும்‌ பொருட்டு-சின்மயம்‌-அ.றிவுவடிவம்‌ ப்ரக்ஞானம்‌ 
பிரம்மம்‌ என்று ஐதரயோபடிஷத்கூறும்‌. சின்மயக்களிறு 
்‌ என்றது விகடசக்கர விநாயகரை. 


1. தெளிதல்‌ தேற்றா-அறியமுடியாத. சிவத்திற்கு அருவத்‌ 
இருமேனியும்‌ (சிவம்‌, சக்தி, மாதம்‌, விந்து) உருவத்திருமேனியும்‌ 
(மகேசன்‌, உருத்திரன்‌, இருமால்‌, பிரமன்‌) அருவுருவத்‌ திருமேனி 
யும்‌ (சிவலிங்கம்‌) உண்டு-ஆதலின்‌. ௮௫௬ ஏன உருஎன, அருவுரு 
. எனக்கூ.றினர்‌. நிருத்தம்‌-திருக்கூத்து. “ஏகம்பம்‌ மேவி ஆடும்‌ 
இறை' என்பர்‌ இருஞானசம்பந்தர்‌. இங்கு இறைவன்‌ ஆடும்‌ 
கூத்து காப்புக்‌ கூத்து, ஏகஆம்பரம்‌-ஓ.ற்யைமாமரம்‌, ஆம்ரம்‌ 
என்ற வடசொல்‌ ஆம்பரம்‌ ஆயிற்று, ஏகாம்பரர்‌ என்ற சொல்‌ 
முதல்‌ எழுத்துக்‌ குறைந்து கம்பர்‌' எனவந்துது. 


2 காஞ்சிப்‌ புராணம்‌ 


| மாநிழல்‌] 
2 மறையுருவாய்ச்‌ சொற்பிரம மயமாடப்‌ 
பெருஞான வரம்ப தாகி 
இறையுருவாய்‌ மாவடிவா யகிலகலைச்‌ 
சினைப்பொதுளி யாவ ராலும்‌ 
அறிவரிதாய்ப்‌ பராபரமுத்‌ தியை யடிய 
வர்க்கட்குதவி யருள்வான்‌ காஞ்சி 
நிறைதனிமா நிழலடைந்து பிறவிவிடா 
யொழிதரவே நினைத்து மன்றே. 


[காமாட்சியம்மை]| 
9 புண்டுசிவ னிடத்துதித்திவ்‌ வண்டமுழு 
வதுமுதவும்‌ பரிவி னாலே 
சண்டதுண்டக்‌ கனற்பால்‌ விழிக்கால 
வுருத்திரனைத்‌ தரணி யாவு 
முண்டகொண்ட ஸிறத்தானை முண்டகனை 
விழிகளினா லுதவி மேன்மை 
கண்டதனால்‌ அபிதானங்‌ காமாட்சி 
யாமுமையைக்‌ கருதி வாழ்வாம்‌ 


ரம டட அடி படட பம ல அட்ட ப கத்த லட்க படட அமா க தல அப ப்டனிலு 

2 இனை பொதுளி-களை நிரம்பி. மாரிழல்‌ ௮அடைச்து வெப்‌ 
பம்‌ தர்வோம்‌. பிறவிவிடாய்‌-பிறவிவெப்பம்‌. இப்பாடல்‌ ஒற்றை 
மாமரத்தைப்‌ புகழ்கிறது. “இம்‌ மரத்தின்‌ சிறப்பைப்‌ புதிய 
காஞ்சிப்புராணம்‌ *மீதுமன்னிய மூலமும்‌ கிழங்கும்‌: நோக்குசா 
கையுமாய்‌ விரைகமழும்‌-பாதவர்தனை உணர்ந்தவன்‌ வீடு பற்றும்‌: 
ஆங்கது பலகனி படைத்துச்‌-௪த வார்புனல்‌ ஒழுக்கருங்கம்பைத்‌ 
இருநதிக்கரை மருங்கு ஓலிவேதச்‌-சூதமாமரம்‌ எனத்‌ திகழ்நீ 
தொளிரும்‌-தொல்லைவையகம்‌ பெரும்‌ பயன்படைப்ப,' என்றும்‌, 
'ஏறிரட்டிய கல்வியும்‌ அதன்மேல்‌ மல்லிகைக்கொடி எனப்‌ 
படர்ச்த மரும்‌-பாழி விச்சைகட்‌ கிறைவியாம்‌ காமக்‌ கண்ணி 
அத்தரு பசுங்கொடிக்கினியாள்‌' என்றும்‌ புகழும்‌. 


3 சிவனிடத்து உஇத்து-சிவபெருமானிடத்தில்‌ தோன்றி. 
பரீவினால்‌-௮ன்பால்‌. சண்டதுண்டம்‌-கடுமையானமுகம்‌. “துண்‌ 
டம்‌-முகம்‌. அன்னம்‌-வதனம்‌ துண்டம்‌ வக்கிரம்‌ முகம்‌” (பிங்‌ 
கலம்‌. 10347 அனல்‌ விழி கால உருத்திரன்‌ என மாற்றுக, 
கெருப்புக்கண்ணை நகெற்றியிற்‌ பெற்ற உருத்திரன்‌. கொண்டல்‌. 
நிறத்தான்‌-மேகம்‌ போன்ற நிறமுடைய திருமால்‌, முண்டகன்‌- 
பிரமன்‌. தேவி மூன்று கண்களில்‌ மும்கூர்த்திகளைப்‌ படைத்‌ 
தாள்‌. சிவனிடத்து உதஇத்துப்‌ பரிவால்‌, உருத்திரனை, கொண்டல்‌ 


பாயிரச்‌ சருக்கம்‌ 3 


4 மன்னுதிரு மணகாளில்‌ வதுவைவினைத்‌ 
திருவமஞம்‌ வதன வோவும்‌ 
புன்னகையு மையாணி மங்கலகாண்‌ 
டிருத்துகையும்‌ புனிதன்‌ பார்வை 
தன்னிலுறு பெருகாணு மருக்கியநோக்‌ 
கமுமொதுக்கர்‌ தருபொற்‌ தீரும்‌ 
இன்னிலையும்‌ பொன்னுடையுங்‌ கன்னியுடை 
இன்னருளு மகத்துள்‌ வைப்பாம்‌. 
[விகடசக்கர விநாயகர்‌ | 
3 அருள்பெறுவீ ரத்திறைவ ரணிதவள 
முண்டககைத்‌ தருளு மாழி 
விரவவது பதத்தடக்கி யிருப்பதனைக்‌ 
கண்டுபண்டு விண்டு சேனர்‌ 
புரவிகட நடம்புரியச்‌ சக்கரமங்‌ 
_ கவர்க்குதவும்‌ பொற்பா லிப்போ 
வருவிகட சக்கரமுக்‌ கட்கடவுள்‌ 
மலரடியே வணக்கஞ்‌ செய்வாம்‌. 


4 க்க 2 தடட ப்‌ பப பப்பரரல்‌ ப படட்பற் கடட படப்‌. பய்‌ வட்ட பல 
நிறத்தானை, முண்டகனை விழிகளில்‌ உதவி, காமாட்சி என்ற பெயர்‌ 
பெற்ற உமை. அபிதானம்‌-பெயர்‌. “எண்கணானை எழில்‌ வலக்‌ 
கண்ணினும்‌ பதுமவன்கணுனை மற்றிடக்‌ கண்ணினும்‌, நுதல்‌ 
மேல்‌ ஒண்கணாளனை ஈன்னிவிடக்‌ கண்ணினும்‌ உலவாப்‌-பெண்கள்‌ 
நாய ஈன்றனள்‌ முத்தொழில்‌ பிறங்க' (காஞ்சி, திருவேகம்பம்‌. 
10). 

4 வதுவைவினை-திருமணச்சடங்கு. ஐஆணி-௮ழகிய தாலி 
யில்‌ உள்ள இருகாணி, காண்திருத்துகை, காதற்குறிப்பு, அருகிய 
நோக்கு-கடைக்கண்ணால்‌ பார்த்தல்‌. 'ஓதுக்கம்‌-ஓல்கி நடத்தல்‌. 
:இண்டுணி ஒதுக்கிடை மிழற்றச்‌ சென்று எய்தி (சிந்தாமணி- 
குணமாலை 164) கன்னி' என்றார்‌. 'பான்மொழிகன்னி' என்று 
சித்தியார்‌ கூறுதலின்‌: 

ந வீரபத்திரர்‌ அணிந்த பிரம்மகபாலம்‌ (விடுவச்சேனரின்‌ 
விகடக்கூத்தால்‌) சிரித்தது. அக்கபாலம்‌ விழுங்கிய சக்கரம்‌ 
உடனே பூமியில்‌ விழுந்தது. அதனை விகாயகர்‌ திருவடியில்‌ 
மறைக்க மீளவும்‌ விஉடநடம்புரிந்து விடுவச்சேனர்‌ சக்கரம்‌ 
பெற்றார்‌. ௮5 வரலாறு இங்கே பேசப்படுகிறது. 

முண்டம்‌ பிரம்ம கபாலம்‌. “இறையான்‌ கையில்‌ நிழையாத 
ஆண்டம்‌ நிறைந்த எந்தை: (பெரிய திருமொழி). 


ர்‌ காஞ்டுப்‌ புராணம்‌ 


(முருகன்‌ | 
0  அனித்தமெனுஞ்‌ சிறைபிறவிப்‌ பெரும்பிணிக்கு 

மருந்திதுவென்‌ றறிவி லாப்நது 

முனித்தவரன்‌ றிருவேகாம்‌ பரத்திறைவர்க 
கினிதென வே முன்ன மீயுங்‌ 

கனிக்குவிள பேராசை தணவாம 
லைன்ஞஞங்‌ கருணை கூர்ந்தே 

தனித்திருமா வடியினுறை யறுமுகவ 
னிருசரணஞ்‌ சரணஞ்‌ செய்வாம்‌ 


[வீரபத்திரர்‌] 

7 சத்துருவி வில்மைு தக்கன்மக 
மடுதாளிற்‌ றலைமை சான்ற 
பத்துருவு பெறுதிருமான்‌ முதலாய 
பண்ணவர்தம்‌ படிவம்‌ யாவு 
முய்த்துருவு கனிவாட்கைப்‌ பெருவார்கை 
பெற்றவுருத்‌ திரமூர்த்‌ தப்பொற்‌ 

பத்திரையன்‌ புறுவீர பத்திரர்சித்‌ 
துருவினயே பராவல்‌ செய்வாம்‌ 


6 மூனிவர்‌ இறைவனுக்கு வழங்கிய மாங்கனியின்‌ விருப்பத்‌ 
தால்‌ இன்னும்‌ மாமரத்தின்‌ அடியில்‌ உறையும்‌ முருகனைப்‌ 
பணிவோம்‌. 


(தற்குறிப்பேற்றஅணி) பழறிப்‌ புராண வரலாற்றை நினைந்து 
இங்ஙனம்‌ பேசப்பட்டுளதது. 


அனித்தம்‌-ரிலையற்றது. தணவாமல்‌-நீங்காமல்‌. 


முதல்‌ சரணம்‌ திருவடி, இரண்டாம்‌ சரணம்‌ அடைக்கலம்‌: 
சரணெளறரணம்‌ (த்வயம்‌) 


7 தக்கன்மகம்‌-தக்கயாகம்‌, பெருவார்‌-ரீண்டகேடயும்‌, ப த்‌ 
திரை, வீரபத்திரரின்‌ இல்லாள்‌. “பத்திரைகணவன்‌ வீரபத்திரன்‌ 
பெயர்‌ (பிக்கலம்‌. வானவர்‌ 114) 


பாயிரச்‌ சருக்கம்‌ 5 


[வடுகக்‌ கடவுள்‌] 


8 கொச்சையறி வுற்பவமாங்‌ கொள்கையினா 

லரிபிரமர்‌ கூடி வீணில்‌ 

மெய்ச்சமரம்‌ புரிந்திகலி யொருவரொரு 
வரைமிகவும்‌ வெறுக்கு காளில்‌ 

அச்சுறவுறி றவரகர்தை விடுமாறு 
நெருக்கியினி தருளே செய்யுங்‌ 

கச்சிவடு கக்கடவுண்‌ முச்சிகைவேற்‌ 
படையினையே கருதி வாழ்வாம்‌. 


| சமயகுர வர்‌] 
0 காழஜியர்கோன்‌ றிருவாக்கிற்‌ பெருஞானம்‌ 
பரிமளிக்குங்‌ கடவுட்‌ பாடற்‌ 
பாழியமண்‌ குழுக்குலைய வாகீசர்‌ 
புகல்மதுரப்‌ பனுவற்‌ செய்யுள்‌ 
ஏழிசையி னாவலூர்ப்‌ பெருமானார்‌ 
தோழமைசேர்‌ யாப்பு யாவும்‌ 
ஊ.மிமுத லோதுமர படையே னென்‌ 
வணக்கமவர்க்‌ குவப்பா மன்றே 
5 சமரம்‌-போர்‌. இகலி-மாறுபட்டு. அறக்கருணையும்‌ மறக்‌ 
கருணையும்‌ கூறப்பட்டுள்ளன. வடுகன்‌-வயிரவன்‌. இவர்கரத்‌ 
தில்‌ கொண்டுள்ளவேல்‌ முச்சிகை உடையது என்பதை *கஞ்சு 
கன்‌ மூவிலை வேலோன்‌ காரி' என்ற பிங்கலம்‌ கொண்டு அறிக, 
(வானவர்‌ 115) 











9 காழியர்கோன்‌-திருஞானசம்பச்தர்‌. பா.மி-சமணர்‌ தங்கும்‌ 
இடம்‌. “படர்‌ உழந்து நடுங்கி அமண்‌ பாழி யறை இடைவிழுக்‌ 
தார்‌. (பெரிய புராணம்‌-திருநாவுக்கரசு. 50) வாகீசர்‌-இருநாவுக்கர 
சர்‌. பனுவல்‌ செய்யுள்‌-பதிகப்பாடல்‌ 4இணைகொள்‌ ஏழ்‌ எழுநாறு 
இரும்பனுவல்‌ ஈன்றவன்‌ திருகாவினுக்கரையன்‌ (சுந்தரர்‌. 
பதிகம்‌ 65-2) காவலூர்ப்‌ பெருமான்‌-சுந்தரர்‌. “நாதனுக்கூர்‌ 
ஈமக்கூர்‌-அணிராவலூர்‌. (சுந்தரர்‌ தேவாரம்‌) 


1] 


காஞ்சிப்‌ புராணம்‌ 


[மணிவாசகர்‌, நாயன்மார்‌, சேக்இழார்‌] 
போதமூர்‌ கண்ணீரும்‌ வெண்ணீறும்‌ 
மெய்ப்புளகப்‌ பொற்பும்‌ வாய்த்த 
வாதவூ ராளியிரு பதநினந்து 
மற்றுமுள வண்சீர்த்‌ தொண்டர்‌ 
பாதமுறு துகளெனது சிரமேற்கொண் 
டபவரதுசீர்‌ பராவ வல்ல 
மேதகுகுன்‌ றைப்பதிவாழ்‌ வரகவிதா 
சிரோமணிதாள்‌ வியத்தல்‌ செய்வாம்‌. 


அவையடக்கம்‌ 

மொழிக்குறைதீர்‌ தருமொன்பான்‌ சுவைப்பயனை 
யறியாது முனிவர்‌ நூலின்‌ 

வழிப்படவே யுரைப்பதிவ ணெவ்வணனமென்‌் 
றெண்ணியவ மதித்து நாளும்‌ 

பழித்திடரீர்‌ பெரும்புலவீர்‌ உமதுதமிழ்ச்‌ 
சுவைக்கவிதை பலிக்கு மாற்று 

இழிப்புககை யென்னுமிரு சுவைப்படவே 
யுரைப்பனெனக்‌ கினிதா மென்றே 


வெற்பினுயர்‌ மேருகிரி மாற்றேறு 
பசும்பொனினால்‌ விரக லாது 
சிற்பநெறி யறியாதோன்‌ புரிபணியு 
மப்‌ பொருளின்‌ சிறப்பாற்‌ கொள்வர்‌ 
கற்பிலியா னுரைத்ததமிழ்ப்‌ பனுவலுமித்‌ 
தஇருக்காஞ்சிக்‌ காதை யான 
பொற்பினிலற்‌ புதமுறக்கொண் டினிதெனவே 
புகல்வர்பெரும்‌ புலமை யோரே, 


10 அவர்சீர்பராவவல்ல-அந்த நாயன்மார்களின்‌ புகழ 
வன்மை பெற்ற. சேக்கிமாரை வர கவிதா சிரோமணி' என்று 
பக்இச்‌ சுவைசொட்டப்‌ புகழ்கிறார்‌ ஆசிரியர்‌. *தூக்குசீர்த்‌ திருத்‌ 
தொண்டத்தொகை விரிவாக்கினால்‌ சொலவல்லபிரான்‌' என்று 
புதியகாஞ்சிப்புராணம்‌ புகழும்‌. 


11 


முனிவர்‌-வியாசர்‌. சூதமுனிவர்‌ என்றும்‌ கூறலாம்‌. ஒன்‌ 


பான்சுவை அறியாதயான்‌ இழிப்பு நகை என்ற சுவை உண்டாகப்‌ 


பாடுவேன்‌. 


12 மாற்று எறு பசும்‌ பொன்‌-மாற்று உயர்ந்த பொன்‌, 


பாயிரச்‌ சருக்கம்‌ 7 


[கயிங்கரியபரர்‌] 

13  திருநெறிசேர்‌ நாற்பத்தெண்‌ ணாயிரவர்‌ 
மாகேசர்‌ செழித்து வாமி 
கருகுரிய சிவமறையோர்‌ தானீகர்‌ 
கருணர்குலர்‌ கனத்து வாழி 
விருதுசெறி பல்கலைதேர்‌ பரிசனமாம்‌ 

எனயோரு மிகவே வாழி 
மருவுதிரு வேகம்பர்‌ கயிங்கரியத்‌ 
கதன்பரெலாம்‌ வாழி தானே, 


வாழ்த்து 
1 பெரிதுமறை யொலிவளர்க திங்கள்முறை 

தவருது பெய்க வானக 

தருமநெறி நீதிபரி யரசர்செங்கோ 
லோங்கிடுக தழைத்து நாஞம்‌ 

பரமசிவ சாகனமே யகிலமெலாம்‌ 
பரந்திடுக பமிப்பி லாது 

வரிசையபெறு வைதஇிகசை வம்பெருகி 
யுலகமெலாம்‌ வாழத்‌ தானே. 





பொன்னின்‌ மதிப்பால்‌ வேலைப்பாடற்ற ஈகையும்‌ மதிப்புப்‌ 
பெறும்‌. கருத்தால்‌ என்‌ நூலும்‌ சிறப்புறும்‌. கற்பு-கல்வி. “உலகம்‌ 
தாங்கிய மேம்படு கற்பின்‌-வீல்லோர்‌ மெய்மறை” 

(பதித்றுப்பத்து 59) 


13 மாகேசர்‌-மகசேசனப்‌ பணிபவர்‌. காஞ்சியில்‌ நாழ்பத்‌ 
தெண்ணாயிர மாளேசர்‌ வாழ்ந்தனர்‌. எண்ணும்‌ ஓரு நகாற்பத்‌ 
தெண்ணாயிரவரெனும்‌-புண்ணிய வேடப்‌ புனிதரும்‌'. என்பர்‌ 
இரட்டையர்‌ (ஏகாம்பரநாதர்‌ உலா 96) சிவமறையோர்‌-ஆ இ- 
சைவர்‌. 


14 சாதனம்‌-உருத்திராக்கம்‌ முதலிய சிவசின்னங்கள்‌. “திரு 
நீறும்‌ சாதனமும்‌ கண்டால்‌ உள்கி: என்பர்‌ வாசீசர்‌. (கன்றாப்பூர்‌ 
பதிகம்‌, வைதிகசைவம்‌-வேக முறைப்படி அமைந்த சைவம்‌, 
வைதிக சைவம்‌ அழகுிது என்பர்‌ தாயுமானார்‌, 


8 காஞ்சிப்‌ புராணம்‌ 


மடக்கு 
வேறு 
15  விஞ்சுதாரு விற்பா தவத்தையே 
மேவமேவும்‌ ௮ம்பாத வத்தையே 
கொஞ்சுபஞ்சரப்‌ பரம தத்‌ தையே 
கொடுவருத்துமே பரமத த்தையே 
கெஞ்சுதன்பெயர்ச்‌ சொற்க லாபமே 
நினைக்கிலுந்தகருஞ்‌ சொற்க லாபமே 
அஞ்செழுத்தில வர்காஞ்‌ சியென்றுமே 
லானமா நிழல்காஞ்‌ சியென்றுமே. 








15 விஞ்சுதாருவில்‌-மேலானமாமரத்தில்‌. வில்‌-ஓளி பெற்ற 
பாது-கசுரியன்‌. அவத்தையேமேவ-(மரத்தைத்‌ தாண்ட முடியாமல்‌) 
துன்பம்‌ அடைய. அ௮ம்பா-கரமாட்சி அம்மை. அம்பா-தாய்‌, வட 
மொழி. “அம்பா ஆடல்‌. (பரிபாடல்‌ 11.81) தவத்தையே 
மேவும்‌-தவம்‌ செய்தலிலேயே ஈடுபட்டிருப்பாள்‌. 


பஞ்சரம்‌-கூட்டில்‌. பஞ்சரம்‌ தங்குகிளி (இருப்புகம்‌) கொஞ்‌ 
சும்‌- மழலை மொழிபேசும்‌. தத்‌தை-கிளிகள்‌, பர மதத்தை (நாத்‌ 
திகம்‌ முதலான) புறச்சமயங்களை, கொடு-(பிரமாணங்களைக்‌) 
கொண்டு வருத்தும்‌-துன்புறுத்தும்‌. 

கெஞ்சு- மனமானது, தன்‌-தன்னுடைய. சொல்‌-(வஞ்சினச்‌) 
சொல்லால்‌. (அடைவது) கலாபமே-போராட்டமே, (வஞ்சினத்‌ 
தைவிட்டு நினைக்கினும்‌ (ஏகம்பனை) நினைத்தாலும்‌. (அவன்‌) 
சொற்க, லாபமே தரும்‌-சுவர்க்கமாகிய லாபத்தகையே கொடுப்‌ 
பான்‌. 

அஞ்சு எழுத்து இல்லவர்‌-பஞ்சாட்சர த்தைச்‌ செபிக்காதவர்‌ 
கள்‌ சி-இகழத்தக்கவர்‌. என்றும்‌-சூரியனும்‌. அவர்‌-அவர்களை: 
காம்‌-காயும்‌. (காயும்‌ என்பது, காம்‌ என்று வர்தது,. போகும்‌ 
என்பது போம்‌ என்றும்‌, ஆகும்‌ என்பது ஆம்‌ என்று வருவதைக்‌ 
காண்க. (மிறைக்கவியில்‌ கங்கனம்‌ வருவதை வண்ணச்சரபம்‌ 
தண்டபாணி ஸ்வாமிகள்‌ பாடிய அரியேகபாத நூற்றந்தாதியில்‌ 
காண்க). ஆன-மேலான, மாரிழல்‌-மாமரத்தின்‌ நிழல்‌. காஞ்சி. 
காஞ்சிமாநகரில்‌. என்றும்‌-எப்போதும்‌ உண்டு (வேழ்றுரை' 
கிடைப்பின்‌ ஈன்று), ய 


பாயிரச்‌ சருக்கம்‌ 9 


76 படிபுகம்‌ கங்கா தரனே 

பராவ கங்கா தரனே 
நெடிதகூ லங்கடமச்‌ தானே 

நினைவையெ லாங்கடந்தானே 
கடிய புரத்தே கம்பர்‌ 

காஞ்சி புரத்தே கம்பர்‌ 
அடிய மெனத்துதிப்‌ பாரே 

யறிவு மனத்‌துதிப்‌ பாரே 


17 ஏத மாககெஞ்‌ சஞ்ச லத்தையே 
எய்தி வீடுவாய்‌ சஞ்ச லத்தையே 
வாதி யாதுகம்‌ பாதக மலமே 
மருவு மேசிவன்‌ பாதக மலமே 
காத லாகியே மாவிடத்தையே 
கண்ட மேவிடு மாவி த்‌தையே 
ஆதி யான துங்கச்சி நகரமே 
யாக மேவிடுங்‌ கக்சி நகரமே 





16 படி.புகம்‌ கங்காகரனே- உலகம்‌ புகழும்‌ கங்கையைக்‌ தரித்‌ 
தவன்‌. பராவு-பரவிய (மிக்க) அகம்‌-பாபங்கல£. காது-அழிக்கும்‌' 
அ௮ரன்‌-சிவன்‌. 

(அப்பெருமான்‌) நெடிது அிலம்‌-பெரிய உலகத்தை. கடந்‌ 
தூன்‌-தாவியளந்த திருமாலின்‌. ரினைவையெலாம்‌ கடக்தான்‌- 
எண்ணத்திற்காம்‌ அப்பாற்பட்டிருந்தான்‌. 

அகிலங்கடர்கான்‌-வினையால்‌ அணையும்‌ பெயர்‌. 

கடியபுரத்து- கடுமையான முப்புரத்தில்‌. ஏகு-செல்கின்ற 
அம்பர்‌- அம்பை உடையர்‌. காஞ்சிபுரத்து ஏகம்பர்‌-காஞ்சிமா 
நகரில்‌ வாழும்‌ ஏகம்பர்‌ ஆவார்‌, 

(அவர்‌) அடியம்‌ என-(யாம்‌) அடியோம்‌ என்று கூறி துதிப்‌ 
பார்‌-துதிப்பவர்களின்‌. ஏய்‌-பொருத்தமான. மனத்து உதிப்பார்‌- 
இருவுள்ளத்தில்‌ உதயம்‌ ஆவார்‌. 

. அகம்‌-பரபம்‌, “அகம்‌ மனம்‌ மனையே பாபம்‌' (சூடாமணி 
நிகண்டு) கடத்தல்‌- அளத்தல்‌. அடியினால்‌-முக்காற்‌ கடந்தான்‌ 
முழுகிலம்‌ என்னும்‌ நான்‌ மணிக்கடிகையையும்‌, “நிகங்கடந்த நெடு 
முடி அ௮அண்ணலை' என்னும்‌ நச்சினார்க்கினியர்‌ உரைப்பகுதியையும்‌ 
கோக்குக. 


17 நெஞ்சு-மனனே, ஏதம்‌ ஆக-குற்றம்‌ உண்டாக, அஞ்சல்‌ 


19 காஞ்சிப்‌ புராணம்‌ 


வேறு 
பதிகம்‌ 
18 முந்து பாயிரஞ்‌ சிவாலைய மரிதிரு முற்றம்‌ 
எந்த இர்த்தமெய பிதானங்‌ கயிலையெம்‌ பிராட்டி 
வந்து மேவுதல்‌ மானகர்‌ புரம்புகலல்‌ மாது 
தந்த பூசனை திருவிழாத்‌ தருமமித்‌ தரத்தால்‌ 
19 சருக்கமும்‌ ஒருபா னிருபெயர்‌ பெறச்‌ சமைத்துச்‌ 
சுருக்கமும்பெருக்‌ கமு மிலாதிடைப்படு தொடர்பால்‌ 
பெருக்கமுற்‌ பொரு ளாடியிற்‌ பொலி தல்போற்பிறங்க 
விரிக்கலுற்‌ றன்ன காஞ்சியங்‌ கதைதனை விதியால்‌ 


இங்கு '*கச்ஏஈகர்‌ மாகேசர்‌'' என்றொரு பாடலும்‌ உண்டு 





அஞ்சாதே, அத்தையே-அந்தப்பரம்‌ பொருளையே எய்தி- 
தியானித்து, சஞ்ரலத்தை-கலக்கத்தை. வீடு-விடுவிப்பாயாக, 

நம்‌ பாதக மலம்‌-நம்முடைய தீயமலமானது. வாதியாது- 
நம்மைவாட்டாது. (ஏன்‌எனில்‌) சிவன்‌ பாத கமலமே மருவும்‌- 
சிவபிரானின்‌ திருவடித்தாமரை ஈம்மை வரது அடையும்‌. 

காதல்‌ ஆகி-மிக்க அன்புடன்‌. மா இடத்தை-ஓற்றை மாமரம்‌ 
உள்ள இடத்தை, சண்டு.பார்த்து. மாவிடத்தையே-பெரியவிடம்‌ 
போன்ற இக்குணத்தை, விடு விட்டு விடுவாயாக. அம்மே-கேள்‌, 
அம்ம என்ற செரல்‌ ௮ம்மே என்று வந்தது. ௮ம்ம உரை அசை 
கேண்மின்‌ என்றுகும்‌ என்று நன்னூலாரும்‌ (இடை. 18) அம்ம 
மகட்பிக்கும்‌ என்று கொல்காப்பியரும்‌ (தொல்‌. சொல்‌. 28) கூறு 
வர்‌. இங்கு ஞானசம்பந்தர்‌ திருவாய்‌ மலர்ந்தருளிய (பாயுமால்‌ 
விடை” என்ற கொடக்கத்தை உடைய) திருவியமகம்‌ காண்க, 


18, 19 1 பாயிரம்‌ 2 சிவாலயம்‌ 3 அரிதிருமுற்றம்‌ 4 தீர்த்‌ 
தம்‌ 5௮பிதானம்‌ 6கயிலை 7 பிராட்டி வருதல்‌ 8மாஈகர்‌ 
9 புரம்புகல்‌ 10 அம்மை பூசை 11 திருவிழா 12 தருமம்‌ என்று 
பன்னிரண்டு சருக்கத்தால்‌ புராணம்‌ கூறப்படும்‌. சுருக்கன்‌ எஞ்‌ 
சம்‌, விரிக்கின்‌ பெருகும்‌ ஆதலால்‌ அளவாகப்‌ பாடப்பட்டுளள_து. 
வீதி-முறை, 


11 


பாயிரச்‌ சருக்கம்‌ 


வேறு 
20 போதநெறி யறிசூதர்‌ புகன்ற தான 
புராதனமா மும்பதினெண்‌ புராணக்‌ தன்னிற்‌ 
சோதி இகழ்‌ காஞ்சிககர்ப்‌ புராண* கன்னை 
சொற்பயிலப்‌ பற்பலவுஞ்‌ சொல்லா திற்கும்‌ 
சாதகமாம்‌ பிரமாண்டங்‌ காந்தஞ்‌ குன்னிற்‌ 
சனற்குமார சங்கிதையிற்‌ றருக்காற்‌ கூறும்‌ 
பேதமெலாநம்‌ தெரிந்தெம.து குருநா தன்றன்‌ 
பேரருளா லிக்காதை பேசு வாமால்‌ 


வேறு 


21 உலக மாமுனி வோரெலாங்‌ கூடிமுன்‌ னொருகாண்‌ 
மலரி னான்முகற்‌ போற்றியே யடிமுறை வணங்கிப்‌ 
புலனெலா மொருப்பட்‌ டுயாம்‌: பெருமகம்‌ புரிய 
நலமு லாவுமோர்‌ தலத்தின்‌ யருளென நவின்றார்‌ 


82 என்ற காலையி னான்முகன்‌ றருப்பையொன்‌ றெடுத்து 
வென்றி சேர்தரு நேமியா யமைத்தனன்‌ விடுப்பச்‌ 
சென்று போயிது நின்றிடு மெல்லையிற்‌ சேர்ந்து 
நன்றி சேர்மகஞ்‌ செயுமென விடுத்தன னலத்தால்‌ 

எழ அ்றத் ததத வனை மிட பங்க்ப தண்ட பையன வட டட ப்பட பிபட் டப்ப பிடடட்ட அட்ட்‌ 

20 பிரமாண்ட புராணத்திலும்‌ காந்தத்தில்‌ சனற்குமார 

சங்கிதையிலும்‌ கூறியபடி பேசுவோம்‌. 


21 நரன்முகன்‌-பிரமன்‌. புலன்‌ எலாம்‌-ஐர்‌து புலன்களும்‌ 
பெருமகம்‌-பெரிய யாகம்‌ சச்திரயாகம்‌. இதனைப்‌ பன்னிரு வருடங்‌ 
களில்‌ செய்து முடிப்பர்‌. ஆயிர வருடம்‌ என்பரும்‌ உளர்‌. “போற்‌ 
றும்‌ பருவம்‌ ஈராறு புரியும்‌ உயர்சந்திரயாகம்‌-ஆற்றும்கைமி சார 
ணியத்தருள்கூர்‌ சூத முனி அடைந்தான்‌'. (கூர்ம புராணம்‌ பூர்வ 
காண்டம்‌) முனிவர்கள்‌ யாகம்‌ செய்வதற்கு ஏற்ற இடத்தைப்‌ 
பிரமனிடம்‌ வினவினர்‌ 

22 தருப்பையைப்‌ பிரமன்‌ ஒரு சக்கரமாகச்‌ செய்தான்‌. இது 
தங்கும்‌ இடம்‌ சிறந்தது என்றான்‌. நேமி-சக்கரம்‌ *கேமியால்‌ 
மாலை தந்தவர்‌' என்பது இருவரங்கக்‌ கலம்பகம்‌ (27) மகம்‌-யாகம்‌. 


12 காஞ்சிப்‌ புராணம்‌ 


29 பார்ப டைத்தவன்‌ விடுத்திடு நேமிபோய்ப்‌ பதிய 
வேர்ப டைத்திடு மெல்லையா யினையகா ரணத்தாற்‌ 
பேர்ப டைத்தது ; முனிவர்‌ வீற்‌ நிருக்திடப்‌ பெரிதுஞ்‌ 
சர்படைத்தது , நைமிசா ரணியவாச்‌ சிரமம்‌. 


94 இந்த வாச்சிர மந்தனின்‌ முனிவர ரியாருஞ்‌ 
சந்த நான்மறை விதியினாற்‌ றவாமலே தகைமை 
புந்தி செய்தொரு மாமகம்‌ புரிந்தினி திருப்ப 
வந்த வெல்லையி லனையவ ரியாவரு மை றவார்‌ 


35 கவலை சேர்தரு பிறவிகோ யெனுங்கடல்‌ கடப்பான்‌ 
விவித மாகவே பலபல நினைவெலாம்‌ வீரியத்‌ 
தவம தேசெய வேண்டுமென்‌ முர்சிலர்‌ கதுனியாஞ்‌ 
சிவனை யேரினை வோமெனச்‌ செப்பினர்‌ சிலரால்‌ 


26 அறத்தி னால்வரு மென்றனர்‌ சிலர்சில ர்ரிய 

துறத்தி னால்வரு மெள்றனர்‌ சிலர்மகத்‌ தொழிலாக 

இறத்தி னால்வரு மென்றனர்‌ பொய்மையைச்‌ சீறும்‌ 

மறத்தி னால்வரு மென்றனர்‌ சிற்சிலர்‌ மயங்கி 

25 பார்‌ பை_த்தவன்‌-பிரம்மன்‌. “படைப்பானும்‌ வியன்‌ 
ஞாலம்‌ காக்கும்‌ ஆழிப்படையானும்‌' என்பது அஞ்ஞ்வதைப்‌ 
பரணி (1) பிரமன்‌ விடுத்த நேமிதங்கியதால்‌ ௮வ்வனம்‌ மைமிசம்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றது. வீற்றிருந்திட-கவலையற்றிருக்க. “நேமி 
உய்த்தலால்‌ நெஞ்சம்‌ என நிகழ்த்தும்‌ நாமம்‌ உற்ற நல்வனம்‌”- 
என்று பாகவதம்‌ கூறும்‌. 

24 முனிவர்கள்‌ யாகம்‌ செய்து வாழ்ந்தனர்‌' ஆச்சிரமம்‌-முனி 
வர்கள்‌ வாழும்‌ இடம்‌, நான்மறை. இருக்கு, யசுர்‌, சாமம்‌, அகர்‌ 
வணம்‌. தவாமல்‌-கெடாமல்‌. “தவாப்‌ பிறப்பு ஈனும்‌ வித்து என்ற 
குறைக்‌ கருதுக. புந்தி செய்து-சிந்துத்‌ து.யாவரும்‌ எல்லா முனி 
வர்களும்‌, 

25 பிறவி கோய்‌-பிறவியாகிய நோயை, பிறவி நீங்கச்செய்ய 
வேண்டியது என்று சிலர்‌ கூறினர்‌. சிலர்‌ சிவச்‌ தியானமே செய்ய 
வேண்டும்‌ என்றனர்‌. இராமபிரானே வேண்டேன்‌ இம்மாமாயப்‌ 
புன்பிறவி வேண்டேன்‌' என்று கூறியிருத்தலில்‌ கவலை சேர்தரு' 
பிறவி என்றார்‌. 


26 அரிய துறத்தினால்‌-கிட்டுதற்கரிய துறவால்‌. “துறம்‌ என்‌.ற 


சொல்‌ அத்துச்சாரியை மபபெற்றுத்‌ துறத்தனால்‌ என்று வந்தது, 
துறம்‌ காட்டி எல்லாம்‌ விதித்தார்போலும்‌' என்று தேவாரம்‌ 


பாயிர ச்‌ சருக்கம்‌ 13 


29 காய மாசறுஞ்‌ சுருதியின்‌ பொருளையே கருதி 
ஆயி லென்றனர்‌ சிலர்சில ரருமகப்‌ பேறே 
தூய தென்றனர்‌ : இப்படி யிகலியே சொற்று 
ராய காலையிற்‌ சூதமா முனிவனங்‌ கணந்தான்‌ 


98 மாசி லாதவச்‌ சூதஃ। யெதிர்கொடு வணங்கிப்‌ 
பேசு மாமகம்‌ புரிதவப்‌ பேஜறெனப்‌ பேணி 
யாச னத்திடை யிருத்தியே யருத்தியா லுரிய 
பூசை யாற்றினர்‌ முனிவர ரியாவரும்‌ புகல்வார்‌ 


29 ஆதி நாரண ர௬ுருவமா யருமறை விரித்து 
வாத ராயண ரறிவினுக்‌ குறையுளாய்‌ மருவும்‌ 
போத நாயக ! புராணதநால முழுவதும்‌ புகன்றாய்‌ / 
தீதி லாதுயர்‌ மகம்புரி பேறெனச்‌ சேர்ந்தாய்‌ 


பேசும்‌, இிறம்‌-கூறுபாடு, பொய்மையைச்‌ சிறும்‌ மறம்‌-பொய்‌ 
யான மாயையைச்‌ சீறுகின்ற வீரம்‌. 


27 காயம்‌ மாசு அறும்‌ சுருதி-உடல்‌ மாசு இல்லத வேதம்‌. 
வேதம்‌ ஒருவர்‌ உடலிலும்‌ தோன்றாதகால்‌ இங்ஙனம்‌ கூறப்‌ 
பட்டது. அதனால்‌ வேதம்‌ :௮பெளருஷேயம்‌” என்று (4 மப்படும்‌. 
மகப்பேறு புதல்வரைப்‌ பெறுவதால்‌ உண்டாம்‌ பலன்‌ அப்போது 
சூது முனிவர்‌ அங்கு வந்தனர்‌. 

முனிவர்கள்‌ முக்தி அடைதற்குக்‌ கூறிய காரணங்களைப்‌ புதிய 
காஞ்சிப்‌ புராணத்தில்‌ சிவஞான முனிவர்‌ விரித்துப்‌ பேசுவார்‌. 
அவை சுவை மிக்கவை, வசிட்டர்‌ தவத்தால்‌ முக்தி கிடைக்கும்‌ 
என்றார்‌. சதாதபர்‌ அறத்தால்‌ முக்தி கிடைக்கும்‌ என்ளுர்‌. 
கவுதமர்‌ கொடையால்‌ முக்தி கிடைக்கும்‌ என்றார்‌. கா௫ிபர்‌ வாய்‌ 
மையால்‌ முக்தி கிடைக்றாம்‌ என்றார்‌. பரத்துவாசர்‌ யாகத்தால்‌ 
முக்தி கிடைக்கும்‌ என்றார்‌. கண்ணுவர்‌ மகப்பேற்றால்‌ முத்தி 
கிடைக்கும்‌ என்றார்‌. துருவாசர்‌ துறவால்‌ முக்தி கிடைக்கும்‌ 
என்றார்‌. 

28 மாமகம்‌ புரிதவப்பேறு-யாங்கள்‌ யாகம்‌ செய்ததால்‌ உண்‌ 
டான பெரும்‌ பயன்‌. தவ-பெரிய. 'சாலவுறுதவ நனிகூர்‌ கழி 
மிகல்‌” (ஈன்னூல்‌ 25). அருந்தி-ஆசை. *அருந்இ உற்றபின்‌ நாணம்‌ 
உண்டாகுமோ” என்பர்‌ கவிச்சக்கரவர்த்திகள்‌. (பாலகாண்டம்‌ 
உலாவியல்‌). 

29 காரணன்‌-திருமால்‌. வாதராயணன்‌-வியாசர்‌. வியாசரின்‌ 
அறிவுக்கு இருப்பிடமானவர்‌ சூத முனிவர்‌, வியாசரின்‌ மாணவர்‌ 
குதமுனிவர்‌ என்பதைத்‌ திருவாரூர்‌ புராணம்‌ “சங்கபாணி கலை 


14 காஞ்சிப்‌ புராணம்‌ 


20 பிறவி கோயற வெண்ணியாம்‌ பற்பல பிதற்றி 
உறுதியாவதுமுணர்ந்திலோம்‌; தெரிர்திலோம்‌ உண்மை 
பெறுதி யாகநீ வீட்டினை யெய்திடும்‌ பெருமைத்‌ 
தஇிறனி தாமென வுணர்த்துதி யாவையுக்‌ தெளிந்தோய்‌ 


81 வாச கப்படாகெ றிப்பர தத்‌ துவ வழியை 
நேச முற்றவர்க்கு ரைத்திடு குரவனீ யன்றோ 
வாச கற்றயாம்வி னாவிய வினாவினுக்‌ கன்பிற்‌ 
பேசு முத்தரம்‌ வல்லவர்‌ $ீயலாற்‌ பிறரார்‌ 


92 என்று கூறலுஞ்‌ சூகமா முனிவனங்‌ கெண்ணி 
வென்றி சேர்தரு முரோமங்கள்‌ பொடித்திட விழிநீர்‌ 
சென்று மார்பினி லொழுடை வுன்னியே சிவனை 
யொன்று காதலில்‌ முனிவரை நோக்கியே யுரைப்பான்‌. 


உருத்‌ தரித்த வாதராயணன்‌-சரண பங்க யந்தல்த்‌ தரித்த சூத 
மாதவன்‌” என்று நயமுறப்‌ பேசும்‌ போதநாயக-அறிவுக்குத்‌ 
குலைவனே. 


30 பலபல பிதற்றி-பலவிதமாகக்‌ குழறி. “பித்தன்‌ நான்‌ என்‌ 
னும்‌ பிதற்றொமிவது எக்காலம்‌: என்பர்‌ தாயுமானவர்‌, பெறு- 
பெற்ற, தியாக-தியாகியே. (தியாகத்தைப்‌ பெற்றவனே) திறம்‌- 
கூறுபரடு. 


34 வாசகப்படா நெறி-வார்த்தைக்கு எட்டாத வழி. பரதத்‌ 
துவம்‌-மேலான உண்மை. குரவன்‌-ஆசிரியன்‌. ஆசு-குற்றம்‌, உத்‌ 
தரம்‌-விடை. உம்மைத்தவிர விடை தரவல்லவர்‌ எவர்‌ உளர்‌? . 


32 சூதமுனி உடலில்‌ புளகம்‌ உண்டாயிற்று, விழிநீர்‌ மார்‌ 
பில்‌ ஓழுகிற்று. சிவபிரானைத்‌ இயானித்துச்‌ சூதமுனிவர்‌ கூறத்‌ 
தொடங்கினார்‌. 


புராணங்கள்‌ கேட்கும்போது உடல்‌ சிலிர்ப்பதால்‌ சூதமுனி 
வனை ரோமஹர்ஷனர்‌' என்பர்‌, “நதல்‌ இல்லா வியாச முனி 
புராணம்‌ நினக்கு ஈவில்போதில்‌-சிட்சை ம௫ழ்ந்‌_து மயிர்பொடிப்ப 


ள்‌ பேர்‌ நினக்குச்‌ சேர்த்‌இனனால்‌ (கூர்ம புராணம்‌ பூர்வ காண்‌ 
டம்‌ 


பாயிரச்‌ சருக்கம்‌ 15 


89 அ௮னைத்தி னுக்கு மேலாகிய பரத்தினை யறிந்து 
மனத்தி லுன்னியே யன்பினால்‌ வழிபடும்‌ தஇுறமை ; 
யினைத்தெனற்கரும்‌ புண்ணியச்‌ தலங்களி லிருத்தல்‌ ; 
முனிக்கணத்தர்பாற்‌ புராணநூற்‌ கேள்வியிம்‌ கன்றும்‌ 


94 அத்தி றத்தினீர்‌ புகன்றிடும்‌ பிறவிகோ யகற்றல்‌ 
இத்தி றத்தினா லன்றியே வேறுவே மிசைக்கு 
மெய்த்தவத்‌ தினாற்றரு மத்தின்‌ வகையினான்‌ மேலா 
முத்த மப்பெரும்‌ குணத்தினீர்‌ போக்குதற்‌ கொண்ணா, 


85 மருவு முண்மையீ தென்றலு முனிவரர்‌ வணங்கிப்‌ 
பரம மாகிய கடவுள்யார்‌ புண்ணியப்‌ பதியே 
துரிய நன்மைசேர்‌ புராணமே துரிமையா லறியப்‌ 
பெருமை யாலுரைச்‌ தருள்பரி யென்றலும்‌ பெரியோன்‌. 


86 சுருதி நான்மறைச்‌ சிரத்துனிற்‌ சொற்பொருளறிந்தும்‌ 

அரிய கோன்பினை யாற்றியும்‌ அந்தண ராயும்‌ 

பரம மாகிய கடவுள்யா ரென்றுநீர்‌ பகர்ந்த 

ருரிய தந்தையை யுணர்கிலாப்‌ புதல்வரு மூளரோ 

33 பரத்தினை ௮றிந்து-பரம்‌ பொருளைத்‌ தெரிந்து. 1 இறை 
வனுக்கு வழிபாடு செய்தல்‌, 2 புண்ணியத்‌ தலங்களில்‌ இருத்தல்‌. 
2 புராணம்‌ கேட்டல்‌. இவற்றுல்‌ முத்து பெறலாம்‌. 

அன்ைத்தினுக்கும்‌ என்றது 36 தத்‌ துவங்க. உன்னி-கினைந்‌_து 
இனைத்து-இப்படிப்பட்டது. எனற்கு ௮ரும்‌-என்று கூறமுடியாத, 


34 இத்திறம்‌-இந்தவகை. தருமத்தால்‌, தவத்தின்‌ வசையால்‌ 
பிறவி போகாது, பிறவி கோய்‌, இத்திறத்தினால்‌ ௮ன்றி, தவத்தி 
னால்‌ தருமத்தின்‌ நீங்காது என்று கூட்டுக, 

353 பரமம்‌ ஆகிய-மேலான முனிவர்கள்‌, பரமமான கடவுள்‌ 
யார்‌? புண்ணியத்தலம்‌ எது? நன்மை தரும்‌ புராணம்‌ எது? 
என்று வினவினர்‌. பெரியோன்‌-சூதமுனிவர்‌. 


36 நான்மறைச்சிரம்‌- உபநிடதம்‌. 4 உபநிடகம்‌ அறிந்தும்‌. 
2 நோன்புகள்‌ செய்தும்‌ 3 அந்தணராக இருந்தும்‌ கடவுள்‌ யார்‌ 
என்று கேட்டீர்‌. தந்தையை உணராப்புதல்வரும்‌ உளரோ (என்று 
சூதமுனிவர்‌ வருந்தி வினாவினார்‌). 


16 காஞ்சிப்‌ புராணம்‌ 


9? எண்ணு தத்துவங்‌ கடந்தவன்‌ பூரண னிறைவன்‌ 
பண்ண வாக்கு மேலாய வனீறிலாப்‌ பகவன்‌ 
கண்ணு தற்றனிக்‌ கடவுளே பரம்பொருள்‌ கண்டீர்‌ 
அண்ண லந்தவ முனிவீர்‌ காளிதற்‌ கிலையையம்‌ 


88 ஆதலாம்‌ சிவனே பரம்பொரு ளெனவ வன்றன்‌ 
பாதம்‌ வைகலும்‌ போற்றுதிர்‌ புண்ணியப்‌ பதியுஞ்‌ 
சோதியா யொருதனிப்‌ பெருஞ்சூ தன்னி மற்கீம்‌ 
நாதனார்‌ நடம்பு ரிந்திடுங்‌ காஞ்சிமா நகரம்‌. 


89 அன்ன கர்ப்பெரும்‌ புராணமே புராணமா தலினாற்‌ 
பொன்ன கர்க்குமே லாகுமன்‌ னகரிடைப்‌ பொருந்து 
மன்னு மத்தலப்‌ புராணமே கேண்மின்‌ மாகிழற்கீழ்‌ 
மென்ன டம்புரி நாதனைப்‌ போற்றுதிர்‌ விரைவாய்‌ 


40 இத்த லத்திடைக்‌ கலிப்பெருந்‌ தீங்கிலை யெளிதாய்ச்‌ 
சுத்த முத்திய மடைவது திண்ணமெய்ச்‌ சோதி 
யத்தன்‌ முன்னமே யுமைக்கிவை புரைத்தன னதனுற 
சத்தியத்திற னிகுதென வுரைத்தனன்‌ தவத்சோன்‌ 
37 தத்துவங்கடந்தவன்‌, பூரணன்‌, இறைவன்‌, மேலாயவன்‌, 

முடிவில்லாதவன்‌, சிவபெருமானே, அவனே பரம்பொரு்‌. ஐயம்‌ 

இல்லை. பண்ணவர்‌-தேவர்‌. பதியீன்‌ இயல்பை ஞானாமிர்தம்‌, 

(முப்பது முதலா மூவிரண்‌ டோவா-ஓப்பில்‌ தத்துவம்‌ ஓரீஇய 

இப்பியன்‌ ஓஒமிவற நிறைந்த ஒருவன்‌! என்று விவரிக்கும்‌ (56) 

38 வைகலும்‌ அவன்‌ பாதம்‌ போற்றுமின்‌. தினமும்‌ - அவ 
னுடைய பாதத்தைப்‌ போற்றுங்கள்‌, சோதியாய்‌-ஓளி மயமாய்‌. 
சூதம்‌-மாமரம்‌. *சதப்புணல்‌ உண்டு எரியைக்காலும்‌ - சூதப்‌ 
பொழில்சூழ்‌ சோற்றுத்துறையே” என்று ஈம்‌ சுந்தரர்‌ நயமுற்ப்‌ 
பாசுரமிடுவர்‌. 

39 பொன்னகர்க்கு மேலாகும்‌-சுவர்க்கத்தைவிட மேலான 
தாகும்‌. இந்த (38, 39) இரண்டு பாடல்களிலும்‌ இறைவன்‌ நடம்‌ 
புரிவதாகக்‌ கூறினார்‌. வான்‌ உலாவிய பாணி பிறங்கவெங்‌-கானில்‌ 
ஆடுவார்‌ கச்சியேகம்பரே” ஏன்ற நாவரசரின்‌ இருக்குறுந்தொகை 
யைக்‌ கருதி என்க, திருஞானசம்பந்தரும்‌ இவ்வண்ணமே கூறி 
உள்ளனர்‌ (முன்‌ பகுதியைப்‌ பார்க்கவும்‌), 


40 கலிப்பெரும்‌ தீங்கு-கலியுகத்‌ தீமை. சுத்த முத்தி-தத்து 


பாயிரச்‌ சருக்கம்‌ 17 


47 ஐய நீயெமக்கரு ளியதன்‌ மையா லமைநது 
மையல்‌ தீர்ந்தனம்‌ முத்தியும்‌ பெறுவது மதுத்தோம்‌ 
செய்ய காஞ்சியம்‌ புராணமா மெவற்றையுஞ்‌ சிறியோ 
முய்யு மாறருள்‌ புரியென முனிவர ர௬ரைத்தார்‌ 


49 முனிவர்‌ கேண்மினோ நான்முகப்‌ பண்ணவன்‌ முன்னம்‌ 
சனக ராதியாந்‌ தவத்தருக்‌ கிக்கு தன்னப்‌ 
பனுவ னீதியாற்‌ பகர்ந்தனன்‌ பகர்ந்தவப்‌ பரிசே 
யினிது கூறுவன்‌ யானெனச்‌ ூதனங்‌ சஇசைப்பான்‌ 


வேறு 


28 விழிபுனல்‌ சொரிதர விதிர்வி இிர்ப்புறா 
மொஜழிதடு மாறிட முகிழ்ப்பரோ மங்கள்‌ 
எழுதரு முவகையி னெய்தியா னந்குத்‌ 
தழிவுறு பரவச னாகி விம்மியே 


24 கருஇநீ ரெண்ணிய கரும முற்றுறச்‌ 
சுருதிநாற்‌ புராணநான்‌ முழுதுஞ்‌ சொற்றது 
விரிதரு தலங்களின்‌ மேன்மை சான்ற.து 
பெருகுசீர்‌ முனிவீர்காள்‌ பேசக்‌ கேண்மிஷனோ 


வங்கள்‌ தன்னடைவே நீங்கிச்‌ சிவப்பேறுதல்‌. சோதி அத்தன்‌-ஓளி 
வடிவமான இறைவன்‌. இகனை இறைவன்‌ உமாதேவிக்குக்‌ 
கூறினான்‌. இஃது ஏன்ற சொல்‌ இகுதென வதுள்ளது. 

4] அமைந்து-(பொறிபுலன்கள்‌) அடங்கி. மையல்‌ மயக்கம்‌. 
பூராணம்‌ ஏவற்றையும்‌- வரலாறு முழுவதையும்‌. முனிவரர்‌-முனி 
வர்களில்‌ மேலானவர்‌. உய்யும்‌ ஆறு-பிழைக்கும்‌ படி. 

42 முனிவர்‌: ௮ண்மைவிளி. நான்முகப்பண்ணவன்‌-பிரமன்‌ : 
பனுவல்‌ நீதியால்‌-ஆராய்ச்சி முறைப்படி. அப்பரிசே-௮ம்முறைப்‌ 
படி. இசைப்பான்‌-சொல்லச்‌ தொடங்கினான்‌. 

43 44 சூதமுனிவர்‌, புராணம்‌ கூறும்போது அடைந்த 
மெய்ப்பாட்டைக்‌ கூறுகிறார்‌. விதிர்விதிர்ப்புறா விரைந்து. “கன 
கம்‌ கண்டான்‌ விதிர்விதிர்த்தான்‌? என்ற (திருவாலவாயுடையார்‌ 
இருவிளையாடர்‌ புராணம்‌ மெய்க்காட்டு 5) கொடருக்குத்‌ தமிழ்த்‌ 
தெய்வம்‌ ஐயரவர்கள்‌ வழங்கிய உரையைக்‌ காண்க. நடுங்குதல்‌ 
என்று பொருள்‌ செய்வது பிமை. அம்மெய்ப்பாடு புராணம்‌ 
கூறும்‌ முனிவர்க்கு ஏலாது. மெய்தான்‌ ௮ரமபி விதிர்விதிர்த்து” 

2 


40 


மரீ 


காஞ்சுப்‌ புராணம்‌ 
வேறு 


நிராமய வுருவ மான நிழுமலைப்‌ பரமா னந்தம்‌ 

விராவிய வுண்மை ஞான விமலைபே ரொளியா யோங்கும்‌ 
பராபரை யகல காதன்‌ பராசக்தி வடிவ மாகு 
தராதலத்‌ தடையே வண்மை தரும்திருக்‌ காஞ்சித்‌ தானம்‌ 


நன்மையாம்‌ பொருளி யாவு ஈண்ணிடு மைம்பூ தத்தின்‌ 
தன்மைய தன்று பூதக்‌ தாவருங்‌ குணங்க ளியாதும்‌ 
இன்மையாற்‌ படைப்போன்‌ றஐன்னாலியற்றிய தன்று சோதிச்‌ 
சின்மய மாடஇநிற்குஞ்‌ சிவனது சிருட்டி யாமால்‌ 


ஆக்குதல்‌ காத்தல்‌ யாவும்‌ 
அழிதரு கற்பம்‌ தன்னிற்‌ 
போக்குதல்‌ என்னும்‌ செய்கை 
பொருந்திடா குணங்கள்‌ மூன்றும்‌ 
தாக்கிடா பூகம்‌ பத்திற 
சலித்திடா பூத வாதை 
மீக்கொளா வதன்றன்‌ மேன்மை 
விளம்பலாரந்‌ தகைமைக்‌ தன்றே 


(திருவாசகம்‌, இருச்சதகம்‌. 1) மொரி தடுமாறி-சொற்கள்‌ குளறி, 
அழிவுறு பரவசனாக-தற்போதங கெட்டுப்‌ பரவசமாய்‌, பரன்‌ 
வசம்‌--பரவசம்‌ சிவமயமாதல்‌. கருமம்‌-செயல்‌, சுருதி-வேதம்‌. 
நூல்‌-ஆகமம்‌, சொற்றது-புகழமப்பட்டது. “கருமம்‌ முற்றுறக்‌ 
கேண்மின்‌ என்று சேர்க்கவும்‌. 


வம்‌ ஆனடிருமலை. பரம ஆனந்தம்‌ விராவிய உண்மை ஞானவிமலை 


45, காஞ்சி பராசச்திவடிவமானது. பராசக்தி, நிராமய உரு 


பேரொளி ஓங்கும்‌ பராபரை; அ௮கிலகாதன்‌ பராசக்‌ இ, 
நிராமயம்‌-கோயின்மை உண்மை-சத்தாக இருப்பவன்‌. ஞானம்‌- 
சித்தாக இருப்பவன்‌. நிராமயம்‌-(கோயின்மையால்‌) ஆனந்தமாக 
இருப்பவள்‌, பராசக்தி சச்சிதானந்த வடிவமானவள்‌. 


46 காஞ்சிபுரம்‌, ஐம்து பூகங்களின்‌ தன்மை உடையது 


அன்று அது. (பூதங்களின்‌ தன்மை இல்லாககால்‌) படைப்போ 
இல்‌ (பிரமன்‌) படைக்கப்பட்டதன்று. அது சின்மயமான இவ 

ருஷ்டியாகும்‌, ஆதலால்‌ ஈல்ல பொருள்கள்‌ யாவும்‌ (என்றும்‌ 
 “ (என்றும்‌) 


பூதம்‌-தா-வரும்‌-பூதங்களால்‌ தாவி வழுகின்ற குணங்கள்‌ 


பாயிரச்‌ சருக்கம்‌ 19 


40 ஆரிடர்‌ தெரித றேறற்ரு 

வஞ்செழுத்‌ தொலிநா டோறும்‌ 
பாரிய வொலிய தாகப்‌ 

பரவுமவ்‌ வொலிபோ ஞதன்‌ 
சிரிய நடன பாதச்‌ 

சிலம்பொலி யிடைய முமற்‌ 
பேரொலி யாகு மென்றுல்‌ 

அந்ககர்ப்‌ பெருமை யாதோ. 


49 புவனியிற்‌ றலங்க எண்ட. 

புரடனுக்‌ கவய வங்கள்‌ 
அவைதனிற்‌ காசி காஞ்சி 

யவனது வி.ரிக ளாஞும்‌ 
விவிதமாம்‌ அவற்றுட்‌ காஞ்சி 

வியன்வலன்‌ விமிய்‌ தென்றே 
உவமையில்‌ வேத மாதி 

புலப்பினூன்‌ முழுதுஞ்‌ சொல்லும்‌ 


47 ஆக்குதல்‌- படைத்தல்‌, யாவும்‌ அழரிதருகற்பம்‌-எல்லாம்‌ 
அழியும்‌ ஊழிக்காலம்‌. குணங்கள்‌ மூன்று: சத்துவம்‌, ராஜசம்‌, 
தாமதம்‌. பூகம்பம்‌-பூமி ஈடுக்கம்‌, “பூமம்பம்‌ பிறந்து உடுவும்‌ 
நடுப்பகலே விழுந்து வாடி” (வில்லி பாரதம்‌ சூதுபோர்‌ 257), 
சவித்திடா- அசையாது, பூதவாகை-பூதங்களால்‌ துன்பம்‌. 


48 அங்குப்‌ பஞ்சாட்சர ஒலியே காளம்‌ மிக்கு ஒலிக்கும்‌. 
அவ்‌ ஒலிக்கு ஏற்பச்‌ சிவபிரான்‌ ஆடுவான்‌. அவன்‌ ஆடுவதால்‌ 
எப்போதும்‌ சலம்பொலியே கேட்கும்‌. 


ஆரிடர்‌-மிக்க துன்பம்‌. ஜந்து எழுத்தைக்‌ கேட்டால்‌ 
சிவபிரான்‌ உடனே ஆடுவான்‌ :சிட்டன்‌-சிவாய நம என்னும்‌ 
இருவஞ்‌ செழுத்தாலே-௮அவாயமற நின்றாடுவான்‌' என்ற உண்மை 
விளக்கப்‌ பாடலை (31) இப்பாடல்‌ இதயத்திற்‌ கொண்டுள்ளது. 


49 அண்டபுருடன்‌-விராட்‌ புருஷன்‌. காசி காஞ்சி ௮வனு 
டைய ஈண்கள்‌. காஞ்சி வலப்பக்க விழி, வேகம்‌ ஆதி-வேதம்‌ 
முதலான. உலப்பு இல்‌-அ௮மிவு இல்லாத விவிதம்‌-வேறுபாடு. 


50 காஞ்சிப்‌ புராணம்‌ 


50 சிலையெலா மிலிங்க மங்கண்‌ 
செறிபவர்‌ முனிவர்‌ தேவர்‌ 
சலமெலாக்‌ தெய்வ கங்கை 
தருவெலாந்‌ தேவ தாரு 
வொலியெலா மறையி னோதை 
யுலகனி லோ3கா விந்த 
ஈலமெலா முமையாள்‌ செய்யு 
நற்றவத்‌ தாய வன்றே 


57 துயில்வது சமாதி யாது 
சொல்லினு மனுவே யெண்ணல 
செயலெலாம்‌ வேள்வி யெங்கே 
திரியினுஞ்‌ சிவனைச்‌ சூழ்தல்‌ 
அயில்வது பூசை வீழம்வ 
தரனடி வணக்க மென்னும்‌ 
பயனினா லன்றோ தேவர்‌ 
அங்ஙனம்‌ பயிலும்‌ பான்மை 





மவவயய னம்‌ ௭௮ அடவைவவ வானக கையககைை வால்‌ 





50 இலை-கல்‌. செறிபவர்‌-வாழ்பவர்கள்‌. சலம்‌-தண்ணீர்‌. 
மறையின்‌ ஓதை-வேத ஓசை, ஓகை-ஓசை, *உழவர்‌ ஓதை மதகு 
ஒதை' என்பது சிலம்பு (கானல்‌ வரி). ்‌ 


ஓகோ: வியப்பைக்‌ காட்டும்சொல்‌, ஓகோ உண்ப்பிரிந்தார்‌ 
உள்ளம்‌ கனவில்‌ வைத்த-பாகோ? மெழுகேர? பகராய்‌ பரா 
பரமே'என்பது தாயுமானவரின்‌ திருவாக்கு (பராபரக்கண்ணி 30), 


51 அதுயில்வது-உறங்குவது, மனுவே-மந்திரமே. எண்ணல்‌- 
ஜெபித்தல்‌. சூழ்தல்‌- வலம்‌ செய்தல்‌, அயில்வது-உண்பது. 
வீழ்வது-விழுவது. தேவர்கள்‌ இங்கே இருப்பது இத்தகைய 
பயனைக்கருதியல்லவா ? 


மொழிவது உன்செபம்‌: முத்திரை பணியின்‌ முயல்வது: 
எங்கும்‌ நடப்பன கோயில்சூம்‌ தொழில்‌: அருந்துவழுற்றும்‌ உன்‌ 
ஆகுதி : துயில்‌ வணங்கல்‌: களிப்பன யாவும்‌ நீ, ஓமிவு அருங்களி : 
என்‌ செயல்‌ யாவையும்‌ உனது நன்செய்‌ பரிச்‌ செயல்‌ ஆகவே, 
அழிவரும்‌ பதம்‌ வைத்தருள்‌ பேரொளி அ௮ளிவிகாச்‌ தெழுகளிப்‌ 
பெருகாதமே' என்ற செளந்தரிய லகரியை இங்கு ஓப்பிடுக, (51) 


பாயிரச்‌ சருக்கம்‌ 2] 


58 இன்னக ரிடையா ரேனும்‌ 

இயற்றிய கன்மை யொன்று 

மன்னியே கோடி யாக 
வளர்ந்திடு மங்க ணென்றுந 

துன்னிய இமை செய்யக்‌ 
துணிவரோ துணிவ ரேனு 

மன்னக ரிருக்கு மேன்மை 
யாலவை நக்கு மன்றே 


29 ஓருமித்து காஞ்சி தன்னை 

யொருகணம்‌ யாவ ரேனும்‌ 

தெரிசக்கில்‌ நினைக்கிற்‌ கூறிற்‌ 
செவிப்புல னிறைக்கில்‌ வந்து 

பரிசிக்கிற்‌ புத்தி முத்தி 
பலித்துிடும்‌ பரம னாரே 

நிரு. ரித்த தாகை யாலிந்‌ 
நீர்மையா ர௬ரைக்கற்‌ பாலார்‌ 


94 காசியே முதல தான 
கருகரு தல்ங்க ளெல்லாம்‌ 
சன துறைய ளாகும்‌ 
இப்பெரும்‌ காஞ்சி கூதூர்‌ 
ஆசிலத்‌ தாணி யாக 
வரூருந்‌ தானே யென்று 
சேசர்பா லருளா நிற்பா 
னித்தலும்‌ புத்தி முத்தி 
92. நன்மை ஓன்று (இங்கு) கோடியாகும்‌ அ௮ங்கண்‌-அந்தப்‌ 
புண்ணிஸ்தலத்திலே. துணிவரேனும்‌- உறுதி ' கொண்டாலும்‌, 
அவை-௮ந்தத்‌ தமைள்‌. அன்றே-௮ன்றையதினமே. 

53 ஒருமித்து மனமும்‌ மொழியும்‌ செயலும்‌ ஒன்றுபட்டு. 
செலிப்புலன்‌ நிறைக்கில்‌-செவியில்‌ நிரப்‌ ரக்கொண்டால்‌. பரமன்‌ஃ 
சிவபிரானே. நிருமித்துது-படைத்தது. நீர்மை- தன்மை, புரிசிக்‌ 
சில்‌-தொட்டால்‌, 

934 கருது அருந்தவங்கள்‌ - இயானிக்கத்தச்க ஸ்தலங்கள்‌. 
உறையுள்‌ - இருப்பிடம்‌, அத்தாணி-ஓலக்க மண்டபம்‌, அண்டத்து 
அமரர்கள்‌ சூழ ௮த்தாணி உள்‌ அங்கிருந்தாயப்‌' (பெரியாழ்வார்‌ 
இருமொழி (2.7.9), 


ற காஞ்டுப்‌ புராணம்‌ 


959 காவென்ப தயன்ற னாமம்‌ 

அஞ்சிதங்‌ கருதும்‌ பூசை 

பூவின்க ணன்னோன்‌ செய்த 
பூசனை பெறுத லாலே 

நாவின்ப மருவுங்‌ காஞ்சி 
நாமமா மிப்பே ராக 

மேவும்பொழற்‌ கலாபந்‌ தாரு 
விளம்பினு முத்தி யெய்தும்‌ 


56 களவினால்‌ வேட்டர்‌ தன்னால்‌ 
காமத்தால்‌ விபோ மாற்றுல்‌ 
வள று தொழிலாற்‌ செய்யும்‌ 
வாணிபத்‌ திறத்தால்‌ மற்று 
முளமெலி யிரவா லிம்மூ 
தூரினை யடைவ ரானால்‌ 
எளிதவ ருய்யு மாறிங்‌ 
கியாவரே யவரை நேர்வார்‌ 


புரநடு வால யத்திற்‌ 

பொற்புறு புண்ட ரீகப்‌ 
பெருவயிற்‌ சோதி லிங்கம்‌ 

பிரமீ சமென்று காஞ்சித்‌ 
திருவுள புரத்தை வேதஞ்‌ 

செப்பிடும்‌ :; புரமெ னுஞ்சொல்‌ 
பரிவுற மற்று வேறு 

பதியிடைப்‌ புகுதா திண்ணம்‌ 


1 
த 





55 கர-பிரமன்‌. அஞ்சி-பூசை, காவால்‌ (பிரமனால்‌) அஞ்சி 
(வழிபாடு) செய்யப்பட்டதால்‌ காஞ்சி என்னும்‌ பெயர்‌ பெற்றது: 
காஞ்சி என்று கலாபத்தையும்‌ (மகளிர்‌ இடையில்‌ அணியும்‌ ௮ணி) 
மரத்தையும்‌ (ஆற்றுப்‌ பூவரசையும்‌) கூறினாலும்‌ மத்தி உண்டா 
கும்‌. 

56 வேட்டம்‌-வேட்டையாடுதல்‌, உளம்‌ மெலி-உள்ளத்ை 
மெலியச்‌ செய்யும்‌. இரவால்‌-யாசித்தல்‌ காரணமா அவர்‌ செய்‌ 
யும்‌ ஆறு-அவர்கள்‌ பிழைக்கும்‌ வாரி, அவரை நேர்வார்‌ யாவர்‌- 
அவர்களுக்கு ஓப்பானவர்‌ எவர? 


57 புரத்தின்‌ (உடல்‌) ஈடுவில்‌ உள்ள புண்டரீகத்தின்‌ கண்‌ 


பாயிரச்‌ சருக்கம்‌ 28 


26 தன்னைகேர்‌ முனிவர்‌ யோகர்‌ 

துக்கவ ரியக்கர்‌ சித்தா 

மன்னுயோ கஇனிகண்‌ மற்றும்‌ 
வரம்பிலக்‌ கணத்தோர்‌ வாழும்‌ 

கன்னிமா மதில்சூ |நிக்தக்‌ 
காஞ்சிமா நகரின்‌ வண்மை 

உன்னியே யுரைக்கி லியார்க்கும்‌ 
உளப்படாத்‌ தகைய தாமே 


59 பலபல கடவுள்‌ தானம்‌ 
பலபல வியல்சேர்‌ காமம்‌ 
பலபல சிவகூர்த்‌ தங்கள்‌ 
பலபல புதுமை மற்றும்‌ 
பலபல தரும மோங்கும்‌ 
பதியத னிடையே யம்மை 
பலபல தவமே செய்து 
பலபெரும்‌ பூசை யாற்றும்‌ 
இருக்கும்‌ சோதிலிங்கம்‌ “பிரமீசம்‌' என்று வேதம்‌ கூறும்‌. புரம்‌ 
என்ற சொல்‌ வேறு ஸ்தலத்திற்டுப்‌ பொருந்தாது. 


“அதயதி கமஸ்மிந்‌ ப்ரஹ்ம புரேக ஹரம்‌ புண்டரீகம்‌ வேச்ம' 
என்று சாந்தோக்யம்‌ பகரும்‌ பிரம்மபுரம்‌ என்னும்‌ இதுலே தகர 
புண்டரீக வீடு உள்ளது என்பது அ௮அத்தொடரின்‌ பொருள்‌. 
இவ்வுபநிடதமே இப்பாட்டிற்கு மூலமாக இருக்க வேண்டும்‌ 


3௦ முனிவர்‌. யோகர்‌, இயக்கர்‌ முதலானவர்கள்‌ வாழும்‌ 
இந்தக்‌ காஞ்சிபுரத்தின்‌ வள்ளல்‌ தன்மையை உரைக்கத்‌ தொடங்‌ 
மில்‌ (அது) எவர்க்கும்‌ அடங்காகு து. 


உளப்படுதல்‌-உள்‌ ஆடங்குகல்‌. அவைதாம்‌, ௮ன்‌என்‌ கிளவி 
உளப்படப்‌ பிறவும்‌-௮ன்ன என்ப சாரியை மொ.[மியே (தொல்‌ 
எழுத்து புணரியல்‌ 17) ஈன்னி-அமியாத. கன்னிமாமடுல்‌ என்ற 
தொடருக்குப்‌ பெரியவாச்சான்‌ பிள்ளை ஈல்லாலே செய்யப்பட்ட 
மதில்‌ என்று உரை வகுத்தார்‌. 


29 பல கோவில்கள்‌, பல பெயர்கள்‌, பல ர்த்தங்கள்‌, பல 
புதுமைகள்‌, பல தருமங்கள்‌ உயர்ந்துள்ள காஞ்சி மாநகரில்‌ 
அம்மை பல பல தவங்கள்‌ செய்து பூரை செய்தாள்‌, 


24 காஞ்சிப்‌ புராணம்‌ 


60 இத்தல மித்தன்‌ மைத்தென்‌ 
றெண்ணினு மெண்ணா ரேனும்‌ 
அத்தலத்‌ துறுவா ராகில்‌ 
அருடரு பெருமா னன்பான்‌ 
முத்தியை யடைவர்‌ யாரும்‌ 
மொழியிது சரத வுண்மைச்‌ 
சத்திய மீள மீளச்‌ 
சாற்றினன்‌ றெளிவு கூர்ந்மேத 


61 என்னலு முனிவோர்‌ யாரு 
மெழுந்தன ர௬வகை மீக்கொண் 
டுன்னரு ஞற்றோ மெங்கட்‌ 
குருகுல மூளவோ வைய 
வன்னக ருள்ள வீச 
னாலையப்‌ பான்மை யாவும்‌ 
பன்னுதி யென்னச்‌ சூதன்‌ 
பாற்படுத்‌ துரைப்ப தானான்‌. 
“அஞ்செழுத்துமே அகருஞுடைய அம்மை செம்மலர்க்‌ 
கைருவித்‌ தருளித்‌-கஞ்சம்‌ ஆகிய அருந்தவம்‌ புரிய” என்று அம்மை 
பின்‌ தவத்தைச்‌ சேக்கிமார்‌ புகமார்‌ (திருக்குறிப்பு 57) 


60 இத்தலத்தின்‌ சிறப்பை அறியாகவர்களும்‌ இத்தலத்தை 
அடைந்தால்‌ முக்தி அடைவார்ரள்‌. இது, சரக உண்மைச்‌ சத்தி 
யம்‌. பாரதியார்‌ யாம்‌ அறிச்ச புலவரிலே சம்பனை ப்போல்‌ வள்ளு 
வர்போல்‌ இளங்கோவைப்‌ போல்‌--பூமிதனில்‌ யாங்கணுமே 
பிறந்ததில்லை: உண்மை. வெறும்‌ புகம்ச்சியில்லை என்று அடுக்கிக்‌ 
கூறுவதுபோல்‌ ஆசிரியர்‌ உறுதிபடப்‌ பேசுஇஞார்‌. 


௦1 உவகை-மூழ்ச்சி, மீந்கொண்டு-அதிகரித்து. உருநலம்‌- 
அடையாத நன்மை. ஆல்யம்‌-கோவில்‌. இவ்வாசிரியர்‌ ஆலயத்தை 
ஆலையம்‌ என்றே கூறுகிறார்‌. இவ்வாறு கூறல்‌ இவருக்கு இயல்பு. 


பாயிரச்‌ சரூக்கம்‌ முற்றும்‌, 


2, இவாலைபச்‌ சருக்கம்‌ 
சத்இய விரதம்‌ 


0௦ அத்திருக்‌ காஞ்சி தன்னில்‌ 
அளவிலா வானோர்‌ வைகும்‌ 
மெய்த்திரு வால யங்கள்‌ 
வீற்றுவீற்‌ டுக மேவுஞ்‌ 
சித்திர நகர்க்கு மேன்மை 
சிறந்தகீம்த்‌ இசையின்‌ பாங்கர்‌ 
சத்திய விரத மென்றோர்‌ 
கதானமப்‌ பான்மை சொல்வாம்‌ 


65 வராகமா கற்பத்‌ தாரு 
மனுவர சியற்றா நின்ற 
புராதன னன்னான்‌ வையமும்‌ 
புரந்தரன்‌ சிவியென்‌ பேரான்‌ 
நராசனர்‌ பணியச்‌ தெய்வ 
காரியர்‌ குமுதச்‌ சோமன்‌ 
பராவுறு முனிவ ராற்ற 
பண்ணவர்‌ பதும பானு 


வவ... வெலை. வடு ஒம்‌ ல அமை மெழ்பெடிவைனை வதன வழ்ல்‌ டி பணனகச்வள 


62 அளவிலா வானோர்‌-எண்ண முடியாத சேவர்கள்‌. வீற்று 
வீற்றுக- தனித்தனியாக. கடி.காவில்‌ காற்றுற்று எறிய வெடிபட்டு, 
வீற்றுவீற்றாக ஓடும்‌ மயில்‌ இனம்போல்‌ (களவழி நாற்பது 29) 
தானம்‌, சத்தியவிரத மேன்மையைச்‌ சொல்வோம்‌. சித்திரம்‌- 
ஆச்சரியம்‌. *சித்துரம்‌ இங்கு இது ஓப்பது எங்குண்டு' என்று 
கவிச்சக்கரவர்த்து பேசுவார்‌. (கம்ப-பால-கார்முக), காஞ்சி 
புரத்தின்‌ ஆச்சரியத்தைக்‌ (புதிய) காஞ்சிப்‌ புராணம்‌ விம்மிதப்‌ 
படலத்தில்‌ விவரிக்கும்‌. பதினொரு அற்புதம்‌ 


63 வராகமா கற்பத்து வராகுற்பத்திலே புராகனன்‌-பூம 
யானவன்‌, அப்போது ஆஐட்சி புரிந்த இந்திரன்‌ பெயர்‌ *இி', 
நராசனர்‌-அரக்கர்கள்‌. நர--அசனர்‌. நரரையே உணவாகக்‌ 
கொள்பவர்‌. ௮சனம்‌-உணவு. “அசனமிடு மாதர்‌ தங்கள்‌ மனைகள்‌, 
(திருப்புகழ்‌ 416). தேவகாரியர்‌-தேவலோகப்‌ பெண்கள்‌. குமுதச்‌ 
சோமன்‌-குமுதப்‌ பூவுக்குச்‌ சந்திரன்‌, பதுமபானு-தாமரைக்குச்‌ 
கரியன்‌. 


26 காஞ்சிப்‌ புராணம்‌ 


64  அனையவன்‌ அ௮ணிகு லாவத்‌ 
தாணியில்‌ அமரர்‌ சூழத்‌ 
தனிமுனிக்‌ கணத்த ரேத்தத்‌ 
தருமணி நிதியந்‌ தேனு 
நனிபுரிர்‌ தேவல்‌ கேட்ப 
நடஈவில்‌ கடவுண்‌ மாதர்‌ 
இனியபே ரிசைப்பண்‌ பாட 
லிசைத்தனர்‌ தற்சூழ்ச்‌ தெய்த 


6 பொன்னரி யணையின்‌ மீது 

பொலிந்தினி திருக்குங்‌ காலை 

முன்னைநல்‌ வினையின்‌ பரன்மை 
முஇர்சத்தி பதித லாலே 

அன்னவன்‌ தனக்கு மேன்மை 
யரனபே ரறிவு கூட 

உன்னரும்‌ பெரும்போ கத்தின்‌ 
உவர்ப்பு வந்துற்‌ நதன்றே 


அக்க னர அம ப வையயயவளையை மயம்‌ ௭ ம ம 


சிவஞான முனிவர்‌ கற்பம்‌ வராகமது உரும்‌ ஆஞரம்‌ ழுது 
மு துமந்தரரநாள்‌ சிவி என்று ஒருவாசவன்‌ முன்‌ உளனால்‌: விது 
வினை ஓப்பான்‌ அரம்பையராகிய மென்குமுதங்கள்‌ இடை' என்பர்‌ 
(இருநெறிக்கரை 7). 

64 தரு-கற்பக மரங்கள்‌. மணி-சிந்தாமணி. நிதி-௪ங்ஈ நிதி. 
பதுமநிதி. தேனு-காமதேனு. நடஈவில்‌-கூத்தாடும்‌. கூத்தாரடுதலை 
நவிலல்‌ என்பது பண்டைய மரபு. “அம்பொன்‌ அணியும்‌ அரங்கில்‌ 
நடநஈவில்‌ அங்கண்‌ அரசு என்பது கோயில்‌ மாண்மணீ மாலை (11). 

65 அரி௮ணை-சிம்மாசனம்‌. நல்வினையின்‌-ஈல்ல வினைகளின்‌ 
கூறுபாட்டால்‌. சத்திபதிதல்‌-திருவருள்‌ பதிதல்‌ இதனைச்‌ சைவ 
சித்தாந்தம்‌ சத்திநிபாதம்‌ என்று கூறும்‌, “முதல்‌ இருவர்க்கும்‌ 
(வீஞ்ஞான கலர்‌ பிரளாய கலர்‌) நிராதாரம்‌ ஆக்‌, கரையில்‌ 
அருட்பரமன்‌ துவிதா சத்திரி பாதத்தால்‌ கழிப்பன்மலம்‌: ௪௧ 
லர்க்குக்‌ கன்மஒப்பில்‌ கரையில்‌ ஆசான்‌ சமூர்த்தி ஆதாரம்‌ ஆகித்‌- 
கரித்து ஓழிப்பன்மலம்‌ சதுர்த்தாசத்திரி பாதத்தால்‌” என்று 
சித்தியார்பேசும்‌ (254). உவர்ப்பு- வெறுப்பு. 


இச்திரனுக்கு இறைவன்‌ அருள்‌ நிராதாரமாகவே பதிந்தது, 
அதனால்‌ அவனை விஞ்ஞானாரலரைச்‌ சேர்ந்தவன்‌ என்று கூற 
வேண்டும்‌, 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 27 


66 (|/ரந்தர ரொருபா னால்வர்‌ 

போதரும்‌ போது வேதற்‌ 

குரந்தரு பகலொன்‌ முக 
வுற்றநாம்‌ ரண்டு செல்லிற்‌ 

கரந்இிடும்‌ பிரமன்‌ அந்தக்‌ 
காலமே பரார்த்த மாகும்‌ 

பரந்த வப்பரார்த்த மேயோர்‌ 
பகல்பரந்‌ தாமற்‌ காமால்‌ 


67 அதுணைக்‌ காக நூற்றாண்‌ 
ட௪ளவைமிீச்‌ செல்லும்‌ போது 
பதுமகற்‌ கண்ண ராயுட்‌ 
பற்றறு மாத லாலே 
பு துவதன்‌ றிறுதி யேய்தல்‌ 
போதெதனும்‌ வலையுட்‌ பட்டோர்க்‌ 
இதுவென மகிழ்ச்சி சால 
விழுக்கமா மொமுக்க மம்மா 


66 சகரத்‌ தகந்தை மம்மர்‌ 
சேதகத்‌ துட்பட்‌ டேழுச்‌ 
சூக ரத்தனைய மா௫த்‌ 
துயளுது மந்தோ ! வந்தோ ! 
சாகரப்‌ பிறவி யாற்றேன்‌ ! 
துத்துவ நெறிப்பே ரின்பத்‌ 
தாகரத்‌ தழிவுரு வீடு 
அடைவது நலமெொன்‌ ருமய்நீது 
66 புரந்தரன்‌- இந்திரன்‌. பதினான்கு இந்திரர்கள்‌ அழிந்தால்‌ 
அது பிரம்மனுக்கு ஒருநாள்‌, பஃல்‌ ஒருகாள்‌. (பகலே நாள்‌ ஒரு 
முகூர்த்தம்‌ ௫ூடாமணி நிகண்டு) கரந்தஇடும்‌-மறைவான்‌. ௮து 
பரார்த்தம்‌ ஆகும்‌. பரந்தாமன்‌: திருமால்‌. பரார்த்தம்‌ இருமா லுக்கு 
ஒரு நாள்‌ ஆகும்‌. 


67 பதுமநற்கண்ணர்‌-இருமால்‌. இறுதி புதுவது ௮ன்று-மர 
ணம்‌ புதுமையானது அன்று, “சாதலும்‌ புதுவதன்றே்‌' என்று 
புறப்பாட்டு பேசும்‌, போது-காலம்‌. இந்திரன்‌ :அம்மவோ! 2121 
இந்த அநித்திய வாழ்வு வேண்டேன்‌ -௮ம்மையில்‌ வீடு பேற்றிற்கு 
உபாயமே அறிதல்‌ வேண்டும்‌' என்று கூறுவகாகப்‌ புதிய காஞ்சிப்‌ 
புராணம்‌ பேசும்‌. 


08 மாம்‌ சேற்றை விட்டு நீங்காத பன்றிகள்‌ போல்‌ 


28 காஞ்சிப்‌ புராணம்‌ 


88 படையின ரும்பர்‌ சுற்றுப்‌ 

பராயினர்‌ முனிவர்‌ யார்க்கும்‌ 

விடைபுரிந்‌ தவரை யேவி 
விரைந்தன னெழுந்து சென்மே 

தடைபல கடந்துட்‌ போகித்‌ 
தனித்தனன்‌ : கோயில்‌ கண்ணி 

வடுவில்சீர்ச்‌ செம்பொன்‌ மாட. 
மந்திர இருக்கை புக்கான்‌ 


0 ஏவலர்‌ தம்மை ஏவி 

யெந்தையெம்‌ பெருமா னாசான்‌ 
ருவறு மறைவ லாளன்‌ 

றமனியப்‌ பேரான்‌ றன்னக்‌ 
கூவிநீர்‌ கொணர்மின்‌ னென்னக்‌ 

குறித்தது புரிவார்‌ சென்று 
தேவினர்‌ குரவ சேறி 

புரந்தரற்‌ கருளச்‌ சேவை 


பன ஆஆடவ்கட சனம்‌ பெவட் வல வத யய 





உள்ளோம்‌, இட்தரனோ பெரும்‌ போகத்தையே துறந்தான்‌. 
சிகரம்‌-செல்வச்‌ செழிப்பு, 'சீகரம்‌ மிக்க சூர்‌ செயிர்த்துச்‌ செய்‌ 
இடும்‌ ஆகுலம்‌ (கந்தபுராணம்‌. மகேந்திர சயந்தன்‌ 20), சேதகம்‌- 
சேறு, சந்தனச்‌ சேதகம்‌ அணிந்த ௮ண்ணல்‌ கரியோன்‌. (பால 
கரண்டம்‌ வரைக்‌ 88) ஆஃரம்‌.இருப்பிடம்‌. சூகரம்‌-பன்‌ றி. 


69 பராயினர்‌-புகழ்பவர்‌. விடை புரிந்து-விடை. கொடுத்து. 
தடை-வாயில்‌. “கனித்தடையின்னவரும்‌ தேமருதார்‌ நந்தி (காஞ்சி 
மணிகண்டேச 31) மந்திர இருக்கை-ஆலோசனை செய்யும்‌ இடம்‌, 


70 இந்திரன்‌ குருவை அமைத்துவரச்‌ செய்தான்‌. தமனியப்‌ 
பேரான்‌-பொன்‌' என்ற பெயரைப்‌ பெற்றவன்‌ (பிரஹஸ்பதி). 
'புரந்தரற்குச்‌ சேவை அருளச்‌ சேறி' என்று பண்புடன்‌ கூறினர்‌: 
சேவை-தரிசனம்‌. “இராமகாதநின்‌ பாதசேவை' (சேதுபுராணம்‌. 
தோத்திர 55) சேறி-செல்‌, 


இவாலயச்‌ சருக்கம்‌ 29 


1ம்‌ என்னலும்‌ பொன்னின்‌ பேரோன்‌ 

எழுந்தனன்‌ புஞுந்த காலை 

மன்னவ னுவகை கோன்றி 
வரம்பில்‌ பூரனைக எளாற்றிப்‌ 

பொன்னணி தவிசி னேற்றிப்‌ 
புகழ்தரு அ வையி னேற்றிக்‌ 

கன்னலி னினிய போற்றிக்‌ 
கருதிய தொன்று சாற்றும்‌ 


78 வெறுத்தனன்‌ பெரும்போ கத்தின்‌ 

விமைவினைப்‌ : பாசம்‌ யாவு 

மறுத்தனன்‌ ஆசா னுன்௧கண்‌ 
அருளெனு மசியால்‌ உண்மை 

யுறுத்துதி / யளியே னின்னே 
யுறுதிப்‌ பேரின்ப வீடு 

குறித்துறு திறனீ தென்று 
கூறுஇ/ தேற வென்றான்‌ 


உவ பெருமல பரிபா கத்தின்‌ 

பேற்றினைக்‌ குரவ னுன்னி 

விரவுமுப்‌ பொருளு மாய்ந்து 
வீடுபே றடைகல்‌ சால 

வரிதரி தெனினு மெம்மான்‌ 
அருளினா லெளிதி னெய்தக்‌ 

கருதியொன்‌ நுரைப்ப னென்னாக்‌ 
கசிந்துகட்‌ டுரைப்ப தானான்‌ 


71 வரம்பு இல்‌- எல்லை இல்லாத. தவிசு-ஆசனம்‌. கன்னல்‌- 
கரும்பு இந்திரன்‌ தன்‌ கருத்தைக்‌ கூறத்‌ தொடங்கினான்‌ . 


72 போகத்தின்‌ விமைவினை வெறுத்தேன்‌-இன்பத்தில்‌ 
கொண்ட விருப்பத்தை வெறுத்தேன்‌. அருள்‌ என்னும்‌ ௮சி திரு 
வருளாகிய வாள்‌. ௮௪ி-வாள்‌, “அசி நவிர்‌, ஏது, நாட்டம்‌... 
வாளாமே. (சூடாமணி நிகண்டு, செயற்கை வடிவம்‌ 9). தேற- 
தெளிய. :பாசம்‌ யாவும்‌ அருள்‌ என்னும்‌ அ௮சியால்‌ அறுத்தேன்‌ 
என்று கூட்டுக, 


78 குரவன்‌ இந்திரனின்‌ மலபரிபாகத்தின்‌ பேற்ழை 


30 காஞ்சுப்‌ புராணம்‌ 


74 ஓருபொரு ஞடைய தொன்றை 

யுதாரனே யுதவற்‌ பாலான்‌ 

பரனரன்‌ பிறவி யில்லோன்‌ 
பசுபதி யுதார வீரன்‌ 

தருணமா தேவன்‌ சோதிச்‌ 
சங்கரன்‌ மூனே முத்தி 

யருடரு கருத்த னென்றே 
யறைந்திடு மறைகளி யாவும்‌ 


ன பிறிதொரு வழியி லுண்மை 

பேசினன்‌ சுருதி யாராயக 

துறுதிவா னுரிவை கொள்வோ 
ரனையரே பிறராற்‌ கொள்வோர்‌ 

இழையர சிருக்கும்‌ மூதூர்‌ 
எம்பெருங்‌ காஞ்சி மூதூர்‌ 

செறிவுட னங்கண்‌ முத்தித்‌ 
இருவருள்‌ புரிவ தெம்மான்‌ 


கணவ வ கடம்பை 











அறிந்தான்‌. எனினும்‌ ஓப்பொருள்‌ ஆய்ந்து வீடு பேறு அடைதல்‌ 
அரிது என்று கருதி எளிய வழரி கட்டுரைத்தான்‌. 

மலபரிபாகமாவது, மலம்‌ தனது சத்தி தேய்தற்கு உரிய 
துணைக்‌ காரணங்கள்‌ எல்லரவற்றோடும்‌ கூடுதலே அகும்‌. 
(சிவஞான பாடியம்‌ ௦-ஆம்‌ சூத்திரம்‌ 1 ஆம்‌ அதிகரணம்‌) 
முப்பொருள்‌ பசு-பதி.பாசம்‌ பசு பதிபாசம்‌ எனப்பகர்‌ மூன்று” 
என்பது திருமந்திரம்‌. 

74 பொருளைப்‌ பெற்றிருப்பவனே கொடுக்க வல்லவன்‌ 
ஆவான்‌. பொருள்‌ இருந்தும்‌ கொடைக்குணம்‌ இல்லாதவன்‌ 
வழங்கான்‌. இவ்விரு பண்பும்‌ பெற்றவன்‌ சிவன்‌ என்பதைக்‌ குரு 
விளக்குகிறார்‌. 

உதாரன்‌-வள்ளல்‌. பசுபதி என்று பொருள்‌ உடைமையையம்‌ 
உதாரவீரன்‌ என்று வழங்கும்‌ வீரத்மையும்‌ குறித்தார்‌. தருண 
மாதேவன்‌-ரமயம்‌ தெரிந்த ருர்சேவன்‌. எற 5 

ர. இட. ப. 0 
கருத்தன்‌-முத்தி கொடுக்கும்‌ தலைவன்‌. இதலை வேதம்‌ உறும்‌. 
ல பசுபதி பசுக்களுக்குத்‌ (ஆன்மாக்களுக்கு) தலைவன்‌. சங்கரன்‌. 
இன்பம்‌ தருபவன்‌; ஈன்றாக யாவற்றையும்‌ ஒன்றுள்‌ ஓடுக்க 
வல்லவன்‌ என்றும்‌ கூறலாம்‌. சம்‌-ாரன்‌, 


75 ஈருதி-வேதம்‌. (கேட்கத்‌ தக்கது) சிவபிரானை விட்டு 


இவாலயச்‌ சருக்கம்‌ 31 


10 சத்திய ஞான தானத்‌ 

தலமது தன்னின்‌ மன்னு 
சத்திய விரத மென்றோர்‌ 

தனிப்பெரும்‌ தான மங்கண்‌ 
சத்திய விரத மான 

குமைதன்‌ கரையின்‌ பாங்கர்‌ 
சத்திய விரத நாத 

னெனும்பெயர்ச்‌ தாணு மேவும்‌ 


71 பேர்ந்துபொய்‌ யுரைப்போ ருண்மை 
பேசுவோ ரவர்கள்‌ தன்மை 
ஆய்நீதுபா ரறியக்‌ காட்டி 
யருடரு தன்மை யாலுஞ்‌ 
சார்ந்தவர்‌ தமக்கு வீடு 
சத்திய விரத மாக 
ஈய்ந்திடு மியற்கை யாலு 
[ரிதுபெய ராயிற்‌ றன்றே 


மற்றைய தேவரால்‌ முத்தி பெற விரும்புவோர்‌ ஆகாயத்தின்‌ 
தோலைக்‌ கொள்ள நினைப்பவர்‌ போன்றவர்‌, (ஆகாயச்‌ தடத்தில்‌ 
தோல்‌ இல்லை. மற்றைய தேவரிடம்‌ முத்தியில்லை)!. அந்த 
இறைவன்‌ இருக்கும்‌ ஊர்‌ காஞ்சிபுரம்‌, முத்தித்திரு-மோட்ச 
லட்சுமி, 


இங்குச்‌ சுருதி என்றது அதர்வ வேதத்தை வளிதாழ்‌ விசம்‌ 
பைப்‌ பசுந்தோல்‌ போல்‌ சுருட்டவல்லோர்‌-௨ ளரேல்‌, புடை வீங்கி 
எழுந்து திரண்டுருண்ட- இளவெம்‌ முலைபங்கனை அன்றியும்‌ இன்ப 
முத்த-அளவிற்பெறலாம்‌ என விண்ட தகர்வவேதம்‌ என்று சிவ 
ஞான மணிவர்‌ பகர்வர்‌, கந்த புராணம்‌ உபதோப்‌ படலத்‌ 
திலும்‌ இவ்வுவமை கூறப்பட்டுள்ளது), 


76 தனிப்‌ பெருந்தானம்‌-ஓப்பற்ற பெரிய இடம்‌. தடம்‌- 
பொய்கை, ஏத்திய விரதமான தடம்‌-சத்திய விரத தீர்த்தம்‌. 
மேல்‌ இசைச்‌ சத்திய விரக தீர்த்தம்‌ ஒன்று, ஆற்றவும்‌ மேன்மை 
பெற்றுடையது, (காஞ்சிப்புராணம்‌. இருநெறி 84) 


77 பொய்‌ உரைப்போர்‌, உண்மை பேசுவோர்‌. தன்மை 
கரட்டி அருள்‌ தரும்‌. பார்‌ அறிய-உலக மக்கள்‌ உணர, இப்‌ 
பாடல்‌ இத்தலம்‌ சத்திய விரகம்‌ என்ற பெயர்‌ பெற்ற கார 
ணத்தை விவரிக்கிறது. 


32 காஞ்டுப்‌ புராணம்‌ 


18 புதனெனும்‌ பேரோன்‌ முன்னம்‌ 

போர்திவண்‌ பிரானப்‌ பூசை 

விதிமுறை யாற்றிப்‌ புந்தி 
மேன்மையுங்‌ கடவுள்‌ கோளாம்‌ 

பதவியு மடைந்தா னத்தாறி 
பரவியே புதவா ரத்துள்‌ 

இதினுளம்‌ படிந்தோ ரெண்ண 
மியைவது இண்ண மாமால்‌ 


19 அனையவத்‌ தலத்தை நீயின்‌ 

றணுகினை பிரானைப்‌ போற்றி 

னினைவது முடியு மென்ன 
நெகிழ்தரு மனத்த னாகி 

பினையது மாற்ற மென்ற 
னிருசெவிப்‌ புகுத லோடும்‌ 

புனிதவென்‌ னுடன்மற்‌ மோரற 
புதவசப்‌ பட்டீ தன்றே 


60 அுளிதற்‌ கேது விவன்னென்‌ 
றஐறைதலு மாசான்‌ சொல்வான்‌ 
சரகுநீ ரான வந்தச்‌ 
சத்திய விரதத்‌ தன்னு 
சளொருதினம்‌ படிந்தோ ரன்பால 
உம்பர்கோன்‌ பதவி சேர்வர்‌ 
இருதினம்‌ படிந்தோர்‌ வேத 
னெனும்பெரு பதத்த ராவார்‌ 








அததபதத அ டடத கட வ அப்பம்‌ 

70 இவண்‌ போரந்து- இங்கு வந்து, பிரான்‌-வள்ளல்‌. பெரிய 
வாச்சான்‌ பிள்ளை நம்பிள்ளை முதலான உரையாசிரியர்கள்‌ பிரான்‌ 
என்ற சொல்லுக்கு ' உபகாரசன்‌ ' ஏன்று வமங்கியதைத்‌ தேவார 
உரையரசிரியர்கள்‌ மனம்‌ கொள்ளவேண்டும்‌” பிரானாய்‌ அடி. 
என்‌ மேல்‌ வைத்தாய்‌ போற்றி' என்ற வாசேரின்‌ தேவாரத்தை 
இங்குக்‌ கருதுக. சோள்‌-கிரகம்‌, 


70 அணுகினை-அடைந்து (முற்றெச்சம்‌) குருவின்‌ பார்வை 
பட்டமையால்‌ இந்திரன்‌ தன்‌ உடலப்‌ புனித உடல்‌ என்றான்‌. 
அன்று சத்தியதீர்த்தம்‌ படியும்‌ பேறு பெறுவதாலும்‌ புகழ்ந 
திருக்கலாம்‌. : வாமி ஏம்‌ மணிமா வும்மே * எனக்‌ குமர குருபரர்‌ 
இருவாய்‌ மலர்ந்தருளியதைக்‌ கருது2 (மதுரைக்‌ கலம்பகம்‌ 103). 


80-81. ஏது-காரணம்‌, எனக்கு இத்தகைய நல்‌ உணர்வு 


திவாலயச்‌ சருக்கம்‌ 39 


81 மூத்தினம்‌ படிந்தோ ரந்த 
மூராரிசீர்ப்‌ பதவி யாள்வா்‌ 
இத்திற னாகை யாலே 
யினியமுற்‌ பவத்து லன்பாற்‌ 
சத்திய விரகு மென்னு 
தடமொரு தினநீ தோய்ந்தா 
யத்திருப்‌ பெறுதி யானீ 
யமரர்‌ கோனான வண்ணம்‌. 


82  இன்னுமங்‌ கதன்பா னண்ணி 

பிரும்பொய்கைத்‌ தடநீ ராடீ 
யன்னிலை மூல லிங்க 

மைவன்ன மனுவி னாலே 
மன்னிய சைவ நூலின்‌ 

வழிதவா வண்ணம்‌ போரற்றிற்‌ 
பொன்னக ராஸி ! வீடு 

புகுவது திண்ண மென்றான்‌. 





வருக்கற்குக்‌ காரணம்‌ யாது என்று இந்திரன்‌ மகேட்டான்‌. 
ஆசான்‌-குரு. சரத நீர்‌-சத்தியத்தன்மை ஒரு இனம்‌ (அதல்‌) 
படிந்தோர்‌ இந்திரன்‌ ஆவர்‌, உம்பர்‌ கோன்‌-இந்திரன்‌. இரு 
தினம்‌ படிந்தோர்‌ பிரம்ம பதவி பெறுவர்‌. மூன்று தினம்‌ படிக்‌ 
தவர்‌ விஷ்ணு பதம்‌ பெறுவர்‌. முராரி-திருமால்‌, (முரனை அழித்‌ 
தவன்‌). 


8ீ முற்பிறப்பில்‌ ஒரு முறை படிந்து இந்திரன்‌ ஆனாய்‌. அமரர்‌ 
கோன்‌ ஆன வண்ணம்‌-தேவர்களுக்குத்‌ தலைவனாக உயர்ந்தபடி. 
அத்திரு-அந்தமுத்திச்‌ செல்வம்‌, 

82. தட நீர்‌ ஆடி-பொய்கையில்‌ குளித்து. ஐவன்ன மனு, - 
ஐந்து எழுத்துக்களால்‌ ஆன மந்திரம்‌, (பஞ்சாட்சரம்‌) வர்ணம்‌ 
என்ற வட சொல்‌ வன்னம்‌ என்று வந்தது. * தேசுறும்‌ வன்ன 
ரூபியாய்‌ நிறைர்ததேவி. * (காஞ்சிப்புராணம்‌-சனற்குமார 18) 
பொன்னகராளி-இந்இரன்‌- அண்மை விளி. 


க்‌ காஞ்சிப்‌ புராணம்‌ 


68 சொற்றரு கூரவர்ப்‌ போற்றித்‌ 
துள்ளின னுவகை யாடி 
நற்றிருக்‌ காஞ்சி மூதூர்‌ 
நண்ணின னண்ணல்‌ சான்ற 
பபொற்றிரு மாட கூடப்‌ 
புராதனக்‌ கவின்கண்‌ டன்னான்‌ 
ஹெற்றெனச்‌ சினந்தான்‌ றன்னூர்‌ 
இருத்துமச்‌ சிற்பன்‌ றன்னை. 


டூ4 இப்பெருங்‌ கவின்பொன்‌ னாட்டி, 
னியற்றுவோர்க்‌ குரைப்பான்‌ போலத்‌ 
குப்பறப்‌ பலகா னாடிச்‌ 
சத்திய விரத மென்னு 
மப்பெருங்‌ கோயிற்‌ பொய்கை 
யவிர்தரு மிலிங்கம்‌ யாவும்‌ 
கைப்படு கெல்லி போலக்‌ 
கண்‌ ணுக்கோர்‌ விருந்து செய்தான்‌, 


65 குடனது படிந்து செய்யுங்‌ 

தரும நன்னியமம்‌ முற்றி 

யடிகளா வணங்கிப்‌ பூசைக்‌ 
காவன நிதிய நல்இக்‌ 

கடன்ரு்றை தவாம லாற்றிக்‌ 
கசிந்துமுன்‌ புகழுங்‌ காலை 

வடிவுடன்‌ முன்னின்‌ றெம்மான்‌ 
வரமெது கேட்டி யென்ன 





89: :குரவர்ப்‌ போற்றி-குருவைப்‌ * புகழ்ந்து. அண்ணல்‌ 
சான்ற-பெருமை மிக்க. .காஞ்சியைக்‌ கண்ட இந்திரன்‌ தன்‌ 
ஊரைத்‌ திருத்தும்‌ சிற்பனை (விஸ்வகர்மா) இப்படிப்‌ படைக்கப்‌ 
பட்ட நகரின்‌ அழகைக்‌ காணவில்லையே என்று கோபித்தான்‌. 

84. இந்த நகரின்‌ அழகைக்‌ தன்‌ நாட்டில்‌ உள்ள இிற்பி 
கஞக்குக்‌ கூறுவதற்காகப்‌ பார்ப்பது போல்‌ பார்த்தான்‌. (தழ்‌ 
மகுறிபபேற்ற அணி) இந்திரன்‌ கோயிலையும்‌, பொய்கையையும்‌, 
இலிங்கத்தையும்‌ இன்னும்‌ பிறவற்றையும்‌ தன்‌ கண்களுக்கு விருந்‌ 
மாகப்‌ படைத்தான்‌. கைப்படு நெல்லி-கையில்‌ உள்ள நெல்லி, 

85. தடம்‌ என்பது தடன்‌ என்று வந்துள்ளது. போலி, 
நியமம்‌. உடமை, அடிகள்‌- இறைவன்‌. மலர்மகள்‌ விரும்பும்‌ ஈம்‌ 


இவாலயச்‌ சருக்கம்‌ 36 


80 உனதுபே ரருளா லென்று 
மொழிவிலா வின்ப வீடு 
தனியனேன்‌ வேண்டு பின்னு 
குருவதொன்‌ றுண்டு பெம்மான்‌ 
அனகமா மிலிங்க மிந்த 
வாலையம்‌ பொய்கை யாவும்‌ 
எனதுபே ரதனா லெங்றும்‌ 
இலகவும்‌ வேண்டு மென்றான்‌. 


67 தந்தனம்‌ பெறுதி யென்று 

தலைவனா ருரைத்த ஞான்றே 

யந்தமின்‌ முத்தி யின்பம்‌ 
அமரர்கோ னடைந்தா னன்றே 

இந்திர தடாகஞ்‌ செம்பொனிக்‌ 
இராலை யஞ்சிற்‌ சோதி 

யிம்திர லிங்க மென்றே 
யெங்கணு மிலகு மாதோ. 





அரும்‌ பெறல்‌ அடிகள்‌ (திருவாய்‌ மொழி 1.3-1 (பத்துடை), 
தவாமல்‌-கெடாமல்‌. ₹தவாப்‌ பிறப்பு ஈனும்‌ வித்து ” என்பது 
இருக்குறள்‌. 


% ஓழிவு இலா-உன்னை விட்டு நீங்காத, அனகம்‌-தூய்மை 
யான. ஆலயம்‌, பொய்கை, யாவும்‌ என்‌ பெயரைப்‌ பெறவேண் 
டும்‌. இலகவும்‌ வேண்டும்‌-விளங்க வேண்டும்‌. (உம்‌ அசை). 


“ஓமிவிலா' என்ற தொடர்‌ ஒழிவில்‌ ஒடுக்கம்‌ என்ற நூலை 
நினைக்கச்‌ செய்கிறது. இவ்வாசிரியர்‌ காரிவள்ளல்‌ தொழும்பர்‌ 
அல்லவா? (நாலின்‌ கடைசிப்‌ பகுதியைப்‌ பார்க்கவும்‌) 


87 தந்தனம்‌ - கொடுத்தோம்‌. உரைத்து ஞான்றே - கூறிய 
“போதே. அதனால்‌ (பொய்கை) இந்திர கடாகம்‌ என்றும்‌, 
(கோவில்‌) இந்திராலயம்‌ என்றும்‌ (இறைவன்‌) இஙந்திர லிங்கம்‌ 
என்றும்‌ விளங்கும்‌. 


“அந்தமில்‌ இன்பத்து அழிவில்‌ வீடு” என்‌,.ற பரிமேல்‌ அழகர்‌ 
அந்தம்‌ இல்‌ முத்து என்று பாடப்பணித்தார்‌ போலும்‌, 


36 காஞ்சிப்‌ புராணம்‌ 


86 தருமநீர்ப்‌ பொய்கை லிங்கக்‌ 
தானமீ தோரொன்‌ முலே 
பெருமிதங்‌ குலவு பாரிற்‌ 
பிறங்கிய தலங்க ளெல்லா 
மரிதிவை மூன்று முண்மை 
யாகவே தலைமை சான்ற 
தொருதிரு வைப்பி லல்லா 
லுலகிடைக்‌ காணற்‌ பாற்றோ. 


89 சொற்கமாம்‌ பெரும்போ கத்தைத்‌ 

துறந்தனன்‌ பிறவிக்‌ கஞ்சிக்‌ 

சிற்கனா திகப்பே ரின்பஞ்‌ 
சேர்ந்தனன்‌ தேவர்‌ கோமான்‌ 

புற்கையால்‌ வயிறு தூரத்தெம்‌ 
போலுவார்‌ களிமீக்‌ கொண்டே 

ஓற்கமாம்‌ பிறவித்‌ துன்பம்‌ 
உவர்த்திடார்‌ அந்தோ வந்தோ, 


 வவயயதவயயகை மகைன 





98 மற்றைய தலங்களில்‌ தடாகம்‌ ஓரு பெயரிலும்‌, கோவில்‌ 
வேறொரு பெயரிலும்‌, இறைவன்‌ பிறிதொரு பெயரிலும்‌ அமையும்‌. 
மூன்று பெயரும்‌ ஒன்றுக அமைந்தது இத்தலத்தில்தான்‌. 


_ ஓர்‌ ஒன்றுலே-ஓவ்வொரு பெயராலே. சிவபிரான்‌ கோவில்கள்‌ 
இருப்பதால்‌ உலகு பெருமிதம்‌ உற்றது. 


89 தேவர்‌ கோமான்‌ பிறவிக்கு அஞ்சித்‌ துறக்க போகத்தைத்‌ 
துறந்தான்‌. எம்‌ போன்றவர்கள்‌ கூழால்‌ வயிற்றை மக 
செருக்குறுகின்‌ றனர்‌. அந்தோ! அந்தோ! 


புற்கை-நீராடல்‌ அடப்பட்ட கூழ்‌. (புல்லரிசியால்‌ சமைக்கப்‌ 
பட்டதால்‌ இப்பெயர்‌ பெற்றதோ?) மநெடுநீர்ப்‌ புற்கை நீத்தனம்‌ 
வர ற்கே (புறம்‌ 64), “தெண்ணீர்‌ அடுபு.ற்கை” என்பர்‌ வள்ளுவர்‌. 
சித்கன அதிகப்‌ பேரின்பம்‌. சித்கன அதிகப்‌ பேரின்பம்‌ என 
சாற்று. கனசித்‌-பெருமை மிக்க, அறிவு. 


50 


97 


கெடடபவயதசவவ 


இவாலயச்‌ சருக்கம்‌ | 


புண்ணிய கோடிீசுரம்‌ 
வேறு 


பொறந்றிருவா லையமதன்றென்‌ பாலாடப்‌ பொலியும்‌ 
புண்ணியகோ டீசமெனப்‌ புராதனத்‌ தென்‌ றளியொன்‌ 
ுற்றொருபுண்‌ வியமெவரே புரிந்திடினு மங்கண்‌ 
ஓர்கோடி கோடியென வுற்பவித்த லாலே 
மற்றொருபேர்‌ மருவியது மூன்னொருகான மேக 
வாகனமாங்‌ கற்பத்தில்‌ மாதவனேம்‌ மானைச்‌ 
செற்றிகழு முருத்தரித்‌ துப்‌ பரித்தனன்முன்‌ பராவித்‌ 


இருமலரோன்‌ முதற்புவனி திருத்துவதற்‌ இரந்தான்‌. 


பெரிதிரங்கி முன்னவனுங காஞ்சிதனிற்‌ காம 

பீடத்தி லெனையருச்சி பின்னயது முடியுஞ்‌ 
சரதமென வத்திகிரி யுத்தரவே திகையின்‌ 

தன துதென்பா லாய்மருவிச்‌ சாதகபா வனையில்‌ 
இருமையையுந்‌ குருமிலிங்க மாகவொரு லிங்க 

மிருத்திமுன்னர்ப்‌ புண்ணியப்பொ.ற்‌ பொய்கை 

யென்றோர்‌ குளன்கண்‌ 

டரிதுபுரி மறைவிதியி னருச்சனயை நிரப்பி 

யைவன்ன மனுபுகன்்‌ றங்‌ கன்பினொடு வணங்க. 








90 தென்பால்‌-தெற்குப்‌ பக்கத்தில்‌. புராதனம்‌-பழமையான. 


தென்தளி-௮ழ௫கய கேரயில்‌. “கழை பன்னீராண்டு உடன்விடுமின்‌ 
சாமர்சாலை தளிகிறுமின்‌. (சி்தாமணி நாமகள்‌). 


மாதவன்‌-இருமால்‌. செல்‌-மேகம்‌. செல்‌ என்று உன்‌ காமத்‌ 


தைச்‌ செப்பினதே அல்லாது-செல்‌ என்று உனை நாங்கள்‌ 
செப்பினமா' என்று வேத நாயகர்‌ நயமுறப்‌ பாடுவார்‌. (தனீச்‌ 
செய்யுட்‌ சிந்தாமணி பக்‌, 418. பாட்டு 59). இருமால்‌ பிரயானையும்‌ 
உலகையும்‌ படைக்கும்‌ வரம்‌ சேட்டான்‌. மலரோன்‌-பிரமன்‌,. 
புவனி-உலகம்‌: :புவனியிற்‌ போய்ப்‌ பிறவாமையின்‌ நாள்‌ சாம்‌ 
போக்குகின்றோம்‌' என்ற இருவாசகம்‌ கருதுக. திருத்துதல்‌- 
படைத்தல்‌. 


91 சரதம்‌- உண்மை. உத்தரவேஇிஃயா கரக்கினி இருக்கும்‌ 


இடம்‌. இங்கே வரதராஜப்பெருமாள்‌ இருக்கும்‌ கோவிலைக்‌ குறிக்‌ 
இிற.து. : உத்தரவேதிக்குள்ளே உதுத்தார்‌ வந்தார்‌-உம்பர்‌ 
தொழுங்கழலுடையார்‌ வந்தார்தாமே * என்று வேதாந்த தேசிகர்‌ 


38 காஞ்சிப்‌ புராணம்‌ 


92 தனிமுதல்வன்‌ முன்னின்று பரிவெளிது விளங்கத்‌ 
தழீஇக்‌ கொண்டு முகமனுரை தக்தடியர்‌ தலைவ 
னவுதிவேண்‌ டியதளித்து மெனவுனது பதத்தின்‌ 
விழைவுதரு மன்புவரம்‌ வேண்டுமுத லதற்பின்‌ 
புனிதமுறு பிரமனுடன்‌ பெரும்புவன மனைத்தும்‌ 
புரணமுற வுண்டுபின்னைப்‌ புரிந்திடவும்‌ வேண்டு 
மெனவுரைக்க வளித்தனனப்‌ புண்ணியகோ சத்‌ 


திடைப்‌ பெருமை புகல்வென்றா லெம்மளவிற்‌ றன்றே. 


இவாத்தானம்‌ 
998 அதன து$&ட்‌ டிசைமருவுஞ்‌ சிவாத்தான மென்றோர்‌ 
அரனுறையுண்‌ முன்னொருகாலகிலபெரும்‌ புவனம்‌ 
பதுமன்முத லினரெவையும்‌ விழுங்கியரி பின்னும்‌ 


படைத்தருள வணர்ந்தெழுந்தப்‌ பான்மைதனை நோக்கச்‌ 


சதுமுகனும்‌ பிரான்றனையே போற்றியடி யேற்குத்‌ 
தந்தருளிச்‌ செய்கையெனச்‌ சங்கரனு மெம்மைக்‌ 

கதுமென காஞ்சிதனிற்‌ பூசியெனப்‌ பிரமன்‌ 
காஞ்சியிடைப்‌ பிரமீசங்‌ கண்டுகவின்‌ பெறவே. 





மெய்‌ விரதமான்மிபத்தில்‌ * பாடி உள்ளார்‌. அருச்சி.வழிபாடு 
மெய்‌. 


சாதகபாவனையில்‌-யோகவியால்‌. குளன்‌ கண்டு-பொய்‌ 
கசையை நிறுவி. குளம்‌-குளன்‌, போலி, ஐவன்னமனு-பழசாட்‌ 
சரம்‌. முத்தஇக்குச்‌ சாதகமாக இருத்தலின்‌ யோகத்தைச்‌ சாதகம்‌ 
என்ரூர்‌. 

99. பரிவு-௮ன்பு. அன்பு விளங்க இறைவன்‌ திருமாலைத்‌ 
தழுவிக்‌ கொண்டான்‌. அளித்தும்‌-கொடுப்போம்‌. அணைத்தும்‌ 
உண்டு-யாவற்றையும்‌ அடக்கி, பரிச்திடல்‌- படைத்தல்‌. 


புரணம்‌-நிறைவு உண்டாக. புகலும்‌ ஞானத்தினால்‌ புரணம்‌ 
ஆஅனது-நிகரில்‌ வாசிட்டமா நிபுண ஞானமால்‌ (வைராக்கியப்‌ பிர 
கரணம்‌ 2). 


93. கீழ்‌ திசை என்பது கீட்டிசை என்று வந்தது, சிறப்பு 
மகரம்‌ டகரம்‌ ௮வறதை மொழி நாலாலார்‌ உடன்படுவர்‌. 
தமிழ்‌ மொழியில்‌ உள்ள * ஏழு ' தெலுங்கில்‌ ஏடு அழும்‌. வீழ்தல்‌ 
என்ம சொல்லே வீடல்‌ என்று ஆயிற்று. புழற்காயே புடல்காய்‌ 


சஇவாலயச்‌ சருக்கம்‌ 39 


94 இருப்பிரம இர்த்தமென்றோர்‌ தீர்த்தமுங்கண்டதன்பாழற்‌ 
சிவனையருச்‌ சனைபுரிந்து தெய்வமக மியற்றி 
வருக்கமுடன்‌ முனிக்கணத்தோ ரிமையவர்தற்‌ சூழ 
வைதிகப்பே ரவைநடுவுண்‌ மவுனகிய மத்தால்‌ 

விருப்பமுடன்‌ றனையுதவு சிவனமனக்‌ துன்னி 
மெய்ம்முகிழ்ப்ப விருந்‌ துழியவ்‌ விரதபல னளிப்பான்‌ 

உருக்குலவி நின்‌ றிறைவன்‌ வேண்டியது வினவ 
வுள்ளபடு. மறையொலியா னுவந்தெழுக்து வணங்கி 


95 தெய்வதப்பே ரவைநடுவுண்‌ முன்னின்றா யதனுற்‌ 
சிவாத்தான மெனும்பெயரித்‌ திருககர்க்கு விளங்கச்‌ 
சைவநெறிப்‌ பொய்கையிது புத்திராமற்‌ பேர்த்‌ 
தனையர்‌ பெறத்தென்பு லத்தார்த மதுகடனி யந்றி 
-னுய்வகைஈநன்‌ னெறியருள்வாய்‌ விண்டுவினை யுலகத்‌ 
அதுடன்விழுங்‌இப்‌ படைத்தருள வுதவுகெனப்‌ பெற்றே 
மெய்வகையாற்‌ கண்ணருடன்‌ புவியினையுட்‌ கொண்டே 
மீண்டுமுக வினனிதனை வேதமெலாம்‌ விளம்பும்‌. 





ஒரு ௮ம்‌ சாரியைப்‌ பெற்று புடலங்காய்‌ ஆயிற்று. ஈது உணரா 
கார்‌ இழ்த்‌ இசை என்று மாற்றிவிடுவர்‌. (திகம்‌- தசக்கரம்‌ 
இகடசக்கரம்‌-கநீத புராணம்‌). 

94 பிரமனும்‌, திருமால்‌ கேட்ட வரத்தையே கேட்டான்‌. 
பதுமன்‌-பிரமன்‌. சதுமுகன்‌-நான்முகங்கசா உடைய பிரமன்‌, 
பூசி-வமிபாடு செய்‌. பிரமீசம்‌ கண்டு-பிரமீசம்‌ என்ற சிவலிங்‌ 
கத்தை எடுத்து. மெய்‌ முஇிழ்ப்ப-உடம்பு சிலிர்க்க, மெய்ம்‌ 
மயிர்ப்புளகம்‌ முகிழ்த்திட்டு £ என்பர்‌ பட்டினத்தடிகள்‌. 

95 பிரமன்‌ இத்தானம்‌ சிவாத்தானம்‌ என்று பெயர்‌ பெற 
வரம்‌ கேட்டான்‌. புத்து-புதல்வரைப்‌ பெறுதவர்‌ அடையும்‌ 
நரகம்‌. புத்தாள கொடுவினையோடு அருந்துயரம்‌ போய்‌ ஒளிப்ப 
என்பர்‌ கவிச்‌ சக்ரவர்த்திகள்‌ (கம்ப-பால-இருவவதாரம்‌) விண்டு. 
இருமால்‌. 


40 காஞ்சுப்‌ புராணம்‌ 


மணிகண்டீசுரம்‌ 
96 மன்னுமதற்‌ கனிலதிசை மணிகண்டீ சுரமாம்‌ 
மருவுஇதி யதிதிதரு மைந்தர்கலாம்‌ புரிய 
வுன்னிமரி யாதிருக்குக்‌ திறன.துசிர்‌ தித்தே 
யுந்தியந்தா மரைக்கடவு ஞடன்பிரமன்‌ முதலோர்‌ 
பன்னியமு தம்படைத்தற்‌ குததிகடை. கருநாட்‌ 
பாவுகருங்‌ கரளமதுற்‌ பவித்தலுமே கலங்கி 
யன்னிலையே வேறுபுக லிலாமையினா லெவர்க்கும்‌ 
அத்தனமர்‌ தருங்கயிலை யடைந்தனருய்க்‌ திடுவார்‌. 
9* நந்தியருள்‌ பெற்றவரா லெம்பெருமான்‌ திருமுன்‌ 


நண்ணியெண்ணிப்‌ பன்முறையு நலந்திகம வணங்கப்‌ 
புந்திதடு மாறியதென்‌ மேனியெலாங்‌ கருகப்‌ 


புகுர்ததுவென்‌ னென்றறியான்‌ போல்வினவும்‌ பிரானுக்‌ 


கெந்தையமிழ்‌ தினுக்குததி கடைநீதனமிக்‌ கரளம்‌ 
எய்தியது பலபுகன்றெ னிக்கயிலை யடைக்தே 
யுய்ந்தனரின்‌ னருண்மருவா தேதுபுரிம்‌ திடிலு 


மொன்றொன்றா மேன்பதனை யுணர்ந்தனமென்‌ றுரைத்தார 


"தய வனை: 








96 அ௮னில இசை-வ_மேற்குத்‌ இசை, அனிலம்‌-காற்று, 
: அலையிலாத சாகரம்‌ போல்‌ அனிலம்‌ சேரா விளக்கது3போல்‌* 
என்று இருப்போரூர்ச்‌ சமிதி முறை கூறும்‌, தஇதிதரு மைநீதர்‌, 
(தைத்தியர்‌) அசுரர்‌. அ௮இதஇிதருமைந்தர்‌ (ஆதித்தர்‌) தேவர்கள்‌. 
மரியா.து-சாகாமல்‌. உததி-கடல்‌. “உததியிடை கடவுமரகதவருண 
குலதுரகம்‌' (சீர்பாத வகுப்பு) கரளம்‌-நஞ்சு, : ௮திகரளக தியை 
அதிமதுரம்‌ உறுசெய்திறல்‌ அறுவர்‌ (பமைய திருவிளையாடல்‌” 
கடவுள்‌ 12.) 


97 புந்தி-அறிவு. புகஞுக்தது-வக்து (துன்பம்‌) உததி கடை£ 
தனம்‌-கடலைக்‌ கடக்தோம்‌. கரளம்‌ எய்தியது-விடம்‌ எழுந்தது. 
இக்கயிலை அடைந்தே உய்ந்தனம்‌- இந்தக்‌ கைலாசத்தை அடைந்‌ 
குமையால்‌ தப்பினோம்‌. அருள்‌ மருவாது-அருளைப்‌ பெருமல்‌, 
ஏது புரிந்திடினும்‌.ஈன்மை செய்தரலும்‌ தீமை செய்தாலும்‌, 
ஒன்று-ன்மை, ஐன்றாம்‌-வேறு ஓன்றுகும்‌. ஓப்பற்றது ஆதலின்‌ 
நன்மையை ஓன்று என்ளார்‌. 

புதிய காஞ்சிப்‌ புராணத்தில்‌ “உன்‌ அருள்‌ அன்றி முயல்வது 
எல்லாம்‌-ஓன்று ஒழிய ஒன்றாகும்‌ என்று உரைக்கும்‌ மொழி 
மெய்யே” என்று தேவர்கள்‌ கூறுவர்‌, 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 41 


98 அஞ்சலஞ்ச லென்்‌.றிறைவன்‌ கரமதனை யலர்த்த 
வம்புயத்தி னடுவுபெறு மறுபதம்போ லாகி 
ஈஞ்சமது மருவுதலும்‌ அருந்திடுத லறித 
னாடியுமை விழியருளா னலத்தென ஈம்பன்‌ 
றஞ்சமென வடைந்தவரா ருயிர்மடவார்‌ களத்திற்‌ 
றருணமணி மங்கலகாண்‌ டரித்திடக்கம்‌ தரத்தில்‌ 
வஞ்சனைகஞ்‌ சினையிருத்தி யினியமுத மெளிதாய்‌ 
வருமூதஇி கடையமென வணங்கினர்மு னகன்முர்‌. 


99 தேவரது கணத்திலயன்‌ றனைவணங்கி யளியேக்‌ 
தெய்வவமு தருந்தியிடு திறன்குறித்தெம்‌ பெருமான்‌ 
மேவுகருங்‌ கொடியபெரு விடமமுது செய்யும்‌ 
வினையதனுக்‌ கஞ்சாமல்‌ விழிகளிகா ணுறுமிப்‌ 
பாவமெது புரியிலக ஐருமெனவே காஞ்சிப்‌ 
பதியணுகி வைதிகநாற்‌ படிபரமன்‌ பூசை 
நீவிர்புரி தரிலகலு மெனப்பரமன்‌ கூறு 
நெறிதனையே கடைப்பிடித்து நீங்கினரந்‌ நிலையே. 





98 கரம்‌ அதனை அ௮லர்த்த-கையை விரிக்க, அம்புயம்‌-தாமரை, 
தாமரையில்‌ இருக்கும்‌ வண்டுபோல்‌ நஞ்சு வந்து இறைவன்‌ கரத்‌ 
இல்‌ தங்கிற்று. சிவபிரான்‌ விடத்தை உண்ணக்‌ கருதினான்‌, 
உமை ஆம்மை, அதனை அறிந்து ஈலத்தது என்று விழியால்‌ 
கூறினாள்‌. தஞ்சம்‌ அடைந்த தேவர்களுடைய மனைவிமார்களின்‌ 
கழுத்தில்‌ காலி இருக்க, இறைவன்‌ தன்‌ கழுத்தில்‌ நஞ்சு இருக்கச்‌ 
செய்தான்‌. த்‌ 

அறுபதம்‌-வண்டு. ஈம்பன்‌-சிவபிரான்‌. களம்‌-கழுத்து, கந்த 
ரத்‌இல்‌-கழுத்தில்‌. உததிகடையும்‌-கடலைக்‌ கடையுங்கள்‌(ஏவல்‌) 

இங்கு சிவஞான முனிவர்‌ “கருங்கமற்கடு கமலமீச்‌ சிறையளி 
கடுப்பப்‌-பெருக்‌ இருஃ்கரத்து எய்தி ஏர்‌ செய்து” என்பர்‌, (மணி 
கண்டேச 44) மேலும்‌ சிவபிரான்‌ கூறிய பாடல்‌ அமுதம்‌ போன்‌ 
றது, “அரிவை கேட்டி இக்கொடுவிடம்‌ அகிலமும்‌ ஒருங்கே எரி 
மடுத்தது: உன்‌ பார்வையால்‌ இன்‌ அழுது ஆமால்‌-புரிவ.து ஓன்‌ 
றிலை பருகினால்‌ புகறி நீ என்ன-வரிவிிக்கடை தகோயவிழிக்‌ கணங்‌ 
குழை மடமான்‌-தலைமை அன்பினால்‌ மலர்‌ முகம்‌ ஒருபுடை சாய்த்‌ 
துக்‌ குலவு செங்கையின்‌ விடத்தினை கோக்கினள்‌ குறித்து என்று 
பத்திச்‌ சுவை சொட்டச்‌ சொட்டப்‌ பாடுவர்‌ முனிவர்‌. 


99 அதுகணத்தில்‌-௮ப்போது. எ .து.புரியில்‌- என்ன புண்ணி 
4 


42 காஞ்சிப்‌ புராணம்‌ 


100 கன்னல்வயற்‌ காஞ்சிநக ரணைந்துவியம்‌ தனரே 
கம்பரையே பரை தழுவக்‌ கனிந்தவரை வணங்கி 
யின்னகரி லோரறிவு பெறுமுயிரா யேனும்‌ 
எய்திடப்பெற்‌ றிலமெனவே யிரங்கியெம துயிரா 
மன்னவிட மமுதுசெய்தா தரித்தெமைக்காத்‌ தருளும்‌ 
மணிகண்ட மேபிரம ॥ற்றினியென்‌ நந்தச்‌ 
சென்னலமே யுன்னிமணி கண்‌.டீச மெனவே 
தெய்வதப்பேரிலிங்கமொன்று திருத்தியவணிருத்தி 


10/1 சைவநன்னூன்‌ முறையறிந்ேே பரணயதி னிறுவித்‌ 

தகுதியருச்‌ சனைமுடித்துத்‌ தமதுகுறை முடித்தார்‌ 

மைவிடமெம்‌ மானருக்தப்‌ புரிந்கனமென்‌ றுருகி 
வாசுகியா மரவரசும்‌ வந்கனந்தப்‌ பெயராம்‌ 

தெய்வகான்னீர்‌ கண்டாடிச்‌ சுடிகைபடு மணியாற்‌ 
ிருத்தியருச்‌ சனைபுரிந்து சிவனருள்பெற்‌ றோங்கிக்‌ 

கெளவையறப்‌ பணியரச னானதநன்‌ தென்பாற்‌ 
கருதியிளத்‌ தடைநர்சாரைக்‌ காப்பவனா லையமால்‌. 





யம்‌ செய்தால்‌, பூசை புரியில்‌ பாபம்‌ நீங்கும்‌ என்று பிரமன்‌ கூறி 
னான்‌. கடைப்பிடித்து-மேம்கொண்ட செயலை மறவாமல்‌, கடைப்‌ 
பிடி-ஏன்ற சொல்லுக்கு இறையனார்‌ ௮கப்‌ பொருளில்‌ கூறப்பட்ட 
“விளக்கம்‌ காண்க. ்‌ 


100 கன்னல்‌-கரும்பு. தேவர்கள்‌ இந்த நாளில்‌ ஓரறிவு 
பெற்ற மரம்‌ புல்‌ முதலாகப்‌ பிறக்கும்‌ பேறும்‌ பெற்றோம்‌ இல்‌ 
லயே என்று வருந்தினர்‌. இனி மணிகண்டமே பிரமம்‌ என்று 
உன்னி எனக்‌ கூட்டுக. திருத்தி-ஈன்றாகப்‌ பளபளக்க கச வேலை 
செய்து. 


தழுவக்‌ கனிந்தவர்‌-உளம்‌ தழுவ நெகிழ்ந்தவர்‌. 


101 பரனை-சிவபிரான வாசுகியும்‌ நம்மால்‌ அல்லவா 
இறைவன்‌ விடம்‌ உண்ண நேர்ந்தது என்று வருக்கு, இறைவனைத்‌ 
தன்‌ முடிமணிகளரல்‌ அருச்சை புறிந்து. அனர்தப்பெயராம்‌ 
நன்னீர்‌-அனச்தசரசு, அந்தப்புணணிீயத்தால்‌ அது அரசுகட்கு 
அரசு ஆயிற்று, 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 3 


வேறு 
சார்ந்தாரைக்கா த்தார்‌ 


102 சுருதி நான்முறை யொழுக்கழு மிழுக்ககிலாத்‌ துறவுக்‌ 
தரும நிதியும்‌ தத்‌ துவ நெறிப்படுக்‌ துகவும்‌ 
பிரம ஞானமு மானமு நலப்படும்‌ பிறவுங்‌ 
கரவு செய்இடுங்‌ கலியுகம்‌ பிறந்தவக்‌ காலை, 


703 சரக மாகவே படிந்தவர்க்‌ கழிவுறாத்‌ தலைமை 
வரத (மாகவே தருமொரு பெருந்திரு வைப்பா 
பிரத நீர்வர நதிப்பெருங்‌ காசியி னிருந்தான்‌ 
விரத மாதவன்‌ தராதல புராதன வியாதன்‌ 


104 அனக மாகிய பிரமநிச்‌ சயந்தனை யக்காள்‌ 
வினைய மாகவவ்‌ விடையறை முனிவரர்‌ வினாவத்‌ 
தனிவி யாகர ணத்துநான்‌ முதற்பெருக தகைமை 
புனித நாற்றிறத்‌ துண்மையே தனித்தனி புகன்றான்‌. 








10; ௬௫தஇ, நூல்‌, முறை ஒழுக்கம்‌-வேகுத்திலும்‌ ஆகமதி 
இலும்‌ கூறப்பட்ட ஓழுக்கம்‌- பிரமஞானமும்‌ பிரமத்தை அறியும்‌ 
அறிவு. பிரமஞானம்‌ முதலானவை, கலியுகம்‌ பிறந்த காலை கரவு 
செய்‌இடும்‌. கரவு செய்திடும்‌-மறையும்‌. 


சுருதியும்‌ ஆகமும்‌ என்க. நூல்‌ என்பது சிவாகமத்தை. 
உரை நூல்‌ மறை உறையும்‌ கோவில்‌ 1 என்ற முதல்‌ திருவக்‌ 
தாக்கு வரைந்த விரிவுரை கொண்டு தெளிக. (முதல்‌ திருவும்‌ 
காதி5); 


103 சரதம்‌ ஆக-உண்மையாக, வரதம்‌ ஆக-வரம்‌ ஆக, 
கராரதல புராதடைபூமியிலேயே பமமையான,. வரதம்‌-வரம்‌: 
வரதம்‌ உடைய அணிதில்லை. (திருக்கோவை, 577). வைப்பு-ேோப 
நிதி, இரதநீர்‌-சுவைமிக்க நீர்‌. வரஈதி-கங்கை, 


104 அனகமாகய பிரமம்‌- தூய்மையாயை பிரமம்‌. நிச்சயம்‌- 
உறுதி, வினையகம்‌-வஞ்சகம்‌. விகயம்‌ வேறு. வினையம்‌. முன்னை 
யது நன்று. பின்னையது தீது. வினை என்ற சொல்‌ ௮ம்சாரியை 
பெற்று வினையம்‌ ஆயிற்று. கவிச்சக்ரவர்த்தி ' வினையம்‌ வீய 
என்பர்‌. 'வெம்மடங்கல்‌ வெகுண்டனைய்‌ என்று தொடங்கும்‌ 
உலகப்‌ பாட்டைப்‌ பார்க்க (யுத்த காண்டம்‌) வியாகரணம்‌- 
இலக்கணம்‌. தனித்தனி-தனித்‌ தனியாகக்‌ கூறும்போது, 


44 காஞ்டுப்‌ புராணம்‌ 


105 கருதி யாவையு மொருப்படத்‌ தொகுத்திடுங்‌ காலை 
விருது பூண்கலி தன்பெரு வலியினை விரிக்க 
மருளின்‌ மேவினன்‌ கேசவன்‌ பரமென வலித்தான்‌ 
பெரியர்‌ யாவரு மையமே யுற்றனர்‌ பெரிதும்‌ 


106 மறைதெ ரிந்தரீ யென்னிது புகன்றனை மறைதூ 
லிறைவ ரித்தல காதர்‌ முனிசைத்தியோ வென்னக்‌ 
கறைத ருங்கலி வலியினை யாவரே கடந்தார்‌ 
அமழைது மென்றவன்‌ கரமெடுச்‌ துரைத்தன னரன்முன்‌ 


10? அலை காயகன்‌ விருப்பிலன்‌ வெறுப்பில னதனாற்‌ 
புகுதி கண்டது நந்தியெம்‌ பிரானிது பொறுத்த 
றகைமை யன்றென வவனகரத்‌ தம்பனை புரிந்தான்‌ 
ககன மேலவன்‌ கரஞ்சிலைத்‌ தாணுவே கடுத்த 





105 தொருக்குங்காலை - சாரமாகக்‌ கூறும்போது. கலி- 
கலியுகம்‌. வலியினை-தன்னுடைய வன்மையை, விரிக்க-விரிவு 
படுத்த. கேசவன்‌-இருமால்‌, பரம்‌-பரம்பொருள்‌. 

விருது பூண்‌-வெற்றிக்கு உரிய சின்னங்களைக்கட்டிய. விருது 
கட்டி சுங்கம்‌ வெட்டி (மதுரைக்கலம்பகம்‌ 14) வலித்தான்‌-வற்‌ 
புறுத் திப்‌ பேசினான்‌. 

வியாசன்‌ ஸத்யம்‌ ஸத்யம்‌. புரஸ்‌ ஸக்யம்‌. உத்ருத்ய புஜம்‌ 
உச்யதே-வேதசாஸ்த்ராத்பரம்‌ காஸ்கு. நதைவம்‌ மேசவாத்பரம்‌. 
என்கன்‌ (வேதங்களுக்கு மிஞ்சின சாஸ்திரம்‌ இல்லை. சேசவனுக்கு 
மிஞ்சின தெய்வம்‌ இல்லை. கையை உயர்த்துச்‌ சொல்கிறேன்‌]. 

இந்த ஸ்லோகத்தைச்‌ சிவஞான முனிவர்‌ 6 வண்ண மாமறை 
நூற்கு மேல்‌ நூல்‌ இல்லை: மதியோர்‌ எண்ணுகேசவன்‌ தனக்கு 
மேல்‌ தெய்வமும்‌ இல்லை' என்று மொமி பெயர்த்தார்‌. (சார்ந்த 8) 

106 இதுபுகன்றனை என்‌? இதன விசுவகாதன்முன்‌ கூறு 
வாயோ என்று முனிவர்கள்‌ கேட்டனர்‌. வியாசன்‌ கூறுவேன்‌ 
என்று (இறைவன்முன்‌) கையை உயர்த்திக்‌ கூறினான்‌. 

கறைதரும்‌-குற்றத்தை வழங்கும்‌. அறைதும்‌-கூறுவோம்‌. 
(வேற்றுப்பொருள்‌ வைப்பணி. 

107 அகிலகாயகன்‌-விஸ்வகாதன்‌. வேண்டுதல்‌ வேண்டாமை 
வான்‌ என்ற குறள்‌, விருப்பிலன்‌ வெறுப்பிலன்‌ என்ற தொடரின்‌ 
வேராகும்‌, பொறுத்தல்‌ தீகைமையன்‌ று-பொறுமையோடு இருப்‌ 
பது தக்கதன்று, கரத்தம்பனை புரிந்தான்‌-கை அசையாமல்‌ 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 45 


708 கால மன்ன தில்‌ வியாதனக்‌ கேசவக்‌ கடவுள்‌ 
ஓல மென்றலு மாறன துளம்பரிர்‌ தன்னான்‌ 
பால லணைந்தனன்‌ மறந்தனை யோமறைப்‌ பயணச்‌ 
சீல மின்னதோ முனிவர்‌ வென்றவற்‌ சினத்து 


109 வேத மேபிர மாணமிங்‌ இதற்கென விரித்து 
நீதி சேர்தரு குழலைகாற்‌ சுருதியை நினைந்தான்‌ 
போத மாமிவை வந்தன வுருவொடும்‌ புணர்ந்து 
காத லின்றியே யுண்மையாங கருத்தினைக்‌ கழறும்‌. 


710 பகவ னச்சுதன்‌ மகபலம்‌ அதற்கவன்‌ பதிபின்‌ 
னிகலி லாதவன்‌ அரியயன்‌ தனக்கிறை யென்றும்‌ 
அகல காரண காரணன்‌ சிவன்பர னவனே 
சகல பூரண னென்றது சரதமாங்‌ குடிலை 


11] பிறவியில்லவன்‌ பிறப்பெனும்‌ பெருந்துயர்‌ பெயர்வுற்று 
உறவு கூர்பவன்‌ யாவர்க்கு மாரிய னொருவ 

னறவன்‌ யாவையுர்‌ தோன்‌. றியே யொடுங்கிடு மதனுக்‌ 

இறைவ னேயரன்‌ பரமென வுரைத்த தங்கிருக்கு. 
இருக்கச்செய்தான்‌. ௮வன்‌ தூண்போல்‌ இருந்தது. தாணு-தூண்‌. 
ககனம்‌-ஆகாயம்‌. 

தூணம்‌ ஒத்து அசைவற நின்றான்‌ என்றும்‌, தெற்றற்‌ செஞ்‌ 
சடை எம்பிரான்‌ திருமுன்பு நாட்டும்‌-வெற்றித்‌ தம்பம்‌ ஓத்து 
இலக, என்றும்‌ புதிய காஞ்சிப்‌ புராணம்‌ பேசும்‌. 

108 சேசவக்‌ கடவுள்‌ ஓலம்‌ என்று வியாசன்‌ கூவினான்‌. உளம்‌ 
பரிந்‌ து- மனத்தில்‌ கருணை கொண்டு. மறைப்பயன்‌-வேதம்‌ படித்த 
தால்‌ உண்டாகும்‌ பயனை. இன்னதோ சீலம்‌-இதுவா ஒழுக்கம்‌. 

109 திருமால்‌ வேதத்தையும்‌ பிரணவத்தையும்‌ நினைத்தான்‌. 
௮வை உருவத்துடன்‌ வந்தன. குடிலை- பிரணவம்‌. எட்டொ 
ணாதவக்‌ குடிலையின்‌ பயன்‌ இனைத்‌ தென்றே-கட்டுரைத்திலன்‌, 
(கந்தபுராணம்‌. உற்பத்தி. அயன்‌ 14), 

110 அச்சுதன்‌- திருமால்‌. மகபலம்‌-யாகத்தின்‌ பலன்‌. இவன்‌ 
பஇ-இந்த விஸ்வகாதன்‌ அதன்‌ தலைவன்‌. இகல்‌-மாறுபாடு. அகில 
காரணம்‌-உலகிற்கு முதற்‌ காரணமாகிய மாயைக்கு. கரணன்‌-கார 
ணமாக இருப்பவன்‌, இது பிரணவத்தின்‌ வாக்குகு£லம்‌. 


11 பிறப்பு என்னும்‌-பிறப்பு என்று சொல்லப்படும்‌. பெயர்வு 


46 காஞ்சிப்‌ புராணம்‌ 


712 முப்பெ ருங்குணங்‌ கடந்தவன்‌ சம்புவர்‌ முதல்வ 
னெப்பொ ருட்கணு நிறைபவ னாதியா மீச 
ஜஞெப்பில பூதத்தின்‌ பயன்றர வுறைபவ னுமைகோன்‌ 
மெய்ப்ப ரம்பொரு ளென்று கூறியதெ சுர்வேதம்‌ 


178 விரவு மாயையாம்‌ யாவையு மூடையவன்‌ விதியாற்‌ 
பரவ ருஞ்சகத்‌ துருவமால்‌ அதற்கிறை பகவன்‌ 
பொருவில்‌ சின்மயச்‌ சோதியாஞ்‌ சிவனெனும்புராணத்‌ 
தரும மூர்த்தியே பரமெனப்‌ புகன்றது சாமம்‌ 


714 மாயை யில்லவன்‌ சம்புவா மீசன்மா தேவ 

னேய நல்லறத்‌ தூலமெய்த்‌ திருவுக்கு மிறைவ 

னேய மாதவர்‌ நினைந்திடு நெற்றிகாட்‌ டத்துத்‌ 

தூய னேபர மென்றதங்‌ கதர்வணச்‌ சுருதி 
இத்த ப அம்‌ ப அல ப பம பப ம டப பல்வ அபபடப்பு தாக பட றப்பட்‌ எப்ப னகர்டடபன்‌ 
அற்று-விவகாரம்‌ இல்லாமல்‌. உறவு கூர்பவன்‌-அன்மாக்களுடன்‌ 
தொடர்பு கொள்பவன்‌. யாவையும்‌ கோன்றி ஓடுங்குகுற்குக்‌ 
காரணமான மாயைக்குத்‌ தலைவன்‌. இது இருக்கு வேதத்தின்‌ 
வாக்குமூலம்‌. [இறைவன்பால்‌ உலகம்‌ ஐடுங்கின்‌ மீளாது. மாயை 
யில்‌ ஓடுங்கனால்தான்‌ மீளும்‌, ஆதலின்‌, “ஓடுங்க, மலத்துளது' 
(சவ-போதம்‌) என்ற தொடரில்‌ ஓடூங்கியை எச்சம்‌ ஆக்குக: 
நெருப்பில்‌ எரிந்து கட்டை மீளாது. கடலில்‌ மறைந்த கட்டை 
மீஞம்‌]. 

112 மன்று குணங்ககாயும்‌ கடந்தவன்‌, சாம்பவர்களுக்குத்‌ 
தலைவன்‌. எல்லாப்‌ பொருள்களிலும்‌ நிறைந்திருப்பவன்‌, அதி 
யானவன்‌. பயனை நல்கஈப்‌ பூதங்கள்‌ தோறும்‌ வசிப்பவன்‌. உமா 
தேவியின்‌ தலைவன்‌. அவனே மெய்ப்பொருள்‌. இது எசர்வேதக்‌ 
தின்‌ கூற்று. 

இங்கு 'பூதங்கள்தோறும்‌ நின்றாப்‌ எனின்‌ அல்லால்‌' என்ற 
திருவாசகத்‌ தொடரின்‌ ஓலி கேட்கிறது. சாம்பவி தீட்சை 
பெற்றவர்‌ சாம்பவர்‌. 

113 மாயையா௰ய எல்லாவற்றையம்‌ உடையவன்‌ திருமால்‌. 
அவன்‌ உலக வடிவம்‌ ஆனவன்‌, அவ்வுலகத்திழ்ஞூத்‌ தலைவன்‌ ஆகிய 
சிவனே பரம்‌ என்றது சாமவேதம்‌. இங்கு, ஆசிரியர்‌, இறை; 
பகவன்‌; சின்மயச்‌ சோதியாம்‌ சிவன்‌; புராணத்‌ தரும மூர்த்தி 
என்று பரம்பொருசப்‌ புகழ்கிறார்‌. 


114 மாயையில்லாதவன்‌-மரயையின்‌ தொடர்பு அற்றவன்‌. 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 47 


775 கேட்டி யோவெனக்‌ சிதைந்தனன்‌ கேசவப்‌ பெருமான்‌ 
பாட்டி யற்றிற மன்றியும்‌ பரம்பரை புவனத்‌ 
இட்டி யேவழங்‌ கியற்கைபு நடக்கையு மிற்றுல்‌ 
வீட்டி மெய்யினப்‌ பெ -ய்யினச்‌ சூஞூற விரித்தாய்‌. 


1776 தனித்தி ௬ுப்பெறும்‌ 82 வனெனக்‌ களித்திடும்‌ சகமாம்‌ 
அனைத்தி னுக்குமாம்‌ தலைவன்‌ என்‌ பதனைநீ அறிர்தாய்‌ 
மனத்தி லென்றனக்‌ கறையவ னென்பதை மதியாய்‌ 
வினளைத்தி றப்பய மெண்ணியே புகல்வது வேறோ 


777 அரத னப்பெரு நீலலிங்‌ கத்தய ரன்பால்‌ 

விரத முற்றருச்‌ சனைபுரிர்‌ தியாவரும்‌ வியக்கத்‌ 

இருவி றுயக னெனுமொரு பதவியைச்‌ சேர்ந்தேன்‌ 

சரகு மாகிய வுண்மைமுற்‌ சுருதியே சான்றால்‌ 
மெய்த்திருவுக்கு- உண்மையான ஞானத்திருவுக்கு, நெற்றி நாட்‌ 
டத்துத்‌ தூாயவன்‌-நெற்றிக்‌ கண்ணை உடைய தூய்மையானவன்‌. 


இது அதர்வண வேதத்தின்‌ கூற்று, வாமி ஈசன்‌-வாமி என்ற 
சக்இக்குத்‌ தலைவன்‌. 


115 இது திருமால்‌ கூற்று. கேட்டியோ-கேட்டாயோ. பாட்‌ 
டியல்‌ திறம்‌-நூல்‌ வமக்கு, புவனத்து வழங்கு இயற்கை-உலக 
வழக்கு. (உலகம்‌ என்றது சான்றோரை). நடப்பு. சாதாரண மத்‌ 
கள்‌ செல்லும்‌ வி. நூல்‌ நெறி, (சான்றோர்‌ நெறி), மக்கள்‌ நெறி, 
என்று கூறலாம்‌. பாட்டியல்‌, தமிழ்‌, உரைபயின்‌ எல்லை'-(பெரிய- 
இருநாட்டு 1). மெய்யினை வீட்டி- உண்மையை அழித்து. சூளுற 
விரித்தாய்‌-சபதம்‌ பட விவரித்தாய்‌. 


116 எனக்கு அளித்திடும்‌ சகம்‌-எனக்கு வமங்கேய உலகத்துற்கு 
நீ, எனக்குச்‌ சிவன்‌ தலைவன்‌ என்பதை உணர்ந்தாய்‌. ஆனால்‌ 
வேறு விதமாகக்‌ கூறினாய்‌. எண்ணம்‌ வேறு ஆகவும்‌ சொல்வது 
வேருகவும்‌ இருப்பது முறையா? 


117 நீலலிங்கத்து-ரீல லிங்கத்தின்‌௧ண்‌. அயா-செய்யப்பட்ட. 
அன்பரல்‌-அன்பினால்‌. அன்பு செய்தமையால்‌ என்ற தொடர்‌, 
செய்யப்பட்ட அன்பால்‌ என்று வந்துள்ளது. தஇருவின்‌ காயகன்‌- 
திருமகளுக்குத்‌ தலைவன்‌. முற்சுருதி-இருக்கு வேதம்‌. 


48 காஞ்டுப்‌ புரஈணம்‌ 


718 எனைமு தற்பெரு௩்‌ தெய்வதப்‌ பகுதியா மெவரும்‌ 
புனித முற்றவிக்‌ காசியிற்‌ காஞ்சியிற்‌ புராணப்‌ 
பனவ ருக்கறை யாய சிவனையே பரவி 
யனைய மெய்ப்பத மியாவையு அடைந்தன ரன்பால்‌ 


119 இத்தி றம்புகன்‌ முர்குடு. குறைதர விசைத்தார்‌ 
அத்த னெம்மிறை சிவனவ னடைந்தவர்க்‌ கருளும்‌ : 
புத்தி மானை யாயவன்‌ சரண்புக லெனப்புகுதி 
பித்த வென்றவன்‌ பேதைமை கண்ணிஞற் பிரித்தான்‌. 


720 அன்ன காலையி லவன்வினை வசத்தினா லறிவிற்‌ 
றுன்னு பேரிரு எகன்றது: சிற்பரஞ்‌ சோதி 
தன்ன தாரருள்‌ கிடைத்தது; கிடைத்தலுக்‌ தடையற 
றுன்னி னுன்பெரு நூலெலாங்‌: கண்ணினீ ருகுத்தான்‌ 


121 முன்னர்மாமுனிக்‌ கணத்தரை நோக்கிமூச்‌ செறிந்தங்‌ 
கென்ன காரிய மிசைத்தனிர்‌ ஏழையே னறிவு 
பின்ன மாக்கனீர்‌ தெருட்டுத லேயன் றிப்‌ பிரான்மூன்‌ 
இன்ன சூஞூற வுரைத்தியென்‌ றுரைப்பது மியல்போ 





118 எனைமுதழ்‌ பெரும்‌ தெய்வதப்‌ பகுதி-ஏன்னை த்‌ தலைவனாகக்‌ 
கொண்ட தெய்வப்‌ பிரிவுகள்‌. பனவருக்கு இறை-அ்தணர்‌ 
களுக்குக்‌ கடவுள்‌. பிராமணர்‌ என்ற சொல்‌ பனவர்‌ என்று 
தற்பவம்‌ ஆயிற்று. *மன்னுதிருப்பெரு£ துறை உறையும்‌ பனவன்‌- 
(தஇருவாசகம்‌-உயிருண்ணி-3) 

119 இப்படிப்‌ பொய்ச்‌ சூள்‌ கூறி உன்னைத்‌ தவிரப்‌ பிறந்த 
குலத்தைக்‌ கெடுத்தவர்‌ எவர்‌? சிவன்‌ கருணை உடையவன்‌. சரண்‌ 
புகுக என்று கூறித்‌ (திருமால்‌) பிரமன்‌ கண்களில்‌ இருந்த அறியா 
மையைப்‌ பிரித்தான்‌. இத்திறம்‌ குடி குறைதர இசைத்தார்‌ ஆர்‌ 
என்று பிரித்துக்‌ கூட்டுக, அருளும்‌ புத்திமான்‌ கையாய்‌ எனப்‌ 
பிரிக்க நையாய்‌-வருந்தாது. (முற்றெச்சம்‌) உரிமையால்‌ திருமால்‌ 
பித்த” என்று கண்டித்தது இயற்மகையாகவுள்ளது. 

120 வினை வசத்தினால்‌-தீவினை யின்‌ வசப்பட்டதால்‌, அறிவில்‌ 
துன்னு-அறிவிலே இருந்த, சிற்பரஞ்சோது-௮றிவுக்கு மேலே 
இருக்கும்‌ இறைவன்‌. அருள்‌ கிடைத்ததும்‌ தடை நீங்கிற்று. நூல்‌ 
எல்லாம்‌-ஆகமங்கள்‌ யாவற்றையும்‌. 

121 வியாசன்‌ முனிவர்களை வெறுத்துக்‌ கூறுகிறான்‌, ஏழை 
யேன்‌-அறிவற்ற என்னுடைய. பின்னம்‌ ஆக்கினீர்‌-சிகைத்தர்‌. 
தெருட்டுதல்‌-தெளிவு படுத்தல்‌, சூஞூரை-_சபதம்‌. 


சிவாலயச்‌ சருககம்‌ 45 


722 மாய மாயவன்‌ மாயையை யுடையவன்‌ வரதன்‌ 
சாயன்‌ மேவுபெண்‌ ணேயரி புருடனே தலைவன்‌ 
அய விச்சுவ மாலதற்‌ கிறைபரஞ்‌ சோது 
சேய மாமக மாதவன்‌ அதன்பது சிவனும்‌. 


1728 என்று பற்பல இறத்தினான்‌ மறைபுகன்‌ நிடவு 
நின்ற தையமென்‌ யளியனை வினவு தனீர்மை 
யன்றெனாமற்ற தேவரை யருவருத்‌ தரனே 
யின்று நம்பிழை பொறுப்பனென்‌ றிரங்கிநின்‌ நிசைப்பான்‌, 


1724 கேச வன்முதற்‌ கடவுளர்‌ குறைவிடக்‌ கெழீஇய 
பூசை கொள்பவன்‌ நீயெனக்‌ காண்டலாத்‌, புராணம்‌ 
பேசு தொல்லைநூ லுரையினா லறிதரும்‌ பெற்றி 
ஆசு நிக்கியின்‌ றருளினை; பருவ மீந்ததனால்‌ 


125 முப்பு ரம்பட நகைத்தனை மதனனை முனிக்தாய்‌ 
எய்ப்பு றத்தவ ளத்துரு மாற்றிமா லிரங்க 
வெப்பு றுத்திய கரளமன்‌ றருந்தின விறலாற்‌ 
றிப்பி யத்தனித்‌ தக்கன்மா மகந்தனச்‌ சிதைத்தாய்‌. 


122 மாயவன்‌-இருமால்‌. மாயையை உடையவன்‌-மாயையை 
வசப்.படுத்துயவன்‌. வரதன்‌-வரங்‌ கொடுப்பவன்‌, சாயல்‌- 
மென்மை. அரி-பெண்‌. சிவன்‌ புருடன்‌. மால்விச்சுவம்‌-இருமால்‌ 
உலகம்‌. பரஞ்சோது-சிவபிரான்‌. அதற்கு இறை-அந்த உலகற்‌ 
குத்‌ தலைவன்‌ (விஸ்வகாதன்‌) விஸ்வம்‌, என்ற சொல்‌ விச்சுவன்‌ 
என்று வந்துள்ளது. மாதவன்‌-தஇருமால்‌, மகம்‌-யாகம்‌. அதன்‌ 
பதி-அதன்‌ தலைவன்‌. 

123 மறை-வேதம்‌. ஐயம்‌ நின்றது-சந்தேகம்‌ நிலபெற்றது. 
என்று அளியனை வினவுதல்‌ நீர்மை ௮ன்று-- ஏன்று கூறிக்‌ ௧௬ 
ணைக்கு :உரிய என்னை வினவியது நற்பண்பு ஆகாது. மற்ற 
தேவரை-பிற தெய்வங்களை. வியாசன்‌, மற்ற தெய்வங்களை 
வெறுத்து இரக்கத்‌ துடன்‌ கூறத்‌ தொடங்கினான்‌. 

124 சிவபிரான நோக்கி வியாசன்‌ கூறினான்‌. குறைவிட-குறை 
கள்‌ நீங்க. பூசை-வழிபாடு. கண்டும்‌, கேட்டும்‌ அறிய முடியாத 
தன்மையை வழங்கினாய்‌. பருவம்‌ ஈந்து அதனால்‌ அருளினாய்‌. 
பருவம்‌-பக்குவம்‌, (தகுதி) பருவம்‌ உற்றிலர்க்கு முக்கட்‌ பகவன்‌ 
ஆகமத்தின்‌ உண்மை-உரைப்பில்‌ குரவரில்‌ பதடி. (பிரபுலிங்க 
லீலை, ௪த்துராமையர்‌ 68). 

125 முப்புரம்பட முப்புரம்‌ அழிய. மதனன்‌-மன்‌ மதன்‌, 

9 


50 காஞ்டுப்‌ புராணம்‌ 


726 பரமெ னும்பிர மன்சிர மீறுத்தனை பரிய 
வரியு ௬ுப்படு மீன்விழரி சூன்‌ நினை யாமை 
வெரின ணிந்தனை யேனத்தின மருப்பது மிலைச்சி 
நரம டங்கலை யுரித்தனை தரித்தன நயப்பால 


72: அகர்தை மீக்கொளு மிருவரை நடுக்குறுத்‌ தணுகி 
மிகுந்த பேரரு ஞூதவினை யுனக்கது வியப்போ? 
முகந்த ராதுதர்‌ தனையர்பாற்‌ குறைபெறில்‌ முனிந்தங்‌ 
குகந்து சிருறுத்‌ இடுவது முலகியல்‌ பன்மோ. 


720 அய்ய வன்றனக்‌ ககலொடு பற்றிலை : யாயும்‌ 
பொய்யி லாருயி ரிருளது வீய, வென்பொருட்டாச்‌ 
செய்யு மாறுகீ யைந்தொழி லிதுமறைத்‌ கெளிவின்‌ 
மெய்ய தாமெனி லடியனேற்‌ கிரங்குகு விரைவின்‌ 


வெவள்வயம்‌ 


எய்ப்புற-வருந்த. தவளமால்‌-வெண்டிறம்‌ உடைய இருமால்‌. 
மாற்றி-சருநிறம்‌ பெறச்‌ செய்து. வெப்பு உறுத்தி-வெப்பத்தை 
மிகுதிப்படுர்தியய ஈரளம்‌-விடம்‌, விறலால்‌-வீரத்தால்‌. மஃம்‌- 
பாகம்‌. 


126 சிரம்‌ இறுத்தனை-சலையை அறுத்தரய்‌, மீன்‌-மச்சாவ 
தாரம்‌, அமை-கூர்மாவதாரம்‌. வெரிந்‌-முதுகு. ஏனம்‌-வராகவ 
தாரம்‌. மருப்பு-கொம்பு. மிலைச்சி, ௮அணிர்‌ த- நரமடங்கல்‌-நரசிற்கம்‌,. 
உரித்தனை தரித்தனை-உரித்துத்‌ தரித்தாய்‌. 


இறுத்தல்‌-கசொய்தல்‌, பரிய-பெரிய. குன்‌. றினை-தோண்‌ டி.னாய்‌. 
“நுங்கு கசுன்றிட்ட கண்‌ நீர்மை (காலடி, நூய தன்மை3), 


127 அகர்ை-செருக்கு, இருவர்‌ என்றது, திருமாலையும்‌ 
பிரமனையும்‌. ஈடுக்குறுச்து-ஈடுங்கச்‌ செய்து (நெருப்பு மலையாய்த்‌ 
தோன்றுஈல்‌). ரனையர்‌-புதல்வர்‌. மைந்தரைச்‌ சினந்து முகம்‌ 
காட்டாமல்‌ இருந்து அவரைக்‌ திருத்துதல்‌ உலக இயற்கை. 
இருவருக்கும்‌ சாணப்படாமல்‌ இருந்ததை முசந்தராது என்ற 
தொடரால்‌ சுருக்கிக்‌ கூறிஞர்‌. 

120 ஒயனே ! உனக்கு வெறுப்பும்‌ விருப்பும்‌ இல்லை. (ஆனால்‌)- 
உன்ன அரரய்கின்ற அன்மாக்சளின்‌ இருள்‌ ரீங்க என்னைக்‌ 
காரணமாஃக்‌ கொண்டு (இச்செயல்‌, உன்னாற்‌ செய்யப்பட்ட 
பகை ஆரும்‌. உன்னுடைய ஐர்து தொழிலில்‌ இது மறைத்தல்‌. 
இவ்வாறு நான்‌ கருதுவது) ஞானத்தின்‌ உண்மை என்றால்‌ 
அடியேனுக்கு இரங்குக, 


இவாலயச்‌ சருக்கம்‌ 51 


729 என்ற காலையி லுற்றவர்க்‌ குதவிடு மெம்மான்‌ 
கன்று காணிய புனிற்றிருங்‌ கறவை போற்‌ கனிந்து 
குன்று போலிய வென்றிமால்‌ விடைக்களங்‌ குலுங்கப்‌ 
பொன்று மாலயன்‌ காயசின்‌ னம்பல பொலிய, 


790 மாய மாயவர்‌ மாய்தொறும்‌ படுசிர மாலை 
தூய தானகங்‌ காளமற்‌ றத்தியின்‌ றொடைய 
னாய கத்தனிச்‌ சூலத்திற்‌ றாங்குற காற்றி 
மேய பல்கண காதர்க ஸிருபுடை மேவ. 


191 போன வேதர்பற்‌ பலதலை யணியல்முன்‌ புராண 
மான மாயவன்‌ பல்பிற வியிலடை யாள 
தானை யாகிய குறும்பல பூதங்க டாங்கி 
மான வானவரக ந்தைபோ யொதுங்கிட மருவ. 


792 கருணை பொங்கிமே லலையெறிக்‌ திடுவிிக்‌ கடையா 
லுருகு மன்பருக்‌ கன்புசெய்‌ யுமையெமை யுடையா 
ளருகு றத்தனி யானமா முகவனறு முகவ 
விடுபு றத்தினும்‌ தத்தம்‌ தியானமே விலங்க, 








இகல்‌-வெறுப்பு. வீய-டீங்க, என்‌ பொருட்டா-என்னைக்‌ 
காரணமாகக்கொண்டு. மாறு- பகை. மறை-மறைத்தல்‌. பெ! ருட்டு 
என்ற சொல்‌ காரணம்‌ என்ற பொருள்‌ தருதல “லெக்ஸிகன்‌” 
கண்டு தெளிக..--இப்பாடலின்‌ உண்மை வடிவம்‌ கிடைப்பின்‌ 
உண்மை உரை புலனாகும்‌. 


199 உற்றவர்க்கு-அடைந்தவர்கஞக்கு, காணிய-காண்பகுக்கு 
(வருகின்ற) புனிற்றிளங்கறவை-எமீபத்திற்‌ சன்றையீல்‌ ற பசு. 
குன்றுபோலிய-மலை பேரன்ற. காய சின்னம்‌-உடலின்‌ அடை 
யாளம்‌. 


130 மாயம்‌ ஆயவர்‌-மாயை போன்றவர்கள்‌. சிரமாலை-தலை 
மாலை. சங்காளம்‌-எலும்புக்‌ கூடு. அத்தி. ஏலும்‌. தொடையல்‌- 
மாலை. 


131 போன-- இறந்த. வேதர்‌-பிரமர்கள்‌. அணியல்‌-மா லை, 
புராணமான-பமமையான. மானம்‌-பெருமை, தானைஅசிய- 
சேனைகளான. தாங்கி-சுமந்து, 


132 அலைஎறிந்து-அலை வீசி. அனை மாமுகவன்‌-விஈாயகர்‌. 
தந்தமது யானம்‌ தந்தமதியானம்‌.  யானம்‌-வாகனம்‌. ஒலி 


52 காஞ்ப்‌ புராணம்‌ 


738 ஈறி லாவருட்‌ பங்கயக்‌ கண்ணரா மிருவர்‌ 
வீ.று மால்விடை. யெம்பிரான்‌ வெரிந்புறத்திலகு 
மாறி லாதசெஞ்‌ சீரடி யுவகையால்‌ வருடும்‌ 
பேறு பெற்றன ராகஇியே நடாயினர்‌ பெயர. 


194 வீடு பெற்றுயி ரிருளற வருணெறி விளக்கி 
நீடு வெண்கவி கைக்குல மீமிசை நிழற்ற 
மாட கத்தனி யாழ்மொழிப்‌ பொன்முதன்‌ மடவார்‌ 
சூட கக்கரக்க வரிகள்‌ வானுறச்‌ சுலாவ, 


185 இந்தி யந்தம தேவல்செய யிருடிக ளேத்த 
வந்தி யைந்தவா றேபல வந்தியர்‌ வழுத்த 
,ந்இி யங்கட வுட்பிரான்‌ முறைநெறி நடாத்த 
முத்தி யந்தமி லருளுடன்‌ றோன்றிய முதல்வன்‌. 


786 அஞ்ச லஞ்சலிம்‌ மயக்கமுன்‌ னளவதோ வறிவால்‌ 
விஞ்சு மாலயன்‌ முதலினோ ரெவரையும்‌ விடாதா 
லுஞ்சு போதனம்‌ மருளின்றி யாவரே யுடையார்‌ 
வஞ்ச மாய்குதல்‌ பருவத்தி லன்றியே வராததால்‌ 








கேட்டுச்‌ சிலம்பல்தீர்‌ இந்திர யானம்‌ அளிக்கலாய நீர்வறந்திட்டு 
அகலா ஆசை அந்தத்தில்‌ ஒளிக்க (ரகுவம்சம்‌, இக்குவிசயம்‌ 10). 

135 பங்சயக்‌ கண்ணார்‌ என்ற தொடர்‌ சிலேடை. பங்கயம்‌ 
கண்ணர்‌. தாமரை போன்ற கண்ண உடைய இருமால்‌. 
பங்கய-டகண்‌-டஅர்‌ தாமரையின்‌ கண்‌ வீற்றிருப்பவர்‌. கண்‌ 
என்ற சொல்‌, திருமாலைக்‌ குறிக்கும்போது விழி: பிரமனைக்‌ குறிக்‌ 
கும்போது ஏழாம்‌ வேற்றுமை உருபு. வெரி£-மு.ுகு. “சேண 
வெரிகில்‌ இறந்தானோடு ஏ.றினாள்‌' (பரிபாடல்‌ 12 பா. 48ஆம்‌ வரி). 

134 இருள்‌-அ.றியாமையாகிய இருள்‌. கவிகைக்குலம்‌-குடைக்‌ 
கூட்டம்‌. மீமிசை-மேலே நிழமற்ற-நிமலச்‌ செய்ய மாடகம்‌- 
யாழின்‌ முறுக்காணி. “இடக்கை நால்விரல்‌ மாடகம்‌ தழீஇ 
சிலம்பு, வேனில்‌ 26). சூடகம்‌-வளையல்‌. சூடக முன்கைச்‌ 
சுடர்க்குமை மகளிர்‌: (பெருங்கதை -மகத-ப துமாவதி 91), 

135 இருடிகள்‌-முனிவர்கள்‌. வந்தியர்‌ புகழ்‌ பாடுபவர்கள்‌ 
பரசு வர்இயர்‌ முன்ளூதர்‌ மாககர்‌ ஒருபால்‌' (பெரிய--தஇிருஈகர 21). 
68 பாடல்‌ முதல்‌ 74 பாடல்‌ வரை, வியாசனுக்குக்‌ காட்சி 
வழங்கிய சிவபிரானின்‌ தோற்றம்‌ விவரிக்கப்பட்டுள்ளது- 

136 அ௮ஞ்சல்‌-பயப்படாகதே உன்‌ அளவசோ-உன்னை மட்டும்‌ 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 53 


797 பிரம வாரிட நிலைமைநீ பெற்றனை பிறித்தே 
அரும றைப்பயன்‌ யாவையு மாய்ந்தனை யறியும்‌ 
உரிமை யாமெம தருளிலா மையிலயர்‌ வூற்றாய்‌ 
பரிவி லாதபொய்ச்‌ சூஞூற விதுபெரும்‌ பாவம்‌, 


798 பொருவி லாதவிப்‌ பாவமற்‌ றோரிடைப்‌ போகா 
வரிது தர்வதற்‌ காயினு மெம்மைநீ யடைந்தாய்‌ 
பெரிது நீயுய்யு மாறிது பேசுதும்‌ பிராட்டி 
கருணையின்‌ னுரு வாகுமக்‌ காஞ்சிமா நகரம்‌ 


199 பாட்டி யற்றிறப்‌ பதியது புகுந்தனை பாவம்‌ 
வீட்டி யுண்மையைப்‌ பெறுகுதி நீயென விளம்பி 
நரட்டு சூளினை நந்திநீ விடுகென ஈயந்தான்‌ 
வேட்டு ஈந்தியுங்‌ கருணையே புரிந்தனன்‌ விதியால்‌. 





சேர்ந்த பொருளா? எவரையும்‌ விடாது-எப்படிப்பட்டவரையும்‌ 
விட்டு நீங்காது. ஈம்‌ அருள்‌ இன்‌,றி உஞ்சுபோதல்‌ உடையவர்‌ 
யார்‌ என மாற்றுக, நம்‌ அருள்‌ இன்றி-ஈம்முடைய இருவருள்‌ 
இல்லாமல்‌. உஞ்சுபோதல்‌-(மாயையில்‌ இருந்து) தப்பிப்‌ பிழைத்‌ 
தல்‌. பருவத்தில்‌ அன்றி-மலபரிபாகம்‌ உண்டானால்‌ அல்லாமல்‌. 
வஞ்சம்‌ மரய்குதல்‌- மாயை ௮பபிந்து போவது, 


137 பிரமவாரிட நிலை ௩ பெற்றுள்ளாய்‌. ஞானிகள்‌: பிரம்ம 
வித்து, பிரம்மவரன்‌, பிரம்மவரியான்‌, பிரம்மவரிட்டன்‌ என: 
நான்கு வகைப்படுவர்‌. 'ஞானமார்‌ சீவன்‌ முத்தர்‌ நால்வகை ஆவர்‌ 
சேளாய்‌-வான்‌ நிகர்‌ பிரமவித்து, வரன்‌, வரியான்‌ வரிட்டன்‌. 
(தைவல்யம்‌ 87). “அவன்‌ அருளாலே ௮ுன்தாள்‌ வணங்க”: என்பர்‌ 
ணிவா சசர்‌. 


138 பொருவிலா த-ஓப்பில்லா த. மற்றோரிடை-வேறிடத்தில்‌. 


பிராட்டி-காமாட்சி. தாயின்‌ வடிவமாயக்‌ காஞ்சிபுரம்‌ இருப்பதால்‌ 
அங்கு மன்னிப்புக்‌ கிடைக்கும்‌ 


139 பாடு இயல்‌ திறப்பது-பெருமையை இயல்பாகப்‌ பெற்ற 
நிலையான காஞ்சி. புகுந்தனை-புகு$து (அடைந்து) முற்று எச்சப்‌ 
பொருளில்‌ வந்துள்ளது. வீட்டி-அழித்து. சூள்‌-சாபம்‌. “கனம்‌ 
புரிந்த இக்‌ கருப்பமோடு இருத்திர்‌ பல்காலம்‌-இனம்‌ புரிந்த நீர்‌ 
யாவரும்‌ என்று சூள்‌இசைத்தாள்‌ (கந்த உற்பத்தி; துணைவரு பட 
மலம்‌ 10). 


5க்‌ 
140 


காஞ்சுப்‌ புராணம்‌ 


முகுத்தமொன்றது பொழுதுமெய்ம்‌ முகிழ்ப்புடன்‌ முனிவன்‌ 


றிகைத்து கின்றுநீ பொறுத்தியென்‌ றெளிவிலாச்‌ சிறுமை 


மகத்‌.து வென்றிட வேசனன்‌ சிவனிவன்‌ மலையத்‌ 
தகத்தி யன்பெருக்‌ தவம்புரி காஞ்சியை யடைந்தான்‌. 


1741 அண்ண லம்பெரு நதியெலா மாடின னணுகுிப்‌ 
புண்ணி யத்திரு வேகம்பத்‌ துறையுளிற்‌ புகுந்து 
வண்ண மாமறை வடிவமாச்‌ தனிப்பெரு மாவைக்‌ 
கண்ணி ஞற்கண்டு வணங்கினன்‌ வணங்கிய காலை 


142 ஆதி யாகிய வளவிலாப்‌ பெருமறை யணத்தும்‌ 
பேதி யாதுதஞ்‌ சொற்பொருள்‌ யாவையும்‌ பிறங்கச்‌ 
சோதி யாய்நின்றங்‌ கருச்சனை புரிதி8 தொழும்பின்‌ 
மாது பாகனை மஞ்ச ணீர்ப்பெரு நதிவைப்பின்‌ 


148 என்று மாமுனி மனஙிரு மலம்பெற விசைப்ப 
நன்றெ னாமகிழ்ச்‌ தெழுந்தனன்‌ மஞ்சணீர்‌ ஈதிப்பா 
னின்‌ று தேவின துறையுளி னெறியெலா நிறுவ 
வன்று மாமனு வலியினாற்‌ செய்த னனங்கண்‌ 


ப ட வ ட ப ப ப ப்ப பப பபபபப(। 

140 முகுத்தம்‌-முகூர்த்தம்‌. ஈன்முகுத்தத்‌ தேற்ப - மேதகு 
மாதை வேத விதிப்படி மன்றல்‌ செய்தான்‌. (பழைய திருவில்‌ 
யாடல்‌, மணம்‌ செய்த 25) மகத்து-பெரியது. மலையம்‌-பொ தியமல்‌, 


141 ஆடினன்‌-ரீராடினான்‌. “புண்ணிய நதிகள்‌ ஆடி.” என்பது 
கவிச்சக்கரவர்த்து வாக்கு. (அயோத்தி) மறைவடிவமாம்‌ மா-வேத 
வடிவம்‌ ஆகிய மாமரம்‌. மாமரமாக வேதம்‌ உருக்‌ கொண்டதை 
:தாவரும்‌ பழ மாமறை தம்பிரான்‌ அருளால்‌--மேவருநீ தனீச்‌ சூத 
மாய்‌ மயானத்தின்‌ மேல்பால்‌-பூ.அரும்பி மென் தளிர்‌ கனி புதுமலர்‌ 
துறுமி - ஓவருங்குளிர்‌ நிழல்ஞுலாய்‌ ஓங்கியதன்றே' என்று 
சிவஞானமுனிவர்‌ நயமுறப்‌ பகர்வர்‌ காஞ்சிப்‌ புராணம்‌, 
இருவேகம்ப 4) 

142 வேதம்‌ வியாசனை நோக்கி, மஞ்சள்‌ ர்‌ நதியின்‌ கரையில்‌ 
அருச்சனை புரிதி என்றது. ஆதி ஆகிய-பழமையான. பேதியாது- 
வேறுபாடில்லாமல்‌. சோதியாய்‌ நின்று-ஓளிமயமாக நிலைபெற்று, 
:மாதுபாகனை தொழும்பின்‌ அருச்சனை புரிதி' எனக்‌ கூட்டுக, 
தொழும்பு அடிமை, மழுங்காத ஞானமே படையாக மலர்‌உல 
இில்‌--தொழும்பாயார்க்கு அளித்தால்‌ உன்‌ சுடர்ச்சோதி மறை 
யாதே' என்பர்‌ சடகோபர்‌. (திருவாய்‌ மொழி 3 1,9). 

143 மாமுனி-வியாசன்‌. நிருமலம்‌- தூய்மை. தேவினது உறை 


இவாலயச்‌ சருக்கம 55 


724 இவ்வி யத்தனி லிங்கமொன்‌ றனுபவ தியானத்‌ 
தவ்வ யின்னிறீடு யருச்சன விதிமுறை யனத்துஙு 
கவ்வை யின்றியே புரிந்தனன்‌ மறைகரை கண்டோன்‌ 
செய்வி னைக்கது வரம்பெஎ யாவரே தெரிப்பார்‌. 


745 பூசை யாவையு முற்றிய முனிவரன்‌ போற்றி 
ஈச னேபுனை யளியனே னிளத்துவக்‌ தடைந்தே 
ஞசை நீக்கியெற்‌ கழிவிலா வீடுதம்‌ தருளிப்‌ 
பேசு நாமமு மென்பொருட்‌. டாகவே பெறுதி. 


146 கண்ட லிங்கமிங்‌ கதனிடை யளவிலாக்‌ கலைகள்‌ 
கொண்டு மேவுதி யடைந்தவர்‌ யாவர்க்கும்‌ குறிப்பாற்‌ 
தண்ட நாயகர்‌ சினத்திடுங்‌ குறையது தவிர 
வண்ட மகாயக வருஞுதி யென்றலு மமலன்‌. 


யுள்‌-கோவில்‌. மனுவலியினால்‌ஃமர்திரச்‌ சக்தியால்‌. *கேசமோ 
டளித்தேன்‌ என்று நெடுமறை மனுக்கள்‌ கூறி-வாசால்‌ உதகம்‌ 
உய்த்தான்‌' (கந்த-உற்பத்தி--இருக்கல்யாணம்‌ 70). 


144 அனுபவ தியானம்‌-அனுபூதியை வழங்கவல்ல தியான்‌ 
தியானத்தை, “தியான மாவ தைம்புலன்‌ அடக்கிச்‌-சிவயோகழ்‌ 
சேர்தல்‌ என்னச்‌ செப்புப்‌ என்று பொருட்டொகை நிகண்டு 
பேசும்‌ (653). அனுபூதியைச்‌ சமாதி என்பர்‌. அதனைப்‌ பொருட்‌ 
டொகை நிகண்டு (858) சமாதியாவது இக்திரியம்‌ முதலிய தத்துவ 
சேட்டைகட்‌ கேதுவாம்‌ யாக்கையும்‌-நின்‌ றவற்றோடு கூடினும்‌ 
அவற்றில்‌-பற்றின்றி இருக்கும்‌ ஆன்மாவாகிய-தன்னைத்தான்‌ 
கண்டு பதியுடன்‌ சார்தலே” என்று விவரிக்கும்‌. (இவற்றை 
லிரிவாக அறிய விரும்புவோர்‌ - சிக்கத்தம்பூர்‌ பிரம்மானந்த 
ஸ்வாமிகள்‌ இயற்றிய அஷ்டாங்கயோகத்தில்‌ காண்க). 


145 முனிவரன்‌-முனிவர்களுக்குள்‌ மேலானவன்‌ (வியாசன்‌), 
அளியனேன்‌-இரக்கத்‌ துக்கு உரிய யான்‌. ஆசு-குற்றம்‌. நாமம்‌- 
பெயர்‌, 'சார்ந்தாரைக்‌ காத்தார்‌' என்பது பிரமனைக்‌ காத்ததால்‌ 
வந்தது. பெறுதி-பெறுவாயாக, 


146 இதனிடை- இந்த லிங்கத்தால்‌. அளவிலாக்‌ கலை- அளவற்ற 
அம்சம்‌. தண்டநாரயகர்‌-நந்தி, 


56 காஞ்சுப்‌ புராணம 


வேறு 
147 ஏர்பரவ நீநினைத்த யாவையுந்தந்‌ தனமென்மஹே 
வார்பரவு கொங்கைமலை மங்கையுடன்‌ மகிழ்க்திருக்தான்‌ 
சிர்பரவு சார்ந்தாரைக்‌ காத்தாரென்‌ நிருகாமம்‌ 
பார்பரவ வன்றுமுதற்‌ பலிப்பாக விளங்கியதால்‌ 


எழு முனிவரீசுரம்‌ 
146 இனையமஞ்ச ணீர்ஈஇப்பா லெழுமுனிவ ரீசுரமென்‌ 
றனகபர ரிவனுறையு எதன்பெருமை தனைவிரிப்பன்‌ 
சினமொருவு முனிவாரத்‌ திரிபிருகு வுடனகுற்சர்‌ 
கனவூட்டர்‌ கோதமர்‌ காசிபரங்கி ராவென்போர்‌ 


749 இமையமலைப்‌ பெருஞ்சிகரத்‌ திவரெழுவர்‌ தவமியற்றி 
யமைவுறுகாட்‌ செழுங்கமலத்‌ தவனவர்க்கு முன்னின்று 


கனம்பெறுமா முனிக்கணத்தீர்‌ கருதியதென்‌ னெனப்புகலச்‌ 


கமையமுட னுவந்தெழுந்து தனித்தனிபோற்‌ நிசைத்‌ 


அிரைப்பார்‌. 


147 ஏர்பரவ-அழகு விரிவு பெற. மலை மங்கை. உமாதேவி. 
அன்று முதல்‌ சார்ந்தாரைக்‌ காத்தார்‌ என்ற பெயர்‌ (அப்பெருமா 
னுக்கு) விளங்கி வருகிறது. 


இவ்வரலாற்றைச்‌ சிவஞான முனிவர்‌ சார்நீதாசயப்‌ படலத்‌ 
தில்‌ 51 பாடலால்‌ விவரித்தார்‌. இங்கு திருமாலே வியாசனுக்கு 
அறிவுரை கூறுகின்றான்‌. பிரணவமும்‌, வேதங்களும்‌ பேசும்‌ 
பேச்சுக்களை வயிரவேசப்‌ படலம்‌ நயமுறக்‌ கூறும்‌- 

146-149 அனகபரசிவன்‌- தூய சிவபிரான்‌. விரிப்பன்‌-சொல்‌ 
வேன்‌. சினம்‌ ஒருவு-கோபம்‌ நீங்கிய, அந்திரி, பிருகு, குற்சர்‌, 
வசிட்டர்‌, கோதமர்‌, காசிபர்‌, ௮ங்கிரா என்னும்‌ எழுவரும்‌ இமய 
மலையில்‌ தவம்‌ புரிந்தனர்‌. பிரமன்‌ உங்கள்‌ எண்ணம்‌ யாது 
என்றான்‌. 

இம்முனிவர்களின்‌ பெயரைச்‌ சிவஞான யோகிகள்‌ அத்திரி, 
குச்சன்‌, வசிட்டன்‌, அருட்பிருகுப்‌ பாசம்‌--கைத்துயர்‌ கெளதமர்‌, 
காசிபரோடு அங்கிரா என்றுஏழ்‌--மெய்த்தவர்‌' என்பர்‌ (சத்த 
தானப்‌ படலம்‌). 

கமை-பொறுமை. (கமை ஓப்பதொர்‌ தவமும்‌ ச௬டுகனல்‌ 
ஓப்பகோர்‌ சினமும்‌' என்பது கவிச்சக்கரவர்த்‌ இரள்‌ வாக்கு. 
(பாலகாண்டம்‌, பரசுராமப்‌ படலம்‌). 


இவாலயச்‌ சருககம்‌ 87. 


750 பேரறிவு முதிருமவர்‌ பெறுகுவர்வீ டெம்மனையோர்‌ 
கூரறிவு சிறிதுடையோ ரெளிதின்‌ முத்தி கூடுதிறன்‌ 
ஆரறிவர்‌ கீர.றிவ தல்லாமல்‌ ? அருமறையின்‌ 
வேரறிவீ ரெமக்கெனை விரித்‌ துரையு மெனவுரைத்தார்‌. 


751 வினவியகான்‌ முகப்பெருமான்‌ விசித்திரமா கியதொன்றை 
மூனிவர்வின வினரெனநான்‌ முடிவையெலா மாய்ந்து 
தெளிக 
தினிய.துரீர்‌ வினவியஇங்‌ கெனைத்துயிர்க்கு மிரக்க மென 
நனிம௫ழ்ந்து வைஇகத்து னலந்தவறு துரை செய்வான்‌. 


152 பசுதருமஞ்‌ சிவதரும மெனத்தருமம்‌ பரகுபடும்‌ 
அசைவிலது பெருவயிர வரிசியெனச்‌ சிவதருமம்‌ 
பொ௫சிகரணக்‌ தஇடைநாஞும்‌ பொன்ருதங்‌ கதுபுகலில்‌ 
இசைவினுடன்‌ சிவனுறையு ளெடுத்தன்முத 

லெண்ணிலவாம்‌, 


150 அறிவு முதிரும்‌ அவர்‌-ஞானம்‌ முற்றிய சான்றோர்கள்‌. 
எம்‌ ௮அனையோர்‌-எம்போன்றவர்கள்‌. நீர்‌ அறிவது அல்லாமல்‌ யார்‌ 
அறிவார்‌ என்று மாற்றுக. மறையின்‌ வேர்‌ அறிவீர்‌-வேதத்தின்‌ 
அடிப்படையைக்‌ தெரிந்திருக்கின்‌ நீர்கள்‌. 


“பேர்‌ அறியாத பெரும்‌ பொருள்‌ ஓன்று அதன்‌--வேர்‌ அறியா 
மல்‌ விளம்புசின்றேனே' என்று திருமூலர்‌ பகர்வர்‌. 


15 விசித்திரம்‌-௮ற்புதம்‌, எனைத்து உயிர்க்கும்‌-எப்படிப்‌ 
பட்ட (தாழ்வான) உயிர்களுக்கும்‌. ரீர்வினவியது இரக்கம்‌ எனச்‌ 
கூட்டுக. இரக்கம்‌-கருணையால்‌, வைதிகத்தின்‌ நலன்‌ - வேதம்‌ 
பயின்றதால்‌ உண்டான ௩ன்மை, 


152 தருமம்‌, பசுதருமம்‌, சிவதருமம்‌ என இரண்டு வகைப்‌ 
படும்‌. சிவ தருமம்‌ வைர ஊசி போன்‌ றது, ஆகையால்‌ அது அழி 
வற்றது. பொசி கரணம்‌-அனுபவிக்கின்‌ற கரணம்‌. சிவன்‌ உறை 
யுள்‌-சிவன்‌ கோவில்‌. 


“தருமம்‌ தானும்‌ அருள்சிவ தருமம்‌ ஆவித்‌ தருமம்‌ என்று 
இரு கூறாமால்‌-பளகரும்‌ இட்டியாதி பசு தருமங்கள்‌ கரலத்‌._து- 
அளவையிற்‌ கழியும்‌: என்றும்‌ வச்சிர அரிசிமான த்‌-தளர்வுரு 
நிலைபேறு எய்தும்‌ உயர்சிவ தருமம்‌' (காஞ்சிப்‌-சத்ததானப்‌ 
படலம்‌ 67), 

6 


56 காஞ்சிப்‌ புராணம்‌ 


158 அதுதருமம்‌ பதியதனி வரனுறைதா னத்ததிகம்‌ 
விதிபெறும்‌அ௮த்‌ தானத்தின்‌ மிக்கபலங்‌ காசிதனி௰ 
கஇதரும்‌௮க்‌ காசிதனிற்‌ காஞ்சிகக ரத்ததிகம்‌ 
பதியதனிற்‌ சிவலிங்கம்‌ பதிக்கிலது பலிக்குமென்றான்‌. 


1 தஇருமலரோ னுரைத்தமொழி தெளிக்துருகிக்‌ களிகூர்ந்து 
பெருமுனிவர்‌ அவணின் று பெயர்ந்துவமிக்‌ கொண்டணுகிப்‌ 
பரிவினுடன்‌ நிருக்காஞ்சிப்‌ பதியடைந்தா ரடைந்தவுடன்‌ 
அரியதவ முயன்‌ றபலன்‌ அடைந்தனமென்ற னர்வியந்தார்‌. 


(ட்‌ 
1 
அ 


155 அற்புதமா மனைத்துங்கண்‌ டாகுரவு தலைசிறப்ப 
முற்படுமெம்‌ மானுறையுண்‌ முற்றுமுறத்‌ தொழுதுவக்து 
ரிற்பரமா கியதெண்ணீர்ச்‌ சிவகங்கைக்‌ தனிலாடித்‌ 
தற்பரமாஞ்‌ சூதறிழற்‌ றனிப்பெருங்கூத்தனைப்‌ பணிந்தார்‌. 





செவ்சு தவ அவையவை வைனை க வகை வடட மய வகை சனை அவை யப வையை அ வயவயடவடட வ தவளைப்‌ வானைகத வமாக படஃகண வைக வரவை ககக கைவளை அவ்வகை அணை. 


153 அத்தருமம்‌ சிவன்‌ கோவிலில்‌ செய்யப்பட்டால்‌ மிக்க 
புண்ணியம்‌ ஆகும்‌. அத்தானத்தில்‌-௮ச்சிவன்‌ கோவிலுக்குள்‌ , 
காசியினும்‌ காஞ்சி சிறந்தது. அதிகவிதி பெறும்‌-மிக்க புண்ணி 
யம்‌ ஆகும்‌. 'முன்னம்‌ கோற்ற விதி கொல்லோ' என்ற திருவாய்‌ 
மொழிப்‌ பாசுரத்‌ தொடருக்கு (6.7.7). நம்பிள்ளை புண்ணியத்தின்‌ 
பலமோ” என்று வியாக்கியானம்‌ இட்டார்‌. அதற்குச்சமாதானமும்‌ 
கூறி உள்ளார்‌. என்‌ ஆசிரியப்பிரான்‌ திருவாளர்‌ ரி 
புருஷோத்தம நாயுடு அவர்கள்‌ வரைந்த விளக்கம்‌ இங்கு 
உதவிற்று, இன்றேல்‌ யான்‌ தவறுபட உரை கூறியிருப்பேன்‌. 


'இடையறு காசி மூதூர்‌ தன்னிலும்‌ இருமை சான்ற இடை 
யறுக்‌ கரஞ்சி மூதூர்‌ எம்பிராற்‌ கஇனியதாஞும்‌ (காஞ்சி-சார்ந்தா). 
காஞ்சி என்ற சொல்லின்‌ இடையில்‌ உள்ள ஒற்றை (ஞீ) நீக்கினால்‌ 
அது காசி ஆகும்‌, இடையறா திருத்தல்‌ காஞ்சியாகவே இருத்தல்‌: 
(சிலேடை நயம்‌ காண்க), 


154 களிகூர்ர்‌ து. மகிழ்ச்சி மிகுந்து, அவண்‌ நின்று-அத இமய 
மலையிலிருந்து. தவ பலன்‌-தவத்தின்‌ பயன்‌. வழிக்கொண்டு-பய 
ணம்‌ ஆய்‌. 


153 ஆதரவு-விருப்பம்‌. தலைசிறப்ப-அதிகரிக்க, சிற்பரம்‌ 
ஆகிய-சித்துப்‌ பொருளான சிவத்தின்‌ சிரத்தில்‌ இருக்கின்ற 
உபசாரத்தால்‌ ௮க்‌ கங்கையின்‌ சிறப்பைச்‌ சிவகங்கைக்கு ஏற்றிக்‌ 
கூறிலூர்‌. சூதம்‌-மாமரம்‌. கூத்தனை.காப்புக்‌ கூத்து சிகழ்த்தும்‌ 
இறைவனை. 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 69 


அவனருளான்‌ மஞ்சணீராற்‌ றினிடையொரு பாங்கா 
சிவனுறையுள்‌ வெவ்வேறு திருத்தியதிற்‌ றெய்வலிங்க 

7த 6 மவுனமுட னமைத்து முன்ன மோதுமரு மறைவிதுியிற்‌ 
புவனமுய்ய பெரும்பூசை புரிந்தனர்மூற்‌ றினர்புகழ்ந்தார்‌. 


157 அழகனவர்‌ முன்னின்றங்‌ காற்றியபூ சனையுவந்து 
வழுவிலவை வைச்சுதமன்‌ வந்தரமிங்‌ குறும்போதி 
லெழுமுனிவ ராகியதனி றுதியினீரெ மையடையுக்‌ 
தொழுதெழுமா தவத்திரெனச்‌ சோதிலிங்க மாயினரால்‌. 

டக ட டதத வில்ல அணத ப த பிட பவட தன ஆட டட பட டப்ககற 

பிரம்மத்‌ துக்கு ஓம்‌, தத்‌, ஸத்‌, என்று முப்பெயர்‌ உள்ளதைப்‌ 
பகவத்‌ சதை பேசும்‌. ஆதலில்‌ இங்கு தத்‌ என்றது பரமத்தை. 
தத்‌ பரம்‌ ஆகிய சூதம்‌ பிரம்மத்துக்கு மேலே இருக்கும்‌ மாமரம்‌: 
இறைவனுக்கு நிழல்‌ தந்‌.து நிற்றலின்‌ இலக்கிய ஈயம்படத்‌ தற்பரம்‌ 
ஆகும்‌ சூதம்‌ என்றார்‌. மாதவச்‌ சிவஞான யோகிகள்‌ இந்த மரத்‌ 
தைப்‌ புகழ்ந்த பாடல்‌ மாங்கனியினும்‌ இனிக்கும்‌. 





அவ 


156 அவன்‌ அருளால்‌-சிவபிரான்‌ திருவருளால்‌. திருத்தி: 
படைத்து. புவனம்‌ உய்ய-உலகம்‌ பிழைக்க. பிறர்‌ பொருட்டாகச்‌ 
செய்யும்‌ பூசை உயர்ச்தது. ஆதலால்‌ அதனைப்‌ பெரும்‌ பூசை 
என்றனர்‌. 

157 அழகன்‌-சவபிரான்‌. வைச்சுத மந்வந்தரத்தில்‌ சப்தரிஷி 
களாக இருந்து, முக்தியடையுங்கள்‌ என்று இறைவன்‌ வரம்‌ 
தந்தான்‌. உடனே அவர்கள்‌ ஜோதிலிங்கமாக மாறினர்‌. 


முனிவர்கள்‌ இலஙகம்‌ ஆக மாறியதைச்‌ சிவஞான முணிவர்‌ 
விட்டுவிட்டார்‌. 


126 


159 


760 


”... 


பாராசரம்‌ 


பெருமுனிவர்‌ பூசைபுரி பிரான்‌ களாயார்‌ போற்றுகினுங 
கரிபரிபூக்‌ இிருவனைய கன்னியரைப்‌ படைத்துயர்வர்‌ 
வரு. மிடையூ றகலுமிது மகதவர்பெற்‌ றிடுவரமால்‌ 
பரவுமிதன்‌ வடமேல்பாம்‌ பராசரமென்‌ ரொருதானம்‌ 


சொல்லவரித தன்பெருமை சுதாசனனென்‌ றோரரசன்‌ 
அல்லல்‌ புரி வேட்டையிடையரக்கரிரு வரைக்கண்‌ ணுற்‌ 
ஜெல்லையொரு வனையடமழ்‌ ரொருவனவன்‌ போய்‌ மறைந்து 
வல்லவனிங்‌ இவன்‌ றனையான்‌ வஞ்சனைசெய்‌ வேனென்று. 


வஞ்சனையி னுருமறைந்து மடையடுவோ னெனப்‌ போகித்‌ 


தஞ்சமெனப்‌ பகையரசன்‌ தனையடைந்தா னச்காளில்‌ 
விஞ்சிெயதென்‌ புலத்தரஇதி மேவவ?ட்‌ டரைவரித் தங்‌ 
கெஞ்சலிலா தடி.சிலட விம்மடையன்‌ றனையேவ 





158 பெருமுனிவர்‌-ஏழு முனிவர்கள்‌. யார்‌ என்றது. எவ்வளவு 
இழந்தவர்களாயினும்‌, பாபிகளாயினும்‌ என்றும்‌ பொருளைத்‌ 
தரும்‌, பூர்திருவனைய-மலரில்‌ வீற்றிருக்கும்‌ திருமகஃைப்‌ போன்ற, 
:இடையூ று-ஓரு ஈல்ல பணி செய்யும்போது வருன்ற துன்பம்‌. 
(இடையில்‌ உறுவது இடையூறு) இகை வடநூலார்‌ *விகீரம்‌' 
என்பர்‌. “இடையூற்றுக்கு இடையூருய்‌”' என்பது இராமாவ 
தாரம்‌. (பாலகாண்டம்‌). 

159 அல்லல்புரி-துன்பத்தை விலக்கின்‌ ற, இத்தொடர்‌ இனி 
வருகின்ற வரலாற்றுக்கு வித்தாகவுள்ள.து. வேட்டம்‌ செய்தார்‌ 
உழப்பவால்‌ துன்பம்‌' என்பர்‌ தேவர்‌ (சிந்தாமணி,முத்தி-168), 
அட-கொல்ல. “கடந்து அடு சேரலாதன்‌' (புறம்‌-8). 

மன்னன்‌ பெயரைச்‌ சசாசன்‌ என்பர்‌ சிவஞான முனிவர்‌. 
இவ்‌ வரலாறு, பாகவதத்திலும்‌, பிரம்மோத்தர காண்டத்திலும்‌ 
சிறுசிறு மாறுபாட்டுடனும்‌, வேறுபாட்டுடனும்‌ கூறப்பட்‌ 
டுள்ளது. 

160 மடைஅடுவோன்‌- உணவு சமைப்பவன்‌. மடை-உணவு. 
“மடையொடு ஈன்மாமயிலின்‌ மென்மெல இயலி' (மதுரைக்காஞ்சி 
607--608) 'மடைத்தொழில்‌ அவனுக்கு ஈந்கதுரன்‌” என்று இவ்வர 
லாற்றைப்‌ பிரம்மோத்தகரம்‌ கூறுவதை நோக்குக, இவ்வரலாற்‌ 
மைச்‌ சிவஞான முனிவர்‌ கூறாதுவிட்டனர்‌, 


பராசரம்‌ 61 


16] தன.துபகை முடிப்பதனைச்‌ சாதிக்கு மடையனவன்‌ 


மனிதர்தசை தனைக்கூட்டி வரிட்டர்பரி கலத்‌ திடலும்‌ 
இனைய தறிர்‌ தம்முனிவ ஸனிக்குறைக்கு வினைவலியாற்‌ 
சினமுடனம்‌ மன்னவனைத்‌ தீயரக்க னாதியென்றுன்‌. 


2 அவன ரக்கன்‌ வனத்தியலும்‌ அமைதியினில்‌ வசிட்டர்‌ தம 


துவகைபெறு மைந்தரிவ ரொருநூ நீறு வரைசினந்து 
தவமுனிவன்‌ கவுசிக த்‌ தறுகணரக்‌ கற்குணர்த்து 
இவறியவன்‌ மைந்தர்தமை யெற்றினன்‌ பாழ்‌ வயிற்றிட்டான்‌. 


168 அதுவினவும்‌ வசிட்டமுனி யருந்ததியாம்‌ பன்னியுடன்‌ 


கதுமெனவே துயர்கூர்ந்து காதலது மிகுதியினான்‌ 
முதுகுடுமிப்‌ பெருவரையின்‌ முனிவுபெ.ற விரைந்தேறிப்‌ 
புதல்வரைவிட்‌ டிருக்கமனம்‌ பொருந்தாமல்‌ விழுந்தனனால்‌, 


764 இதுகாணும்‌ பூமகளங்‌ கரங்கனனேற்‌ னைன்கரத்தால்‌ 





அதுபோது வூட்டமுனி யருந்தனையர்‌ தமின்மூத்தோன்‌ 
பதியாகுஞ்‌ சத்தியவன்‌ பன்னியதி ரிசியென்பாள்‌ 
முதிர்வான கருப்பமுளாள்‌ முனிச்‌ துவயி மலைத்திரங்க 





161 சாதிக்கும்‌-கிறைவேற்றுகின்ற. 'சாஇக்குமே பரதத்து 


வத்தைச்‌ சமயத்‌ திருக்கைச்‌ சேதிக்குமே' (சடகோபர்‌ அந்தாது 8) 
பரிகலம்‌ பாத்திரம்‌-செம்பொன்னால்‌ கோலப்‌ பரிகலம்‌ செய்தான்‌ 
(பெருந்தொகை 1113) ஆதி-ஆவாயாக. 


162 உவகை பெறும்‌-அன்பைப்‌ பெற்ற. “அச்சமும்‌ உவகை 


யம்‌ எச்சம்‌ இன்றி'என்ற (தொல்‌-புறத்‌ தணையியல்‌ 91) தொ டர்க்கு 
நச்சினார்க்கினியர்‌ வரைந்த உரையைக்‌ மாண்க. இச்சொல்லை 
இப்பொருளில்‌ வழங்கிய பெருமை பழைய காஞ்சிப்புராண ஆசிரி 
யர்க்கே உண்டு, வேறு உரை கூறின்‌ பொருள்‌ சிறவாது. 
தறுஉண்‌-அஞ்சாத. இவறுதல்‌-விரும்புதல்‌. ஈட்டம்‌ இவறி இசை 
வேண்டா ஆடவர்‌ (திருக்குறள்‌) எற்றினன்‌-கொன்று - முற்று 
எச்சம்‌. 


163 வினவும்‌-கேள்விப்பட்ட. “மெலிர்திலன்‌ அதன்‌ என 


அருட்காரியும்‌ வினவா' என்பர்‌ இழையூர்ச்‌ சடகோபதாசர்‌. 
(அரிசமய தபம்‌, பராங்குசச்‌ சருக்கம்‌) பன்னி-மனைவி. பத்ரி 
என்ற வட சொல்லின்‌ திரிபு. 'கன்னி இவள்‌ பிறர்‌ பன்னி' என்பசீ 
வில்லிப்புத்‌ தூரார்‌. (வேத்திர யேச்‌ சருக்கம்‌) முனிவு-வருத்தம்‌. 


164 பதி.கணவன்‌. வ௫ட்டரின்‌ மூத்த மகன்‌ பெயர்‌ சத்தி 


62 காஞ்சிப்‌ புராணம்‌ 


765 கண்டமழுனி வசிட்டருமங்‌ கருப்பமுறு திருவயிற்றை 
யொண்டொடி நீ யலைத்தல்‌ செயா தொழியச்ச மெனவிலக்க 
வெண்டருமக்‌ கெற்பம்வயிற்‌ இிருந்திரங்கிக்‌ கூப்பிடலு 
முண்டுயிரின்‌ றெனமுனிவ னுருகியருந்‌ துயருழந்தான. 


166 அரிப்பெருமான்‌ அதுகாலை யவன்முன்னச்‌ தோன்றி 
யென்னே 
கருப்பமதிங்‌ கருப்பமல கண்‌ ணுதல்பத்‌ தியிலென்போற்‌ 
பெருத்ததொரு பெருங்குழவிப்‌ பேரனுனக்‌ குறுமின்னே 
வருத்தமொழி யுனதுகுலம்‌ வரமுறுமென்‌ நவனகன்றான்‌. 


16? பரவிமுனி யுவந்திடுமப்‌ பருவத்திற்‌ பராசரனென்‌ 
றொருபுதல்வன்‌ கருப்பமதி லுற்பவித்தா னினிமையுடைன்‌ 
வரிசைபெற வருமுனிவன்‌ வளர்க்குங்கா லதிரிசிதன்‌ 
பெருமடி.யில்‌ மருவியுறை பெருங்குமவி யங்கொருகாள்‌ 


படட டப்ப யய வைய னைக கைக சை கைய னையை யவ்னா 





இம்முனிவரின்‌ பெயரை விஷ்ணு சஹஸ்ரநாமம்‌ வியாசம்‌ வசிஷ்ட 
நப்தாரம்‌ சக்தே பெளத்தம்‌ அகல்மஷம்‌'-என்ற ஸ்லோகத்தில்‌ 
குறிக்கும்‌. சத்தி முனிவரின்‌ மனைவியின்‌ பெயர்‌ அதிரிசி. வயிறு 
அலைத்து-வயிற்,றில்‌ அடித்‌ துக்கொண்டு. 


165 திருவயிறு என்றார்‌ பரமஞானியாகய பராசர முனி 
வரைச்‌ சுமக்கும்‌ பேறு பெற்றமையால்‌. அன்னை அடித்த அடி 
பட்டுக்கருப்பம்‌*ஐயோ' என்று ஓலம்‌ இட்டது. துயர்‌ உழந்தான்‌- 
துன்பத்தால்‌ சிதைந்தான்‌. 

166 அரிப்பெருமான்‌-இருமால்‌. கருப்பம்‌ ௮து இங்கு ௮ருப்‌ 
பம்‌ ௮ல்‌ எனப்‌ பிரிக்க. கற்பம்‌ என்பது கருப்பம்‌ என்றும்‌, அற்பம்‌ 
என்பது அருப்பம்‌ என்றும்‌ வந்தது. கற்பூரம்‌ என்பது கருப்பூரம்‌ 
என்று வந்தது போல (கருப்பூரம்‌ நாறுமோ என்பது நாச்சியார்‌ 
இருமொழி). கண்ணுதல்‌-சிவபிரான்‌. வரம்‌உறும்‌-சிறப்படையும்‌. 

சிவஞானமுனிவர்‌ :படநாகச்‌ சேக்கைமிசை கண்படுக்கும்‌ 
அறவோன்‌-*நின்மகனுக்கு ஒருமைந்தன்‌ உதிக்கின்றான்‌ எனை ஓப்‌ 
பான்‌” என்‌ று கூறுவார்‌. 


167 பருவத்தில்‌-தக்‌க காலத்தில்‌, வரிசை-பெருஞ்‌ சிறப்பு 
மருவி உற்ை-மகிழ்ரநீது அரர்ந்துள்ள.' 


பராசரம்‌ 62 


169 அன்னைகள மதுதனைக்கண்‌ டமங்கலமா யுறைவ துநீ 
யென்னையென வுனதுதந்தை யிராக்கதனு லிறந்தனனென்‌ 
அுன்னரிய பெருநதுயர முழந்தனளப்‌ பெருமுனிவன்‌ 
பன்னியஞான்‌ றுற்றுயர்ப்‌ பரிசெவரே பகரவல்லார்‌. 


169 நன்றெனவே யிளங்கு மவி நகைத்துதைத்துச்‌ சினத்தமன்றே 
யின்றுலக முழுவதும்யா னெரிப்பனென வெழுந்திடலு 
மொன்றுபுரி மன்முனிவ னுனதுதந்தை தனைமாளகீ 
கொன்றகிரு தரையன்றிக்‌ குவலை.பஞ்செய்‌ கூறையுளமீதா,. 


790 அரக்கர்குலம்‌ வேரறுப்பான்‌ அச்சங்கற்‌ பனைபுளிந்தங்‌ 
இரக்கமுடன்‌ பரசிவனை யிறைஞ்சியருச்‌ சனைமுடித்து 
வரத்தினிலுன்‌ பகைதணி௰ீ மதலையென வம்மதலை 
தெரிந்‌ துநினை த்‌ ததுமுடிக்கும்‌ திருத்தலமொன்‌ நுரையு 

மென்றான்‌” 


191 முனிவனுநாற்‌ சுருதிமுதன்‌ முற்தினையும்‌ தெரிக்தாய்க்து 
புனிதமதாநீ தலமுமையாள்‌ பூசைபுரி தலமடைந்தோர்‌ 
நினைவுதருந்‌ தலமுத்தி கினைத்தளவி லுதவுதலக்‌ 
இனமினிய தலம்பரைதன்‌ நிருவுருவார்‌ தலங்காஞ்சி 


ப பபப பபப ப பெபுபூப்பப்பட்ட்டபடட்பப்ப்ப்ப பவ்யம்‌ 





168 களம்‌-கழுத்து, அமங்கலமாய்‌-தாலி இல்லாமல்‌. ம௮கலம்‌- 
தரலி. மற்றை ஈல்லணிகள்‌ காண்‌ உன்‌ மங்கலம்‌ காத்தமன்னோ 
என்பர்‌ கவிச்சக்கரவர்த்திகள்‌ (சுந்தரகாண்டம்‌) இறந்தனன்‌ 
என்று-இறந்து விட்டான்‌ என்றுகூறி. உழந்தனன்‌-துன்பத்தால்‌ 
நிலை குலைந்தான்‌. கண்ணில்லான்‌ பெற்று இழந்தான்‌ என 
உழந்தான்‌ கடும்‌ துயரம்‌. (கும்பராமாயணம்‌). 

169 நகைத்து-கோபத்தால்‌ அரித்து. அழன்று.கொதித்து, 
குவலயம்‌-உலகம்‌. குவலயம்‌ செய்குறை உளதோ என்ற தொடர்‌, 
உலகம்‌ செய்பிழையும்‌ உண்டோ” என்ற சடாயுவின்‌ மொழியை 
நினை ப்பூட்டுகிற_ து. 


170 வேர்‌ அறுப்பான்‌-அடியோடு அழிக்கும்‌ பொருட்டு. 
(வேர்‌ அறுப்பான்‌ வெருவன்மின்‌” (கம்ப: ஆரண்யம்‌) சங்கற்பனை- 
இன்னது செய்வேன்‌ என்று உறுதபூணுதல்‌. உரையும்‌-கூ.றுங 
கள்‌. செய்யும்‌ என்னும்‌ வாய்பாட்டுச்சொல்‌ ஏவற்‌ பொருளில்‌ 
வந்துள்ளது. (ஈன்னூல்‌-இராமானுச ஈவிராயர்‌ விள க்கம்‌ 
காண்க) 


17] சுருதி-வேதம்‌. புனிதம்‌- தூய்மை, தினம்‌ இனிய தலம்‌- 


64 காஞ்சிப்‌ புராணம்‌ 


172 அன்னதல மடைந்தனைநீ யரனருள்பெற்‌ ஐன்பதனான்‌ 
முன்னியது முடித்தியென்றான்‌ மூதாதை யருள்புரிய 
நன்னியமம்‌ பரமநிலை நம்பர்தன்மை தனிலுதவத்‌ 
தன்னிகரும்‌ பராசர னறுன்‌ மலமதனை யதுசேர்ந்தான்‌. 


178 ஆகம்பா ரப்பொறையென்‌ றருவருக்கும்‌ பெருமுனிவர்‌ 
சோகம்பா வனைபுரியும்‌ துறையனைத்துங கண்டுவந்‌ து 
மாகம்பா ஈதித்திவலை மந்தமாரு தமிறைக்க 
ஏகம்பா ஈமவெனவங்‌ கிறைஞ்சிவிடை கொண்டே 


774 மஞ்சணீர்‌ நதிவடபான்‌ மருவுபரா சரமென்றே 
யெஞ்சலிலா விதுமுறையா லிலிங்கமொன்று தாபித்தங்‌ 
கஞ்செழுத்தா லருச்சனைக டாற்றினன்போற்‌ றிடுமளவிற்‌ 
றஞ்சமென்பார்க்‌ கருள்புரியுக்‌ தலவரவன்‌ முன்னின்முர்‌. 

எப்போதும்‌ இனிக்கின்ற இடம்‌. பயிலப்பயில எப்பொருஷம்‌ 

சுவைக்குறைவை உண்டு பண்ணும்‌ இயல்புடையது, இத்தலம்‌ 
அத்தகையதன்று, எப்போதும்‌ இனியான என்மனக்தகே வைத்‌ 
தேனே்‌ என்ற இருமுறையைக்கருதுக. 

172. அரன்‌ அருள்பெற்று-சிவபிரானின்‌ இருவருகாப்பெற்று. 
முன்னியது-உத்தேசித்ததை, (எண்ணியதை). நுதலிப்புகுதல்‌ 
என்பதும்‌ அது, முருகொத்தியே முன்னியது முடிக்கலின்‌2 
என்பது நக்கீரர்‌ கூற்று (புறம்‌-50) மூதாகை-பாட்டன்‌. நன்னி 
யமம்‌-நல்லவிரதம்‌ நம்பர்‌- சிவபிரான்‌. தன்மைதனில்‌ . உதவ- 
உள்ளே இருந்து திருவருள்‌ செய்ய. 


173. 'பிறப்பறுக்கல்‌ உற்றார்க்கு உடம்பு மிகை என்ற்‌ 
திருக்குறளின்‌ ஓளி இப்பாடலில்‌ பட்டுள்ளது. ஆகம்‌-உடம்பு, 
“துயர்காள்‌ உம்மால்‌ அகம்தான்‌ வேதலினால்‌ அன்றோ அன்பால்‌ 
ஆத்தும தத்துவம்‌ உணர்ந்தேன்‌' (வாசிட்டம்‌-விதகவ்வியன்‌ 087) 
சோகம்பாவனை-தன்னைச்‌ சிவமாப்‌ பாவித்தல்‌. “நெஞ்சம்‌ சோக 
பாவனையில்‌ நிற்கறிறுத்து' (பிரபுலிங்கலீலை-மனோலயம்‌ 19) அனு 
பூதிச்‌ செல்வர்கள்‌ எப்போதும்‌ சிவோகம்‌” என்று அனுசந்தித்த 
வண்ணம்‌ இருப்பர்‌. மா கம்பாநதி த்திவலை-பெரிய கம்பாந தியின்‌ 
துளி, ௩ம:வணக்கம்‌, 


174. பராசரம்‌” இலிங்கத்தின்‌ பெயர்‌, (பாராசரமுனிவரால்‌ 


நாட்டப்பட்டதால்‌ இப்பெயர்‌ அமைந்தது அம்மை நீராடிய 
மழுசள்‌ கலந்ததால்‌ மஞ்சள்‌ மர்‌ ஈதி என்றும்‌ பெயர்‌ பெற்றது. 


பராசரம்‌ 65 


775 ஆற்றியபூ சனையுவந்தோ மரும்பூதல்வ விரும்பியது 
சாற்றுகெனம்‌ பராசரப்‌ பேர்த்‌ தனயனவன்‌ ருடொழுது 
மாற்றலரா மரக்கரையான்‌ வாட்டுகஇிறன்‌ அருளுகெனப்‌ 
போஜற்றிமகம்‌ புரியகனாற்‌ பொன்றுவ்ரென்‌ றங்ககன்றான்‌. 


726 அஆரணரநூால்‌ மனுப்புகன்றாங்‌ கன்னதற்காம்‌ பொருள்கூட்டி. 


மாரணமா மகம்புரிந்து வருக்கமுடன்‌ அரக்கரெனும்‌ 
பேருமிலா வகைசிதைத்தான்‌ காஞ்சிககர்ப்‌ பிரானருளைச்‌ 
சேரவரு மன்பினர்கள்‌ இவினையைச்‌ செற்றதுபோல்‌ 


ஆதுபதேசுரம்‌ 


777 தந்தியது காத்தபிரான்‌ றன்‌ நிருமுற்‌ றக்குடபால்‌ 
அந்தமில்சீர்‌ பெற்றுடைய தாதிபதே சுரமென்றே 


யெந்தைபிரான்‌ றன்‌ துறையு ளிருங்கமலத்‌ தவிசுஹைவோன்‌ 


முந்திமகம்‌ புரிவதனை முனிந்‌ துகலை மானதியாய்‌ 





காதல்‌ கூர்தவம்‌ ஆற்றும்‌ மால்வரைக்‌ கொம்பு மஞ்சளின்‌ காப்‌ 
பணிந்து மெய்‌-குளிர ஆடுநீர்‌ மணம்‌ கமழ்ந்து எழுஉப்‌-பம்பு 
மஞ்சள்நீர்‌ ஈதி எனப்‌ புடை பரந்து” என்பது மாதவச்‌ சிவஞான்‌ 
யோகிகளின்‌ அமுதவாக்கு, (காஞ்சிப்‌ புராணம்‌-சித்திரம்‌-27.) 
தஞ்சம்‌-அடைக்கலம்‌. “தஞ்சம்‌ என்று உனை அடைந்தேன்‌ 
தாணுவேஈமசிவமய”' (ஈமச்சிவாய மாலை 497.) 


175.  மாற்றலர்‌- பகைவர்‌. திறன்‌-ஆற்றல்‌. மகம்புரி-யா.கம்‌ 
செய்‌, 


176. மனு-மந்திரம்‌. மாரணமாமகம்‌-(ஆபிசாரம்‌) பகைவர்கள்‌ 
மரணம்‌ அடையவேண்டும்‌ என்று செய்யப்படுவது. இவினையைச்‌ 
செற்றதுபோல்‌ சிதைத்தான்‌ என மாற்று. மாரணமகத்தைக்‌ 
கொலைசெயும்‌ வேள்வி என்று குறிப்பர்‌ சிவஞானமுனிவர்‌. 


177. தந்‌ தி-யானை. (தந்தத்தை உடையது தந்தி) காரணப்‌ 
பெயர்‌. கமலத்தவிச-தாமரை ஆய ஆசனம்‌, குடபால்‌- 
மேற்குப்‌ பக்கம்‌. (குடதிசை முடியை வைத்துக்‌ குணதிசை பாதம்‌ 
நீட்டி. என்று இருமாலை பகரும்‌. கலைமான்‌ நதியாய்‌ எனப்பிரிக்க. 
கலைமான்‌-சரஸ்வதி, ஆதீபம்‌-விளக்கொளி. 


7 


266 காஞ்சிப்‌ பிராணம்‌ 

178 அளக்கரெனப்‌ பெருநிசியி லணைவதனைக்‌ கண்ணுறுமால்‌ 
விளக்கொளியா யெழுந்ததனை விலக்குவது திடையூற்றின்‌ 
நுளக்கமறப்‌ பெருஞ்சோதிச்‌ சுடரிலிங்க மவணிறுவி 
யுளக்கருணை பெறப்ப ரவியுன்னியது பெற்றுயாகதான. 


முத்‌தசுரம்‌--முத்திகொடுத்தார்‌ 
179: அன்னதற்கு வட&ழ்பால்‌ மாரனனுஇ னம்பரவத்‌ 
துன்னுபுகம்‌ தருமுத்தே சுரமெனவே யொருதானம்‌ 
வன்னிறிகர்‌ காசிபர்தம்‌ மனைவாழ்க்கைத்‌ துணையறத்தின்‌ 
றரன்மைபெறு கத்துருநற்‌ சுபத்தையென விருமடவார்‌ 


780 எடவரவு தனையின்றாள்‌ பனிநுதற்கத்‌ துருவென்பாள்‌ 
துட்ர்சிறைய கலுழனையச்‌ சுபத்தை மாதீன்ரு 
-ஞடனுறைவோ ரிருவருக்தம்‌ முருவசல இீங்குரைத்துத்‌ 
திடமுடன்றேர்ர்‌ தவை ரவென்றோர்‌ சிறையிடுவ தெனப்‌ 

பொருக்தி 





பப்பு ப ப ப பப ப ப ப பபப 





௪௮. 
௩ 


176. . அளக்கர்‌ என-கடல்போல்‌. 'கரைகாண்‌ கல்லாக்‌ கற்பனை 
அளக்கர்‌' ஞானாமிர்தம்‌. (46) நி9-இரவு. மால்‌-திருமால்‌. கலைமகள்‌ 
* இயாக வந்ததையும்‌, அதனைத்‌ இருமால்‌ தடுத்துப்‌ பாதுகாத்த 
தையும்‌ -வேதாக்த தேசிகரின்‌ மெய்விர,த மான்மியத்தில்‌ கண்டு 
“மகிழ்க. இரண்டு பாடல்களும்‌ குளகம்‌. 

திருமால்‌ நதியைத்‌ தடுத்துக்‌ காத்த தலம்‌ திருத்தண்கா. 
அங்குள்ள பெருமாளின்‌ பெயர்‌ விளக்கொளி. வட 
மொழியில்‌ இப்பிரகாசர்‌-இவ்யப்‌ பிரகாசர்‌ என்றும்‌ போற்றுவர்‌. 
இங்கு யானையைத்‌ திருமால்‌ காத்ததாகச்‌ சிவஞானமுனிவர்‌ 
விவரித்துள்ளார்‌. இங்குக்‌ கஜேச்திர வுக்குப்‌ பிரத்யக்ஷம்‌ என்று 
அவணவப்‌ பெருமக்களும்‌ சொல்லுகின்றனர்‌. 


... 199, வன்னிரிகர்‌-நெருப்பைப்‌ போன்ற. காசிபரின்‌ மனைவி 
ரின்‌. பெயர்‌," கத்துரு சுபத்தை. சிவஞானமுனிவர்‌ சுபத்தை 
என்ற பெயருக்குப்‌ பதிலாகச்‌ சுபகருணை என்பர்‌, வாழ்க்கைத்‌ 
துணை-மனைவி. அறத்தின்‌ தொன்மை பெறு-இல்லறப்‌ பழமை 
ணக்‌ கைவரப்பெற்று, 


180; பட அரவு-படத்தைப்‌ பெற்ற பாம்பு. பனிநுதல்‌- 
மூளிர்ந்த. “கெற்றி, கலுழன்‌-கருடன்‌, *கொடியேறு கலுழன்‌ 
.இருத்தாள்‌ மனத்திற்‌ குறிக்‌ கொள்ளுவாம்‌' (விஷ்ணுபுராணம்‌ 
பாயிரம்‌ 158), துடர்‌-தொடர்‌, உருவம்‌- உடல்‌, நலம்‌-அழகு. 


பராசரம்‌ 67- 


1981 காசிபனை வினவளவிற்‌ கத்துருவை யவளுவப்பப்‌ 
பேசியசூ ஞூ.றவதனாற்‌ பேரிடர்கூர்‌ சுபத்தைதனைக்‌ 
தேசுபெழக்‌ கத்துருவுஞ்‌ சிறையிடுவித்‌ தனளக்காள்‌ 
ஆசறுமம்‌ மா.துமிக வருந்துயரி லுழந்தனளால்‌. 


1982 அம்பரமூ விதம்பூத மருமாயை பரமென்ப 
ரும்பருறை பரந்தனிலே யுறைக்திடுமிர்‌ துவினமூத 
மம்புவியில்‌ அவ்வமுதைக்‌ கொணர்ந்துதரில்‌ அணி 
யிழையாய்‌ 
இம்பரிலுன்‌ சிறைவிடுவ னெனச்சுபத்தை யாவலித்தாள்‌. 


789 ஆயதனைக்‌ கலுமனெனு மருமகவுக்‌ குரைசெய்யத்‌ 
துயதெனக்‌ காசிபனைத்‌ தொழுதுவனப்‌ புள்ளரசன்‌ 
மேயினனக்‌ காஞ்சிதனில்‌ விரவுமஞ்ச ணதிவடபாறி 
சேயபல வன்னலிங்கச்‌ திருச்சுருதி நெறிகிறுவி. 


764 விதிமுறைபூ சனைஞமாற்றி விரும்பியது தருதியெனப்‌ 
பதஇயவன தருள்சடைத்துப்‌ பரமமெனும்‌ அம்பரத்தின்‌ 
கதுமெனச்சென்‌ றிடுகாலைக்‌ கருதமுதம்‌ அதுபுரப்போ 
ரதிர்கமற்காற்‌ புரந்தான்முன்‌ னாமமா ரெனைப்பலரால்‌,. 


இருவரும்‌ தங்கள்‌ அழமகலைப்‌ புகழ்ந்து கொண்டனர்‌. பொருந்தி- 
உடன்பட்டு, 

181. வினவு அளவில்‌-கேட்ட சமயத்தில்‌. அளவு-சமயம்‌. 
அன்னதோர்‌ அளவை தன்னில்‌ அறுமுகன்‌ (கந்த-யுத்த. விண்குடி. 
38) உவப்ப-ம௫ழ்ச்சியடைய, ஆசறும்‌-குற்றம்‌ ௮ற்ற. ஆசலம்புரி. 
ஐம்பொறி வாளியும்‌ (கம்பன்‌-பால). 

இவ்வரலாறு பாகவதம்‌ விஷ்ணுபுராணம்‌ முதலிய நால்களில்‌ 
சிறுசிறு வேறுபாட்டுடன்‌ கூறப்பட்டுள்ளது. 

182. ஆகாயம்‌ கூன்று வகைப்படும்‌. 1. பூதாகாயம்‌. 2. மரயச 
காயம்‌. 3. பரமாகாயம்‌. உம்பர்‌-தேவர்கள்‌. இந்துவின்‌ அழுதும்‌ 
சந்திரனிடம்‌ இருந்து வந்த அமிர்தம்‌. ஆவலித்தாள்‌-வருக்இஞ்ள்‌. 
அருவரை மார்பன்‌ ஆவலித்திருந்தான்‌? (சிந்தா-காந்தர்வ” 98) 
அவலம்‌ என்பது அவலம்‌ என்று வந்துது. 

183. மகஃவுக்கு-மகனுக்கு, 'ஒரு மகவுக்மு அளித்திடும்யோ.து.. 
ஒருமகவு கை நீட்டும்‌' என்பது குசேலோபாக்கியானம்‌. உ:வணம்‌-, 
கருடன்‌. உவணத்து உயர்கொடியோயே (பரிபாடல்‌ 2) சுருதி 
நெறி-வேதமுறைப்படி. 

- 184. பஇ௮வன்‌-பதியாயை சிவ8ரான்‌. அ௮ம்பரம்‌-ஆகா(1ம்‌* 


68 காஞ்சிப்‌ புராணம்‌ 


785 அனையருட னுவணர்பிரா னாரமர்செய்‌ தருஞ்சிறையான்‌ 
முனைதளர மருத்துவனை மோதியவ ணுறையமுத& 
தனைவிரைவிற் கொணர்தலுமச்‌ சக்கரபா ணிப்பெருமா 
னினிதிகலி வரவிருபத்‌ தேழுகாளங்‌ கமர்பொருதான்‌. 


786 பொருவதுகண்‌ டத்திருமால்‌ புள்ளரசன்‌ போர்வலியை 
யிருபதுட னேழுதினமென்‌ னுடனிகலி யிளைத்திலயா 
லரிதரிதுன்‌ றஐனையுவந்தோம்‌ அருளு தும்வேண்‌ டுவவினவென்்‌ 
இருகயவ னுரைத்தலுமேயுவணர்பிரா னுரைசெய்வான்‌. 


787 என்னுடனிரஈ்‌ நாளளவு மிகலினர்யா வருமிலரா 
லுன்னதுவீ ரியந்தனையா னுவந்தனனீ விரும்பியது 
பொன்னணிமார்‌ பினைகேட்டி பொருக்கெனவென்‌ 

இரைக்கலுமே 
மன்னெடுமா லென்றனக்கோர்‌ வாகனமா குதியென்றான்‌. 


798 அனையதுயான்‌ புரிவனென தன்னைசிறையி னைவிடுவித்‌ 
தெனவுரைசெய்‌ தமுகமுட னேகஇயன்னை மாற்றவடன்‌ 
சினமொருவ வுதவியவள்‌ சிறைவிடுவித்‌ தனன்வலியா.ற்‌ 
றனதுபகை யாமரவு தனையடரகத்‌ துடங்கினனால்‌, 





அம்பரம்‌ ஊடறுத்தோங்கி உலகளந்த (இருப்பாவை) கதும்‌ என- 
வேகமாக. புரப்போர்‌-பா துகாக்கும்‌ தேவர்கள்‌. ௮திர்‌-ஓலிக்கின்‌ ற. 


165. உவணர்பிரான்‌-கர௬ுடன்‌. பிரான்‌ என்றதனால்‌ இந்நூலா 
சிரியர்‌ கருடன்பால்‌ பற்றுடையவர்‌ என்று தெரிகிறது. முனை- 
முனைப்பு-(செருக்கு). மருத்துவன்‌-இந்திரன்‌. “மருத்‌ துவன்‌ தனைச்‌ 
சசியொடும்‌ துரந்து (கந5-அவைபுகு 98) ௮வண்‌-அ௮ங்கு. வரும்‌ 
வழியில்‌ கருடன்‌ இருமாலோடு இருபத்தேழு காள்‌ போர்‌ செய்தான்‌; 


166 புள்ளரசன்‌-கருடன்‌, புள்ளரையன்‌ கோவில்‌' என்று 
இருப்பாவைபேசும்‌. இளைத்திலை-தளரவில்லை,. வேண்டுவது 
அருளுதும்‌-வேண்டும்‌ வரங்களைத்தருவோம்‌. 


187 இகலினர்‌-மாறுபட்டுப்‌ போர்செய்யும்‌ ஆற்றல்‌ உடைய 
வர்‌. வீரியம்‌-வீரம்‌, வென்றியால்‌ உலகுடன்‌ வணக்கும்‌ வீரியம்‌ 
சூளாமணி, முத்தி) மார்பினை-மார்பை. உடையவனே. 


188 மாற்றவள்‌-சக்களத்தி, 1மாற்றவள்க்‌ கண்டக்கால்‌. 
அழலாதோ மனம்‌' என்று சூர்ப்பணகை பேசுவாள்‌. (கம்ப- 


பராசரம்‌ _ 69 


189 அருளியதாய்‌ சிறைமுத்த மாதலினா லருச்சனைசெய்‌ 
இருகிலையந்‌ தரணியின்முதீ தேசுரமென்‌ நிலகியதால்‌ 
பரவுமத ஸனிருதிதிசைப்‌ பால்வேக வதிவடபான்‌ 
மருவியது பணாதரமென்‌ றெங்கள்பிரான்‌ மருவுமிடம்‌. 


பணாதரேசம்‌ 
190 ௮க்கருட னாலலைப்புண்‌ டரவினமெல்‌ லாம்வெருவி 
மிக்கதொரு காசிபனை வினவு தலும்‌ அவனிரங்கி 
முக்கணஞார்‌ இருக்காஞ்சி மூதுரல்‌ லாதுமற்றுக்‌ 
தக்கநினை வினைமுடிக்கும்‌ தலமுளதோ வெனப்புகன்றான்‌. 


1917 அவன துரை சிரமேற்கொண் டதிவேக வதிவடபால்‌ 
்‌. தவனமுடன்‌ றிருவுருவங்‌ கண்டுகண பணவரவம்‌ 
நவவிதியிற்‌ பெருங்கிரியை நடாத்திடப்பூ ௪னைபுரிந்தார்‌ 
மவுனமறச்‌ சிவனவைமுன்‌ வரம்வினவு மெனவணங்கி, 


192 கருணைபுரி யெம்பெருமான்‌ கருடபயந்த விர்த்திடெனப்‌ 
பரவுமர வினைத்திருவா பரணமென மிசைத்தரித்தா 

ருரிமையடன்‌ அடைந்தவரை யுவந்‌ துவ னருள்புரியுந 
இருவருளின்‌ பெருமைதனைத்‌ தெரிப்பவரார்‌ விரிப்பவரார்‌. 





ஆரண்யம்‌) சினம்‌ ஒருவ-கோபம்‌ நீங்க, அடரத்‌ தொடங்இனான்‌- 
வாட்ட ஆரம்பித்தான்‌. 


189 முத்தம்‌-விடுதலை. “எய்திய பெத்துமும்‌ முத்தமும்‌ 
என்பன.எய்தும்‌ அரன்‌ அருளே' என்று திருமந்திரம்‌ கூறும்‌. 
நிரு திதிசை தென்மேற்குத்‌ இசை, வேகக இ-கம்பாக தி. 


190 அலைப்புண்டு-வாட்டப்பட்டு, பகையால்‌ அல்ப்புண்டு 
அந்நாள்‌ அடிபோற்ற என்பர்‌ கவிச்சக்ரவர்த்தி. (ஆரண்யம்‌) 
நினைவினை-கருதிய விருப்பத்தை. ப 

191 சிரமேற்கொண்டு-தலையின்‌ மேலே ஏற்றுக்கொண்டு. 
இப்பணிதலைமேற்‌ கொண்டேன்‌ என்று இராமபிரான்‌ கூறியகை 
நினைவு கூர்க. (அயோத்தியா) கணபணஅரவம்‌-கூட்டமான 
படத்தை உடைய பாம்புகள்‌. பணம்‌-படம்‌. 'பணிப்படந்தான்‌” 
பணம்‌' எனும்‌ நாமம்‌ படைத்தலால்‌ அதன்மேல்‌ படுத்துளம்‌ 
களித்தனம்‌..மாயன்‌' என்று மு. ரா. கந்தசாமிக்‌ கவிராயர்‌ குமண 
சரித்திரத்தில்‌ பாடியுள்ளார்‌. (58) 


192 பரவும்‌-புகழும்‌. மிசை-திருமேனியில்‌, தெரிப்பவர்‌-௮.நிர்ி4 


70 காஞ்சுப்‌ புராணம்‌ 


198 தெரிவரிய பேருணர்விற்‌ சேடனுக்குக திசையினுறை 
தருமரவா மெண்மருக்குக்‌ கரைதரிக்கும்‌ பெருவலியுங்‌ 
கருணையுட னருள்புரிநது கண்‌ ணுதலெம்‌ பெருமானார்‌ 
பெருமையுடன்‌ வீற்றிருந்தார்‌ பேரரவக்‌ கணம்பிழைக்க, 


794 அருகுபெரு வலியினரை யடைந்தவர்க்கும்‌ திறனுண்டாம்‌ 
பரிவினுட னினைத்தோரைப்‌ பரிக்தடையி லென்ஞனாகும்‌ 
விரவியரன்‌ றனையடைந்து வெருவுபணிக்‌ கணமெல்லாம்‌ 
வருகவிவண்‌ கருடஈன் று வாழ்ந்தனையோ வெனவுரைக்கும்‌. 


டட டப ப பப்ப டப பட்‌ பெவெய்ய்ய ய பபம்க்‌ பபவவவவவையயயவவம வ வகவக கைவ வளை எனை எதகையன் கை 





கொள்பவர்‌. விரிப்பவர்‌-அறிந்ததை விரிவாகப்‌ பகர்பவர்‌-அருள்‌ 
புரியும்‌ திருஎன்றது எம்பிரானைவிட்டு நீங்காத திருவருட்‌ 
சக்தியை, 


193 சேடனுக்கும்‌, எண்மருக்கும்‌, உலகையே சுமக்கும்‌ 
ஆற்றலை வழங்கி அங்கேயே சிவபிரான்‌ வீற்றிருந்தான்‌. உறை 
தரும்‌-தங்கி உள்ள, 


அறிவின்மிக்த அதிசடனைத்‌ தாயுமானவர்‌ “துரிய 
அறிவுடைச்சேடன்‌ ஈ.ற்‌.ரின்‌ உண்மை சொல்லாலோ சொல்‌ என்‌ 
பேன்‌ என்பர்‌. (சிதம்பர ரகசியம்‌ 27) நாகங்கள்‌ எட்டின்‌ பெயர்‌ 
களை நாம்‌ எட்டு அவை வாசுகி அனந்தன்‌, தக்கன்‌ சங்க பாலன்‌ 
குளிகன்‌ பதுமன்‌ மாபதுமன்‌ கார்க்கோடகனே' என்று பொருள்‌ 
தொகைச்‌ சூத்திரம்‌ கூறும்‌. 


194 பெருகு வலியினரை அருகு அடைந்தார்க்கும்‌ திறன்‌ 
உண்டாம்‌. இளைத்தோரை அடையில்‌ என்னாம்‌ என்று கூட்டுக. 
பொருள்‌ வெளிப்படை. பரிந்து-வருந்தி, என்னாம்‌-என்னபயன்‌ 
உண்டாகும்‌. வெருவுபணிக்கணம்‌-கருடனக்‌ கண்டாலே அஞ்சிய 
பாம்புச்கூட்டம்‌. 


சிவபிரானை அடைந்த பாம்புகள்‌ கருடனை நோக்கிச்‌ சுகமா 
என்று கேட்டகைச்‌ சிவஞான முனிவர்‌ ;பன்னகாபரணன் றன்‌ 
இன்னருட்பெறு மதுகையால்‌ கலுழனே சுகங்‌ கொல்‌ என்று 
அஞ்சாமே பன்னிமேன்மையின்‌ வினாயின இம்மொழி பாரெலாம்‌ 
எடுத்தோதும்‌' என்று நஈயழுறப்பாடியுள்ளார்‌. கற்பனைக்‌ களஞ்‌ 
சியமான சிவப்பிரகாசர்‌ 'மெலியோர்‌ வலிய விரவலரை அஞ்சார்‌- 
வலியோர்‌ தமைத்தாம்‌ மருவில்‌ பலியேல்‌-கடவுள்‌ அவிர்சடைமேம்‌. 
கட்செவி யஞ்சாதே-படர்சிறையப்‌ புள்ளரசைப்‌ பார்த்து” என்று 
நன்னெறியில்‌ இதனையே சுழுக்கினர்‌. ம்‌ 


பரா சரம்‌ ்‌ 71 


இருமாகறல்‌ 
795 செய்யதல மத்தலத்தின்‌ றெனாதுதிரு மாகறலாம்‌ 
ஐயன்‌ உகம்‌ ஈரா நருச்சனைகொண்‌் டோங்குமிடநஈ 
துய்யவொரு பானிருபேர்‌ சூடுகின் ற சுயம்புலிங்கம்‌ 
பையவென்ன காரணமோ வன்மீகப்‌ பாற்பட.லும்‌. 


வேறு 
796 மாணும்‌ சசம்‌ஓன்று வன்மீகத்‌ தேபுகலும்‌ 
காணும்‌எயி னன்கை கடப்பாறைக்‌ கொண்டுகுத்த 
கோணிலவு சேர்முடிமேல்‌ கோட்பட்ட முந்திடலும்‌ 
தாணுவின்பேர்‌ பாறைச்‌ தழும்பரென்றும்‌ சாற்றுவரால்‌, 


கடம்பவனம்‌ 


197 சிரியவத்‌ தானத்தின்‌ றென்பாலா லயமொன்று 
தாரகற்காய்ந்‌ தடுபொருட்டுத்‌ தனித்திருவே லுடைக்‌ 
கடவுள்‌ 
ஈரமுூடன்‌ பூசைபுரிம்‌ இகலவியின்‌ திறனமைந்தான்‌ 
காரணிகச்‌ சேயாற்றங கரைக்கநீதே சுரமதுதான்‌. 


சவனசவக மெடடை 


195 ஐயன்‌-சிவபிரான்‌. உகம்‌ ஈராறு பன்னிரண்டுயுகம்‌. ஒரு 
பான்‌ இருவர்‌-பன்னிருவர்‌. (சூரியர்கள்‌ ?) வன்மீகம்‌-பு.ற்று. 

796. ௫௪சம்‌-முயல்‌. வன்மீகத்தே-சிவபிரான்‌ மறைநீது வாழும்‌ 
புற்றுக்குள்‌. எயினன்‌-வேடன்‌. கோள்‌ நிலவு-ஓன்பது கோள்களில்‌ 
ஒன்றாகிய சந்திரன்‌. கோட்பட்டு-அ௮கப்பட்டு. வேடன்‌ கையில்‌ 
உள்ள கடப்பாறையால்‌ இறைவன்‌ முடியில்‌ தழும்பு பட்டதால்‌ 
அவருக்குப்‌ பாறைத்தழும்பர்‌ என்றும்‌ பெயர்‌ உண்டாயிற்று, 

“சசமூம்‌ வயமும்‌ முயலாகும்மே' என்று பிங்கலந்தை கூறும்‌ 
(2514), 

197. தாரகற்‌ காய்ந்திடுவான்‌-தாரகன்‌ என்ற அசுரனை 
அழிக்கும்‌ பொருட்டு (சவிசார்வபெளமர்‌-காளிகாசர்‌ குமாரசம்ப 
வத்தில்‌ முருகப்பிரான்‌ தாரகனைக்‌ கொல்ல அவதரித்தான்‌ என்பர்‌) 
இகல்‌அவி பகைவரை அழிக்கின்‌ ற. காரணி காச்‌ சேயாறு-மேகத்‌ 
தால்‌ அமகு பெற்ற சோலை சூழ்ர்த சேயாறு, காரணிகாச்‌ சேயாறு 
என்பது காரணிகச்‌ சேயாறு என்று தவறுபட எழுதப்பட்டது 
போலும்‌ அன்றி, கழரேணிகச்‌ சேயாறு என்றே கொண்டு வளத்‌ 
துக்குக்‌ காரணமான சேயாறு என்ற வலிந்தும்‌ நலிந்தும்‌ பொருள்‌ 
கொள்ளலாம்‌, 


79 காஞ்சிப்‌ புராணம்‌ 


198 தடம்பெரிய கடம்பவனர்‌ தனிதரியோ கத்திடமாம்‌ 


வடம்படுமக்‌ கரையார்த்தோன்‌ மந்தணமா யுறையுறையுள்‌ 


இடம்படுமெய்ஞ்‌ ஞானமுளோ ரெச்காஞு முறைபுனிதறந்‌ 
இடம்படுமத்‌ தலத்தொருபாழற்‌ சிலம்பர்‌ துமை யென 
வொன்றால்‌. 
சலம்பர்‌ துறை 
799 சதுமறையு முன்னொருகாட்‌ டவமுயன்று பரவுதலு 


மதுபொழுது சிவன்முன்கின்‌ றறைந்திடுமி னெண்ணமெனப்‌ 


புதியனது ௩டனமிடு பாதபரி புரமாக 
விதிமுறையி லருள்புரிய வேண்டுமென விளம்பினவால்‌, 


200 அனையதுநீர்‌ பெறுமினென வன்றுமுக லருஞ்சுருதி 
புனிதன்மலர்ப்‌ பாதபுரி புரமெனவே வயஙகினவால்‌ 
வினையமுட னயன்புவனி விதிக்குநெறி தடுமாறிப்‌ 
பனிமலரோன்‌ றலமிதனிற்‌ பரனதுபூ சனை புரிந்தான்‌. 


2071 சிவனவற்கு முன்னின்று சிலம்பெனவே யுறைமறையை 
விவிதவுரு வினிற்பாதி விதிதுணையாய்ச்‌ செல்லுமெனக்‌ 
கவனமுடன்‌ அவைசென்று கம.றிடுமத்‌ தலக்தன்னை 
அவனியுளோர்‌ சிலம்பர்‌ துறை யாமென்பர தன்குடபாரல்‌ 





198. கனி தரியோகம்‌ (பலங்கள்‌ முதலானவற்றை விட்டுத்‌) 
தனியே இருந்து சிவபரம்‌ பொருலாத்‌ தரிக்கின்ற யோகம்‌: வடம்‌ 
படும்‌- மணிவடத்தின்‌ தன்மைபெற்ற, ௮க்கு- எலும்பை.” அரை- 
இடை.: மந்தணம்‌-ரகசியம்‌. 'அக்கும்‌ புலியின்‌ அதளும்‌ உடையார்‌ 
(பெரியதிருமொழி 9.6 1) 

199 சதுமறை-நான்குவேகம்‌, சதுர்‌, என்ற சொல்‌ சது 
என்று வந்துள்ளது. சங்கரன்‌ ஈசன்‌ சயம்பு சதுமுகன்‌” 
சிலம்பு 10-186) எண்ணம்‌-விருப்பம்‌. எண்ணிய எண்ணியாங்‌ 
கெய்துப என்ற இிருக்குறறா நோக்குக, பதி அண்மைவிளி. 
பதியே என்பது பொருள்‌. பரிபுரம்‌-சிலம்பு, கவியரசர்‌ பரஞ்சோதி 
யார்‌ மறைச்‌ சிலம்படிகள்‌ போற்றி என்றும்‌ “மறையே நமது 
நூபுரமாம்‌' என்றும்‌ பாடியுள்ளனர்‌. (தஇரவிளையாடற்‌ புராணம்‌) 

200 பரிபுரம்‌-சிலம்பு. “இருக்கோ லிடும்‌ மரிபுரக்‌ கோலமும்‌” 
(முத்துக்குமாரசாமிப பிள்காத்தமிம்‌. செங்கிறை. 12) புவனி. 
உலகம்‌. :புவனியில்‌ சேவடி. இீண்டினன்‌ காண்க' என்பர்‌ மணி 
வாசகப்‌.பிரான்‌. 

201 விவித௨உர௬-வேறுபட்டவ(.வம்‌, விவி கமல்‌ (தக்கு 
யாகப்பரணி 506) விதி-பிரமன்‌, ய்‌ லை 


இவாலயச்‌ சருக்கம்‌ 73 


இருவோத்தூர்‌ 
202 வேதபுரி யெனுர்தானம்‌ வேதமியா வையுமீசன்‌ 
பேதமிலா தெவற்றினுக்கும்‌ பிரமாண மயமாக 
நீதிபெற வையமற நிருமலபோ தகமாக : ்‌ 
ஆதியிலே யருள்புரிந்தா னணுக்களவை யறிக்துய்ய. 


205 அருள்புரிச்த சுருதிதனை யாதியயன்‌ முதலான 
சுரர்முணிவர்‌ சகெரிதரவே அுரம்புபெருங்‌ கருணையினு 


லொருதிருவாய்‌ மலர்ந்கருளி யோதுவித்தா னெம்மிறைவன்‌ 


பெரியபதி யதுவேத புரியெனவே பிறங்‌ஒடுமால்‌. 
குரங்கணி முட்டம்‌ 


204 மாடதற்கு வட£ழ்பான்‌ மாருதிசா னகியைமுன்னந 
தேடுவது குறித்தரனார்‌ செர்நெறியாம்‌ பூசைதனைக்‌ 
காடகதநூல்‌ விதியாற்றிக்‌ கருணைபெழற்‌ நதுபெருமை 
கூடுமகுரங்‌ கணிமுட்ட மென்றெவருங்‌ கூறுவரால்‌, 

202 பேதம்‌ இலாது-வேறுபாடு இல்லாமல்‌. வேதம்‌ பொது, 
ஆகமம்‌ சிறப்பு ஏன்று கூறுவது சைவ சித்தாந்தம்‌, ஆகுலின்‌ 
பேதம்‌ இலாது என்றார்‌. 


பிரமாணம்‌. பிரமாணம்‌. போதம்‌-அ.ிவு. அணு- 
ஆன்மா. ஒருவாளினுடைய நுனியை நூறுபாகம்‌ செய்து 
அதில்‌ ஒருபாகத்தகை நூறுபாசம்‌ செய்யின்‌ அதில்‌ ஒரு பாகம்‌ 
ஜீவன்‌ என்று ம்‌2வதாச்வதரம்‌ கூறுவதால்‌ ஆன்மாவை. அணு 
என் றார்‌. 

203 சுருதி.வேதம்‌ (கேட்கப்படுவது) துளும்பு-ததும்புகின்‌.ற. 
“கருணை நிறைந்து அமம்‌ புறமும்‌ துளும்பிவழிர்து' என்பர்‌ 
வள்ளலார்‌. (இருவருட்பர), 


204 மாருதி-௮னுமன்‌. *மாருஇ விரய வார்த்தை' என்பர்‌ 
கவிச்சக்ரவர்த்‌ இகள்‌. (யுத்தகாண்டம) காடகம்‌ என்ற நூல்‌ கூறிய 
படி. அனுமன்‌ பூசை புரிந்தான்‌. இருஷ்ண யசுர்‌ வேதத்தில்‌ காடக 
சாகை உள்ளது, அந்நூலிற்‌ கூறியபடி அ௮னுமல்‌ பூசை புரிந்தனன்‌ 
போலும்‌- ஆராய வேண்டும்‌. 


10 


74 காஞ்சிப்‌ புராணம்‌ 


காயா ரோகணம்‌ 


20௪ அத்தருரை பதிபலவுண்‌ டவனிதனி லதிலதிக 
தத்துவமித்‌ திருக்காஞ்சி தலமெனுநால்‌ அதனிடையே 
பத்திபெறு சிவாலையம்பற்‌ பலவதற்கு ளிதுமிகவும்‌ 
உத்தமமோத்‌ தமங்காயா ரோகணமென்‌் ஜொருதானம்‌. 


வேறு 


206 காலம இறுதி யெய்தல்‌ 

கடைப்பிடித்‌ தங்கண்‌ முன்ன 

மாலயர்‌ தவங்கண்‌ முற்றி 
வரம்பிலர்‌ ச்சனையு மாற்றி 

மேலெம தாயுண்‌ முற்றும்‌ 
வேலையிற்‌ பிதாரி யைய 

வேலவெம்‌ முடல நீயே 
யெடுத்தனை தாங்கிப்‌ பின்னர்‌ 


207 பொஜற்றிருக்‌ கண்ணிற்‌ காலும்‌ 
புனிதமாஞ்‌ சுடரி னாலே 
மற்றவையழற்றி லுன்றன்‌. 
மகாரியா முய்து மென்னப்‌ 
பற்றிய வடியார்‌ வேண்டும்‌ 
பரிசதே புரியு மெம்மா 
னத்றது புரிது மென்றா 
னன்புளோர்க்‌ கேது செய்யான்‌? 
ச டஷ்‌ 

205 அத்தர்‌-சிவபிரான்‌. தத்‌. துவம்‌-சிறப்பு. 3 ஆம்‌ அடி “பத்து 
பேறு சிவாலயங்கள்‌ பற்பலவாம்‌ அவற்றிழ்குள்‌' என்ற பாடம்‌ 
இடைப்பின்‌ பொருள்‌ சிறக்கும்‌. உத்தமோத்‌ தமம்‌-சிறப்புக்குள்‌ 
சிறப்புப்‌ பெற்ற. காய-- ஆரோகணம்‌-காயா ரோகணம்‌. 

205 கடைப்பிடித்து-குறிக்கொண்டு. (கெளிவாக ௮றிந்‌து) 
மால்‌ அயர்‌-இருமாலும்‌ பிரம்மனும்‌. ஏல-பொருத்தமாக. எடுத்‌ 
கனை தாங்க-கையால்‌ எடுத்து உடலில்‌ சுமந்து. எடுத்தனை, முற்‌ 
மீறச்சம்‌. 

207 காலும்‌-வெளிப்படுகின்றட மகார்‌ -புதல்வர்கள்‌. 
வேண்டும்‌ பரிசு-விரும்பப்படும்‌ தன்மை. வேண்டும்‌ பரிசு ஒன்று 
உண்டு என்னில்‌' என்ற திருவாசகம்‌ இங்குப்‌ பொருந்தி 
யுள்ளது. அற்றது-௮அத்தன்மை. புரிதும்‌-செய்வோம்‌. வேற்றுப்‌ 


சிவாலயச்‌ சரூக்கம்‌ 76. 


208 முந்திய வருட காற்பான்‌ 
மூன்றிலக்‌ கஞ்சென்றுற்றுல்‌ 
அந்தமில்‌ காத பேதத்‌ 
துச்ச இதருகமா மென்ப 
ரிந்தவ ண்ணத்தி னாலா 
யிரந்குரந்‌ இிரும்‌பி லன்னாள்‌ 
கந்தமா மலரு ளோர்க்குக்‌ 
கணித்ததோர்‌ பகல தாமால்‌, 


209 இதுகணக்‌ காகக்‌ கூடி 
யியன்மொரு நூறுண்‌ டுற்றால்‌ 
அதுமல ரோன தாயு 
ளா௫ய பரார்த்த மாகும்‌ 
பதுமநற்‌ கண்ணற்‌ இந்தப்‌ 
படியிரு பரார்த்த மானால்‌ 
முதிர்தரு மொருகா ளாக 
மாண்டுநா ரண்டு செல்லில்‌ 


210 அகுதவர்‌ முடியுமாயுள்‌ 
அளவிலாப்‌ பிரமர்‌ போன 
பகுதிமற்‌ ஜொருகா லத்திற்‌ 
பாவிய விருவ ராயுத்‌ 
தொகைபட முடிந்த காலைத்‌ 
கொடர்வினை யெண்ணி லண்ணல்‌ 
இகழ்தர விருவ ரங்கநீ 
இருக்கையா லெடுத்துத்‌ தாங்கி 





பொருள்‌ வைப்பணி. மேல்‌ வரும்‌ பாடல்களில்‌ காலப்பிரமாணம்‌ 
கூறப்பட்டுள்ளன. 


208 நாற்பத்து மூன்று லட்ச வருடம்‌ சென்றால்‌ ஒருசதுர்யுக 
மாகும்‌. இப்படிப்பட்ட சதுர்யுகம்‌ நாலாயிரம்‌ சென்றால்‌ அது 
பிரம்ம தேவனுக்கு ஒரு பகலாகும்‌. கந்தமாமலர்‌- மணம்‌ வீசும்‌ 
தாமரை. ச்‌ 

சிவஞானமுனிவர்‌ ₹ஈண்டும்‌ஓர்‌ இருபான்‌ ஆயிரம்‌ தலையிட்‌ 
டியன்ற நாற்பத்து மூன்றிலக்கம்‌ யாண்டெனப்‌ படுவ கான்கு 
யுகத்தளவை' என்பர்‌. 

209, 210, 211 இப்படி நாறு வருடம்‌ சென்றால்‌ அது (பிரம்‌ 
மனுக்கும்‌) பரார்த்தமாகும்‌. இப்படி. இரண்டு பரார்த்தங்கள்‌ 


76 காஞ்டுப்‌ புராணம்‌ 


211 கெற்றியங்‌ கண்ணிற்‌ நீயா 

னீறுசெய்‌ தாடல்‌ கூர்ந்தார்‌ 

அற்றைகாள்‌ உள்ளான்‌ தானே 
யாதலின்‌ அன்பு மேவி 

மற்றையா ௬டல மேந்தும்‌ 
அவைப்பினுக்‌ கேற்ற காமங்‌ 

கற்றவர்‌ திருக்கா யாரோ 
கணமெனப்‌ புகல்வ ரம்மா. 


212 அத்திருத்‌ தான வைப்பில்‌ 
அருட்டிரு மாது மேனிப்‌ 
பத்தியில்‌ வில்ல மொன்று 
பதித்தன ஞூ வகை மேவி 
நித்திய விதியிற்‌ பூசை 
நிரப்பினள்‌ பிரானைப்‌ போற்றி 
யித்திரு மாறன்‌ மார்பில்‌ 
யெய்திடும்‌ பெருமை பெற்றாள்‌. 





சென்றால்‌ அவனுக்கு ஒருகாள்‌ ஆகும்‌. இப்படி நூறுண்டு 
சென்றால்‌ பிரம்ம தேவனின்‌ ஆயுள்‌ முடியும்‌. இப்படி அளவற்ற 
பிரமர்கள்‌ முடிவர்‌. இப்படிப்‌ பிரமவிட்டுணுக்கள்‌ முடிந்த காலத்‌ 
இல்‌ சிவபிரான்‌ இவர்களின்‌ அங்கங்கலைத்‌ தாங்கி, நெற்றியில்‌ 
உள்ள கண்ணின்‌ நெருப்பால்‌ நீருக்கிக்‌ கூத்தாடுவான்‌. இப்படி 
இருவர்களின்‌ உடல்‌ ஏந்துவதால்‌ (அவ்விடத்தைக்‌) காயா 
ரோகணம்‌ என்பர்‌. 

காயம்‌-- அரோசணம்‌-காயாரோகணம்‌, உடம்பைச்‌ (சிவ 
பிரான்‌) சுமத்தல்‌. இங்குச்‌ சிவஞான முனிவர்‌ “இருவரும்‌ ஒருங்கே 
இறவருங்‌ காலை எந்தையே ஒடுக்கியங்‌ சவர்தம்‌-உருவம்‌ மீ 
தேற்றிக்‌ கோடலாற்‌ காயா ரோகணப்‌ பெயர்‌ அதற்குறுமால்‌-வரு 
மூறை இவ்வாறெண்ணிலா விரிஞ்சர்‌, மாயவர்‌ காயம்மேல்‌ காங்‌இக்‌- 
கருணையால்‌ அங்கண்‌ நடம்புரிந்தருளும்‌ காலமாய்க்‌ காலமும்‌ 
கடந்தோன்‌' என்பர்‌. காயாரோகண 6) 


212. வில்லம்‌-வில்வம்‌. “செஞ்சடைப்‌ பிரானை - வில்லத்தால்‌' 
(சாஞ்சி. காயா. 7) மால்‌-தன்‌-மாறன்‌. திருமகள்‌ திருமாலின்‌ 
'இருமார்பைப்‌ பெற்றது வீல்வ புசையால்‌ 


சதிவாலயச்‌ சருக்கம்‌ 77 


214 பொன்னெனும்‌ பேரோ னங்குப்‌ 
புகுந்தன னுவகை மீக்கொண்‌ 
டன்னசன்‌ தென்பாற்‌ பொய்கை 
யமைந்தன நன்னீ ராடி. 
நன்னிய மத்தாற்‌ பூசை 
நம்பனுக்‌ கினிதி னாற்றிச்‌ 
சென்னியிற்‌ சுமந்த கையன்‌ 
செய்தனன்‌ துதிக ளெல்லாம்‌. 


514 எம்பிரான்‌ முன்னின்‌ றெண்ண 
மேதது கேட்டி, யென்ன 
உம்பர்தங்‌ குரவ னாக 
வுவந்தருள்‌ புரிதி யென்னால்‌ 
இம்பர்யான்‌ செய்த பொய்கை 
இனியநீர்‌ படிந்தோர்‌ யார்க்குக 
தம்பிரான்‌ வேண்டிற்‌ மறல்லாக 
தந்தரு ளென்றா னன்றே. 


215 வேண்டிய அஇுதவு தார 
வீரிய னாத லாலே 
யாண்டகை யவற்கு நல்கி 
யமர்ந்தனன்‌ பின்னு மங்ஙன்‌ 
காண்டகை மறலி யென்னுங 
கடவுடன்‌ பரிவான்‌ மேவித்‌ 
தேண்டிய பொருளா லேம்மான்‌ 
றிருவடி. பூசை செய்ய 


த அ பபப ப ப பபப பப பபப பபப பவம்‌ 
213. பொன்‌-பிரஹ்ஸ்பதி. நம்பன்‌-சவபிரான்‌ நம்பன்‌ மாது 

லன்‌ வெம்மையை ஈண்ணினான்‌” (கம்பன்‌-பால) பிரஹஸ்பதி 

செய்த துதிகள்‌ காஞ்சிப்‌ புராணத்திற்‌ பயின்று இன்பம்‌ பெறுக. 

214  கேட்டி-கேள்‌. உம்பர்தம்‌ குரவன்‌-தேவர்களின்‌ ஆசிரி 
யன்‌. இம்பர்‌-இந்த உலகத்தில்‌. இம்பர்‌ நாட்டிற்‌ செல்வம்‌ எலாம்‌ 
எய்தி. (கம்பன்‌-பாயிரம்‌) தம்பிரான்‌-சிவபிரான்‌. ௮ண்மைவிளி. 
தம்பிரான்‌ அடிமைத்‌ திறத்து” (பெரிய- இளையான்குடி). 

215, உதார வீரியன்‌-தானவீரன்‌. ஆண்டகை-ஆளும்‌ தன்மை 
(அசார்ய பதவி) மறலி:யமன்‌. “மறலியன்ன களிற்றுமிசையோனே' 
(புறம்‌ 13) தேண்டி௰ய-தேடிய. 'தேண்டிநேர்‌ கண்டேன்‌ வாழி” 
என்பது கம்பராடகம்‌ (கந்தர.உருக்காட்டு). 


78 காஞ்ப்‌ புராணம்‌ 


216 ஆருயிர்‌ புரியுங்‌ கன்மத்‌ 
களவிரு பயனை நல்குங்‌ 
காரியர்‌ தென்பா லாசைக்‌ 
காவலு மவர்க்கு நல்கிச்‌ 
சிரிய காஞ்சி மூதூர்‌ 
செனித்தவர்‌ நினைத்தோர்‌ கேட்போர்‌ 
பேரதி கார மொன்றும்‌ 
பிறத்திபோ வென்றான்‌ பெம்மான்‌. 


217 தென்புலத்‌ தவர்க்குச்‌ செய்யுந்‌ 

திறனுறு கரும மந்த 

நன்புலத்‌ தாற்றி லெய்து 
நலமெவர்‌ புகறற்‌ பாலார்‌£ 

பொன்பெயர்‌ வாரக்‌ தந்தப்‌ 
புராதனப்‌ பிரானப்‌ போற்றி 

லின்புடன்‌ அவர்பாற்‌ பூமா 
னேவல்செய்‌ திருக்கு மன்றே. 

216. கன்மத்தளவு-கருமத்துக்‌ கேற்ற படி, இருபயனை- 
நன்மை தீமைகளை. தென்பரல்‌ ஆசை-தெற்குத்‌ இசை, “ஆசையின்‌ 
அளவும்‌ எல்லா உலகமும்‌ தானே அள்வான்‌'. (கம்பன்‌-யுத்த. 
அங்கதன்‌) பிறத்தி-உன்‌ அதிகாரத்திற்குப்‌, புறம்பானது. 
புங்கவன்‌ தோன்றித்‌ தென்‌ திசைக்‌ கிறையாம்‌ புரவளித்‌ தெமை 
வணங்குளர்க்கு-மங்கலில்‌ தண்டம்‌ இயற்றில்‌ அன்றுனக்கு 
மாளும்‌ இப்பதமென விடுத்தான்‌. (காஞ்சி காயா. 13) 

17. தென்புலத்தவர்‌-பிதிரர்கள்‌, “பிதிரராவார்‌ படைப்புக்‌ 
காலத்து அயனால்‌ படைக்கப்‌ பட்டதோர்‌ கடவுட்சாதி' என்பர்‌ 
பரிமேலழகர்‌. புகறல்‌-புகல்தகல்‌ (சொல்லுதல்‌) ௮கல்தல்‌ என்பது 
அகறல்‌ என்று வருவது போல்‌ வந்தது, பொன்‌ பெயர்‌ வாரம்‌- 
வியாழக்கமுமை. பூமான்‌-மலரின்‌ கண்‌ வீழ்‌ ஜிருக்கும்‌ மான்‌ 
போன்ற திருமகள்‌-(கலைமகள்‌ எனினும்‌ குற்றமில்லை) பிரஹஸ்பதி 
அறிவுக்கு உரியவன்‌ அகையாலே. 


இவாலயச்‌ சருக்கம்‌ 79 
மஞ்சணீர்க்‌ கூத்தர்‌ 
216 மற்றொரு தானத்‌ தெம்மான்‌ 
மஞ்சணீர்க்‌ கூத்தரென்னும்‌ 
பொற்றிரு நாம மெய்திப்‌ 
பொருந்துவர்‌ உமையாண்‌ மேவும்‌ 
அற்றைகாட்‌ டூநீ ராடி 
யரிசனக்‌ காப்புச்‌ சாத்தி 
உற்றநீர்‌ நதியா யோடி. 
யுலகெலாங்‌ கமழ்ந்த தன்றே. 
512 அன்னநீர்க்‌ கன்பு கூர்ந்தே 
யாருயி ருய்ய வங்கண்‌ 
மன்னினன்‌ சுயம்பு வான 
மணிமய லிங்க மாகி 
முன்னவன்‌ விளையாட்‌ டாரே 
முற்றுணர்‌ தருவார்‌ அந்தச்‌ 
சின்மயன்‌ றனைப்பினெண்ணிற்‌ 
சித்தரங்‌ கணுகிப்‌ போற்றி. 


மவன்‌ அப மபவ்வெயய டட படபட வெவ்‌ அபய ைய பவை பவை வய வகைக்‌ அவடை மய்ய யட பவை ப பவை வடைய மை யவையயை சகச வவவவைவைககவயை களை வசைச்‌ காவை மா ககைகவனர ளட வவ கிானக்‌ படட டாட கம்‌ 


218. எம்மான்‌-சிவபிரான்‌. அற்றைநாள்‌-அக்காலதத்‌.தில்‌. 
அகரச்சுட்டு-பிராட்டி பெருமானைப்‌ பூசித்த பழைய காலத்தைச்‌ 
சுட்டுகிறது. அன்று என்பதே அற்றை என்று வேற்றுருக்‌ 
கொண்டது. மென்தொடர்க்‌ குற்றிய லுகரம்‌ வன்தொடர்க்‌ 
குற்றிய லுகரம்‌ ஆதல்‌ விதியாதலின்‌, ஓன்று என்பது ஓற்றை 
என்றும்‌ என்றைக்கும்‌ என்பது எற்றைக்கும்‌ என்றும்‌ வ௫வன 
வற்றைக்காண்க. அரிசனம்‌-மஞ்சள்‌. உற்றநீர்‌-ரீராடியதீர்த்தம்‌. 
கொம்பு மஞ்சளின்‌ காப்பணிந்து மெய்குளிர ஆடும்‌ நீர்‌ மணம்‌ 
கமழ்ந்தெழூஉப்‌-பம்பு மஞ்சள்‌ நீர்‌ ஈதியெனப்‌ புடைபரந்து 
சேறலும்‌' (காஞ்சிப்‌-சித்திரம்‌ 2) 


219, சுயம்புவான-தானே தோன்றிய. தான்தோன்றி என்று 
இம்மொழி வழங்கப்படும்‌. கருவூரை அடுத்த சிறு குன்றில்‌ எழுநீ 
தருளி உள்ள பெருமானைத்‌ தான்தோன்றிப்‌ பெருமான்‌ என்பர்‌. 
லிங்கம்‌ ஆச மன்னினன்‌ என்று ஒட்டுக சின்‌ மயன்‌-அ௮றிவுமயமான 
சிவபிரான்‌. 


80 காஞ்டுப்‌ புராணம்‌ 


220 இருமுன்னர்ச்‌ சித்த தீர்த்த 
மென்றொரு தீர்த்தங்‌ கற்பித்‌ 
ுரியவர்‌ நீரா னண்ண 
லுவந்தருள்‌ பூசை முற்றி 
யரிதணி மாதி சித்தி 
யடைந்தன ராத லாலே 
சுரர்முத லெவருஞ்‌ சித்தே 
சுரமென்று புகல்வர்‌ காமம்‌, 


௮ கூறிய தீர்த்த மங்கோர்‌ 

கூவமா மதன துண்மை 
தேறியே யிரவி மைந்தன்‌ 

றிருப்பெயர்‌ நன்னாண்‌ கயழ்கிற 
பேறென யோக இத்தி 

பெறுவது திண்ண மாயும்‌ 
மாறிலா துவகை யாவு 

மருவிடு மதற்கொப்‌ பின்ருல்‌. 


அவுக ய என வன வவாகனைுவத்ம வலைக்கு படையாக த வடி எக்வபால்கை, 


220. கற்பித்து-படைத்து. அ௮ணிமாதிசித்து-௮ணிமா முத 
லான சித்திகள்‌, சித்தி எட்டாம்‌: அவை அணிமா, மகிமா, லகிமா, 
கரிமா, பிரார்த்தி, பிரகாமியம்‌, ஈசத்துவம்‌, வசித்துவம்‌, என்ன 
இயம்புப' (பொருள்‌ தொகை நிகண்டு, 694) சான்றோர்கள்‌ சித்தி 
அடைச்ததால்‌ சித்தேசுரம்‌ என்பர்‌, சித்திகளின்‌ தன்மையும்‌ 
வன்மையும்‌ பொருள்‌ தொகை நிகண்டு 695 முதல்‌ 702 வரை 
உள்ள சூத்திரங்களால்‌ விளக்கப்பட்டுள்ளன காண்க. 


- 22, கூவம்‌-கிணறு. 'கூவத்தின்‌ சிறு புனலைக்‌ கடலயிர்த்தல்‌ 
ஓவ்வாதோ கொற்ற வேந்தே' என்பர்‌ கவிச்சக்கரவர்த்திகள்‌ 
(யுத்த. வீடணன்‌) : இச்சொல்‌ கூவல்‌ என்றும்‌ வழங்கப்படுகிற து: 
இரவிமைந்தன்‌-சனிபகவான்‌. சித்த இர்த்தத்தில்‌ முழுகற்குரிய 
நாள்‌ சனிக்கிழமை ஒன்ற கூறப்பட்டுள்ளது. சிவஞானமுனிவர்‌ 
“கற்றை வெங்ககிர்க்‌ கடவுள்‌ காளையும்‌ (ஞாயிற்றுக்கமமை) சேர்த்‌ 
துள்ளார்‌. (சித்திரப்‌ படலம்‌ 4), 


இவாலயச்‌ சருக்கம்‌ 81 
அரி சாபந்‌ தீர்த்தார்‌ 
52௨ அரியதன்‌ வடபா லாக 
வரிசாபர்‌ இர்த்த தானம்‌ 
விரிவதன்‌ பெருமை கூறி 
விளங்கய துரைப்பன்‌ கேண்மோ 
வொருதின முன்னாள்‌ தத்த 
முரிமையின்‌ பகையினாலே 
கருணையில்‌ அசுரர்‌ மற்றக்‌ 
கடவுள ,ரமர்மீக்‌ கொண்டார்‌. 
22 பகலிரா வாக லக்கம்‌ 
பாரிய வருட மூண்ட 
விகலமை விலாம லாற்ற 
விளைத்தன ரமர ரன்னாட 
புகலவர்க்‌ காய மாயன்‌ 
பொருபெரு கேமி யோடுங்‌ 
ககபதி மீது வந்து 
கடவுளர்க்‌ இரங்கித்‌ தாக்க 
பப்ப ப பபபப ப ப்பபபபபபப்பப்ப்ப்பவவ 

225. வடபால்‌-வடக்குப்‌ பக்கத்தில்‌. கேண்மோ-கேளுங்கள்‌: 
மோ. முன்னிலையில்‌ வரும்‌ அசை. கருணை இல்‌ அசுரர்‌ என்ற 
தெஈடர்‌ ஆசிரியர்‌ “இரக்கம்‌ என்று ஒரு பொருள்‌ இலாத கெஞ்சி 
னர்‌ அரக்கர்‌” என்ற கம்பகாடனின்‌ பொன்‌ மொழியில்‌ தோய்ந்‌ 
தவர்‌ என்பதைப்‌ புலப்படுத்துகறது, அமர்‌-போர்‌. மீக்‌ கொண்‌ 
டனீர்‌-மிகு.தியாகக்‌ கொண்டார்‌”. "ஊற்றம்‌ மீக்‌ கொண்ட வேலையாள்‌. 
என்பர்‌ கம்பநாடர்‌. (யுத்த, வருணன்‌) 

ஆ; லக்கம்‌-லட்சம்‌. பாரிய வருடம்‌-தேவ வருஷம்‌. ஆத்தச 
மிகுதியாக. அவர்க்குப்‌ புகலாயமாயன்‌ என மயற்றுக. புகில்‌* 
ச.ரணாகஇ. ககப.தி-கருடன்‌. ககபதி ஊர்தி காத்ததை (கஜேந்திர 
மோட்சம்‌). கடவுளர்‌-தேவர்‌. தாக்க-அசுரர்களுடன்‌ போர்செய்ய. 
திருமால்‌ சரணாகத ரட்சகன்‌ என்பதை ஆசிரியர்‌ இங்குக்‌ கூறுவது 
(ஆசிரியரின்‌) பெருந்தன்மையைப்‌ புலப்படுத்துகிற.து. இங்குச்‌ 
இிவஞானமுனிவர்‌ போர்‌ நிகழ்ந்த வருடங்களை எண்‌ இல்‌ ஆண்டு 
கள்‌ என்றுர்‌. 


14 


8 காஞ்சிப்‌ புராணம்‌ 


284 வீறுசீர்த்‌ தினகரேசன்‌ 
முன்னர்வெவ்‌ விருளே யென்னப்‌ 
பாறினர்‌ தருவர்‌ யாரும்‌ 
பருவர லுழமந்தார்‌ தங்கள்‌ 
கூறெனும்‌ குரவன்‌ வெள்ளி 
குலப்பிதா பிருகு வென்பான்‌ 
மாறிலா வவன்றன்‌ அன்னை 
மதிநுதற்‌ கியாதி யென்பாள்‌. 


22௦ அன்னவ ராச்சி ராம 
மடைந்தன ரஞ்சி யாசான்‌ 
பன்னியாங்‌ கியாதி யன்ன 
பான்மைகண்‌ டபயம்‌ நல்டஇப்‌ 
பொன்னிய லாச்டுி ராமம்‌ 
புகுத்தித்தான்‌ வாயி னின்றாண்‌ 
மன்னுகே சவற்குத்‌ தானோர்‌ 
மாமியென்‌ பதனை யுன்னி 


224, இனகரேசன்‌-சூரியன்‌. தகுவர்‌-அ௮சுரர்‌. *தகுவன்மேல்‌ 
குலிச வேல்‌ எடுத்து உறைத்திட வீசினான்‌. (பரஞ்சோ இ-திருவிஃ 
யாடல்‌. இந்திரன்‌ பழிதீர்த்த 20) கூறு-சார்பு (கட்சி). குரவன்‌ 
குரு-வெள்ளி-சுக்கிரன்‌. சுக்கிரனின்‌ த்தை பிருகு. தாய்‌ கியாதி, 


225 அன்னவர்‌-தோற்ற அசுரர்கள்‌. ஆச்சிராமம்‌-முனிவர்‌ 
கள்‌ தங்கும்‌ இடம்‌. ஆச்சிரமம்‌ என்பது ஆச்சிராமம்‌ .என்.று 
வழங்கப்பட்டுள்ள.து. (பாச்சில்‌-ஆச்சிராமம்‌). ஆசான்‌-ஆசிரியன்‌. 
ப்ன்னிஃ-மனைவி. (யாதி) ௮பயம்‌-௮டைக்கலம்‌, ௮-பயம்‌-அபயம்‌, 
பயம்‌ குன்றி இருங்கள்‌ என்று கூறிப்பாதுகாத்தல்‌. “அபயதானம்‌' 
என்பன்‌ கம்பன்‌ (வீடணன்‌ அடைக்கலப்‌ படலம்‌) வாயில்‌-வரச.ற்‌ 
படி.. கேசவன்‌-இருமால்‌. இருமகள்‌ கியாதியின்‌ மகள்‌. மாமியைச்‌ 
கண்டால்‌ மருமகன்‌ காணி அசல்வது பழங்கால முஹை. இதை 
உணர்ந்த இயொது, திருமால்‌ நாணித்‌ திரும்பட்டும்‌ என்று வாசலில்‌ 
நின்றாள்‌. இலக்குவன்‌ தாரையைக்‌ சண்டபோது இருந்த 
கோலத்தைக்‌ கவிச்சக்கரவர்த்திகள்‌ “மாமியர்‌ குழுவின்‌ வந்தானாம்‌ 
ஏனமைக்தன்‌ சிற்ப” என்று நயமுறக்‌ கூறியதை இங்குக்‌ 


கருதுக, 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 83 


௦௨௦6 தானவர்‌ தரும நீ தே துர்‌ 
தமதுபா லிரக்க மெய்தி 
மானிவள்‌ வாயி னின்றாண்‌ 
மதியிலி யென்றே மாமி 
யானவ டன்னைக்‌ கொல்லு 
மளவினிற்‌ பிருகு வென்போன்‌ 
மோனமாஞ்‌ சமாதி நீங்கி 
முறைமையோ விதுவென்‌ நுன்னி 


௦ ஆயவள்‌ தான்நின்‌ மாமி 
யியல்பினால்‌ ௮இக மாகுக்‌ 
தூய பார்ப்பினி யினாளைத்‌ 
துணித்தனை கொலைமேம்‌ கொண்டா 
யோய்விலா தாக மான 
பிறவிநீ யொருபான்‌ மேவ 
மாயவ பெறுதி யெம்மான்‌ 
வரமென துடைமை யாகில்‌. 


பில்திவ பப்பு பட ப்ப வய வவ ணத வ்ப படவ யவயய பயல்‌ வய பட வைய தைத்ய பவை வய கைகள்‌ ப பவன்‌ ய்‌ வன்க ையை வ்கலைக வயதினை எவன்‌ வரப வைப அவையவை, கலன்‌ அனானி கரப்ட்‌ 


226. தாரனவர்‌-அசுரர்‌. (கனு என்பவள்‌ மரபினர்‌ ஆதலின்‌ 
தானவர்‌ என்ற பெயரைப்‌ பெற்றனர்‌) தனு என்பவள்‌ கர்சிப 
முனிவரின்‌ பனைவி. “தனு உவந்து ஈன்றாள்‌ தானவர்‌ தம்மை* 
என்று பாகவதம்‌ கூறும்‌. (6ஆம்‌ கந்தம்‌ தக்கன்‌ படைப்பு 24) 
கொல்லும்‌ அளவினில்‌ கொன்று கொண்டிருக்கும்‌ சமயத்தில்‌. 
மோனம்‌-மெளனம்‌. 


227. அ௮திகம்‌-டிறப்புக்கு உரியவள்‌. துணித்தனை-துண்டாக்க 
விட்டாய்‌, அகம்‌-உடல்‌. ஒருபான்‌-பத்து. “ஒன்று முதலாப்‌ 
பத்தூர்ந்து வரும்‌-எல்லா எண்ணும்‌ சொல்லுங்காலை, ஆன்‌ இடை. 
வரினும்‌ மானம்‌ இல்லை' என்ற விதிப்படி ஒருபது என்ற சொல்‌. 
ஒருபான்‌ ஆயிற்று. (தொல்‌. உருபியல்‌. 27) எம்மான்‌ வரம்‌ 
எனது உடைமையாகில்‌ பெறுதி எனமாற்றுக. வரம்‌-அனுகி 
இரகம்‌ (இருவருள்‌). இப்பகுதியில்‌ சிவஞானமுனிவர்‌ வழங்கிய 
பாடல்கள்‌ வெகுளிச்சுவையின்‌ விஸ்வரூபங்கள்‌. படித்து மகிழ்க 
(அரிசாப-3,6), 


நக்‌ காஞ்டுப்‌ புராணம்‌ 


528 என்றனன்‌ சீறி யங்ஙகன்‌ 

எழுந்தனன்‌ வெள்ளி யான 

தன்‌ றனிக்‌ குமரற்‌ கூவிச்‌ 
சம்புவி னருளி னாலே 

யுன்றன தன்னை யுய்வான்‌ 
உணர்த்தினை தருதி யென்ன 

அன்றவன்‌ கொணர்ந்தா னெம்மான்‌ 
அருளுளோர்க்‌!கரிதே தம்மா ? 


8௨09 வருந்தினன்‌ ஹறெளிக்து மாயோன்‌ 
வரந்தரு காஞ்சி மூதூர்‌ 
இருந்தது நீல கண்டத்‌ 
தெம்மிறை யுள்ளா ளென்னே 
பொருந்திய குறைகள்‌ தீரப்‌ 
போக்குவன்‌ என்று போகித்‌ 
இருந்தின ரவலக்‌ தீர்க்குக்‌ 
இருப்பெருங்‌ காஞ்சி சேர்ந்தான்‌. 





228. குமரற்கூவி-மகனை அறைத்து. சம்பு-சிவபிரான்‌, 
உய்வான்‌-யான்‌ உய்யும்‌ பொருட்டு. உணர்த்தினை தருக-எழுப்பித்‌ 
தருக. இறப்பு என்பதுபெருர்‌ தூக்கம்‌. ஆகையால்‌ துயில்பவரை 
எழுப்புவதுபோல்‌ எழுப்பித்‌ தருக என்றான்‌ முனிவன்‌. எது அரி.து 
என்பதை அரிது எது என மாற்றுக, செய்யமுடியாத செயல்‌ 
யாது என்பது அதன்‌ பொருள்‌. இப்பாடல்‌ வேற்றுப்‌ போருள்‌ 
வைப்பணி. 


229, தெளிந்து-கலக்கம்‌ நீங்கி, காஞ்சியில்‌ எம்‌ இமை 
உள்ளான்‌-குறைகள்‌ போக்குவன்‌ என்று அறிந்து திருமால்‌ 
அவலம்‌ இர்க்கும்‌ காஞ்சி உற்றான்‌. மீலகண்டத்து எம்‌ இறை 
ள்ன்பது கருத்துடை மொழி. ஈஞ்சு வருத்தாது காத்தவன்‌, சாயம்‌ 
வருத்தரது காப்பான்‌ என்ற கருத்து உள்ளே பொதிந்துள்ளது. 
அவலம்‌-சோகம்‌, “பிறைமுடிச்சடைப்பிரான்‌ உளன்‌ : மனுப்பிரு்‌ 
ஐந்து உள: யாம்‌ உளேம்‌: இனிக்குறை எமக்கு எவன்‌ என்‌. 
தேறினான்‌' என்று சிவஞானமுனிவர்‌ பேசுவார்‌. (அரிசாப. 9). 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 85 


590 கருதிய தருளுஞ்‌ சைவக்‌ 
கங்கைநீ ராடி யேறி 
மருவுமை வன்ன மான 
மனுவினீ றணிக்து முற்றிச்‌ 
சுருதியின்‌ வடிவ தான 
சூதநன்‌ னீழற்‌ பெம்மான்‌ 
இருவடி புகழ்ச்து போற்றித்‌ 
திருவருள்‌ பெற்று மீண்டு 


5௮.1 பூசனை புரிந்து முன்னம்‌ 
போற்றிய கச்ச பேசன்‌ 
மஹேசுறு திருமுன்‌ னாகத்‌ 
தங்கறு.புனித மான 
வாசிர மஞ்செய்‌ தன்பால்‌ 
அ௮வ்விடை யனலைந்‌ தாக்கி 
யீசனை யுன்னி யுன்னி 
இருந்தருந்‌ தவமுன்‌ செய்தான்‌. 


290. சைவக்‌ கங்கை-சிவகங்கை. ஐவன்னம்‌ ஆனமனு-ஐக்து 

எழுத்துக்களால்‌ ஆக்கப்பட்ட மந்திரம்‌. பஞ்சாட்சரம்‌. வன்னம்‌- 
எழுத்து. சுருதி-வேதம்‌. சூதம்‌-மாமரம்‌, நீழல்‌-நிழல்‌. 'பாதிவம்‌, 
இன்.றேய்‌ ரீழல்‌ காண்டலும்‌ இலமே'(ஞானாமிர்‌.தம்‌ 64). சிவஞான 
முனிவர்‌ இருமால்‌ கொண்ட சைவக்கோலத்தை ஓஒவியமாகவே 
வடித்துள்ளார்‌. 
... 251, முன்னம்‌-தான்‌ ஆமையாய்‌ அவதரித்த அக்காலத்தில்‌. 
கச்சப-ட்சசன்‌-கச்சபேசன்‌, கச்சபம்‌- ஆமை, அனல்்‌ஜ்து- 
பஞ்சாக்கனி. புதிய காஞ்சிப்புராணத்தில்‌ சிவஞான மூனிவர்‌ 
*ஐந்தழல்‌ மத்தி நின்று அருந்தவம்‌ உஞற்றினான்‌' என்பர்‌. தவம்‌ 
செய்பவர்கள்‌ ஐந்து நெருப்பின்‌ நடுவில்‌ நின்று தவம்‌ புரிவதைப்‌ 
பட்டினத்துப்‌ பிள்ளையார்‌ “ஐவகை நெருப்பின அழுவத்து சின்றும்‌' 
என்று திருவிடைமருதூர்‌ மும்மணிக்‌ கோவையில்‌ இருவாய்மலர்ம்‌ 
தருளினார்‌, (19). நான்கு பக்கத்தில்‌ உள்ள அக்கினியையும்‌ மேலே 
தூக்கும்‌. சூரியனையும்‌ சேர்த்துப்‌ பஞ்சாக்கினி என்பர்‌, 


86 காஞ்டுப்‌ புராணம்‌ 


௦92௦ பின்னரச்‌ தரியா கத்திற்‌ 
பிரான்றனைப்‌ போற்றுங்‌ காலை 
மூன்னொரு லிங்க மாக 
மூர்த்தியங்‌ குறக்கண்‌ ணுற்றான்‌ 
அ௮ன்னதிம்‌ சுருதி வெவ்வே 
றறைந்திடும்‌ பூசை முற்று 
நன்னிய மத்தாற்‌ செய்தா 
ஞாதைனங்‌ கவன்முன்‌ னின்றான்‌. 


84 நாதனே ! போற்றி போற்றி 
நாயினேம்‌ கஇடையூ றெயப்தும்‌ 
போதெதலாங்‌ கருணை செய்யும்‌ 
புராணனே ! போற்றி யென்றே 
மாதவன்‌ போற்ற வீசன்‌ 
ம௫ழ்ந்தனம்‌ வரங்கே ளென்னப்‌ 
பேதுநீ யடிய னே ற்கெம்‌ 
பிரானிடு பிருகு சாபம்‌ 





292 அந்தரியாகம்‌-மானசபூசை. (அகப்பூசை) இப்பூசையைப்‌ 
பற்றி அறிய விரும்புவோர்‌, சிவஞான போதம்‌ 9 ஆம்‌ சூத்திரத்தில்‌ 
ஆய்ந்து தெளிக. மண்‌ முதல்‌ என்று தொடங்கும்‌ வெண்பா 
இப்பூசையைக்‌ குறிப்பாற்‌ கூறும்‌. இப்பாவை விரிவுபடுத்தி 
அருணந்தி சிவனார்‌ நாட்டும்‌ இதயந்தானும்‌ நாபிதனில்‌ அடியாய்‌- 
ஞாலமுதல்‌ தத்துவத்தால்‌. எண்‌ விரல்‌ காளத்தாய்‌-மூட்டுமோ 
கினிசுத்த வித்தைமவர்‌ எட்டாய்‌-முழு இதழ்‌ எட்டு ௮க்கரங்கள்‌ 
மூறைமையில்‌ உடைத்தாய்க்‌ காட்டு, கமலாசனமேல்‌ ஈசர்‌ சதா 
சிவமும்‌-கலா மூர்த்த மாமிவற்‌.றின்‌ கண்ணாகும்‌ சத்தி-வீட்டை 
.யருள்‌ சவன்சூர்த்தி மானாகச்‌ சத்தி மேலாகி நிற்பன்‌ இந்த ' 
வினைவறிந்து போற்றே' என்று சிவஞான சித்தியில்‌ பேசுவார்‌. 

மூர்த்தி- சிவபிரான்‌ வெவ்வேறு-வேறுவேறுவிதமாக (பல 
விதமாக) நியமம்‌-முறை. 


235. புராணன்‌-பமழமையானவன்‌, “புண்ணிய, புராதன, 
புதுப்பூப்‌ கொன்றைக்‌ கண்ணி வேய்ந்த கயிலை மாயக' என்பார்‌ 
பட்டினத்தடிகள்‌. “எம்பிரான்‌ அடியனேம்கு பிருகு இடு. சாபம்‌ 
பேது நீ்‌ எனக்‌ கொண்டு கூட்டுக. எம்பிரான்‌ விளி. சாபம்‌-சாபத்‌ 
தால்‌ வந்த. பேது-வருத்தத்தை. நீ.நீக்குக, . (பெடைமயில்‌ 
சாயலாள்‌ தன்‌ பேது கண்டு ஆங்கு மீண்டேன்‌' என்று நந்தட்டன்‌ 
கூறுவான்‌. (சிந்தா. சனக, 187), 


சவாலயச்‌ சருக்கம்‌ 877 


584 என்றவன்‌ உரைக்க கோக்க 
யீசனங்‌ கருளிச்‌ செய்வா 
னன்றரி கேட்டி யெம்பால்‌ 
நண்புளோ ருரைத்த மாற்றம்‌ 
பொன்றுத லரிது மற்றுச்‌ 
சிலாலிபி போலும்‌ யாவும்‌ 
வென்றுளார்‌ குறைகண்‌ டாரை 
வெகுளினும்‌ விலக்கற்‌ பா.ற்றோ. 


255 கருணையு மற்று லன்னார்‌ 
கருதியே சினப்ப ராகற்‌ 
பரிபவ மன்று தீயோர்‌ 
பரிகரித்‌ துறுதி செய்தால்‌ 
பெரியவரன்பா லெம்மைப்‌ 
பிரானெனக்‌ கொண்டார்க்‌ குற்ற 
கதரியல ரெமக்கு மிக்க 
கரியல ர௬ண்மை யீதால்‌. 
கணத்த அண்ட வன பத்து அண டவுட- அனந்த ட பதத அட அகவ ததா அம்வம்‌ அம்ல்பை 
234 நன்று-ஈல்லது. மறுப்பவர்கள்‌-முன்பு கூறவேண்டிய பண்‌ 
பாட்டுவாசகம்‌ இது. அரி-திருமாலே. ௮ண்மைவிளி. பொன்று 
தல்‌- -(பலிக்காமல்‌) அழிந்து போவது. சிலாலிபி-கல்லின்‌ பொறிக்‌ 
கப்பட்ட எழுத்து. “நல்லார்‌ ஒருவர்க்குச்‌ செய்த உபகாரம்‌-கல்‌ 
மேல்‌ எழுத்துபோற்‌ காணுமே' என்ற பாடல்‌ இங்கே கருதத்‌, 
தக்கது. யாவும்‌ வென்‌ றுளோர்‌-முனிவர்கள்‌. விலக்கற்பா ற்றோ- 
போக்கும்‌ எளிமை உடையதா? 


235. அ.ற்றால்‌- -அதைப்போன்றதே. பரிபவம்‌ . ௮ன்‌.று அவ. 
மானம்‌ அன்று. :பரிபவம்‌ என்பது பிறரால்‌ பட்டால்‌. ௮ன்றோ£ 
என்று -தருமபுத்திரன்‌ கூறுவான்‌. (வில்லி-டஇிருட்டினன்‌ தூ.து.-16). 
பரிகரித்து-ரிவர்த்தி செய்து, உறுதி செய்தால்‌-ஈன்மையாகக்‌ 
கருதினால்‌. தீரியலர்‌- பகைவர்‌. தியோர்‌ ஆயினும்‌ பரிகரித்தால்‌ 
பெரியவர்‌. எம்மைப்‌ பிரான்‌ என்று கொண்டார்க்குத்‌ தரியலர்‌ 
எமக்குத்‌ தரியலர்‌ என்று பிணைத்துப்‌ பொருள்‌ காண்க, 


இங்கு இராம பிரான்‌ சுக்கிரீவன்‌ பால்‌ நின்னைச்‌ செற்றவர்‌ 
என்னைச்செற்றார்‌, இயரே எனினும்‌ உன்னோடு உற்றவர்‌ எனக்கும்‌ 
உற்றார்‌” என்று கூறியது பினைவுக்கு வருகிறது. 


86 காஞ்சு புராணம்‌ 


286 அனையரில்‌ தலைமை சான்ற 
வரரவர்‌ அவர்சொல்‌ போற்ற 
லுனதுமா கடனுன்‌ பால 
தாருயிர்க்‌ குறுதி செய்தல்‌ 
பனவன துரைத வாதாற்‌ 
பரிந்‌ துநீ புரியும்‌ பூசை 
வினையமுங்‌ குறைக டீர்க்கும்‌ 
வெறுவிய தாகா தென்றும்‌ 


847 புவியின துபகா ரத்தின்‌ 
பொருட்டுநீ யொருபா னான 
பவமது செறிதி யின்ன 
பான்மையா லெவரும்‌ போற்ற 
விவிதம தான சால்பு 
மேவுதி பிறவி யான 
வவைவரும்‌ அகக்தை தீர்த்தே 
யாரருள்‌ புரி மென்றான்‌. 


2809 பேறினி யிதன்மே லுண்டோ 
பிறையணி யிதழி கங்கை 
யாறணி கடவு ணாமம்‌ 
அரிசாபம்‌ தீர்த்தா ரென்றே 
கூறினர்‌ புவியி னுள்ளோர்‌ 
குலமுனி சாபக்‌ தானும்‌ 
மாதநிலாப்‌ புகழ்மை யான 
மாயவன்‌ றனக்கு மன்றேற, 
235... அனையரில்‌- அத்தகைய சான்றோர்களில்‌.. வரக்மேலான 
வூர்‌. அவர்‌ சொல்‌ போற்றல்‌ உனது மாகடன்‌ (௮.து) உன்‌ பாலது 
ஆருயிர்க்கு உறுஇ செய்தல்‌. பனவன்‌-அந்தணன்‌, தவாது£ 
தப்பாது. வெறுவியகாகாது-வீணாகப்‌ போகாது. 

837. ஒருபான்‌ ஆனபவம்‌-பத்து அவதாரம்‌. செறிதி-௮டைக, 
விவிதமான-பலவகைப்பட்ட. சால்பு-நிறைவு. அகந்தை-அகங்‌ 
காரம்‌. ஆர்‌அ௮ருள்‌-மிக்க அருள்‌. 

236. பேறு-பாக்கியம்‌. பேறினி இதன்மேல்‌ உண்டோ என்ற 
தொடர்‌ பெரியபுராண அமுதக்‌ கடலில்‌ ஆசிரியர்‌ முகர்ந்து 
கொண்டது. (பெரிய. கண்ணப்பர்‌ 185) இ தழி-கொன்றைப்பூ. 





“௫ 


வாலயச்‌ சருக்கம்‌ 89 


திரிகால ஞானேசுரம்‌ 


294 கட்டிசை யிதன்பாலாகக்‌. 
கெழுமியே பிறவித்‌ துன்பம்‌ 
வீட்டுகல்‌ குறித்துப்‌ பாசு 
பதநிலை முனிவர்‌ பல்லோ 
ரீட்டின ரிலிங்க மொன்றவ 
விடைப்பட நிறுவி பிசன்‌ 
முட்டுணை நெறியிற்‌ போற்றித்‌ 
தலைவன தருண்மீக்‌ கொண்டு. 


240 சிற்றறி வகனைப்‌ போக்கித்‌ 
இரிகால ஞானம்‌ யாவும்‌ 
பெற்றனர்‌ பெறுத லாலே 
பிரானவன்‌ றனது நாமஞ்‌ 
சொற்றிரி கால ஞானே 
சரனென விளங்கிற ருமால்‌ 
மற்றதன்‌ வடபா லாக 
மாதங்க ரென்னு முன்னோர்‌. 








“தண்ணார்‌ இதமித்‌ தாராய்‌ சரணம்‌' (திருவாரூர்ப்‌ புராணம்‌ 
இந்திர. 47) சாபம்‌ புகழ்மை ஆன”: ஏன்று நயம்படப்‌ பேசு 
கின்றார்‌ ஆசிரியர்‌. 


239. வீட்டுதல்‌-அமித்தல்‌. பாசுபதம்‌-பசுபதியை வணங்கும்‌ 
சைவசமயம்‌. ஈட்டினர்‌-சம்பாதித்தனர்‌. அவ்விடை-அந்த 
இடத்தில்‌. தாள்‌-- துணை-தாட்டுணை. துணைத்தாள்‌ என மாற்றுக, 
துணை-இரண்டு. துணை விளக்கு எரியும்‌ நிலைவிழிப்‌ பேழ்வாய்‌- 
தோகைமண்‌ புடைக்கும்‌ காய்புலி (கல்லாடம்‌. 6.9). 


240. சிற்றறிவு-பாசஞானத்தையம்‌ பச ஞானத்தையும்‌. 
இரிகாலம்‌-முக்காலம்‌. பிரான்‌-வள்ளல்‌ (சிவபிரான்‌) அதன்வட. 
பால்‌-திரிகால ஞானேசுரத்துக்கு வடக்குப்‌ பக்கத்தில்‌, 


12 


டு காஞ்சிப்‌ புரர்ணம்‌ 
மதங்‌&சுரம்‌ 
அலி] உலைதரு பொறிக இந்து 
மொருப்படு மதனை நாடிப்‌ 
பலனுறப்‌ பூசை செய்த 
பான்மதங்‌ கச மென்பர்‌ 
தலமதன்‌ மேல்பால்‌ முன்னர்ச்‌ 
சக்கரப்‌ பாணி யண்ணல்‌ 
வலனுறு தான வேசன்‌ 
மாபலி யென்பான்‌ முன்போய்‌, 


அபிராமீசுரம்‌ 


242 வாமன வுருவ மாக 
மண்ணளந்‌ தஇிடுவா னுன்னிக்‌ 
கோமள லிங்க மொன்று 
குறித்தவ ணிறுவிப்‌ போற்றச்‌ 
சேமமாய்‌ அவர்க்கு ஈல்குஞ்‌ 
சிற்பரம்‌ பொருளா மையன்‌ 
தாமபி ராம ரூபநீ 
தரித்தவன்‌ றன்மு னின்ருர்‌. 


241. உலைதரு-பல இடத்தில்‌ திரிகின்ற. “உலைய விட்டாய்‌ 
எனில்‌ சொல்லவினிவாயுமுண்டோ”. (தாயுமானவர்‌, சுகவாரி) 
ஒருப்படும்‌-ஓரிடத்திலே நிலைத்திருக்கும்‌. பலன்‌-பயன்‌, மாதங்கர்‌ 
என்னும்‌ முனிவர்‌ பூசை செய்த டுடம்‌ மதங்கசம்‌. 


அதன்மேல்பால்‌-அ௮ந்த மதங்கீசத்திற்கு மேற்குப்‌பக்கத்தில்‌. 
சக்கரபாணி-திருவாழியைக்‌ கையில்‌ தறித்த இருமால்‌. கானவ-- 
ஈசன்‌-தானவேசன்‌,. அசுரர்களுக்குத்‌ தலைவன்‌, குளகம்‌. ஞ்‌ 


242. வாமன உருவாக-மகுட்டையான வடிவத்துடன்‌. 
கோமளம்‌-அழகு. சித்பரம்‌ பொருள்‌-அறிவுக்கு மேலே இருக்கும்‌ 
இறைவன்‌. “அருகு சார்ர்சனன்‌ அறிவின்‌ உம்பரான்‌' என்று 
கம்பராட்டாழ்வார்‌ பகர்வர்‌. (கம்ப, பால, கையடை) அபிராம 
ரூபம்‌-மனத்துக்கு இனிய வடிவம்‌. “அபிராம இங்கு வருக என்று 
திருப்புகழ்‌ பேசும்‌, 


திவாலயச்‌ சருக்கம்‌ 91 


248 கூரிய நேமி யோனுங்‌ 

குறித்தமூ வடியி னாலே 

பாரினை யளக்கும்‌ பண்பும்‌ 
பரவுமவ்‌ வுருவி னாலே 

பேருறு ஈலமும்‌ வேண்டிப்‌ 
பெற்றன னாத லாலே 

யேருறு மபிரா மீச 
மெனப்பெயர்‌ விளங்கிற்‌ நன்றே. 


அயிராபதேசுரம்‌ 
இங்கி அறைந்தவத்‌ தலத்தின்‌ மேல்பார்‌ 
லயிரா பதேச மென்றும்‌ 
திறந்திடும்‌ மகவா னூர்தி 
தெய்வப்பா லுததி தன்னுள்‌ 
பிறக்தயி ராப தப்பேர்‌ 
பெற்றது பூசை முற்றிக்‌ 
குறைந்திடா வலியும்‌ பெற்றுக்‌ 
குஞ்சரேர்‌ இரனாக்‌ தானம்‌. 


வேறு 
இட்டசத்து 
945 அனையதன்‌ மேல்புறத்‌ தரத னத்தினிற்‌ 
புனைமணி மண்டபம்‌ பொலிய நின்றது 
வனைதர வரியது மயனும்‌ புகழ்க்திடறி 
ட இனியது பிரானுறையிட்ட சித்தியே. 


௪ அ அ அ பபப பபப பபப படப்பை வலையை 

243. நேமியோன்‌-சக்கரம்‌ ஏந்திய இருமால்‌. பரவும்‌-ஞானி 
களால்‌ புகழப்படுகின்‌ ற, வேதத்திலேயே புகழப்பட்ட அவதாரம்‌ 
வாமனம்‌. ஆதலினால்‌ ஆசிரியர்‌ “பரவும்‌ அவ்வுரு' என்றார்‌. பரவும்‌ 
என்பதற்கு எல்லா வுலகத்திலும்‌ வியாபிக்கும்‌ என்றும்‌ கூறலாம்‌. 
ஏர்‌-அ.மகிய. 

244, மகவான்‌-இந்திரன்‌, நாறு யாகம்‌ செய்து பெற்ற 
பதவியை உடையவன்‌ ஆகையால்‌ இந்திரனை மகவான்‌ என்பர்‌. 
:மதவான்‌ மைந்தன்‌ இலைகண்டும்‌' (வில்லிபாரதம்‌. இருட்டினன்‌ 
தூது) ஊர்தி-வாகனம்‌. பால்‌உததி-பாற்கடல்‌. குஞ்சரம்‌-யானை 

245. பிரான்‌ உறை இட்ட சித்தி. அனையதன்‌ மேல்‌ புறத்து. 
(உள்ள.து ௮.து) மயன்‌ புகழ்ந்திடற்கு இனியது என்று கூட்டுக 


92 காஞ்சிப்‌ புராணம்‌ 


246 அத்தல மதனிடை யமலன்‌ பூரண 
சத்திகொ டுறைதருக்‌ தருமம்‌ மேவிய 
வித்தக முனிவரர்‌ யோகர்‌ வேண்டிய 
சித்திபெற்‌ றுடையது சிறப்பி னான்‌. றது. 


247 பார்க்கவர்‌ குலப்பயோ ததிக்குட்‌ பான்மதி 
போற்குல வியமழைப்‌ புனித வேதியன்‌ 
தார்க்கம லப்புய-தீசி யென்பவன்‌ 
கூர்க்கதிர்‌ வேற்கரக்‌ குபனோர்‌ மன்னவன்‌ 





வனைதர அரியது-படைக்க முடியாத சிறப்பைப்‌ பெற்றது. மயன்‌, : 
அசுரத்தச்சன்‌. அரதனம்‌-ரத்தினம்‌. புனை-அலங்கரிக்கப்பட்ட. 
(புன மணி மண்டபம்‌ பொலிய எய்தினான்‌' என்று கம்பன்‌ 
பேசுவான்‌. கம்பன்‌ நினையவும்‌ அரியது என்றான்‌. இவர்‌ வனணதர 
வரிய.து என்்‌இறார்‌. கம்பகாடனின்‌ கவிதை ஒளி இங்கே 
பட்டுள்ளது. 





246 அமலன்‌, பூரண சக்தி கொடு உறை தரும்‌. அ௮மலன்‌- 
நிவபிரான்‌. (மலம்‌ இல்லாதவன்‌). பூரண சத்தி-அருட்சக்தி, 
தருமம்‌ மேவிய-தருமத்திலே நிலைத்து நின்‌ ற. வித்தகம்‌-ஆச்சரியப்‌ 
படத்தக்க. “பிறர்களுக்கு அரிய வித்தகன்‌” என்னும்‌ திருவாய்‌ 
மொழித்‌ தொடருக்கு உரைவகுத்த ஈம்பிள்௯ள இங்ஙனம்‌ பொருள்‌ 
கூறியுள்ளார்‌. (1 8.1). வித்தாம்‌ என்‌ற சொல்லுக்குப்‌ பரிமேலழகர்‌ 
ச.துரப்பாடு என்று உரை வகுத்தார்‌. (அறம்‌, புகழ்‌. 5) ஆன்றது- 
பழமையானது. 


்‌ 247 பார்க்கவகுலம்‌-பிருகுவின்‌ மரபு. பிருகு என்ற சொல்லி 

லிருந்‌.து- -தத்திதார்த காமம்‌ ஆக-பார்க்கவ என்று சொல்‌ உண்டா 
யிற்று. பயோததி-பாற்கடல்‌. பயம்‌-பால்‌. உததி-கடல்‌. “திரை 
கெழுபயோததி துயிலும்‌ தெய்வ வான்‌ மரகதமல்‌",. (பால-திரு 
அவதாரம்‌ 31). பால்மதி-வெண்மையான சர்திரன்‌. தார்க்கமலப்‌ 
புயம்‌ என்ற கொடரைக்‌ கமலத்‌ தார்ப்புயம்‌ என்று பிரித்துக்‌ 
கூட்டுக. கமலத்தார்‌-தாமரைமாலை. அந்தணருக்கு உரிய து. 
தாமரை மாலை. குபன்‌, ஓரு அரசன்‌ பெயர்‌, இவன்‌: தச்‌. 
முனிவரின்‌ ண்பன்‌, “ஒருவரும்‌ கேண்மை: என்பர்‌ சிவஞான 
முனிவர்‌. (இட்டசித்தீச்‌ சரப்படலம்‌, 4) 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 93 


246 அறைதரு மிருவரு மளவி னட்பு நீஇ 
யுறைதரு காலையி லுரைத்தி றத்தினான்‌ 
மறையவன்‌ மறையவர்‌ வலிய ரென்றன 
னிறையவர்‌ வலியரென்‌ நிறைவன்‌ கூறினான்‌. 


249 முடுகின ரிருவரும்‌ வெகுளி முற்றியே 
நெடியது பொழுதுநின்‌ நுரை ரப்பினார்‌ 
வடுவிலாக்‌ குலத்த;9 மானம்‌ யாரையும்‌ 
விடுவதோ ? வுலகியல்‌ விலக்க லாகுமோ ? 


250 வேதியன்‌ தெய்வநா லனைத்தும்‌ வேதிய 
ராதிசால்‌ முறைமையே யறைய மன்னவ 
னோதினன்‌ பழு துரை யென்னென்‌ அுன்னியே 
மோதின னவனது முரணு மார்பினே. 


251 அரசனும்‌ பெருவலி யங்கை வாளினா 
லிருதுணி படமுனிந்‌ தெறிய வேதியன்‌ 
மரபினிர்‌ புகரினை மனத்தி லுன்னியே 
கதுரையிடை வீழ்ந்தனன்‌ றவத்தின்‌ மேன்மையால்‌, 


248 நட்புறீஇ-நட்பால்‌ ஒன்றுபட்டு உரைத்திறக்‌ இனால்‌- 
பேசும்‌ முறைப்படி, மழறையவன்‌-ததீசி, இறைவன்‌-குபன்‌, 
அரசனும்‌, முனிவனும்‌ தம்‌ தம்‌ சாதியே உயர்ந்தது என்றனர்‌. 
சாதிப்‌ போராட்டம்‌ பண்டே உண்டு என்பதற்கு விசுவாமித்திர 
னுக்கும்‌, வசிட்டனுக்கும்‌ இடையே நிகழ்ந்த போராட்டமே 
சான்று. 

249 முடுகனர்‌-வேகமானார்கள்‌, உரைமிரப்பினார்‌-சொற்களைப்‌ 

பெருக்கினார்‌. குலத்து அபிமானம்‌ யாரையும்‌ விடுவதோ என்று 
(வேற்றுப்‌ பொருள்‌ வைப்பணி) ஓரு பெரிய உண்மையை ஆசிரியர்‌ 
கூறுகின்றார்‌. இதனால்‌ ஆசிரியரின்‌ உலகியல்‌ அறிவு புலனாகிறது. 
அ௮பிமானம்‌-பற்று, விலக்கல்‌ ஆகுமோ-ஓதுக்கமுடியுமோ? கம்பர்‌ 
வீடணன்‌ வாயிலாகக்‌ “குலத்துமானம்‌ தீர்ந்திலன்சிறிதும்‌' என்று 
குறிப்பர்‌. (யுத்த. கும்பகர்ணன்‌ 2. 
- . 250. அஆதிசால்‌-பழமைமநி ரம்பிய முறைமை - ஒழுக்கம்‌. 
அறைய-(கிறப்பித்துப்‌) பேச. பழுது உரை:-குற்றம்‌ மிக்க சொல்‌, 
என்‌-(கூறுவதற்குக்‌ காரணம்‌) யாது, மோதினன்‌-அடித்தான்‌. 
(அடித்தவன்‌ முனிவன்‌), ப 


251 அ௮ங்கை-௮சங்கை- கையகம்‌ என மபரற்றுக, கையின்‌ 


94. காஞ்சிப்‌ புராணம்‌ 


௨52 அறிதரு புகரவ னணுகி வாளினன்‌ 
மறிதரு த$ீசியை மனுவின்‌ வன்மையா 
னெ.றிபட வெழுப்பின னிலைமை யாவையும்‌ 
பிறிபட வுணர்ந்தனன்‌ பேசல்‌ மேயினான்‌. 


2௦9 பரையுமை பராவிய பதியங்‌ கன்னவள்‌ 
கருணையி னுருவமாங்‌ காஞ்சி மாநகர்‌ 
பெரியதத்‌ தலத்தினிற்‌ பெரிதும்‌ யாவர்க்கு 
மிருமையு மருளுவ திட்ட சித்தியே. 


254 பத்தியின்‌ முதிர்ந்தவர்‌ பரம யோகிகள்‌ 
சித்திபெற்‌ றுடையது ; சிவானு பூதியின்‌ 
முத்தியை விரும்பினோர்‌ முறையிற்‌ போற்றுவது : 
அத்தனத்‌ தாணி யாயமரு கின்றதே. 





கண்கொண்ட. அகம்‌- இடம்‌. முனிந்து எரிய - கோபித்துவீச௪. 
கவத்தின்‌ மேன்மையரன்‌-ததீசிமுனிவன்‌. புகரினை-சுக்கிரனை. 
“வெள்ளி தன்னை நினைந்து சழ்வீழ்ந்தான்‌' (காஞ்சி. இட்டசித்தி5), 


மன்னவனும்‌ முனிவனும்‌ புரிர்த போரை : வயிரப்‌ பூசல்‌ ்‌ 
என்று காஞ்சிப்‌ புராணம்‌ பேசும்‌ (சிவஞானமுனிவர்‌). 


2௦2 வாளினால்‌ மறிதரு-வாளால்‌ இறந்த, “மறிந்து மகன்தனைச்‌ 
சுட்‌ (அரிச்சந்திர. மயான.) மனு- மிருதசஞ்சீவினி என்ற 
மந்திரம்‌ (இறந்த மந்திரம்‌ பெறக்‌ கச்சன்‌ சுக்கிரனுக்குச்‌ செய்த 
தொண்டுகள்‌, பட்டபாடுகள்‌, கைக்கிகாக்காமம்‌ முதலான 
செய்திகல்‌ வியாசர்‌ ஆஇபருவத்தில்‌ (பாரதம்‌) விவரித்துள்ளார்‌. 
பி.றிபட-தெளிவாக. உணர்ந்தனன்‌-அறிர்து, முற்றெச்சம்‌, பேசல்‌ 
மேயினான்‌-சொல்லத்‌ தொடங்கினான்‌, 

233 , பரைஉமை-பராசக்தியாகிய உமாதேவி, இருமையும்‌- 
இம்மைப்‌ பயனையும்‌ மறுமைப்‌ பயனையும்‌, 


294 பக்தர்‌, யோகிகள்‌, சித்திபெற்ற இடம்‌. சவானுபூ தியில்‌- 
சிவபிரானை ஞானவழியில்‌ கண்ட அனுபவ முதிர்ச்சியால்‌, 
அத்தன்‌-சிவபிரான்‌. அத்தாணி-அரசு இருக்கும்‌ இடம்‌. அண்டத்‌ 
தமராகள்‌ சூழ அத்தாணி உள்‌ அங்கு இருந்தாய்‌” என்பது 
பெரியாழ்வார்‌ மணிமொழி, 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 96 


255 இனையவித்‌ தன்மையவ்‌ விட்ட சித்தியிற்‌ 
புனிதனைப்‌ பூசனை புரிந்து பெற்றனன்‌ 
வினையம தடைதர மிருத மின்மையை 
நினைவினை முடிப்பது நிகரி லாது, 


256 நீயுமத்‌ தலத்தினை நினைவி னெய்தியே 
காயம இீறிலாக்‌ கவினும்‌ வச்சிரத்‌ 
தாயின வுருவமு மதியமும்‌ பெறீஇ 
யேயின செய்தியென்‌ றெழுக்து போயினான்‌. 


257 பேசிய ததுகடைப்‌ பிடிய தாக்கியே 
யீசனை யன்பினால்‌ இட்ட இத்தியி 
லாசில னாடியே யதிவி தப்பெரும்‌ 
பூசனை முற்றினான்‌ புனித மு.ற்றினான்‌, 


256 வச்சிர வுருவமு மடி.வி லாமையு 
மச்சமி லுறுதியு மதன மேன்மையும்‌ 
இச்சையில்‌ யாவையு மிட்ட சித்தியிற்‌ 
பச்சிம முகப்பிரான்‌ பாலித்‌ தானோ. 





255 புனிதனை-சிவபிரானை. புனிதனைப்‌ பூசனை புரிந்து மிருதம்‌ 
இன்மையைப்‌ பெற்றனன்‌ எனக்‌ கூட்டுக. மிருதம்‌ இன்மை- 
மரணம்‌ இல்லாமல்‌ இருத்தல்‌. பெற்றனன்‌- அடைந்தேன்‌. மழை 
தவழ்மிடற்றுப்புத்தேள்‌ மலரடிவழுத்திப்‌ பெற்றேன்‌, விழைதரு 
மிருத சஞ்சீவினி' (புதிய காஞ்சி. இட்ட சித்தி 8). 

256 காயமது-உடம்பின்கண்ணே. ஈறுஇலா-முடிவு அடை 
யாத. கவின்‌-அழகு. வச்சிரத்தாயின-வச்சிரத்தால்‌ ஆக்கப்பட்ட. 
உருவம்‌-உடல்‌. “உருவமும்‌ உயிரும்‌ ஆகி ஓதிய உலகுக்கெல்லாம்‌ 
பெருவினை பிறப்புவீடாய்‌' (அப்பர்‌ தேவாரம்‌-பதிகம்‌ 63 பாடல்‌ 3) 
மதியம்‌-மதிப்பு. பெறீஇ-பெற்று. 

257 கடைப்பிடியதாக்கி-உறுதியாகப்பற்றி. “ஈன்மை கடைப்‌ 
பிடி என்று ஆத்திரூடி பேசும்‌ ஆசு இலான்‌-குற்றம்‌ இல்லாத 
வன்‌. பூசனை முற்றினான்‌-நித்திய வழிபாட்டைச்‌ செய்து முடித்‌ 
தான்‌. “சிறப்பொடு பூசனை: என்று தொடங்கமும்‌ குறளுக்குப்‌ பரி 
மேலழகர்‌ வரைந்த உரையைக்‌ காண்க. புனிதம்‌ முற்றினான்‌- 
தூய்மையை நிரம்பப்‌ பெற்றான்‌. 

256 வச்சிர உருவம்‌-வச்சிரம்‌ போன்ற உடல்‌ மடிவு-சோம்‌ 
பல்‌. மச்சம்‌ இல்‌-குற்றம்‌ இல்லாத. மதன மேன்மை-மன்மதனைப்‌ 


96 காஞ்சுப்‌ புராணம்‌ 


259 சாற்றிய விவைபெறுச்‌ தத௫சியே கிப்போ 
யேற்றனன்‌ குபன்றனை யிடது தாடனா. 
லாற்றலி னுதைத்தன னவையின்‌ வந்துக்‌ 
கூற்றெனச்‌ சினந்தனன்‌ முவவுத்‌ தோளினான்‌. 


260 சுற்றிய பரிசனத்‌ தொகையுஞ்‌ சூரராய்‌ 
மற்றுள வீரரும்‌ வலியின்‌ பாலதாய்‌ 
வெற்றிகொ ணாற்படை வெள்ளம்‌ யாவையுக 
தெற்றென வெழுந்தனர்‌ சினந்து நோக்கினார்‌. 


261 எளியனோர்‌ பனவனென்‌ றிகழுமுள்‌ எத்தாற்‌. 
கொளுவிய பலபடைக்‌ குழுக்கொண் டோச்சினர்‌ 
வளவிய கரிபரி வளைந்த மன்னனு 
மளவில செருவெலா மாற்றி னானரோ. 


262 பனவன தெரிவிமிப்‌ பார்வை தன்னினால்‌ 
இனமுடன்‌ விடுபடை. யெரிரந்து போயதால்‌ 
சனமுட னரசனுச்‌ தாழ்ந்து சாம்பினா 
னனகன தன்பர முன்யாவ ராற்றுவார்‌. 





போன்ற அழகு: இச்சையில்‌ யாவையும்‌-விரும்பிய யாவற்றையும்‌, 
பச்சிம முகப்பிரான்‌-மேற்கு நோக்கிய முகத்தை உடைய சிவ 
பிரான்‌ (சத்தியோசாதம்‌). பாலித்தான்‌- திருவருள்‌ செய்தான்‌.” 

259 ஏற்றனன்‌-எதிர்த்துப்‌ போர்புரிக்கான்‌. ஏற்ருாக்‌ 
இடாதார்‌ இலை என்பது இன்றறிந்தான்‌” (பெருக்தொகை.1199) 
இடதுதாள்‌ தனால்‌ - இடக்காலால்‌. குவவுத்தோளினான்‌- திரண்ட 
தோள்களை உடைய குபன்‌. 

260 பரிசனம்‌-பரிவாரம்‌. சூரராய்‌-வீரம்‌ உடையவராய்‌. 
தெற்றென-விரைவாக, 'பெற்றவை பிறர்‌ பிறர்க்‌ கார்த்தித்‌ தெற்‌ 
றெனச்‌ செலவுகடை கூட்டுதிராயின்‌'. (பொருகர்‌ ஆற்றுப்படை. 
174-175). நச்சினார்கினியர்‌ தெற்றென என்பதற்குக்‌ கடுக என்று 
உரைவரைந்தார்‌. 

261 பனவன்‌-பமீராமணன்‌. கொளுவிய - தூண்டப்பட்ட. 
“குறுமுயால்‌-எம்கேள்‌ இதன்‌ அகத்து உள்வரி காட்டீமேர- 
காட்டீயா யாயிற்‌ சதநாய்‌ கொளுவுவேன்‌'. என்று சினப்பாள்‌ 
கலித்தொகைத்‌ தலைவி. (நெய்தல்‌, 27.பா. 18. 19. 20, வரிகள்‌.) 
வளவிய-வளமான. செரு-போர்‌, ஆற்றினான்‌-செய்கான்‌. 


262 பனவனது எரிவிழிப்‌ பார்வை என்று பிரிக்க. 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 97 


269 பார்த்தன னரசனப்‌ பனவன்‌ வன்மையை 
கூர்த்திதன்‌ னருளென முழுது மெண்ணியே 
யேத்‌ துவன்‌ யானுமென்‌ றிசைந்து கேசவன்‌ 
சிர்த்திருவடியினைச்‌ சிந்தித்‌ தானரோ. 


264 வந்தனன்‌ மாதவன்‌ மன்னர்‌ மன்னன்முன்‌ 
சிந்தனை யென்னெனச்‌ செப்ப மன்னவ 
னச்தணன்‌ றதீசியென்‌ பவனை யாரமர்‌ 
வெந்திறல்‌ புரிம்‌துயான்‌ வெல்ல வேண்டுமால்‌. 


265 என்பது கேட்டமா லெம்பி ரான்றன 
தன்புடை வேதியன்‌ அவனை யாவரே 
வன்பிகல்‌ வெல்பவர்‌ மதியிலாயவன்‌ 
முன்புசென்‌ றிரக்குவ னென்ன முன்னினான்‌. 


266 அதிர்மறைத்‌ ததீசிபா லறவு மாயுளின்‌ 

.... முதிர்தரு பனவஞாய்‌ முந்தி வந்துநின்‌ 
றிதுபொழு துன்னையொன்‌ றநிரக்கின்‌ றேனது 
சதிர்பெறு மறையவ தருதி யென்றனன்‌. 





எரிவிழி-நெருப்புபோன்றகண்‌. விடுபடை-அரசனால்‌ விடப்பட்ட 
ஆயுதங்கள்‌. விடுபடையை வட நாலார்‌ அஸ்திரம்‌ என்பர்‌, அவை 
அம்பு, சக்கரம்‌ முதலானவை. வேல்‌, வாள்‌, முதலான வற்ழைச்‌ 
சத்திரம்‌ என்பர்‌. இதை அடியேனுக்குக்‌ கூறியவர்‌ திரு கம்பன்‌ 
அடிப்பொடி. அனகன்‌-சிவபிரான்‌. இப்பாடல்‌ வேற்றுப்‌ பொருள்‌ 
வைப்பணி. 


263 சூர்த்தி-சிவபிரான்‌. யானும்‌ ஏத்துவன்‌-நானும்‌ புகழ்‌ 
வேன்‌ என்று கருதி. கேசவன்‌-திருமால்‌. சிந்தித்தான்‌-தியானித்‌ 
தான்‌. 


264 மாதவன்‌-இருமால்‌, சிந்தனை என்‌ - கவலையாது. ஆர்‌ 
அமர்‌-கொடும்போர்‌, திறல்‌ புரிந்து-ஆற்றலைக்‌ காண்பித்து. 


265 எம்பிரான்‌-சிவபிரான்‌. வன்பு-வன்மையான. இகல்‌- 
போர்‌. இரக்குவல்‌-யாசிப்பேன்‌. முன்னினான்‌-முன்சென்றான்‌. 


266 அறவும்‌-மிகவும்‌. ஆயுளின்‌-வயதால்‌, முதிர்தரு-முதிர்ச்சி 
யடைந்த. சதிர்பெறு-சதுரப்பாடு பெற்ற மறையவ-வேதங்‌ 
களைக்‌ கற்றவனே. 

13 


58 காஞ்டுப்‌ புராணம்‌ 


267 ஆயது மாயையென்‌ நறிந்து வேதிய 
னீயிவண்‌ வர்ததும்‌ நினவு மெண்ணினன்‌ 
தூயதன்‌ நற்புதச்‌ சோதிப்‌ பேரரு 
ளேயினர்‌ தோல்வியு மெய்தற்‌ பாலதோ. 


268 ஈசன தடியவ ரென்று மீறிலா 
ராசிலர்‌ துன்பிலர்‌ ௮ச்ச மோவிலார்‌ 
வீசிய புகமினர்‌ வென்றி மெய்யினர்‌ 
பேசுவ தரிதவர்‌ பெருமையுண்‌ மையால்‌. 


269 அன்னவ ரடிப்பொடி யானு மாதலின்‌ 
பொன்னியல்‌ நேமிநீ புகலு கின்றது 
நன்னிலை யன்றென வுறுதி காட்டினான்‌ 
இன்னது கரணுமா லிளகி காணியே. 





267 ஆயது-அச்செயல்‌. வந்ததும்‌-வர்த காரணமும்‌. நினை 
வும்‌- எண்ணமும்‌. தூயது அன்று-உன்‌ செயல்‌ துய்மை உடைய 
தன்று. அற்புதச்‌ சோதி-சிவபிரான்‌, எங்கும்‌ ஒளிமயமாக இருந்‌ 
தும்‌ ஈம்‌ கண்களுக்குப்‌ புலப்படாமையால்‌ அற்புதச்‌ சோதி என்‌ 
ரூர்‌. பேரருள்‌ ஏயினர்‌ தோல்வியும்‌ எய்தற்பாலதோ'? என்ற 
தொடர்‌ “வீரம்‌ என்னால்‌ விளம்பும்தகையதோ” என்று பாடிய 
சேக்கிழாரின்‌ திருவுள்ளத்தைப்‌ பிர திபலிக்கின்‌ றது. 


268 ஈறு இலார்‌-அழிவற்றவர்‌. ஆசிலார்‌-குற்றம்‌ ௮.ற்றவர்‌. 
வீசிய புகமினர்‌ என்பதைப்‌ புகழ்‌ வீசியவர்‌ என்று கூட்டுக. 
புகழை மதியாது வீசி எறிந்தவர்‌ என்று பொருள்‌ கொள்க. 
வென்றி மெய்யினர்‌-வெற்றியைத்‌ தருகின்ற சத்தியத்தைக்‌ 
கடைப்பிடிப்பவர்‌. பேசுவது அரிது-சொல்வது முடியாது. 
உண்மை- உண்மையாக, நம்பிக்கை ஊட்ட உண்மை என்று 
கூறினர்‌. 


269 அடிப்பொடி- திருவடியில்‌ தூளாக இருப்பவன்‌. சான்‌ 
மோர்கள்‌ தம்மைத்‌ கொண்டர்‌ அடிப்பொடி என்று கூறிக்கொள்‌ 
வது மரபு. அகோரதேவர்‌ ;வாதவூர்ச்‌ செம்மலடிப்‌ பொடியாகித்‌ 
இகழ்வாம்‌' என்று வேதாரணிய புராணத்திற்‌ பாடிஞர்‌. 
(பாயிரம்‌ 11) நே.மி-சக்கரத்தை ஏந்தியவனே. உறுதி-வைராக்கி 
யம்‌. இன்னது-இகறை. இளகி-பக்திக்கு உருகி, காணி-தோற்றுப்‌ 
போனேமே என்று வெட்கம்‌ உற்று, 


தவாலயச்‌ சருக்கம்‌ 9 


270 யானிவ ணிரக்கவு மிரங்கி லானிவன்‌ 
ருனொரு பனவனித்‌ தகைமை ஈன்றெனா 
ஈனமி லுருவுட னேமி யேந்தினான்‌ 
வானவ ரனைவரும்‌ வந்து தோன்றினார்‌. 


971 பாழிவா னவர்படை பனவன்‌ மெய்யுறப்‌ 
பூமியா யினதது புதுமைப்‌ பாலதோ? 
வாழிமா தவன்விட வடுவி லாப்புக 
மாமிமாப்‌ படையையு மங்க ணுங்கினான்‌. 


272 புனிதன தருச்சனை புரிந்து பெற்றபே 
ஜினையது கேள்வியா லிசைக்து ளோரெலா 
மனயவன்‌ பூசனை யாத ரித்திட 
நினைகிலாப்‌ பவமதே நெடிது போலுமால்‌. 


2738 பரனரு ஸிவனொரு பனவன்‌ பெற்றபே 
ஜொருவரும்‌ பெற்றில ர௬ுண்மையென்றுமா 
லரிதரி திவன்றனை யடைந்து பூசனை 
புரிகென மன்னவற்‌ புகன்று போயினான்‌. 


வெ 





270 இத்தகைமை-இக்தத்‌ தன்மை, ஈனம்‌ இல்‌-இழிவில்‌ 
லாத. கேபி ஏந்தினான்‌-சக்கரத்தைத்‌ தரித்தான்‌ (போருக்குத்‌ 
தயாரானான்‌) வானவர்‌-தேவர்கள்‌. 


271 பாழி-பலம்‌, “விடப்பா.மி வாய்‌ வெவ்‌ அரவக்‌ கொடி 
வேந்தன்‌” (பாகவதம்‌ 10, கந்தம்‌ சுபத்திரை 81). பூழி-புழுதி. 
வடு-குற்றம்‌, நுங்கினான்‌-(எளிதாக) விழுங்கினான்‌. “நூறு நாறு 
குடங்க(ள்‌)ஞும்‌ நுங்கினான்‌' (கம்ப, யுத்த, கும்பகர்ணன்‌). 


272 புனிதனது அருச்சனை புரிம்து-சிவபிரானை வழிபட்டு, 
பேறு-பயன்‌ (லாபம்‌) 'முன்பு பெறப்‌ பெற்ற பேறோ முடிவில்லை”. 
(கம்பன்‌, யுத்த, இரணியன்‌). பவம்‌-பாவம்‌. இவ்வரலாற்றைக்‌ 
கேள்விப்பட்டும்‌ சவபூசையை ஆதரிக்காத பாவம்‌ பெரியது 
என்று கூறி ஆசிரியர்‌ இரங்குகின்றார்‌. 


273 பரன்‌ அருள்‌ இவன்‌-சிவபிரானின்‌ திருவருளைப்‌ பெற்ற 
இந்தத்‌ ததீசி முனிவன்‌. ஒரு-ஒப்பற்ற, அரிது அரிது-௮ருமை! 
அருமை! திருமால்‌ ததர முனிவன்‌ பெற்ற பேற்றை வீயக்‌ 
இன்றுான்‌. 


100 காஞ்டுப்‌ புராணம்‌ 


2214 ஈசனது றையுளாம்‌ இட்ட சித்தியிற்‌ 
பூசனைபு ரிந்தனர்‌ புரா னத்தவ 
ராசி லரளவிலா ததன்றென்‌ பாலது 
காசினி புகழ்தரு ஈச்ச பாலையம்‌, 
வேறு 
கச்சபாலையம்‌ 
272 கால சங்கையின்‌ கணக்கிறட்‌ திறுதியாங்‌ காலை 
மூல வாருயி ரிலாப்பின மாற்றுவான்‌ மன்னிப்‌ 
பால காட்டத்தெம்‌ மிறையவன்‌ பார்முத லகில 
கால முந்தொலைத்‌ இருந்தனன்‌ கவுரியும்‌ தானும்‌, 





274 புராதனக்‌ தவர்‌- பழைய தவ௫ிகள்‌, ௮௪ இலர்‌-குற்றம்‌ 
இல்லாதவர்‌. புதிய காஞ்சிப்‌ புராணம்‌, போரை விவரிக்கவில்லை. 
சுருக்கமாகக்‌ கூறுகிறது. *ததசி எய்தி வேத்தவை வேந்தன்‌ 
சென்னி, எவ்வமில்‌ இடத்தாள்‌ ஓச்சி உகைக்தனன்‌ இவனுக்‌ 
கென்று-தெவ்வெனச்‌ சமரின்‌ ஏற்ற மாயணச்‌ செயிர்த்து வென்‌ 
மரூன்‌”? என்று சில அடிகளால்‌ விளக்கிய பெருமை சிவஞான 
முனிவருக்குரியது. இலவ்வரலாற்றைச்‌ சங்கரவிலாசம்‌ ஈயம்பட 
விவரிக்கும்‌. 

275 காலசங்கை-காலத்தின்‌ எண்ணிக்கை, கணக்கு இறந்‌.து. 
அளவு கடந்து. இறுதி ஆம்‌ காலை- உலகம்‌ முடிவடையும்‌ ஊழிக்‌ 
காலத்தில்‌, உயிர்‌ இஃைப்பு-ஆன் மாக்களின்‌ தளர்ச்சி, ஆன்மாக்‌ 
கள்‌ பலவிதமான பிறவிகள்‌ எடுத்துக்‌ தளர்ச்சி அடையும்போது, 
அவைகள்‌ அமைதியாக இருக்க இறைவன்‌ பிரளயத்தை உண்‌ 
டாக்குகின்றான்‌. அப்போது ஆன்மாக்கள்‌ எவ்விதமான விகார 
மும்‌ இன்றி அமைதியாக இருக்கும்‌ 

சிவஞானபோதம்‌ முதற்‌ சூத்திரம்‌ இதனைச்‌ சுருக்கிக்‌ கூறும்‌, 
உள்ளதாகிய உலகம்‌, கருமமலம்‌ பரிபாகம்‌ ஆதற்பொருட்டு 
ஓடுங்கி : ஆணவமலம்‌ பரிபாகம்‌ அதற்பொருட்டு மீளவும்‌ உண்‌ 
டாம்‌. இந்தக்‌ கருத்தை 'மலத்தால்‌ ஆம்‌' என்றார்‌ மெய்கண்டார்‌. 


பால நாட்டத்‌ தெம்‌ இை-நெற்றியிற்‌ கண்ணை உடைய சிவ 
பிரான்‌, சிவபிரானின்‌ வலக்கண்‌ தொழில்‌ புரியச்‌ செய்யும்‌ 
இடக்கண்‌ உறங்கச்‌ செய்யும்‌, நெற்றிக்கண்‌ சாந்தியை வழங்கும்‌. 
ஆதலின்‌ இங்கு ஆசிரியர்‌ நெற்றிக்‌ கண்ணைப்‌ பற்றிப்‌ பேசுவது 
சாத்திர வழக்குடன்‌ இசைந்துள்ளது. தொல்த்து-ஓடுக்கி, 
கவுரி-உமாதேவி. அச்சொல்லின்‌ டபாருள்‌, வெண்ணிறம்‌ 


இவாலயச்‌ சருக்கம்‌ 107 


276 அகில காலத்தி னீறுதியும்‌ அழிவுரறு ததனாற்‌ 
சகல காரண மாவது காஞ்சியந்‌ தலத்திற்‌ 
பகுதி யாவைக்கு மூலமா கியபர மாணுச்‌ 
குகுதி யாகவே யுறைதரும்‌ அ௮துசகச்‌ சாரம்‌. 


211 அதுதி ரண்டொரு திவ்விய லிங்கம தான 
இதுப ரன்புரி யைந்தொ.ரி னிலையம தென்பர்‌ 
புதுவ தன்றிது பூரண புராணமாம்‌ புனித 
௦திவி ரிந்தவர்‌ யோகிக ளருள்பெறு வரதம்‌, 


216 பிரமன்‌ முன்னரே யன்னலிங்‌ கத்தினைப்‌ பெரிதும்‌ 
பரவி யன்பினில்‌ அருச்சனை புரிந்தனன்‌ பணிய 
உரிய யாவையும்‌ படைத்திடும்‌ தொழமிலையு முதவிக்‌ 
கருணை கொண்டரன்‌ மணிருடி கவித்தனன்‌ கரத்தால்‌. 


உள்ளவள்‌ என்பதாகும்‌. உமை அம்மை இமவானின்‌ பெண்ணா 
கப்‌ பிறந்தபோது டனிமலை அரசனுக்கேற்ற வெண்ணிறத்தோடு 
தோன்றுகிறாள்‌. (லலிதா சஹஸ்ரநாம விளக்கம்‌. 393 பக்கம்‌), 
விளக்கம்‌ வழங்கியவர்‌. திரு. சி. வே. இராதாகிருஷ்ண சாஸ்‌ 
இரிகள்‌, 


276 காலத்தின்‌ இறுதியும்‌-௪ள(ரிக்‌ காலத்திலும்‌. பகு.இ-பிர 
கர்துி (உலகம்‌) பரமாணுத்‌ தககுது ஆகவே-பரமாணுவைப்‌ 
போலவே. சகத்‌-சாரம்‌-சகச்சாரம்‌, உலகத்தின்‌ சாரம்‌. சமணர்‌ 
கள்தாம்‌ யாவைக்கும்‌ மூலகாரணம்‌ ௮ணு என்பர்‌. சைவ த்‌ 
தாந்தம்‌ உணர்ந்த ஆசிரியர்‌ யாவைக்கும்‌ மூலமாகிய பரமாணு 
என்று கூறியது வியப்பாகவள்ள_து. 


277 ௮து என்றது உலக சாரத்தை. திவ்வியம்‌ தெய்வத்‌ 
குன்மை. தஇவ்யப்‌ பிரபந்தம்‌ என்று வைணவர்கள்‌ தமிழ்‌ மறை 
யைப்‌,போற்றுவர்‌, 


ஐந்தொழில்‌ : படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌, மறைத்தல்‌ 
அருளல்‌. பூரணம்‌-நிறைந்த, புராணம்‌-பழைய, புனிதமதி- தூய 
அறிவு. வரதம்‌ வரம்‌ நல்கும்‌ இடம்‌. (வரதம்‌ உடைய அ௮ணி 
தில்லை” என்று திருக்கோ வை பகரும்‌. 

.. 278 பரவி-புகழ்ந்து. அரன்‌-சிவபிரான்‌. மணிமுடி கவித்‌ 
தான்‌- மணிகள்‌ பதித்த கிரீடத்தைச்‌ சூட்டினான்‌. *கவித்தானை 
மன்னற்கு நட்பாய்‌ முடிகவித்தானை' என்று திவ்யகவி பேசுவார்‌, 
(அழகர்‌ அந்தாது 38), 


102 காஞ்சிப்‌ புராணம்‌ 


279 அன்றியும்புரம்‌ தரனயி ராபதத்‌ தணைய 
நன்றெ னுந்துரு வாசனா முனிவனு நயந்து 
நின்று பைக்‌ துமாய்‌ மாலிகை யுதவிட நட்டி 
யொன்று மங்குசத்‌ தேற்றனன்‌ கரியின்‌ மீதுய்த்தான்‌. 


280 சிந்‌து ரம்புமைக்‌ கையினால்‌ வாங்கியே சிதற 
வந்த மாமுனி யிக்திர திருவெலாம்‌ வாரி 
முக்தி வீம்கென வீழ்ந்தது கேசவன்‌ முதுநீர்‌ 
மந்த ரம்பெருங்‌ கூர்மமாய்த்‌ தாங்கினன்‌ வலியின்‌. 


281 மந்த ரந்தலைத்‌ தாங்கிய வகந்தையின்‌ வலியாற்‌ 
சிந்‌. து நைந்திடக்‌ கலக்கலுங்‌ கலங்கினர்‌ தேவர்‌ 
அந்த காளது கூருமம்‌ அடர்த்ததன்‌ வெரினை 
விந்த மாய பணியென வணிந்தனன்‌ விமலன்‌. 





979 இந்திரனின்‌ ஊர்‌ இயாகய யானை பெற்ற சாபமும்‌ அதன்‌ 
நீக்கழும்‌ பேசப்படுகிற து. அயிராபதத்து-அயிராபதம்‌ என்னும்‌ 
யானையின்‌ மேல்‌. அணைய - உலாவந்துகொண்டிருக்க, துழாய்‌ 
மாலிகை-இிருத்‌ துமாய்மாலை. துழாய்‌-துளசி. துருவாச முனிவன்‌ 
கொடுத்த மாலையை இந்திரன்‌ அங்குசத்தில்‌ வாங்கி யானையின்‌ 
மத்தகத்தில்‌ வைத்தான்‌. 


980 இந்துரம்‌-யானை, “சிந்‌ தூரத்‌ இலகநுது,ற்‌ சிர்‌.துரம்‌' என்‌ 
பர்‌ வில்லியார்‌. (பாரதம்‌-டஇிருட்டினன்‌ தூது). புழை-துவாரம்‌. 
புழைக்கைக்கும்‌ நேயப்‌ பொதுவா மகளிர்‌- அழைக்கைக்கும்‌ முன்‌ 
செல்‌ ௮1. (ஈளவெண்பா),. வாரி-கடல்‌, முதுநீர்‌-கடல்‌. (மூன்னீர்‌ 
என்று பழைய நூல்கள்‌ பேசும்‌.) சுடர்படு முதுநீரில்‌ ஆழவாழ்‌ 
இன்ற ஆவியை அடுவதோர்‌ அந்தி: என்பர்‌ இருமங்கை மன்னர்‌. 
(பெரிய இருமொ;மி 8.5.5). கூர்மம்‌-ஆமை. 


இந்திரன்‌ செல்வம்‌ இழந்த வரலாற்றைக்‌ கம்பராமாயணம்‌, 
பாகவதம்‌, விஷ்ணுபுராணம்‌ முதலானவற்றில்‌ காணலாம்‌. 
281 அ௮கந்தை-அகங்காரம்‌. சிந்து- கடல்‌. அதன்‌ வெரினை- 


அந்தக்‌ கூர்மத்தின்‌ முதுகெலும்பை. விந்தம்‌-ஆச்சரியம்‌. பணி 
என-ஆபரணம்‌ என்று கூறும்படி, 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 103 


982 பின்னர்‌ ஞானம்வச்‌ தரகர பிழைத்தனன்‌ பெரும 
இன்ன தாகிய வினைகெடு மாறெது வென்னப்‌ 
பன்னு மாயவற்‌ கிரங்கியே காஞ்சியம்‌ பதியில்‌ 
என்ன தாகிய பூசைசெய்‌ யென்றனன்‌ எம்மான்‌, 


288 ௮மக தென்றுமா லம௫ய நாயகி தழுவுங்‌ 
குமக னைத்தனிக்‌ கச்சபத்‌ அுருவொடும்‌ குறுகிப்‌ 
பழகு நான்மறை விதியினா லருச்சன பணித்தான்‌ 
கழக மன்னதி லிறையவன்‌ கொடுத்தனன்‌ காட்டி. 


984 அன்ப ரிற்பெருந்‌ தலைமைசா லன்பனி யழகி 
துன்பெ ருந்தனிப்‌ பூசனை வேண்டுவ துரையென்‌ 
றின்பினாலர னுரைத்திட மாயவ னியம்பும்‌ 
வன்பி னேன்பெரும்‌ பிழைதனைப்‌ பொரறுத்தியுன்‌ 
வரத்தால்‌. 
285 ஆதி லிங்கழுங்‌ கச்சபே சுரனென வமைய 
ஈது தானமுங்‌ கச்சபா லையமென விலங்கப்‌ 
பேதி யாமலென்‌ மனமுமுன்‌ னிடத்தன்பு பெருக 
மாது பாகவென்‌ வலியெலா முன்னையின்‌ மலிய. 











282 அரகர-சிவனே ! சிவனே! பிழைத்தனன்‌.தவறு செய்து 
விட்டேன்‌. வினை-இிவினை. கெடும்‌ அறு-அழியும்‌ வழி. “இடர்‌ 
கெடும்‌ ஆறு எண்ணுதியேல்‌ நெஞ்சே &£ வா' என்பர்‌ தாண்டக 
வேந்தர்‌. (பதிகம்‌ 245--1) என்னது ஆகிய பூசை-சிவ பூசை. 


268 அழகிய நாயகி-காமாட்சி. தேவியின்‌ அற்புத செளந்‌ 
தர்யத்தை லலிதா சஹஸ்ரகாமத்‌ தொடக்கத்திற்‌ காண்க. 
குழகன்‌-இளமையானவன்‌. 'அந்திப்‌ பிறை சூடிய செஞ்சடிலத்‌ 
தழகா!. குழகா! சரணம்‌ சரணம்‌, (கணிகைப்‌ புராணம்‌.) 
-சச்சபம்‌- அமை. பணித்தான்‌-செய்கான்‌. கழகம்‌-திருவோலக்கம்‌, 
கமகம்‌ ஏறேல்‌ நம்பி”. (திருவாய்மொழி 6.2.6) இங்கு நம்பிள்ளா 
ரீர்முன்னம்‌ எங்கள்‌ ஓலக்கத்தில்‌ புகுராதே கொள்ளும்‌” என்று 
விவரித்தார்‌. 

264 உன்‌ பெருந்தனிப்‌ பூசனை அழகிது எனக்‌ கூட்டுக. 
வன்பினேன்‌-கடினத்‌ தன்மை பெற்ற என்னுடைய. பிழை-குற்‌ 
றம்‌. வரத்தால்‌ பொறுத்தி-பெருக்கன்மையால்‌ பொறுத்துக்‌ 
கொள்க. 


285 ஈதுதானம்‌-இந்த இடம்‌. பேதியாமல்‌- வேறுபாடு 


104 காஞ்டுப்‌ புராணம்‌ 


986 வேண்டு மென்றனன்‌ அவையெலா மீந்தனன்‌ விமலன்‌ 
ஆண்டு மாயவ னிரவிவெற்‌ மரையவ னையன்‌ 
மூண்ட தென்புலத்‌ தொழிவிலாக்குமரரின்‌ மூத்தோன்‌ 
காண்ட குந்தவம்‌ புரிந்தனர்‌ தலமது காப்பார்‌. 


987 ஐவராற்‌ பஞ்ச சந்தியென்‌ றுரைபெறு மதுதான்‌ 
தெய்வ மாலயன்‌ போற்றிய திருத்தல மென்ருர்‌ 
சைவ ராகிய வனையரே புகழ்தரத்‌ தகுமால்‌ 
மெய்வி ராவிய கலைமகள்‌ பலாசின்பால்‌ மேவி. 


288 அங்க ருந்தவம்‌ பற்பல வாற்றின ளாகி 
யுங்கு வித்தியா பீடமாய்‌ நிலைப்பட வுறைந்தா 
டங்க னாயகன்‌ நிருவருட்‌ டலைமையுஞ்‌ சாரதா 
ளெங்கு மெண்ணுமற்‌ றதன்குட பாலதோ ரிலிங்கம்‌, 





வெள்சாகவை கை. 





அடையாமல்‌. மாதுபாக- உமையை ஒரு பக்கத்தில்‌ கொண்ட 
வனே. (அண்மை விளி) வலி-வலிமை. “என்வலி அவன்வயின்‌ 
எய்த வரங்கொள்‌ வாலிபால்‌ தோற்றனென்‌' (கம்பன்‌.யுத்த. இரா 
வணன்‌ மந்திரம்‌ 107), 


286 கச்சபாலையத்தில்‌ வழிபாடு செய்தவர்களை இப்பாடல்‌ 
குறிக்கிறது. இரவி-சூரியன்‌. வெற்று அரையவன்‌-பைரவன்‌. 
ஐயன்‌-ஐயனார்‌ (சாஸ்தா). தென்புலத்து ஒழிவிலா-தென்னாட்டை 
விட்டு நீங்காத. குமரரின்‌-முருகப்பிரானின்‌, மூத்தோன்‌-(அண்‌ 
ணன்‌ ஆன) விநாயகர்‌. அவர்களே அத்தலத்துக்குப்‌ பாதுகாப்‌ 
பரனவர்கள்‌. 


287 ஐவர்‌-திருமால்‌, சூரியன்‌, பைரவன்‌, சாஸ்தா, விராய 
கர்‌. ஐவர்‌ பாதுகாப்பதால்‌ அத்தலம்‌ பஞ்சசந்தி என்று பெயர்‌ 
பெறும்‌. (சிவஞான முனிவர்‌ திருமாலைக்‌ கூறாமல்‌ துர்க்கையைக்‌ 
கூறியுள்ளார்‌. இவ்விந பாடல்களிலும்‌ பிழைகள்‌ உள்ளன), 

மெய்‌- உண்மை. பலாசு-புன்முருக்கு. புரசமரம்‌. இங்குக்‌ குறிப்‌ 
பீடும்‌ மரம்‌ யாதோ? கலைமகள்‌ பலாசின்பால்‌ மேவி (குளகம்‌). 


288 ஆற்றினளாய்‌-செய்து. கலைமகள்‌ வித்தியாபீடமாய்‌ 
வசித்தாள்‌. காயகன்‌-கணவன்‌ (பிரமன்‌), பிரம்மனுக்கு வேறு 
மனைவியர்‌ இருப்பினும்‌ ௮வன்‌ கலைமகள்‌ நாயகன்‌ என்று பேசப்‌ 
படுவதை நோக்கித்‌ தலைமையும்‌ சார்ந்தாள்‌ என்றார்‌. குடபால்‌ 
மேற்குப்‌ பக்கம்‌, 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 106 


மாண்டகன்‌ றீசுரம்‌ 


989 மாண்ட கன்.றியென்‌ நொருமுனி கருதரும்‌ வலத்தான்‌ 
ருண்ட வஞ்செயும்‌ பிரான்மன தன்பரிற றகையோன்‌ 
காண்ட கும்பெருஞ்‌ சொற்கத்தி னனுபவக்‌ காட்சி 


ஈண்டு பூதலத்‌ திருந்தரும்‌ துவனென விசைந்தான்‌. 


990 வன்னி தீர்த்தமாஞ்‌ சகோதர தடாகத்தின்‌ மருங்கு 
தன்னியற்‌ பெயரி லிங்கமொன்‌ றமைத்தனன்‌ றவத்தாற 
பின்னி யற்றின னருச்சனை விதிமுறை பேணி 


யந்கி மித்தத்தில்‌ இறைவனு மெதிர்ரிற்க வறைவான்‌. 


291 போற்றி யையவச்‌ சொற்கத்தி னினிமையிப்‌ புவிமே 
லாற்ற லாலரு ளென்றலு மளித்தன னமலன்‌ 
வீற்று ருப்பசிப்‌ பூருவ சித்தி மேனகைப்பெண்‌ 
ணேற்ற மாம்புஞ்‌ சிகத்தலைச்‌ சென்னிகை யென்போர்‌. 


292 தாய கன்னிய ரிவருறை தருமிடஞ்‌ சொற்கம்‌ 
ஆய காரணத்‌ தைவரு மிவனுறை யகத்தின்‌ 
மேயி னாரவர்‌ உடனுறை இன்பத்தின்‌ மேன்மை 
நேய மாகவே யருந்தினன்‌ முனிநெடுங்‌ காலம்‌. 





299 கருதரும்‌-நினைக்க முடியாத. வலத்தான்‌- வன்மை உடை 
யவன்‌. தாண்டவம்‌-கூத்‌து. ஆண்கள்‌ ஆடும்‌ ௩டனம்‌ தாண்டவம்‌ 
என்றும்‌, மகளிர்‌ ஆடும்‌ நடனம்‌ லாஸ்யம்‌ என்றும்‌ கூறப்படும்‌. 
'காண்தரும்‌- காணத்தக்க. அருக துவன்‌-௮னுபவிப்பேன்‌. 

290 மருங்கு-பக்கம்‌. தன்‌ இயற்‌ பெயர்‌-தன்‌ னுடைய அழகிய 
பெயர்‌. தவத்தால்‌ அமைத்தனன்‌. அர்றிமித்தத்தில்‌-அந்தக்‌ 
காரணத்தால்‌, 

291 சொற்கம்‌-சுவர்க்கம்‌. *சொற்கம்‌ ஈயும்‌: துயரம்‌ துடைத்‌ 
இடும்‌: வற்கம்‌ நீடும்‌ மருட்பவம்‌ மாற்றிடும்‌' என்பர்‌ நிரம்ப 
அழகியார்‌. (சே.துபுராணம்‌, அசுவத்தாமா, 76). வடமொழியில்‌ 
உள்ள இடையின ரகரம்‌ தமிழில்‌ வல்லின றகரமாக வருவதும்‌ 
உண்டு, உருப்பசி-ஊர்வசி, *உருப்பசி உடைவாள்‌ எடுத்தனள்‌ 
தொடர: (கம்பன்‌ சுந்தர). ஊர்வசி, பூரூவசித்தி, மேனகை, புஞ்சி 
கத்தலை, சென்னிகை என்ற ஐவரும்‌ விண்ணுலக மங்கையர்‌. 

2092 இம்மகளிர்கள்‌ இருக்கும்‌ இடம்‌ சுவர்க்கம்‌. இவன்‌ 
என்‌, றது மாண்டகன்னி என்னும்‌ முனிவனை. உடன்‌ உறை இன்‌ 
பம்‌-சலந்து மகிழும்‌ இன்பம்‌, 'உடன்‌ உறைவு மர இ ஒழுக்கொடு 

14 


406 காஞ்சிப்‌ புராணம்‌ 


299 அன்ன காதலங்‌ கமைவுற வப்பிரா னருளான்‌ 
முன்னி னான்‌்குணத்‌ தன்மையை யடைந்தனன்‌ முத்தி: 
இன்ன பொய்கைபஞ்‌ சாத்தடா கமதெனும்பேர்‌ 
கன்னி மாரைவர்‌ வருதலாற்‌ பெற்றது கருதின்‌. 


வன்னீசுரம்‌ 


294 இத்த டாகதி ரத்தில்‌ வன்னி சரமென்மோ 
ரத்த னாலையம்‌ வைவசு வரனெனு மங்கி 
சுத்த ராகிய முன்னவ ரிருவரே சுற்றம்‌ 
மெத்து தேவருக்‌ கவிசுமர்‌ இளத்தனர்‌ மெலிந்தார்‌. 


295 மெலிந்தி றந்தனர்‌ முன்னவ ரிருவர்கள்‌ மேலோன்‌ 
உலந்து நீர்த்தட மிதனுளே யொளிவுபுக்‌ களியேன்‌ 
அலந்த வுன்சகோ தரன்தட மேயென ஈவிலா 
வலந்த வென்றனைக்‌ காவென விரந்தன னங்கி. 





புணர்ந்த-வடமீன்‌ கற்பின்‌ மனை உழை மகளிர்‌”. (சிலம்பு, இந்திர. 
229 229) “உடன்‌ உறைவு இசையார்‌ ஆஞார்‌' (பெரிய-இரு£$லகண்‌ 
டற்‌). அருந்தினன்‌-அனுபவித்தான்‌. *ஆருயிர்கள்‌ பயன்‌ அருந்‌ 
தும்‌ அமரர்‌ உலகாம்‌ எனக்‌ கழித்தான்‌” (கோயிற்‌ புராணம்‌: 
வியாக்கிரபாதச்‌ சருக்கம்‌), 

2953 அமைவற-போதும்‌ என்று தோன்ற. கற்றாரை யான்‌ 
வேண்டேன்‌; கற்பனவும்‌ இனி அமையும்‌' ஏன்ற மணிவாசகம்‌ 
சினைவு கூர்க. குணத்தன்மையை முன்னினான்‌- உலகப்‌ பொருளின்‌ 
இயற்றைத்‌ தன்மையை ஆராய்ந்தான்‌. முத்தி-விடுதலை. 
்‌ 991 அத்தன்‌-சிவபிரான்‌. வைவசுவரன்‌ என்னும்‌ பெயருடைய 
வன்‌ ஒரு அக்கினிதேவன்‌. அ௮ங்கு-அக்கினி. முன்னவர்‌-மூத்த 
சகோதரர்ஈள்‌, அக்கில தேவனின்‌ மூத்தவர்‌ இருவர்‌. இவர்கள்‌ 
இருவரும்‌ தேவர்களுக்கு “அவிர்ப்பரகம்‌' சுமந்து இல்ரத்தனர்‌. 
அவி-தேவர்‌ உணவு. 

295 முன்னவர்‌ இருவரும்‌ அவிசுமக்க மாட்டாமையால்‌ இறக்‌ 
தனர்‌. மேலோன்‌ - அக்னிதேவன்‌. நெருப்பு மேல்கோக்கும்‌ 
தன்மை உடையது அகையால்‌ மேலோன்‌ எனப்பட்டான்‌. 
உலக்து-நிலைமுலைந்து, ஓளிவுபுக்கு-மறையும்‌ பொருட்டு நுழைந்தது. 
அளியேன்‌-இரக்5த்துக்கு உரியவனாகிய யான்‌. “அங்கி தடமே! 
அளியேன்‌: உன்‌ சகோதரன்‌ என ஈவிலா என்றனைக்கா என 
இரந்தனன்‌! எனக்‌ கூட்டு. தடமே.குளமே. நவிலா-கூ.றி, 
சா-காப்பாறறு. அலக்த-ஃகளர்நீதுள்ள. 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 107 


296 துடந்த தேவர்க்குத்‌ தடத்‌ துறை மீன்கணஞ்‌ சொல்ல 
விடக்‌.து நீர்க்கொலைப்‌ படுமினென்‌ றவற்றின யிகலி 
யடைந்த வும்பரை வருவனீர்‌ போமினென்‌ றங்க 
ணிடச்த னிற்சிவ லிங்கமொன்‌ றமைத்தன னிலங்க. 


297 நிரந்த ரப்பெரும்‌ பூசனை யாற்‌.றின னிமலன்‌ 
வரர்த ரப்பெரு வானவ ரருந்திடு மவியின்‌ 
பரந்த ரித்திடு பெருவலி பெற்றனன்‌ பரித்தான்‌ 
கரந்த வத்தடஞ்‌ சகோதர தடமெனக்‌ கவினும்‌, 


சவனகேசுரம்‌ 
298 தடம தன்குட பாற்சவு னகழுனி தன்பேர்‌ 
படகி லாவவோ ரிலிங்கம தமைத்தனன்‌ பணிந்தான்‌ : 
மடன றும்பெரும்‌ பத்திபெற்‌ டுனதன்‌ வடபாற்‌ 
சுட்ரு மிஞ்சிசூம்‌ சுரகரே சுரமது சொல்லில்‌. 





206 துடந்த-அக்னியைத்‌ தேடிப்‌ பின்தொடர்ந்த. மீன்‌ 
கணம்‌-மீன்‌ கூட்டம்‌. இடந்து-வருத்தம்‌ உற்று. இகலி-சபித்து. 
உம்பரை-தேவர்கசா நோக்‌, அங்கண்‌ இடநீதனில்‌-அந்த 
இடத்திலேயே. 

வேறு புராணங்களில்‌ இக்கதை அ௮க்கினிதேவன்‌ மரத்தில்‌ 
ஒளிர்‌ துகொண்டதாகவும்‌, அப்போது யானைஒன்று தேவர்களுக்கு 
அக்கினிதேவனைக்‌ காட்டிக்‌ கொடுத்ததாகவும்‌ கூறப்பட்டுள்ளது. 

297 நிரந்தரம்‌-இடைவிடாமல்‌. நிமலன்‌- தூய சிவபிரான்‌. 
அவியின்‌ பரம்‌-தேவர்களின்‌ உணவுப்‌ பாரம்‌. தரித்திடும்‌-சுமக்‌ 
-கும்படியான. பரித்தான்‌-(எளிமையாகச்‌) சமந்தான்‌. அக்கினி 
தேவன்‌, சகோதரனே என்று உறவு பாராட்டிப்‌ பேசியதால்‌ அது 
சகோதரத்‌ தடம்‌ என்னும்‌ பெயரைப்‌ பெற்றது, 

“மகோததஇி யனைய ஐயதம்‌ பையர்தம்‌ வாவியின்‌ உள்ளூற்க்‌ 
கலந்‌.து- சகோதரர்‌ தம்மை இழந்தஎன்‌ தனக்குச்‌. சகோதரம்‌ 
நீதடம்‌ புனலே-உகாது எனைப்‌ புரத்தி என்றுரைத்‌ தங்கண்‌ 
உழைறந்தனன்‌ : அன்று தொட்டளிகள்‌ முகேரெனப்‌ பாயும்‌ மலர்த்‌ 
தடம்‌ அதற்கு மொழிபெயர்‌ சகோதர தீர்த்தம்‌?” என்று புதிய 
காஞ்சிப்புராணம்‌ பேசும்‌. (சகோதர தீர்த்தப்படலம்‌ 6).' 

அக்கினிதேவனுடன்‌ பிறந்தவர்‌ மூவர்‌ என்றும்‌, அக்கினி 
தேவன்‌ காட்டிக்‌ கொடுத்த மீன்களைத்‌ தூண்டிலில்‌ சாகக்‌. கடவீர்‌ 
என்று சபித்தான்‌ என்றும்‌ சிவஞானமுனிவர்‌ கூறுவர்‌. 

298 குடபால்‌-மேம்குத்‌ இசையில்‌, பேர்பட-பெயர்‌ பொருந்த. 


108 காஞ்சிப்‌ புராணம்‌ 


வேறு 
சுரகரேசுரம்‌ 


299 தாருகனை யடுவதது குறித்திமையோர்‌ 

பரிதவத்தாற்‌ சம்பு காதன்‌ 

ஆரியைதன்‌ பெரியமண வினைமுடித்தங்‌ 
இருவருமா யன்பி னாலே 

பாரியமர்‌ தரவரையி னிணைவிழைச்சின்‌ 
விளையாட்டின்‌ பண்பு மீக்கொண்டு 

ஏரமர விருந்துமிமா லயன்முதலா 
மூம்பரெலா மெண்ணி கொந்தார்‌. 


500 இமயமயி லிடத்திலொரு தனையன்வரி 

லவனுடனா ரிகலு கிற்பார்‌ 

சமையமிது தனக்கிடையூற்‌ நினைப்புரிது 
மெனக்கனலி தன்னைக்‌ கூவி 

யமைவுறுகா ரியமுணர்த்தி யேவினர்மற்‌ 
றவன்புகுது மளவிலங்கண்‌ 

உமையவளூர்‌ கருமடங்கல்‌ சினப்பதுகண்‌ 
டவன்புகுக லொழிந்து மீண்டான்‌. 





மடன்‌அறும்‌- அறியாமை இல்லாத. “மடம்‌ பறி ஞான வாழி 
(ஞானாமிர்தம்‌.54) சுடரும்‌-ஓளி வீசும்‌. இஞ்சி-மதிள்‌. செம்பிட்‌ 
டுச்‌ செய்த இஞ்சித்‌ தஇிருநஃர்‌' (கம்பன்‌.யுத்த, கும்ப). 


299. தாருகன்‌-தாருகாசுரன்‌. (தாரகன்‌ என்று இருப்பின்‌ 
நன்று). அடுவது-கொல்வது. சம்புகாதன்‌-சுகத்தைத்‌ தருகிற 
தலைவன்‌ (சிவபிரான்‌). ஆரியை-உமாதேவி. இணைவிமைச்சு-கலவி. 


“வைகு துயிலோடு இணைவிமைச்சு -ஐயுறா,து ஆடுக நீர்‌” (ஆசாரக்‌ 
கோவை 10), 


300. இமயமயில்‌-இமயமலையரசனின்‌ மகள்‌. இகலுகிற்பார்‌- 
போர்‌ செய்யவல்லவர்‌. கில்‌ என்பது ஆற்றலை உணர்த்தும்‌ 
இடைச்சொல்‌. 'கிற்பன்கில்லேன்‌ என்றிலன்‌' (திருவாய்மொழி 
3-2-0), வல்லேன்‌ என்றிலன்‌, மாட்டேன்‌ என்றிலன்‌ என்று 
சான்றோர்‌ அங்கு உரைவகுத்தனர்‌. இடையூற-தடை, கனலி: 
அக்கினிதேவன்‌. ஊர்தரு-வாகனமாகக்‌ கொண்ட, மடங்கல்‌: 
சிங்கம்‌, சினப்பது-ச.றுவ.து, 


சதவாலயச்‌: சருக்கம்‌ 104 


207 ஆயசெயல்‌ காணுமும்ப ரனைவரும்போய்‌ 

மந்தரத்தை யணுக யையன்‌ 

தூயதிருக்‌ கோயின்முதற்‌ கடைத்தலைவாய்‌ 
நின்‌ ஜிரங்கித்‌ துதித்த லோடும்‌ 

நாயகனங்‌ கதுவினவி வெற்றரைச்சுக 
குரக்கோல நண்ணி மேவி 

கேயமுட னனைவருமிங்‌ கணுகியதேன்‌ 
எனவமரர்‌ நினைந்து சொல்வார்‌. 


802 பேரமுதத்‌ தாலுனைமுன்‌ பூசைபுரிக்‌ 

தமரரெனும்‌ பெரும்பேர்‌ பெற்றோஞ்‌ 

சீரியமா மலர்மிலைச்சிச்‌ சுமனசராம்‌ 
பெயரையும்யாஞ்‌ செறிந்தோ மையா 

வாரியநரீ யடைந்தவருக்‌ கருள்புரிவை 
-துறந்தெவையு மகன்றோர்‌ மேற்போம்‌ 

வீரியந்தாம்‌ பெறுதல்குறித்‌ துனையடைவர்‌ 
மறையுமது விளம்பு மாலோ, 


வவனதகளியை 





501. கடைத்தலைவாய்‌-அரண்மனை முற்றம்‌. கடைத்தலை 
சய்க்கப்பெற்றல்‌ கடுவினை களையலாமே (இருவரய்மொழி 10 2 7) 
இங்கு ஈம்பிள்ளை, “இருவாசலிலே திருவலகு இருப்பணர்‌ செய்யப்‌ 
பெற்றால்‌ துயரம்‌ எல்லாம்‌ போம்‌' என்று கூறிய விளக்கம்‌ 
கருதுக. வினவி-செவியேற்று. வினவுனர்‌ இன்றிநின்று வேண்‌ 
நடுவ கூறுவாரும்‌. (சிர்தரமணி-கோவிக்தை 56). இங்கு நச்சினார்த்‌ 
இனியர்‌, கேட்பார்‌ இன்றுாகவும்‌-கூறுவாரும்‌ என்று உரைவ்குத்‌ 
தார்‌. வெற்றரைச்‌ சுந்தரக்‌ சோலம்‌-திகம்பரக்‌ கோலம்‌. நினைக்‌ து 
சோல்வார்‌' என்ற தொடர்‌ ஆமம்‌ மீக்கது. இவச்நிதான த்தில்‌ 
மனம்‌ கரைதலின்‌, சிரமப்பட்டு மனத்தை ஒன்றுபடுத்திப்‌ பேசி 
ஞர்‌. 


302. அமுதத்தாலும்‌, பூசையாலும்‌ அமரர்‌ என்று. பெய 
ரைப்‌ பெற்றோம்‌. மலர்‌-(ரீ புனைந்து வழங்கிய) பூக்களை. மிலைச்ச- 
அணிந்து. காங்கள்‌ உன்‌ அருளால்‌ ௬ுமனஸ்‌ (தேவர்‌) என்ற்‌ 
பெயரைப்‌ பெற்றோம்‌. சுமனஸ்‌ என்ற சொல்‌ மலரையும்‌” ௩ல்‌ 
மனம்‌ பெற்ற தேவரையும்‌ குறிக்கும்‌, மேற்போம்‌ வீரியம்‌-ஊர்த்‌ 
துவரேதஸ்‌. இதன்‌ நுணுக்கத்தைத்‌ இருமூலர்‌ பரியங்கயோகத்‌ 
தில்‌ மறைத்துக்‌ கூறி உள்ளார்‌. 


40 காஞ்சிப்‌ புராணம்‌ 


908 இறைவனி யாவருக்கு மெமக்கிரங்கி 

யருள்புரிவா யென்ன லோடுங்‌ 

கறையணியுந்‌ திருமிடற்றோன்‌ வேண்டுவது 

கேண்மினெனக்‌ கனிந்து போற்றி 

யறமுதல்வி தனதிடத்தோர்‌ குமரன்வரி 
லுலகமிக வஞ்சு மன்னா 

ளஞுறுகருப்பம்‌ தவிர்த்தியெனக்‌ குறையிரந்தார்‌ 
பரிநீதுபரிஈ்‌ அும்பர்‌ யாரும்‌, 


50 செயறனக்கொன்‌ நில்லாதா னடியருக்கு 

வேண்டியதே செய்யும்‌ எம்மான்‌ 

பயனடைய வீரியநீ ரனைவருமிங்‌ 
கவியெனவே பருகு வீரென்‌ 

மியலுமொரு கோடி ரவி யொளிபெறவே 
கனலியிடத்‌ இய்நீதான்‌ செய்ய 

நியதிபெறு கனலிமடி நிரம்பியவன்‌ 

்‌..." நிருத்திபெறு நிலைமை தன்னில்‌. 


303. நீ யாவருக்கும்‌ இறைவன்‌ என மாற்றுக. கறை அணி 
யும்‌, திருமிடற்றான்‌-விஷக்தை அலங்காரமாகக்‌ கொண்ட கண்‌ 
டத்தை உடையவன்‌ (சிவபிரான்‌). அறமுதல்வி-அறத்தை வளர்க்‌ 
கின்ற உமாதேவி. அம்மை காஞ்சியில்‌ அறம்வளர்த்த பாங்கை 
அறியாதார்‌ அறியாதாரே. அன்னாள்‌-௮அவள்‌. (உமை) பரிந்து 
பரிந்து உம்பர்‌ யாரும்‌ குறையிரச்கார்‌ எனக்‌ கூட்டுக, 


304.- செயல்தனக்கு ஓன்று இல்லாதான்‌-தன்‌ பொருட்டாக 
ஒன்றையும்‌ செய்து கொள்ளாத இறைவன்‌. (வேண்டுதல்‌ வேண்‌ 
டாமையிலான்‌) ௮அவிஎன-அவிர்ப்பாகம்‌ என்று கருதி. கோடி ரவி- 
கோடிக்கணக்கான சூரியன்‌, கனலி-௮க்கினிதேவன்‌. தேவர்கள்‌ 
உண்ணும்‌ அவி உணவு, அக்கினிமூலமாகத்தான்‌ அவர்கள்‌ 
அடையும்‌. மடி-வயிறு. “படியை மடியகத்திட்டான்‌' (நான்மணிக்‌ 
கடிகை 2). திருத்தி- திருப்தி, நிறைவு. 


இவாலயச்‌ சருக்கம்‌ 111 


80௦ அரிபிரமர்‌ முதலமரர்‌ அகடுபுர 

ணத்திருத்தி யான : வானத்‌ 

இரவிகிர ணத்தகல முகில்சலிலப்‌ 
புரணமூறும்‌ இயல்பு போல ; 

சுரர்கட்டில்‌ கருப்பமது கேவலமோ 2? 
கன லுருவம்‌ சுமையும்‌ பாரா 

தெருமரலுற்‌ நுடல்வெதும்பிக்‌ கன்றினரச்‌ 
சுரமெவரே கீர்க்கற்‌ பாலார்‌. 


௮06 அருவயவும்‌ நிறைமெலிவுங்‌ கருப்பமுறு 

பெரும்பரமு மதனான்‌ மிக்குப்‌ 

பரவுசர மதன்வெப்பு மாற்றுகிலார்‌ 
மாற்றுகிலார்‌ பரனா ரென்றே 

யிரவுவலி யுறுத்தாணப்‌ பரவுதலுஞ்‌ 
சிவனணைந்தங்‌ கெல்லீ ரும்போய்த்‌ 

இருமருவு காஞ்சிதனி லெமைப்பூசை 
புரிமினிது கரு மென்றான்‌. 

305. அகடு-வயிறு. புரணத்‌ திருத்தி ஆன-ரிறைவு பெற்றது. 
வானத்து இரவி-வானில்‌ உள்ள சூரியனால்‌. அகிலமுகில்‌-உலகல்‌ 
உள்ள மேகம்‌. சலிலப்புரணம்‌ கூறும்‌ இயற்கை போல-தண்ணீ 
ரையே கர்ப்பமாகத்‌ தரிப்பது போல-சூரியனால்‌ மேகங்கள்‌ தண்‌ 
ணீரைக்‌ கருப்பத்‌ துக்குள்‌ பெற்றார்‌ போல. கேவலமோ-அற்பப்‌ 
பொருளா? தேவர்கள்‌ கருப்பத்தைத்‌ தாங்க முடியாமல்‌ சரம்‌ 
(காய்ச்சல்‌) உற்றனர்‌. 


306. .அருவயவும்‌-தாங்க முடியாத மயற்கை மோயும்‌ (இதனை 
"மசக்கை என்பர்‌). *வயாவும்‌ வருத்தமும்‌ ஈன்றக்கால்‌ நோவும்‌! 
என்று நாலடி நவிலும்‌. ஆற்றுகிலார்‌ மாற்றுகிலார்‌ எனப்‌ பிரிக்க 
வும்‌. ஆற்றுகிலார்‌-தாங்க முடியாதவராய்‌. மாற்றுகிலார்‌-மாற்‌ 
இம்‌ ஆற்றல்‌ அற்றவராய்‌. பரனார்‌ என்றே-பரம்பொருள்‌ என்‌:று 
அறிந்து. இரவு-பிச்சை எடுத்தலை. வலிஉறுத்தானை-நிலைகாட்‌ 
டியவனை. தீரும்‌-நீங்கும்‌. 


112 காஞ்டுப்‌ புராணம 


807 கேசவன்மு னாமமரரனை வருங்காஞ்சியை 

யணைந்துகி லேச நீங்கி 

கேசமுடன்‌ தீர்த்தமொன்று கற்பித்து 
நீராடி நியம முற்றிப்‌ 

பேசரிய பிரமனொரு தெய்வலிங்க 
நிறுவவதிற்‌ பிரானை யன்பாற்‌ 

பூசனைமுற்‌ றும்புரிக்தார்‌ வெப்பிதனைத்‌ 
இரெனவே போற்றி செய்தார்‌. 


508 முன்னின்றெம்‌ பெருமானா ரவருடலச்‌ 

சுரமதனை முற்று நீக்கிச்‌ 

சென்னின்ற மேருவினைச்‌ சேர்ந்திடுமின்‌ 
கருப்பமது தீரு மென்றார்‌ ; 

அன்னின்ற வானவரு மேருவின்மேற்‌ 
சென்றணையும்‌ அளவி லன்னார்‌ 

மெய்கின்.ற வீரியமம்‌ மலைமுழுதும்‌ 
பரவியது வெள்ள மாக. 


809 வரையதனைச்‌ செம்பொன்மய மாக்கியது 

சரவணத்தின்‌ மருவி வீழ்ம்‌_து 

முருகனுரு வாகியதிங்‌ கிமையவர்தஞ்‌ 
சுரமதனை முனித லாலே 

சுரகரமா கியதுதலம்‌ பொய்கையுமச்‌ 
சுரகரப்பொற்்‌ றடாக மென்றே 

பெருமைகுல வியதின்னு மொருகாதை 
யத்தலத்கிற்‌ பேசக்‌ கேண்மின்‌. 





307. கிலேசம்‌-துன்பம்‌. “மருங்கலே சங்கு எடுத்த மாலே 
எனக்கு-வருங்கிலேசம்‌ கெடுக்கவா' என்ற தனிப்பாடலைக்‌ கருதுக. 
சற்பித்‌ து-படைத்து. நியமம்‌- கடமைகள்‌. தேவர்கள்‌ பிரம்மன்‌ 
நிறுவிய லிங்கத்தின்‌ மூலமாகப்‌ பூசனை செய்தனர்‌. இர்‌-ரீக்குக. 


308. உடலச்சுரம்‌-உடம்பில்‌ உள்ள காய்ச்சல்‌, உடல்‌ ௮ச்‌ 
சுரம்‌ என்று பிரித்து வாட்டுகின்ற அச்தச்‌ சுரம்‌ என்றும்‌ 
பொருள்‌ கொள்ளலாம்‌. செல்கின்‌ ற-மேகம்‌ நிலைத்‌ அள்ள, ௮ணை 
யும்‌ அளவில்‌-அடைந்த அளவிலே. மெய்நின்‌ ற-உடம்பிலே தங்கி 

ருந்த. 


309. வரை-மலை (மேரு), வரையைச்‌ செம்பொன்‌ மயம்‌ ஆக்கஇ 


சஇவாலயச்‌ சருக்கம்‌ 173 


510 அளகையர்கேோரன்‌ அவனிதனை யடைகீதுபல 

பலவேள்வி யாழற்றியாழற்றி 

யுளமலிகா தலிற்பரசிச்‌ சுரகரகா 
கனையருச்சித்‌ துறைய நாளிற்‌ 

தளரறிவு பெறுமவுணன்‌ தாருகனென்‌ 
பெயரானற்‌ றலைமை சான்றோன்‌ 

களவுடனே நான்முகனைக்‌ குறித்தரிய 
தவமுயன்றுான்‌ கணக்கில்‌ காலம்‌. 


517 வேதியன்முன்‌ னின்றுவந்து வேண்டியதென்‌ 

னெனவினவ வினைய மான 

சூதுதனில்‌ யானெவரை நோக்குகினு 
மவரைவெய்ய சுரநோய்‌ பற்றித்‌ 

தீதடைய வேண்டுமிது வரந்தருதி 
யெனவுதவச்‌ செருக்கி னாலே 

பாதகனஞ்‌ ஞான்றுமுத லாரைவிழிக்‌ 
தினுமவரைப்‌ பற்றும்‌ வெப்பம்‌. 





அது. முருகன்‌ உருஆ௫யது. சரவணம்‌-நாணற்காடு. ரம்‌ அதனை 
முனிதலால்‌ அத்தலம்‌ சுரகரம்‌ ஆயது, பொய்கையும்‌ சுரகரத்‌ 
தடம்‌ ஆகியது. முனிதலால்‌-போக்கியதால்‌. குலவியது-விளக்கம்‌ 
உற்றது. 


910. வேள்வி-யாகம்‌. உளம்மலி-ஊக்கம்‌ நிரம்பிய. “உள்ளம்‌ 
உடைமை உடைமை: (திருக்குறள்‌-ஊக்கம்‌ 2), பரச-புகழ்ந்து. 
தலைமை சான்றோன்‌-அதிகாரம்‌ நிரம்பியவன்‌. களவுடன்‌-வஞ்சகத்‌ 
டன்‌. அடியவர்க்கு எளியான்‌, ஈம்‌ களவு அறுத்து நின்று ஆண்‌ 
ஓமை (திருவாசகம்‌-ஆன்மசு த்தி 5). 


311. வேதியன்‌-பிரம்மதேவன்‌. வினையம்‌-வஞ்சகம்‌, தருதி. 
தருக அஞ்ஞான்றுமுதல்‌-௮ன்று முதலாக. வெப்பம்‌-காய்ச்சல்‌. 
“வேண்டினர்‌ வேண்டலோடும்‌ வெப்புநோய்‌ ஓமியப்பெற்றார்‌. 
(சிவ. காஞ்சு, சுரகழரேச 42). 


1 


14% காஞ்ிப்‌ புராணம்‌ 


872 அன்னபரி அிவனுலகிற்‌ ிரிதருநா 
ளிமையவரு மேன்‌ யோரும்‌ 
மன்னுபுக்ம்க சாஞ்சிகனிற்‌ ரகர 
ச” மன்ன னஜேன்‌ 
ப.ற்பலவுஷ்‌ சாற்றி யிங்கே 
துன்னுசர லோசனனை யடவேண்டுஞ்‌ 
ரூட்சிசொல்லக்‌ கேணீ யென்றார்‌. 


5/4 என்‌. றவரு மொருகன்னி தன்மாயை 

யாரலமைத்திங்‌ இவலா யன்னான்‌ 

முன்றுடர விடுதியவன்‌ பெருமோக 
மாயன்பின்‌ முதிர்ச்சி யாலே 

நின்றுசனதந்‌ தவிர்ந தகொலை மறந்தவச 
முற்றிடுவ னீயக்‌ காலை 

கொன்றிடுக வெனவொருகாச்‌ தகமுதவி 
றரவனுங்‌ கொடுபோய்ச்‌ சென்றுன்‌. 


312. இன்னபரிஈ.இந்த விறம்‌. ௪ரகரகரதனைப்‌ பணியும்‌ மன்‌ 
னன்‌-குபேரன்‌. சுரலோசனன்‌-காய்ச்சலை உண்டுபண்ணும்‌ சண்‌ 
களைப்‌ பெற்ற தாருகன்‌. சூட்சி-உபாயம்‌, “சொல்லாய்‌ யான்‌ 
உனைச்‌ சார்வதோர்‌ ரும்ச்சியே' (இருவாய்மொழி 236). சூழ்ச்ு 
என்பது, சூட்சி என விகாரம்‌ பெற்று வருதலும்‌ உண்டு. “சூட்‌ 
யின்‌ கிழவரை நோக்கிச்‌ சொல்லினான்‌' (£ம்ப.யுத்த-மந்இரப்‌ 
படலம்‌) கேள்‌ நீ என்று தேவர்கள்‌ குபேரனிடத்திற்‌ கூறினர்‌. 


313.- கன்னீதனை-பெண்ஸலோ. துடர-தொடர. குருதி. கக்கு 
கதை கொண்டுகண நாரதர்‌ துடர. '(கூர்ம-தக்சன்‌ 29): விழுந. 
_அனுப்பு. அன்பின்‌ முஇர்ச்சி-நா தல்‌: அவசம்‌ உற்றிடுவன்‌-தன்‌ 
'வசம்‌ இழப்பான்‌. நார்தகம்‌-வாள்‌, “நர%்தகக்‌ கழவர்கேரவே 


ம்பி என்பான்‌ நலத்தின்மிக்கான்‌. (சூளாமணி- நூ துவிடு 107) 
"கொடுபோய்‌- கொண்டு சென்று, 


இவரலயக்‌ சருக்கம்‌ 2115 


5814 மாதுதனை முன்கொடுபோய்தீ தாகுகூ 

பிவளையன்பின்‌ மணப்பா யென்ன 

ஆதரவில்‌: அவள்காத லைக்கொண்டங்‌ 
கசுரனவன்‌ அயரா நின்றான்‌ 

மேதகுபெண்‌ ணப ஒல்‌ விளையாத 
இங்குளதோ ? வீர வாளாற்‌ 

பாதகனை யடவரசைச்‌ சுரகரனென்‌. 
றேயமரர்‌ பரவிப்‌ போனார்‌. 


5815 சுரகரனா மளகேச னிந்தலிங்க 
்‌ ,தனைப்பூசைத்‌ தொடர்பா லாற்றிப்‌ 

பெருமைதரு வுருவகள கூபரனா ப 
மொருதனையற்‌ பெற்று வாழ்ந்தான்‌ ; 

இருகிலத்தி லிதனாலுஞ்‌ கரகரேச 
னெனும்பே ரெய்திற்‌ ருமா 

லரியகர கர தீர்த்தத்‌ தென்கரையி 
லொருதான மறையக்‌ கேண்மின்‌. 


தாந்தோன்‌.நீசுரம்‌ 
516 அகிலமெலாம்‌ தோன்‌ நிடத்தாக தோன்‌ றியதோர்‌ 

சுயம்புலிங்க மவனி மீதே 

தகுதிபெறு விட்டனுடன்‌ பிறந்தமட 
மாதுதரும்‌ தனையன்‌ ஆன 

நிகரிலுப மன்னியனக்‌ காமதே 
னுவின்பாலை நிறைய மாந்தி 

யுகவைபெற்றுத்‌ தந்தைபுலித்‌ தாளவன் ற 
னுறையுளில்வக்‌ துற்ற காலை 

514, அதரவில்‌-அசையால்‌. அயரா நின்றான்‌- உணர்வு அழிங்‌ 
'திருந்தான்‌. மேதகு- உழகு மிக்க. பாதச னை அடர-கொடிய தாரு 
கலைக்‌ கொல்ல. அரசை-குபேரனை. சுரகரன்‌ என்ற பெயர்‌ பெற்ற 
சிவபெருமானுக்கு ஓப்பானவன்‌ என்று தேவர்கள்‌ குபேரவைப்‌., 
புகழ்ச்‌ து (தம்‌ ஊர்க்குப்‌) போனார்கள்‌. 

212 'அளகேசன்‌- குபேரன்‌. தொடர்பால்‌-சுரகரன்‌ என்‌ னும்‌ 
பெயர்பெற்ற ரம்பந்தத்தால்‌. தனையற்‌ பெற்று-புதல்வனைப்‌ 
பெற்று. தானம்‌- இடம்‌. 

316. அதிலம்‌-உலகம்‌. ௮க்காம3தனு- (வசிட்ட முனிவனிட்ம்‌ 
இருந்த) அந்தக்‌ காமதேனு. அகரம்‌ சேயிமைச்‌ சுட்டு.  மாந்தி-நிரம்‌ 








115 காஞ்சிப்‌ புராணம்‌ 
217 அருந்தியபா றனைநினைத்தங்‌ காவலிக்கப்‌ 
புலிக்கால னன்பி னாலே 
புரிந்தகுளச்‌ சாலிநென்மாக்‌ கரைத்தருத்தத்‌ 
குளர்கந்தழுது பொரும னோக்கி 
வருந்திடலக்‌ காஞ்சிரினைத்‌ தகைமுடிக்கு 
மத்தலத்தின்‌ மருவு கென்றா 
னருந்தவனாக்‌ தந்‌தையுமக்‌ காஞ்சிதனி 
லர்தலிங்க மருச்சித்‌ தானால்‌. 


810 அச்சுயம்பு காதனவன்‌ முன்னின்றே 

வேண்டியதென்‌ னறைவா யென்ன 

ஈச்சினன்பா லென்றனனப்‌ பாலுததி 
கதனையழைத்து நாளு நாளும்‌ 

இச்சிறுவன்‌ பின்‌ மிரியென்‌ ு.கவினனவ்‌ 
வகாரவன்மை யீச னான 

மெய்ச்சிவனு மவனன்ப ரடியர்களு 
மல்லாமல்‌ வேருர்‌ வல்லார்‌. 


புக்கு த்து. உவை-மூம்ச்சி, “உசவையால்‌ செஞ்சம்‌ உள்‌ 
உருகி உன்‌ சாமரைத்‌ தடங்‌ சஈண்களின்‌-அகவலைப்‌ படுப்பான்‌” 
(திருவாய்மொழி 572). உவகை என்பது உகவை என்‌ று வந்தது, 
சிவப்பு என்பது சிகப்பு என்றும்‌, உவப்பு என்பது உகப்பு என்‌ 
அம்‌ வருவன வ.ற்ை நோக்குக. *நவம்‌ என விலக்கல்‌: நல்லோர்‌ 
வழக்குள்‌-வகரம்‌ ககரமாய்‌ வருதல்‌ இயல்பே' ஏன உரைச்‌ சூத்‌இ 
றம்‌ கொள்க. புலித்தாளவன்‌-வியாக்கிரபாத மகரிஷி. 

வசிட்ட முனிவரின்‌ சகோதரியின்‌ கணவன்‌ புலிக்காலன்‌. 
புலிக்காலன்‌ மகன்‌ உபமன்னியன்‌. இவன்‌ மாமன்‌ (வசிட்டன்‌) 
வீட்டில்‌ இருச்கபோது காமதேனுவின்‌ பாலை உண்ண ஆசைப்‌ 
பட்டு அழுதான்‌. 

317. ஆவலிக்க-அழ, ஆற்றலன்‌ இன்னன பன்னி 
ஆவலித்து ஊற்றுறு கண்ணின்‌ உருகுவான்‌. (கம்பன்‌-அயோத்தி- 
பள்ளிபடை 57). குளச்சாவி ரெல்‌-குளகெல்‌, ஒருவகை நெல்‌, 
இதை வட நூலார்‌ நீவாரம்‌ என்பர்‌. மெல்விரல்‌ மெலிபயக்‌ 'கொய்ச 
குளகெல்‌ (சிந்தாமணி - நாமகள்‌ 326), மாக்கரைத்‌_து-மரவைக்‌ 
கரைத்து. ௮ருத்த-உண்பிக்க. (சென்‌ மாவையள்ளித்‌- திருக்‌ துஇலை 
வள்ளத்து ஆக்கி கரைத்து நல்‌ தீம்பால்‌ ஐயா-பொருந்த நீ 
உண்ச என்று கொடுத்தனன்‌: என்பார்‌ சிதம்பரராதகவி (சங்கர 
விலாசம்‌. உபமன்னியர்‌ திருப்பாற்கடல்‌ பெற்ற அத்தியாயம்‌ 69). 

218. பால்ஈச்சினன்‌-பாலை விரும்பினேன்‌, அப்பால்‌ உதத- 


இிவாலயச்‌ சருக்கம்‌ 17 
அமரேசம்‌ 


919 அதனோருபா லமரேச மெனவொருநல்‌ 

தானமுள ததனைக்‌ கேண்மின்‌ 

இதியதிதி புதல்வரெ.னு மிமையவரு 
நிசாசரருஞ்‌ சினமீக்‌ கொண்டே 

மதுகையொடு பொருகாலை யரனுமையாள்‌ 
அம்பரத்தின்‌ மருவிக்‌ காணச்‌ 

சதிர்குலவி யிமையவரே வாகைபெறு 
கென்றுமையாள்‌ சாற்ற லாலே. 


820 பொருது இமையோர்‌ வாகையுற்றார்‌ அசுரிறக்தார்‌ 
அதுவுமொரு புதுமைத்‌ தூரமோ? 
கருமமது பவமதனை வெல்லாதோ 2 
காஞ்சிநகர்‌ தன்னைச்‌ சேர்ந்து 
இரமுறவே தவம்புரிவான்‌ கருணையினாம்‌ 
பெருகுவென்றி சேர நீடும்‌ 
பெரி துமகழ்‌ வுற்றமரர்‌ சுதர்மையெனுக்‌ 
தெய்வசபை பெயர்ந்து சென்றார்‌. 
. அந்தப்‌ பாற்கடல்‌. இச்சிறுவன்‌ பின்‌ திரி-இ௫்த உபமன்னிய, முனி 
வன்‌ பின்னே திரிவாயாக. சிவனும்‌, அவன்‌ அடியார்களும்‌ அல்‌ 
லாமல்‌ எவர்‌ வலிமை மிக்கவர்‌ என்று ஆ௫ரியர்‌ வியக்கின்றார்‌ . 
“காலன்‌ றனைஉதைத்தான்‌; காமன்‌ தனை எரித்தான்‌; பாலன்‌ 
ப௫சிக்கிரங்கிப்‌ பாற்கடலை ஞாலம்‌ மெச்சப்‌-பின்னே' நடக்கவிட்‌ 
டான்‌ பேரரு&£ காடாதார்க்கு- என்னே நடக்கையினி. (தாயுமான 
வர்‌ 28. உடல்‌ பொய்யுறவு 489). 


319. திதி புதல்வர்‌, அதிதி புதல்வர்‌, அதிதி புதல்வர்‌.எனும்‌ 
இமையவர்‌. திதிபுதல்வரெனும்‌ நிசாசரர்‌, இமையவர்‌-கண்‌ 
இமைக்காசவர்‌ (ஒளிமயமானவர்‌). சிசாசரர்‌-இரவில்‌ திரிபலா: 
(இருள்மயமானவர்‌) திதியும்‌, அதிதியும்‌ காப முனிவரின்‌ மனைவி 
யர்‌. மதுகை-பலம்‌. அம்பரம்‌-ஆகாயம்‌, “அம்பரம்‌ ஊட்றுத்‌ 
கோங்கி உலகு அளந்த: (திருப்பாலை). சதிர்‌-திறமை: உமை 
யம்மை தேவரே வெற்றி பெறுக, என்று சங்கம்பித்தாள்‌. 


320. வாகை-வெநுநி. ஆசுர்‌-௮சுரர்‌. அசுரைச்‌ செற்ற 
மாவியம்புள்‌ வல்ல மாதவன்‌” (திருவிருத்தம்‌ 67). அரும்பத உரை 
யா௫ிரியர்‌, ௮௪ர்‌, என்றது அசர வர்க்கத்தை என்று விசக்கம்‌ 


118 . காய்‌. புராணம்‌ 


9௨7 அரிமகவான்‌ நிசைகாப்போர்‌ மற்றுமுளோர்‌ 
.... தனித்தனியே யமரினாற்றல்‌ 
ப்ரிதருமிச்‌ செயலெம்மான்‌ மூடிந்ததென 
வகந்தையினாற்‌ புலன்மீக்‌ கொள்ள 
நிருமலனவ்‌ வகந்தைகண்டோ ரியக்கவடி 
வெய்தியங்க ணேர்ந்தே நின்று 
பரிவினுட னொருதிரண மங்கணிநீஇ 
யேமாப்பின்‌ பால னானான்‌. 


924 இத்திரணநர்‌ தனையுமது பேராற்ற 

லாற்சிதையு மென்ன லோடுங்‌ 

கைத்திகிரி கூர்மழுங்க வெறிந்தெறிந்தே 
யலுத்தனனக்‌ கரிய மேனி 

யெய்த்தனனப்‌ புரந்தரனுங்‌ குலிசமதன்‌ 
வலியிழந்தா னெரித்துத்‌ தீயோன்‌ 

சத்தருறைச்‌ தான்காலுங்‌ காலோய்ந்தா 
னத்திரணக்‌ தனைப்பேர்த்‌ தன்றே. 


௨ டட பட வையை )வைக தைத அசைக்ன வைகை வைகளை வலக ககள அட வாமாய்‌ வச்‌ வ. வ அரகைவமைக்களிகாளனை வைகி 





கூறினர்‌. சுரன்‌ என்பது சூர்‌ என்று வர்ததுபோல்‌ வந்தது, 
சூர்‌ முதல்‌ தடிந்த சுடரிலை நெடுவேல்‌: (இருமுருகு 46). அறம்‌ வெல்‌ 
லும்‌; பாவம்‌ தோற்கும்‌: என்னும்‌ ஈது. இயம்ப வேண்டும்‌ 
தகையதோ? (கம்பன்‌. சந்தர. ஊர்தேடு 95). 


கருணையினால்‌ வென்றி சேர மஉழ்வுற்று அமரர்‌ சுதர்மை 
சென்றார்‌ என்று சேர்க்க, இங்கு மகிழ்‌ என்றது குடிவெ.றியை 
ஐங்குறு நூறு 42 ஆம்‌ பாடல்‌ காண்ச. 


921. அரி-திருமால்‌. மகவான்‌-இந்திரன்‌. எம்மால்‌ முடிந்த.து- 
எங்களால்‌ நிறைவேறியது. நிருமலன்‌-சிவபிரான்‌. இயக்க வ்டிவு- 
யட்ச வடிவம்‌. திரணம்‌-தூம்பு. சிவபிரான்‌ ஒருயட்சனாகிச்‌ சிறு 
துரும்பைத்‌ தேவர்கள்‌ முன்வைத்தான்‌, 


322. இரணம்‌-துரும்பு. ஆற்றலால்‌-பலத்தால்‌. இ.கிரி-சக்க 
ரம்‌. எய்த்தனன்‌-தளர்ந்தான்‌ குலிசம்‌-வச்சிரம்‌. இயோன்‌-௮.்‌ 
இனி. காலும்‌-வாயுதேவன்‌. பேர்த்து-அசைக்கக்‌ கருதி. பெயர்த்‌ 
தல்‌ என்‌ ற செரல்‌ பேர்த்தல்‌ என்று வந்தது. 


இவாலயச்‌ சருக்கம்‌ 119 


5.25. மற்றுமூள திசைக்காப்போர்‌ தமதுவலிப்‌ 
ப்டையதஞனால்‌ வாட்டி வாட்டி 

யிற்றனர்தம்‌ ம துகையினை யற்பு தகீர்‌ 
மருவிவியந்‌ இருக்குங்‌ காலை 

வெற்றிபெறு மியக்கனுருக்‌ காணாமற்‌ 

. . இிகைத்தனரவ்‌ வேல்‌ தன்னி 

லுற்றபரை தனைநோக்கி யிங்கிவனார்‌ 
அம்மவென வுளமால்‌ பூண்டார்‌ 


8௨4 ஆரறிவார்‌ சிவனருளா லன்‌. றியொரு 
இரணமுமிங்‌ கசையா தென்னுங்‌ 

காரணரநீ ரறிந்துப்வா னிறைபுரிந்த 
கருணையெனக்‌ கன்னி யோத 

நாரணனே முதலானோ ரிகுதென்ன 
மாயமென நாடித்‌ தேர்ந்து 

பேரருளா லெம்மகந்தை தீர்த்திடுவா 
னிவ்வுருவிற்‌ பிரானே கேர்க்தான்‌, 


52௦ எனவிரங்இப்‌ பற்பலரு மிப்பழுது 

இர்ந்திடுவ தெளிதோ முன்ன -: 

மனகைதவம்‌ புரிகாஞ்சித்‌ தலத்திலன் றி 
யாவதுவோ வாத லாலே 

இனமினிய நகரிதனை யடைநீதுபரன்‌ 
பூசைமுகுற்‌ றீர்வு நேர்ந்து 

புனிதமுறக்‌ கணத்தமரர்‌ மதுகையெல்லாம்‌ 
பெற்றுயர்ந்தார்‌ போற்றி னாரால்‌. 

ம்‌ 

923, இற்றனர்‌-தளர்ந்தார்‌. “மதுகை இற்றனர்‌ என்று மாழ்‌ 
றுக அற்புத நீர்‌-ஆச்சரியத்தன்மை. நீர்‌-தன்மை. பரை-உமர்‌ 
தேவி. மால்‌-மயக்கம்‌.. 

524, உமை, இவன்‌ அருள்‌ இல்லாமல்‌ திரணமும்‌ அசை 
யாது என்னும்‌ உண்மையை நீவிர்‌ உணர அவன்‌ புரிந்த கருணை 
என்றாள்‌. இகுது-இஃது, இப்படிப்‌ பாடுவது இக்‌ நூலாசிரியர்‌ 
இயற்கை. பல இடங்களில்‌ இகுதைக்‌ காணலாம்‌. பிரானே-சிவ 
பிரானே. நேர்ந்தான்‌-காட்சி தந்தான்‌. 

925. பழுது-குற்றம்‌ ௮னகை-காமாட்சி. ஆவதுவோ-நிறை 
டுவறுவதா? பூசை முதல்‌-பூசித்தல்‌, இயானம்‌ செய்தல்‌, வாழ்த்‌ 
தல்‌ "மு. தலான : செயல்களால்‌. தீர்வு நேர்ந்து-பிராயசித்தம்‌ 


1௮0 காஞ்சிப்‌ புராணம்‌ 


அடைந்து. “ஏர்தை ஆகுலம்‌ இதற்குத்‌ தீர்வை அன்று” (பழைய 
இருவிளையாடல்‌ (வரகுணன்‌ 8). இ௩கு ஜயர்‌ ௮ வர்கள்‌ இர்வை- 
பிராயசித்தம்‌ என்‌.று கு.றிப்பிட்டுள்‌ ளார்‌. 


இவ்வரலாறு கேனோபகிஷ த்தில்‌ 3அ.ம்‌ சண்‌_டத்தில்‌ கூ றப்பட்‌ 
டுள்ளது. *பிரம்மமே தேவர்களின்‌ பொருட்டு (தேவாசுர யுத்தத்‌ 
இல்‌) ஐயத்தை அடைந்தது, அந்த பிரம்மத்தின்‌ ஐய விஷயத்தில்‌ 
தேவர்கள்‌ பெருமை கொண்டு” இந்த ஐயம்‌ நம்முடையது. 
இந்த மஹிமை நம்முடையது என்று எண்ணிச்கொண்டார்கள்‌. 

இவர்களின்‌ கருத்தைப்‌ பிரம்மம்‌ அறிந்து அவர்களின்‌ 
(ஒருயட்சரூபமாக) எதிரில்‌ வந்தது. அதை அத்தேவர்கள்‌ அறிய 
வில்லை. இஃது என்ன? யட்சசர? (ஏன்று ச.ம்சயப். பட்டார்கள்‌), 


அவர்கள்‌ அக்கினியைப்‌ பார்த்துச்‌ சொன்னதாவது. “ஹே! 
ஜா.தவேதஸ்‌! இந்த யட்சஸ்‌ இது என்று அறி” (என்‌.மனர்‌) “அப்‌ 
படியே ஆகட்டும்‌' என்று அக்கி சொன்னார்‌. 


(அக்கி) யட்சசின்‌ சமீபத்தில்‌ சென்றார்‌. “நீ யரர்‌?' என்று 
இவரை யட்சஸ்‌ கேட்டது, 'நான்‌ அக்னி, கான்‌ ஜாதவேதஸ்‌' 
என்று அக்னி சொன்னார்‌. 


அப்படிப்பட்ட உன்னிடம்‌ என்ன சாமர்த்தியம்‌ இருக்கிறது 
என்று யட்சஸ்‌ கேட்டது. பூமியில்‌ எவை எவை இருக்கின்‌ 
றனவோ அவை எல்லாவற்றையும்‌ எரித்துப்‌ போடுவேன்‌' என்று 
அக்னி சொன்னார்‌. 


“இதை எரித்துப்‌ போடு' என்று யட்சஸ்‌ ஒரு தருணத்தை 
எடுத்து (அக்னியின்‌) முன்னால்‌ போட்டது. அக்னி முழு வேகத்‌ 
துடன்‌ அந்தத்‌ தருணத்தில்‌ பிரவேசித்தார்‌. அதை எரிக்க முடிய 
வில்லை. அதனிடம்‌ இருந்து திரும்பி, தேவர்களிடம்‌ சென்று “இந்த 
யட்சஸ்‌ இது என்று அறியமுடியவில்லை! என்று அக்னி 
த்‌. 

மேலே கண்டதுபோல்‌ வாயுதேவன்‌ சென்று யட்சஸை அறிய 
முடியவில்லை என்று ௮க்னி ரசங்கதிபோல்‌ சொன்னார்‌. 


பிறகு தேவர்கள்‌ இந்திரனைப்‌ பார்த்து (ஹே! மகவானே! 
இந்த யட்சஸ்‌ இது என்று நீ அறி என்று சொன்னார்கள்‌. ௮ப்‌ 
படியே ஆகட்டும்‌ என்று இந்திரன்‌ சொல்லி அதற்குச்‌ சமீபத்தில்‌ 
சென்றான்‌, உடனே (யட்சஸ்‌) மறைந்து விட்டது. 


அவர்‌ அந்த ஆகாசத்தில்‌, வெகு சோபை உள்ளவளாயும்‌, 
உமையாயும்‌, ஹிமவானுடைய புத்திரியாயும்‌, ஸ்திரி ரூபமாயும்‌ 


இவாலயச்‌ சருக்கம 1 21 


உருத்திராட்ட வித்தேசுரம்‌ 
526 அருச்சனைசெய்‌ இறந்தவலி தேவர்பெற 
வமழரேச னான காமம்‌ 
பரிச்சனனெம்‌ பிரானப்பாற்‌ காயாரோ 
கணக்குட பால்‌ பரவி னாலே 
தரிச்சபுகழ்‌ நூ. ற்றொருபத்‌ தெட்டுலிங்க 
முருத்திராற்‌ றவத்தோர்‌ தம்மாற்‌ 
நெரிச்சவட்ட வித்தேச ராற்பூசை 
கொண்டொளிருஞ்‌ சிறப்பி னாலே. 








ஆவிர்ப்பவித்‌ திருப்பவளிடம்‌ சென்று, அவகா இந்த யட்சஸ்‌ 
என்ன என்று கேட்டார்‌. (மேலே வருவது 4ஆம்‌ கண்டம்‌) 


அது பிரம்மம்‌ என்றும்‌, அந்தப்‌ பிரம்மத்தினுடைய ஜயத்தில்‌ 
(8ீங்கள்‌) மஹிமை அடைநத்திருக்கிறீர்கள்‌ என்றும்‌ சொன்னாள்‌. 
இரந்த உபதேசத்தால்‌ இச்திரன்‌ அதைப்‌ பிரம்மம்‌ என்று அறிக்‌ 
தான்‌. (மொழிபெயர்ப்பு: நா. ௬. ராஜாராமையர்‌. இவர்‌ மஹாகவி 
சுப்ரமணிய பாரதியாரின்‌ பாராட்டைப்பெற்ற சான்றோர்‌). 

இக்த உபநிடதம்‌ பிற்காலத்தில்‌ தத்‌ துவராய ஸ்வாமிகளால்‌ 
(பிரம்ம சதையில்‌) கவிதையாக வடிக்கப்பட்டது. அப்போது 
ஸ்வாமிகள்‌ பிரம்மம்‌ என்ற சொல்லுக்குப்‌ பதிலாகச்‌ சிவபிரான்‌ 
என்றார்‌. உபரிடதத்திலும்‌. பிரம்மகீதையிலும்‌ வருகின்‌ ற முக்கிய 
மான பாத்‌இரங்கள்‌ பிரம்மம்‌, உமை, இந்திரன்‌, அக்கினி, வாயு 
தேவனே. இப்பகுதியைப்‌ பிரம்ம &தை தத்துவ நயத்துடன்‌ 
கூறும்‌. 

926. இறந்தவலி-ரீங்கெ பலம்‌. பரிச்சனன்‌-சுமந்தான்‌ (பெல்‌ 
றுன்‌) பரித்தனன்‌ என்ற சொல்‌ பரிச்சனன்‌ என்று வந்தது” 
குடபால்‌-மேற்குப்‌ பக்கம்‌. தரித்த என்பது தரிச்ச என்று வந்தது. 
புகழ்தரிச்ச என மாற்றுக. தெரிச்ச தெரித்த. (சொல்லப்பட்ட) 
அட்டவித்தியேசுரர்‌, ட, அந்தன்‌, 2, ரூக்குமன்‌, 3. சிவோத்தமன்‌ , 
4. ஏகநேந்திரன்‌, 5. ஏகருத்திரன்‌, 6, இரிஞமூர்த்தி, 7. சிரண்டன்‌, 
9. சிகண்டி. இவர்கள்‌ தோற்றம்‌, இவர்கள்‌ வாழும்‌ இடம்‌, இவர்‌ 
களின்‌ சக்தி முதலானவற்றைச்‌ சிவஞானபோதம்‌ மாபா ம.யத்தில்‌ 
பிரமாணவியலில்‌ 2ஆம்‌ சூத்திரம்‌, 3ஆம்‌ அதிகரணகத்திற்‌ காண்க, 

16 


122 காஞ்சிப்‌ புராணம்‌ 


பச்சிமாலயம்‌ 
37 ஓதுமதன்‌ றென்மேல்புர.ற்‌ புச்சிமா 

லையமெனவோர்‌ உறையுண்‌ மேவு 

மாதிபரன்‌ புரணகலை யடனுறைய 
மவ்விடையச்‌ சுதனா மெம்மான்‌ 

காதலுடன்‌ பிரானைநினை ந்‌ தழுந்தவமே 
புரிந்தனனக்‌ காலை தன்னிற்‌ 

சிதமதிச்‌ சடையுடையோன்‌ நமீக்கொடுநீ 
வேண்டியதென்‌ செப்பு கென்றான்‌. 


5920 ஆரிய யருளியஇற்‌ குறையுளதோ 

வுனதுருகா னாகுமாறு 

சிரியகீ யருளுதி பென்‌ நுரைக்கலுமச்‌ 
சிவன்மகிழ்ந்து சிறப்பி னாலே 

பேரியலு மறுமுகவ னானெனவே 
உணப்போற்றும்‌ பெருமை குன்னுற்‌ 

பாரியகம்‌ முருப்பெறுதஇி நாமெனீ 
யெனவேரும்‌ பான்மைக்‌ தன்றே. 


5929 என்விறைவன்‌ அப்பரிசே மேற்றளியாந்‌ 

இருத்தவியி லிமையோர்‌ யாரும்‌ 

புனிதமக மொன்றியற்ற வரியயனே 
முதலயாரும்‌ புகுந்தா ரங்கண்‌ 

முனிவரர்தாம்‌ பரப்‌. ரிரம நிலைபே௫ிச்‌ 
ிவன்பரம முராரி தானே 

இனியபர மென்றிகல முருகவேள்‌ 
எழுந்துண்மை யியல்பு கூறும்‌, 


௮௮: அளவை, 








527. பச்சிமம்‌-மேற்கு. அச்ச தன்‌-இருமால்‌, இங்கு ஆசிரியர்‌ 
திருமாலை எம்மான்‌ என்றது வயப்பாகவுள்ளது மதிச்சடை- 
சந்திரன்‌ தங்கிய ஏடை. 

320. அஆரிய-ஐயனே. 
என்று திருமால்‌ கேட்டான்‌ 
பரன்மை-பகுஇ. (பிரிவ. 











ரன்‌ உனது உரு ஆகுமாறு அருளுத 
. அறுமுகவன்‌-முருன்‌. பாரிய-பெரிய 


329. மேற்றளி-பச்சிமாலயம்‌ 
முராரிரானே பரம்‌ என்று இல, 
பொருள்‌, 


மகம்‌-யாகம்‌ சிவன்பரமம்‌; 
மூராரி-திருமால்‌, பரமம்‌-ப -.3 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 129 


530 பரமூவன்‌ கலைகளிற்சிற்‌ சிலவரியே 

முூதலோர்பால்‌ பதித லாலே 

வரதருமாய்‌ வரகதுமது றம்‌ 
ருண்மையிது மறையின்‌ றேற்றர்‌ 

தெரியுமுரைப்‌ பிரமாணக்‌ தன்றியே 
சண்களினும்‌ தெளியு மன்றே 

சரதமுறச்‌ சிவனெனவே விண்டுவினைப்‌ 
பராவிரின்று சாற்றி னானால்‌. 


597 உரைத்தலுமே யரிவுருவஞ்‌ சிவனுருவா 

யிலிங்கமென வொளிர்த லாலே 

பரத்‌ துநெறி தெரிமுனிவர்‌ முருகனை நீ 
குரவனெனப்‌ பரவிப்‌ போற்றித்‌ 

இருத்தகுமப்‌ பரமலிங்கம்‌ தொழு துவந்து 
மகமுடித்துக்‌ தெளிவு கூர்ந்தார்‌ 

அருத்தியுரை குறுகுதலால்‌ ஓதவுரு 
இப்பெருமான்‌ ஆனான்‌ ஐயன்‌. 


330. கலை-௮ம்ம்‌, னு ப தமல்‌ ரர்பால்‌-இருமால்‌ முத 
.லானவர்கள்‌ பக்கல்‌, வரதருறாய்‌- வரம்‌ தருபவரரய்‌. வரம்‌ புரி 
வர்‌-மேன்மையை உண்டு பண்ணுவார்‌. சரதம்‌ உ௨ற-உணமை 
யாக. விண்டுவினைச்‌ சிவன்‌ எனச்‌ சாற்றினான்‌. விண்டு-விஷ்ணு 
விண்டு விரிஞ்சனும்‌ தேடிச்‌ காண்பரிய சொக்கலிங்க விமலா 
போற்றி' என்பர்‌ அரங்கராகக்‌ சுவிராயர்‌ (அறுச்சுனன்‌. தீர்த்த 
யாத்திரை), 


391. அரிஉருவம்‌-விஷ்ணு வடிவம்‌. பரத்து நெறி-மேலான 
வழி. (பரத்வமார்க்கம்‌) குரவன்‌-அசிரியன்‌. அருத்தி-ஆசை, 
குறுகுதலால்‌-திருமால்‌ செவியில்‌ அடைந்ததால்‌. ஓத-உலகம்‌ 
புகழ. ஐயன்‌-திருமால்‌. பெருமான்‌ ஆனான்‌-சிவபெருமான்‌ ஆக 
மாறிவிட்டான்‌. இதனைச்‌ சாரூபம்‌ என்பர்‌. 


இக்கதையைச்‌ சிவஞான முனிவர்‌, (திருமேற்றளிப்‌ படலத்‌ 
இல்‌) வேறு விதமாகக்‌ கூறுவர்‌. இருமால்‌ தவம்‌ செய்து சாரூபப்‌ 
பதவியைக்‌ கேட்கச்‌, சிவபிரான்‌ கலியுகத்தில்‌ ஞானசம்பந்தர்‌ 
்‌ உனக்குச்‌ சாரூபப்‌ பதவி கொடுப்பர்‌ என்று கூறினன்‌. பெருமான்‌ 
வழங்கிய வரத்தைத்‌ இருஞான சம்பந்தர்‌ நிறைவேற்றினார்‌, 


124 காஞ்டுப்‌ புராணம்‌ 


அதநேகபேசுரம்‌ 


594 அத்தளியின்‌ வடபாலா யனேகபே 

சுரமெனவோ ரரனார்‌ வைப்பு 

மைத்தகரி முகனெனுமோர வுணனிமை 
யோரையெல்லாம்‌ வருத்து காளில்‌ 

எய்த்தவருங்‌ கணபதுியெம்‌ பெருமானை 
யிறைஞ்சுதலு மிமையோர்க்‌ காகப்‌ 

புத்திபுரிம்‌ தத்திமுக னுடனமரேற்‌ 
றடல்பெறவே பொருதா னன்ேேற. 


5589 கரிமுகனக்‌ கரிமுகனா மவுணனுடன்‌ 

போர்புரியக்‌ கலாங்கொண்‌ டன்னான்‌ 

வெரினிடவே பேராமி யேமினும்புக்‌ 
கவைகுடித்து விரக னாலே 

யரியதொரு பாதலம்புக்‌ கொளிக்கவொளித்‌ 
ததுதனையெம்‌ மையன்‌ கோக்கிப்‌ 

பொருவரிய மூடிகத்தை விடுத்தலுமப்‌ 
பாதலத்திற்‌ புக்க தன்றே, 


332. அத்தளி பச்சிமாலயம்‌. *அனேகபேசுரம்‌' என்னும்‌ 
பெயருடைய சிவதலம்‌ உள்ளது. அரனார்‌ வைப்பு-சிலஸ்தலம்‌, 
மைத்த-கருமையான. கரிமுகன்‌ எனும்‌ ஓரவுணன்‌-கஜமுகாசுரன்‌, 
மெய்த்தவா- உண்மையான முனிவர்கள்‌. அத்திமுகன்‌- கஜமுகா 
சுரன்‌. அத்தி-யானை. ஹஸ்தி என்ற சொல்லின்‌ தற்பவம்‌, 
ஹஸ்தத்தை உடையது ஹஸ்தி. அது அத்தியாயிற்று, கரத்தை 
உடையது கரி. அனேகபம்‌-யானை, 


333. கரிமுகன்‌-விகாயகன்‌. கரிமுகனாம்‌ அவுணன்‌-கஜமுகா 
சுரன்‌. கலாம்‌ கொண்டு- மனம்‌ ௩லங), :நலாவுதல்‌! என்ற 
சொல்‌ கலக்‌ ரத்தைக்‌ முறித்தலை நெடுமல்வாடையிற்‌ காண்க. 
“கோடல்‌ நீடு இதழ்‌ கண்ணி நீர்‌அலைகலாவ”, (நெடுநல்‌ 3-6) வெரி 
னிட-புறமுதுகு காட்ட (தோற்க), ஆமி-கடல்‌. அசுரன்‌ கடலிற்‌ 
புகுந்து கடல்‌ நீரைச்‌ குடித்துவிட்டுப்‌ பாதாள உலகம்‌ புக்கான்‌. 
ஐயன்‌-விமாயமப்‌ பிரான்‌. மூடிகம்‌-பெருச்சாளி. “தன்னுறு சூடி. 


கத்தைத்‌ தம்பிரான்‌ செலுத்தி” (விநாயக புராணம்‌. விக்கினராசர்‌ 
97). 


தஇிவாலயச்‌ சருக்கம்‌ 125 


294 புக்குமிகு பகுவாயின்‌ கூரெயிற்றுற்‌ 

கவ்விவெளிப்‌ புகுத லோடும்‌ 

அக்கணமே கரமருப்பி னெறிந்தகர 
னாவியுண்டா னவன்கும்‌ பத்தி 

னுக்கபெருச்‌ தரளரிரை புமைக்கரத்தா 
லெடுத்‌ துவகை யுடனே யேகி 

முக்கணனை யித்தலத்தஇற்‌ பூசைபுரிக்‌ 
தானவனு முன்னின்‌ ரமுனால்‌. 


51] உலகுிலுள்ளோ ரெக்கரும கினத்தாலு 

மக்கரும முனைப்பூ சிக்கி 

னலனுறுக வுனைகினையா தியந்றியதற்‌ 
இடையூறு ௩ணுக நீ போய்க்‌ 

கலக.மிடு கனகபுரிக்‌ கேசரியை 
வாட்டியவன்‌ கன்னி யாய 

சிலைநுதல்வல்‌ லபையென்னு மரிவைதனை 
மணம்புணர்தி செல்வ! வென்றான்‌. 

834. பகுவாய்‌-பிளந்தவாய்‌. மருப்பு-கொம்பு. கும்பம்‌-யானை 
மத்தகம்‌, *நிறந்தந்த கும்ப மதயானையும்‌ நெடுந்தேர்ப்‌ பரப்பும்‌ 
(குமரகுருபரர்‌, மதுரைக்கலம்பகம்‌ 17) உக்க-இந்திய. தரளம்‌- 
முத்து. விராயகப்பிரான்‌ கயமுகாசுரனின்‌ மத்தகத்தைப்‌ பிளந்த 
போது கிடைத்த முத்துக்களால்‌ இறைவனை அர்ச்சித்துப்‌ பூசை 
புரிந்தான்‌. 





395. கருமம்‌-செயல்‌. ௩ணு5-உண்டாகுக. வாட்டி-கோன்‌ று. 
மணம்புணர்தி-திருமணம்‌ செய்‌ துகொள். கனகபுரியைச்சிவஞான 
_ முனிவர்‌ இரணிபுரம்‌ என்பார்‌; அவர்‌,-- *இரணியபுரத்தில்‌ கேசி 
முதலான அசுரர்கள்‌ உள்ளனர்‌; அவர்களைக்‌ கொன்‌ று அவர்கள்‌ 
கருவின்கண்‌ உள்ள வல்லபையை மணந்து வாழ்க' என்று கூறிய 
துாரகப்‌ பகர்இன்‌ மார்‌. 


126 காஞ்சிப்‌ புராணம்‌ 


986 அன்றுமுதல்‌ அனேகபமா மானைமுகன்‌ 

பூசைசெய்ய வனேக பேசம்‌ 

என்றவனி மேலிலகு நினைத்ததருள்‌ 
கரிமுகனுக்‌ கினிய பூசை 

நன்றுபுரி தலினன்றோ வுலகிலுள்ளோர்‌ 
நினைத்ததெல்லா ஈண்ணு மாறு 

வென்‌ றிபுரி சவன்மொழிந்த படியேயக்‌ 
கேசரிபான்‌ மேவி னானே. 


987 மேவியந்தக்‌ கேசரியைக்‌ குறுந்தாளாற்‌ 

அகைத்தடர்த்து மிதித்தே யன்னா 

னவியுண்டு வல்லபையை மணம்புணர்க்தா 
னானைமுகன்‌ அதன்மேற்‌ பாலாய்த்‌ 

தாவுபுகழ்க்‌ கயிலாய நாதனுறை 
திருத்தானர்‌ தவத்தி னாலே 

பாவனைசெய்‌ ததுபணிவோர்‌ கயிலைமலை 
பணிந்தபெரும்‌ பரிசு சேர்வார்‌. 


5986 முன்னையகாட்‌ சிலவசுரர்‌ தவழுயன்றார்‌ 

மலரயனை முன்னி யன்னான்‌ 

றன்னருளாற்‌ பெருவலியும்‌ பெருநீதிருவும்‌ 
பெற்றிருக்குர்‌ தலங்க ளாகப்‌ 

பொன்ன தனால்‌ வெள்ளியினா லெஃகினா 
லாகியமுப்‌ புரம்வா னூடே 

மன்னிவல மிடமாகச்‌ சுழன்றுசுழன்‌ 
ஹேதிரியும்‌ வரமும்‌ பெற்றார்‌. 


336. அனேகபம்‌-யான. அ௮னேகப-ஈசம்‌, அ௮னேகபேசம்‌. 
ஈண்ணுமாறு-அடையும்படியாக. விராயகப்பிரான்‌ வல்லபையை 
மணந்தால்தான்‌ சிவபிரான்‌ வழங்கிய வரம்‌ பலிக்கும்‌. அதற்காக 
விநாயகப்பிரான்‌ கேசரிபால்‌ மேவினான்‌ . 


337. குறுந்தாளால்‌-குட்டையான திருவடியால்‌. *சதிபாய்‌ 
குறுந்தாட்டு' (ஞானாமிர்தம்‌ 2). துகைத்து-மிதித்துச்‌ சிதைத்து. 
மணம்புணர்ந்தான்‌- இருமணம்செய்து கொண்டான்‌. 

_ அதன்மேற்பாலாய்‌-௮ந்த அனேஃபேசுரத்திற்கு மேற்குப்‌ 
பக்கத்தில்‌. பாவனை செய்து-கயிலாச மலையாகப்‌ பாவித்து. 
பரிசு-பயன்‌ . 


636, எலகு-உருக்கு, இலக்கணம்‌ பிழையா எஃகு அமை 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 121 


399 நீறுகண்டி மாலைபுளைந்‌ தரனையருச்‌ 

சனைபரியு சேசஞ்‌ சேர்ந்து 

மாறுபட விமையவரை நெருக்குவர்பூ 
மிசைப்புரத்தை வலியி னூக்கிச்‌ 

சிறியதன்‌ க&ம்ப்பட்ட பதியையெல்லாஞ்‌ 
சிகதைப்பரவர்‌ இமை யாவுங்‌ 

கூறியள விடவெளிதோ விப்பரிசெ 
லாமமரர்‌ குறித்தே சொல்வார்‌. 


5940 புரத்தவரா லுலகமெலா மழியுமென 

மாயவனப்‌ புலவ ரோடுங்‌ 

கருத்திலெண்ணி மகமதொன்‌ று புரிக்சனரம்‌ 
மகந்இினிலே கன்மோர்‌ பூக 

முருத்துழலும்‌ பூரத்தையட வேவிவரப்‌ 
பூதமவ ணுற்த போதே 

விரித்தகனற்‌ படுகெய்யே யெனப்போயிற்‌ 
மரரெலா மெலிக்தர ரங்சண்‌. 


547 உற்றநெடு மாலிமையோ ர௬ுடன்வருந்திச்‌ 
சிவனேச முடையோர்‌ தம்மை 
வெற்றிகொள்வ தரிதவர்தம்‌ அறிவுகனை 
மபயக்கிடவே வேண்டும்‌ என்றே 
தெற்றெனத்தன்‌ னுருவுதனிழ்‌ ஹேரர்தமை 
யண்டாக்கித்‌ கெளிய நாலாய்ப்‌ 
பெற்றபிட கந்தெருட்டி நாரதரை 
யும்விளித்துப்‌ பேச லுற்றான்‌. 
இருப்பின்‌-ரீரள ந்‌ தூட்டிய நிறையமைலாள்‌: (பெருங்கதை, இலா 
வண 4, 164-165) எல்கு அமை இருப்பின்‌ என்ற தொடருக்கு 
“எலகும்‌ அதன்‌ அளவை ஓத்த இநம்பும்‌ அகிய இரண்டையும்‌ 
காயச்சிச்‌ செய்யப்பட்ட' என்று விளக்கம்‌ தந்த ஐயர்‌ அவர்களின்‌ 
புலமை இங்கே உசவிற்று. ஈன்றி! இங்கனம்‌ வரைய உதவிய 
சான்றோர்‌ நச்சினார்க்சினி௰ர்‌. சிந்தாமணி கொண்டு தெளிக. 

999. நெருக்குவர்‌ வருத்துவர்‌. “அறத்தின்‌ நீங்கினார்‌ நெருக்க 
வும்‌” கம்பன்‌, ஆரண்யம்‌. அகத்திய 12, பூமிசைப்புரம்‌ (பிரமன்‌ 
வாழும்‌) சத்தியலாகம்‌. நூக்கி-கள்‌ வி. 

340 புலவர்‌-தேவர்‌, கன்று-கோபம்‌ கொண்ட. உருத்து-௪.றி. 
௮ட-அழிக்க. கனல்படு-கெருப்பில்பட்ட, நெருப்பில்‌ ட. கெய்‌ 
போல்‌ இல்லாது பேரயிற்று, 

341. வெமழ்றிகொள்வது ௮ரிது-வெல்ல முடியாது. தன்‌உருவு 





128 காஞ்சிப்‌ புராணம்‌ 


542 சென்றவணீர்‌ புரத்தவர்‌ தஞ்‌ சிந்தைதனை 

மயக்கியவர்‌ சவன்பா லன்பு 

கன்‌.றிவெறுத்‌ இடுசூழ்ச்சி புரிந்திடுமி , 
னுலகமெலாங்‌ கலங்கா வண்ண 

மென்றுபல முகமனுரை யுரைத்துவலை 
யுடனனுப்ப வெளிய தாமோ 

நன்றுபடு மோசிவன்பா லன்பர்தமை 
மயக்கிலென ஈவின்று போஞார்‌. 


வேறு 


943 மன்னியிடு நாரதரும்‌ பவுத்தர்‌ தாழும்‌ 
வ௫ித்திடுமக்‌ திரத்தவரை மருட்டித்‌ தூய 
நன்னெறியாஞ்‌ சிவதரும நெறியை மாற்றி 
நற்பவுத்தர்‌ நெறிகொளுவி நடாத்தி மாதர்‌ 
தன்னிறைகற்‌ புடைமையெலாஞ்‌ சிதைத்து வேறோர்‌ 
தன்மையதாம்‌ படியறிவைத்‌ தடுக்க வந்த 
புன்னெறியாம்‌ புரத்தினுள்ளோர்‌ மயக்கம்‌ பூண்டார்‌ 
புன்மையுளோர்‌ ஈன்மைநிலை பூனா ரன்றே. 


வுட வய ய 





தனில்‌-தன்‌ உடம்பில்‌. தேரா்‌-பவுத்தர்‌. பிடகம்‌- இரிபிடகம்‌. 
1. விநயபிடகம்‌, ?. சூத்திரபிடகம்‌, 3. அபிதருமபிடகம்‌. இவற்‌ 
றைப்‌ பிடகத்திரயம்‌ என்றும்‌ கூறுவர்‌. இவை கூறும்‌ கெறியை 
மணிமேகலை (பெரியோன்‌ பிடககநெறி' என்று புகழும்‌, மணிமேகலை 
யில்‌ வஞ்சிமாககர்‌ புக்க காதையின்கண்‌ ஐயர்‌ வரைந்த விளக்கத்‌ 
தைப்‌ பார்க்கவும்‌. 


942. சென்று ௮வண்‌ நீர்புறத்தவர்‌ என்று பிரிக்க. பின்‌ 
அவண்‌ சென்று நீர்புரத்தவர்‌ என்று கூட்டுக. நீர்‌- பண்பு (திவ 
பக்தி) அன்பு கன்றி-௮ன்பு சிதைந்து. எளியதாமோ-எளிதாக 
முடிக்கக்கூடிய செயலா? நன்று படுமோ?-ஈன்மை தோன்றுமோ? 
மயக்கில்‌ நன்று படுமோ என மாற்றுக, 


349. மந்திரத்து-ம£திரங்களால்‌, மருட்டி-மயக்கி, கொளுவி- 
மேற்கொள்ளச்‌ செய்து, நிலைபூணார்‌-நிலைத்‌ திருக்கமாட்டார்கள்‌. 


சிவாலயச்‌ சருககம்‌ 189 
944 அனைவருக்கும்‌ தீங்குபுரிக்‌ தறஞ்செய்‌ வோருக்‌ 
காச்கமிலை யென்பதற்கு மைய முண்டோ 
வினையமிது புரிமாலு மிமையோர்‌ தாமு 
மேவியரன்‌ முன்வணங்கி விமல னேயுன்‌ 
றனையடைந்தோம்‌ முப்புரத்தோர்‌ தருமம்‌ யாவு 
தணந்தனரரங்‌ கவர்வினையின்‌ ஐன்மை யாலே 
பினியவரை யடல்வேண்டு நீயே யெம்மா 
லியல்வதல தஇீயர்‌அவர்‌ என்றார்‌ அன்றே. 


945 புவனிமுத லரிபிரம ரிமையோர்‌ யாரும்‌ 
பொறுப்பா யமைந்துவநீது பொருவா யென்னச்‌ 
சிவனணைந்து முறுவல்‌ செய்ய மூவரல்லாத்‌ 
இரிபுரநுண்‌ பொடியாகத்‌ தேவர்‌ யாருங்‌ 
கவலையறப்‌ போற்றியுய்ந்தார்‌ ; யாவ ரேனும்‌ 
கண்டிகைவெண் ணீறணிந்தக்‌ கருத்தினீத்தோர்‌ 
தவறுபுரம்‌ படுமாறு படுக வென்று 
சாபித்தார்‌ தாபித்தார்‌ சரத மென்றே. 





344, அக்கம்‌-வளர்ச்சி. தீங்கு புரிந்து ௮றம்‌ செய்தலாவது, 
கோவிலை இடித்து மதில்‌ கட்டுதல்‌, பசுவைக்‌ கொன்று செருப்புத்‌ 
தானம்‌ செய்தல்‌. ஞானேஸ்வரம்‌ இத்தருமம்‌ இடையை நிர்வாண 
மாக்கித்‌ தலைப்பாகை கட்டுதல்‌'என்பர்‌. கணந்தனர்‌-நீங்கினார்கள்‌. 
இனி அவரை அ௮டல்‌ வேண்டும்‌ என்றும்‌, இனியவரை அடல்‌ 
வேண்டும்‌ என்றும்‌ பிரித்‌ துப்‌ பார்க்க. அடல்‌ வேண்டும்‌-கொல்ல 
வேண்டும்‌, 

345, புவனி-உலகம்‌. பொறுப்பாய்‌-மன்னீப்பாயாக. பொரு 
வாய்‌-போர்‌ செய்க. அ௮ணைந்து-அடைநீது. மூவர்‌ அ௮ல்லா-மூவர்‌ 
குவிர, கண்டிகை-உருத்திராக்கம்‌. கருத்தில்‌- எண்ணத்தில்‌, 
நீத்தோர்‌-கோலத்துக்கேற்ற நல்லொழுக்கங்களை நீக்கியவர்‌, 
சாபித்தார்‌-சாபம்‌ இட்டார்கள்‌. தாபித்தார்‌-உறுஇப்படுத்இனர்‌. 


முப்புரம்‌ எரிந்து மூவர்‌ பிழைத்த அதிசயத்தை 'மொய்ப்புரந்‌ 
குபு காலைநீற்றறை நாவின்‌ மன்னவர்போல்‌ எரி தப்பி வாழ்ந்‌ 
தனர்‌: ஈசன்‌ ஆணையில்‌ நிற்பவர்க்கிடர்‌ சாருமோ' என்று நயம்‌்படக்‌ 
டட (காஞ்சி, முப்புராரி 2). 


130 காஞ்சிப்‌ பராணம 


846 நாரணனே முதலானோர்‌ பவுத்தர்‌ தம்மை 
நாரதரை முகமனுரை நவின்று கோக்குத்‌ 
தாரணியுய்‌ வான்பொருட்டு நீவிர்‌ தய 
தானவர தக்நீறுகண்டி தவிர்த்த ரேனும்‌ 
பாரியதோர்‌ பவமன்றோ வதனைத்‌ தீர்க்கும்‌ 
பான்மைரினைந்‌ தியற்காஞ்சிப்‌ பதியை உண்ணி 
யாரண நான்‌ முறைசிவனைப்‌ பூசை யாற்றி 
யத்தீமை யகற்றுமென வவர்கள்போனார்‌. 


947 நற்றிறல்சேர்‌ கண்ணர்வலைப்‌ பட்டதோரா 

நாரதர்தென்‌ காஞ்சிககர்‌ கண்ணி யங்க 

ணுற்றபெரும்‌ புண்ணியநீர்‌ அனைத்து மாடி 
யுயர்கயிலை காதரெனு வொருவர்ப்‌ போற்றிப்‌ 

பற்றுடனா கமகெறியிற்‌ றவறு வண்ணம்‌ 
பண்பினுட னுளங்கசிந்து பரிவி னாலே 

முற்றுமூள பூசைதனைப்‌ புரிய காதன்‌ 
முன்னின்றுன்‌ நிருமுன்பே மொழிவ தாஞனார்‌. 


848 புன்னெறியோ ரெனினுமுன தன்ப ரான 
புரேசர்தமை நீறுகண்டி போடச்‌ செய்தோ 
மன்னெறியா லெமதுமுறை யகற்றி யாள்வாய்‌ 
ஐயனே யெனச்சிவனு மவரை நோக்கி 
மென்னெறிய ரேனுமஃதிலாதா ரேனும்‌ 
வேடமேபொரு என்றோ விலக்க லாமோ 
மன்னுறையுள்‌ காணிபதி தனையீச்‌ தேனு 
மறைகெறியா னீறுகண்டி மருவச்‌ செய்வார்‌. 





கவ்வ வவக்கு வலவையவஸ்‌! 








346. முகமன்‌ உரை-உபசார வார்த்தை, பாரிய பெரிய. 
இர்த்கும்பான்மை-போக்கும்‌ உபாயம்‌, ஆரணமுறை நூல்முறை 
எனப்‌ பிரித்துக்கூட்டுக ஆரண முறை-வைஇக பூசை. நூல்‌ 
மூடை: ஆகம்‌ பூசை, 

347. நல்இறல்‌-நன்மைக்கே பயன்படுகின்ற வன்மை. கண்‌ 
ணர்‌-திருமால்‌. ஓரா-அஆராய்ந்து ஒருவா்‌-சிவபிரானை. பரிவினால்‌- 
அன்பால்‌. 

348. பு3ரசா-முப்புரத்‌ தலைவர்‌. தாரகாட்சன்‌, கமலாட்சன்‌ 
வித்யுன்மாலி.. போட -விலக்க, “போடு அகலப்‌ புல்‌ எமுக்கை' 
(கம்பன்‌ -ஆரனயம்‌,. சூர்ப்பணகை 135). அங்கு உரையாிரியர்‌ 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 19 | 


849 செய்யுமவர்‌ பெறும்பேற்றுக்‌ கவதி யில்லைத்‌ 
திறனுறவே விலக்கியபேர்‌ இய ரன்றோ 
வய்யுநெறிய வர்க்கில்லை யேனுங்‌ காஞ்சி 
யுற்றதனாற்‌ சிறிதுபவ மொழிந்த தாகும்‌ 
பையவவை முழுதுமினி நீங்கு மாறு 
பல்பிறவி யடைந்தடைவிற்‌ பாற்ற வேண்டும்‌ 
ஐயமற எமையரிதிற்‌ சூழும்‌ வாயி 
லமைவதுவும்‌ பிரிவ துவு மவையா மன்ற. 


550 ஆதலினா லெமைகாளு காளு நீவி 
ராய்ந்தொருவா யிலிற்சூம்ம்‌ தடைவீர்‌ நன்மை 
பீ துகடைப்‌ பிடித்திடுமி னென்று னைய 
னித்திறத்தா லரியவல மினிதி ஞுற்றிப்‌ 
பாதகமா மவைநீக்கு யன்னோர்‌ அந்தப்‌ 
பரனிருக்கை கயிலைமலைப்‌ படிவ மாக்ஒஇத்‌ 
இதகல நாரதரும்‌ பவுத்தர்‌ தாமுநீ 
இருவருள்பெற்‌ றினியவின்பஞ்‌ சேர்ந்தா ரன்றே. 
எறிந்து விடு என்று உரை கண்டார்‌. (அ௮ண்ணாமலை-பதிப்பு) 
உரை கண்டவர்‌: இரு. செ. வெங்கடராமச்‌ செட்டியார்‌ அவர்கள்‌. 
மென்னெறியரேனும்‌-வைராக்கியம்‌ அற்றவராயினும்‌. சேக்கிழார்‌ 
“இன்பத்‌ துறையினில்‌ எளியரானார்‌' என்பர்‌ (தஇிரு$ீலகண்டர்‌), 
வேடம்‌-கோலம்‌,. “மாலற நேயம்‌ மலிநீதவர்‌ வேடமும்‌, ஆலயம்‌ 
தானும்‌ அரன்‌ எனத்‌ தொழும்‌” என்று மெய்கண்டார்‌ பணிப்பர்‌, 
ஒருபொருள்‌ அன்றோ-ஓப்பற்ற பொருள்‌ அல்லவா? உறையுள்‌, 
காணி, பதி, ஈந்தேனும்‌ நீறுகண்டி மருவச்செய்வார்‌ (சிறந்தவர்‌). 


249. மக்களுக்கு வீடு முதலானவற்றைத்‌ தந்‌ து (அவர்களை) 
சைவ நெறியில்‌ வாழச்‌ செய்பவர்‌ அடையும்‌ இலாபத்துக்கு முடிவு 
கிடையாது. சிறிது பவம்‌-கொஞ்ரம்‌ பாவம்‌ பைய-மெதுவாக. 
சூழும்‌ வாயில்‌- அடையும்‌ வழி. பிரிவதுவும்‌-நீங்குவ தும்‌. 


350. ஆய்ந்து-ஆராய்நீது. ஒரு வாயிலில்‌-ஓருவரே செல்லத்‌ 
தக்க திட்டி வாசலில்‌. சூழ்ந்து-பிரதட்சணம்‌ செய்து, அரிய 
வலம்‌- கடுமையான பிரதட்சணம்‌. பரன்‌ இருக்கை-சிவபிரான்‌ 
இருக்கோவில்‌. படிவம்‌-போலச்‌ செய்து. சிவ!ிரான்‌ கோவில்‌ 
கயிலையை முன்மாதிரியாகக்‌ கொண்டு செய்யப்பட்டது. 


இங்குக்‌ குறிப்பிட்ட சுரங்கப்பாதையை இன்றும்‌ காணலாம்‌. 
இருவுண்ணாழமியின்‌ அடியில்‌ உள்ளது. இதில்‌ நுழைந்து வந்தால்‌ 


182 காஞ்சிப்‌ புராணம்‌ 


வீரராகவேசுரம்‌ 


951 இத்தலக்கீம்‌ பால்வீர ராக வேசம்‌ 
இராமனட வியிற்சனச யெனுமெம்‌ மோயைக்‌ 
குத்திரத்தா லிலங்கையர்கோன்‌ கொடுபோ மாறு 
குறித்‌ துவரு நாளறமே கூடுங்‌ காஞ்சி 
முத்திதரு தலமெனவம்‌ தங்கண்‌ மேவு 
முனிவருடன்‌ சிவகங்கை மூழ்கி யேறி 
நித்தியஞ்செய்‌ தொருதனிமா நீழலின்‌ மேவு 
நிமலரையும்‌ போற்றியங்க ணிலவுங்காலை. 








பிறவியில்லை என்று முப்போதும்‌ திருமேனி தீண்டுவோர்‌ கூறு 
கின்றனர்‌. 


இக்கோயிலை எடுத்தவன்‌ அசரீரி கேட்ட இராஜஐசிம்மன்‌. பூச 
லார்‌ மனத்தில்‌ கேரவில்‌ கட்டிய காலத்தில்‌ இக்கோவில்‌ எழும்‌ 
தீது. இங்குள்ள சிவலிங்கம்‌ காம்பீர்யமாக நிற்கிறது. இங்குள்ள 
சுரங்கப்பாதையைச்‌ சிவஞான முனிவர்‌ கயிலாயப்‌ படலத்தில்‌ 
“வலம்‌ செயப்‌ புகும்‌ அப்போதும்‌ வெளிக்‌ கொளும்‌ போதும்‌, 
வாயிற்‌-புலந்தனைச்‌ சுருங்கையாகப்‌ புரிதும்‌: அங்கு அவையே 
கன்மப்‌-பலங்களை நுகரும்‌ தோற்றம்‌ இறப்பெனும்‌ பகுதியாக. 
இலங்க ஈண்டு இனிது வாழ்மின்‌; இறுதியில்‌ கருவம்‌ முத்தக்‌ 
என்று சிவபிரான்‌ கூறியதாக அமைத்துள்ள திறம்‌ பாராட்டற்‌ 
குரியது. 


331. அடவியில்‌-கரட்டில்‌, சனகி-பிராட்டி. எம்மோய்‌-எம்‌ 
முடையதாய்‌. “என்குலம்‌ எனக்குத்‌ தந்தாள்‌; என்‌ இனிச்‌ செய்வ 
தெம்மோய்‌' என்று கவிச்சக்ரவர்த்திரள்‌ (அனுமன்‌ மொழியாக) 
அருமையாகப்‌ பேசுவார்‌ அதனை இங்கு எடுத்தாண்ட ஆசிரியர்‌ 
திறம்‌ பாராட்டர்குரியது. குத்திரம்‌-வஞ்சகம்‌. கொடுபோம்‌ ஆ.று- 
கொண்டு செல்லும்‌ வழி. முத்திகரும்‌ தலம்‌-மோட்சம்‌ கொடுக்‌ 
கும்‌ இடம்‌. பாரத காட்டில்‌ முத்தி கொடுக்கும்‌ தலம்‌ ஏழு. முத்தி: 
தரும்‌ ஈகர்‌ ஏ.மின்‌ முக்கியமாம்‌ கச்சி' என்பர்‌ வேதாக்த தேர்‌, 
(தேசிகப்பிரபந்தம்‌; அடைக்கலம்‌ 1) மாகீழல்‌- மாமரத்தின்‌ 
நிழல்‌, 


இவாலயச்‌ சருக்கம்‌ 133 


852 சுற்றிலகத்‌ இசுரத்திற்‌ பரனைப்‌ போற்றித்‌ 

தொழுதிருக்கும்‌ அகத்தியர்பாற்‌ றுன்னி மேவ 
மற்றவரும்‌ வருமாறு வினவித்‌ தூய 

வாய்மைசில வறிவுறுத்தி மதித்த யாவு 
தெற்றெனவே யுதவுமிந்தப்‌ பதியிலைய 

சிவனையருச்‌ சிக்கலெண்ணம்‌ இண்ணங்‌ கூடும்‌ 
உற்றமதி பட்கரணிக்‌ கரைப்பா லேகென்‌ 

அரைத்தலுமவ்‌ வுரைதெளிந்தே யுவ£து போனான்‌. 


5௦9 சுருதிவரிப்‌ பரனுருவங்‌ கமைத்அப்‌ பூசைத்‌ 
தொமின்முடி த்தேயிலங்கையர்கோன்‌ றுளங்கத்தாளி 
னொருதிருவங்‌ குலியுறுத்தும்‌ பரனே போற்றி 
யுத்தமனே போற்றியென வுமையாள்‌ பாக 
னருகுபல தேவர்புடை சூழத்‌ தோன்றி 
யன்பகருத்‌ தென்னெனவே யருள லோடும்‌ 
நிருதரையான்‌ வெல்லும்வகை யருள்வா யென்று 
னின்மலனும்‌ பாசுபத நேர்ந்தா னன்றே. 
கற்கீசுரம்‌ 
55 அருள்புரிந்து தேவர்கம்‌ படைகளீக்தார்‌ : 
அகத்தியனும்‌ பலகலைக எறியச்‌ சொற்று 
னிருகிலமே லஅவீர ராக வேச 
மெனும்பெய்ராய்‌ மருவியதா லிதற்குத்‌ தென்பாற்‌ 
கருணையுடன்‌ மண்ணிகுளக்‌ கரைப்பான்‌ மேவுங்‌ 
கற்கசம்‌ புரவிமுகக்‌ கண்ணர்‌ பூசை 
புரியவ_து பேராகு மண்ணி தீர்த்தப்‌ 
புனலாடிப்‌ போற்றில்வரும்‌ பொருபோர்‌ வீரம்‌, 
352. சுற்றில்‌ அகத்தீச்சுரத்தில்‌ எனப்‌ பிரிக்‌. வரும்‌ ஆறு- 
வந்த காரணம்‌. கதெற்றென-விரைவாக. கெளிவாக என்றும்‌ 
கூறலாம்‌, புட்கரணி-பொய்கை புட்கரம்‌ என்ற சொல்‌ 
தாமரையையும்‌, தண்ணீரையும்‌ குறிக்கும்‌. புட்கரத்தைப்‌ பெற்‌ 
இருப்பது புட்கரணி 
353. துளங்க-நிலைகலங்க, அங்குலி - விரல்‌, பெருவிரல்‌ 
இறைதான்‌ ஊன்றப்‌ பிற யெயி நிலங்க அங்காக்து- அருவரை 
யனைய தோளான்‌ அரக்கன்‌ அன்று அலறி வீழ்ந்தான்‌' என்று 
ஆளுடைய அரசு பாசுரம்‌ நினைவில்‌ வருகிறது, .நிருகுர்‌- . 
அரக்கர்‌. பாசுபதம்‌-பாசுபதாஸ்திரம்‌. நேர்ந்தான்‌-கொடுக்தான்‌. 
355. அதற்குத்‌ தென்பால்‌-வீரராகவேசுரத்திற்குத்‌ தெற்குப்‌ 


134 காஞ்சிப்‌ புராணம்‌ 
பலபத்திரேசுரம்‌ 


855 அன்னதன்பாற்‌ பலபத்தி ரேசம்‌ முன்பா 
ரதப்போரிற்‌ பலதேவன்‌ அழகி தாக 
மன்னுபல புண்ணியநீ ராடு வான்போய்‌ 
மருவுகலை மானதிப்பால்‌ மணிகீர்‌ மூழ்கி 
யுன்னரிய சிவனுருவு செய்து பூசித்‌ 
துற்றிடுகாண்‌ முனிவரரா யுள்ளோர்‌ கும்மை 
நன்னகரா கியதலங்க ஞள்ளே மேலா 
நற்டாுன மேத தனைநீர்‌ ஈவில்வி ரென்றான்‌. 


956 ஆனதொரு சிவாலையஞ்சேர்‌ தலமே மேன்மை 

யானதலம்‌ அவற்றினுள்ளு மறையக்‌ கேணீ 

மானிடமா முனிசந்தெய்‌ வதஞ்சு யம்பு 
மற்றிவையாஞ்‌ சிவனுருவு மருவுர்‌ தான 

மூனமிலா தொன்றுக்கொன்‌ றதிக மாகு 
மேற்றவிவை தனிலுள்ளு முண்மை யாக 

மேன்மைபெறு காசிதலங்‌ காசி தன்னின்‌ 
மிக்கதலங்‌ காஞ்சியென விளம்பு நூலே. 





ள்‌ 





பக்கத்தில்‌. புரவிமுகக்‌ கண்ணர்‌-குதிரை முகம்‌ பெற்ற இருமால்‌, 
(கல்கி). 


955, கலைமான்‌ நதி-சரஸ்வதி நதி, உன்னரிய-மினைவுக்கு எட்‌ 
டாத. நல்தானம்‌-ஈல்ல இடம்‌. 


356. மானிடம்‌, முனிசம்‌, தெய்வதம்‌, சுயம்பு எனச்‌ சிவதலங்‌ 
கள்‌ நான்கு வகைப்படும்‌. மனிதர்களால்‌ பிரஇஷ்டிக்கப்பட்டது 
மானிடம்‌. முனியர் ளால்‌ பிரஇஷ்டிக்கப்பட்டது முனிசம்‌. தெய்‌ 
வங்களால்‌ பிரதிஷ்‌ டக்பப்பட்டது தெய்வதம்‌. தானே தோன் மி 
யது சுயம்பு. இவற்றுள்‌ காசி மேலானது. காசியை விடக்‌ காஞ்சி 
சிறப்புடையது. 


மாதவச்‌ சிவஞான யோகிகள்‌ நயந்த அங்கவற்றுள்ளும்‌ 
நற்தாசி மிக்கு உயர்ந்தது. அன்னதஇிற்காஞ்சி உயர்ந்ததே' என்பர்‌ 
பலபத்திர 9). 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 135 


457  முனிவரிது புகலவலப்‌ படையோன்‌ காஞ்சி 
மூதுநகரி லற்புதமா முழுதுங்‌ கண்ணுற்‌ 
மினியவிட்ட சித்திநன்னீ ராடி யங்க 
ணேகம்ப முதற்றான மெயையும்‌ போற்றித்‌ 
தனியுபமன்‌ னியனுபதே சத்தி னாலே 
தனதுபெய ரிலிங்கமொன்று தாபித்‌ தேத்தி 
யனிகமுடன்‌ பார்பரிக்குர்‌ தஇிறலோ னானான்‌ 
ஆதலினா லதுபணிவோ ரரச ராவார்‌. 


வன்‌ மீககாதன்‌ 
556 மற்றதற்கு வடபால்வன்‌ மீக காதன்‌ 
மகவானே முதலமரர்‌ மகஞ்செய்‌ வாரா 
யுற்றகுருக்‌ கேத்திரத்தி லளவிலாத 


வொண்பொருணேர்ந்‌ தரனையுன்னி யுஞற்றலோடுஞ்‌ 


சிற்பரன்முன்‌ னின்றனனங்‌ கமரர்‌ கீர்த்தி 
சேர்ந்தருள வேணுமெனச்‌ சிவனன்பாலே 

வெற்றிபெறு மூலகமெலா நிரம்பிப்‌ பொங்கி 
வெண்டுரிபோ லேமருவி விளங்கிற்‌ றன்றே. 


859 அக்காலை மாதவனோர்‌ கிராத னாகி 
யக்கீர்த்தி தனைக்கவர்ந்தே யகற லோடும்‌ 
தக்காராந்‌ தேவர்கண்டு தடுக்க மாயன்‌ 
ஐனிச்சிலகோ லிச்சமரர்‌ தமரை யெய்தான்‌ 
எக்காலு மிமையாதா ரஞ்சியோட 
வெம்பெருமான்‌ பெரி துுகைத்‌ தினிய மோவாய்‌ 
கைக்காணுஞ்‌ சிலையதனி லூன்றி நின்றான்‌ 
கணக்கில்பெருங்‌ காலமும்பர்‌ கவலை கூர்ந்தார்‌. 

357. அலப்படையோன்‌-கலப்பை ஆயுதத்தை உடைய பல 
ராமன்‌. “அலப்படையண்ணல்‌' கோஞ்சு, பலபத்திர 2). இட்ட 
சித்து கினைத்தவற்றைக்‌ கொடுக்கும்‌ பொய்கை, *இட்டசித்தி 
எய்துவிராயின்‌-இட்டசித்து எய்துவிர்‌ நீரே்‌' என்று சிலம்பு 
தஇருமாலிருஞ்‌ சோலைமலையில்‌ உள்ள ஒரு பொய்கையைப்‌ புகழும்‌, 
அனிகம்‌-சேனை, 

358. ஒண்பொருள்‌ ரேர்ந்து-சிறந்த பொருள்களைத்திரட்டி. 
உஞற்றல்‌-செய்தல்‌. புகம்‌, வெண்டுரிபோல்‌ விளங்கிற்று, புகழ்‌ 
வெண்மை நிறம்‌ கொண்டது என்று கூறுவது கவிமரபு. “உருக்‌ 
கூர்‌ பளிக்குப்‌ பறம்பிற்‌ பெருங்கீர்த்தி உணடாதலும்‌. (சிவஞான 
காஞ்சி, வன்மீக 3), 

359, கிராதனாய்‌.வேடஞனாய்‌. சமரர்‌-போர்‌ செய்வதில்‌ வன்மை 


136 காஞ்சுப்‌ புராணம்‌ 


960 நின்உபொழு தமையவர்கோன்‌ சிதலாய்ச்‌ சூழ்ச்சி 
நினைந்தவன்கைச்‌ சிலைகாணி னீர்மை தின்றே 
யன்றுகறித்‌ திடலுமவன்‌ சிரம்போய்‌ நீங்கி 
யதுவிழுந்த விடஞ்சினகே சப்பே ரான 
தொன்றுமவன்‌ குறைத்தலையா றென்று மோடு 
முரியமகம்‌ புரியவினி யொண்ணா வொண்ணா 
என்றுதிருக்‌ காஞ்சிரகர்‌ மகவா னெய்தி 
யியன்ற செல்லாய்ச்‌ சிவபூசை யியற்றி னானே. 


861 செல்லினுரு வாய்ப்பூசை புரிய நாதன்‌ 
சென்றின்றே வேண்டியதென்‌ செப்பா யென்ன 
வில்லினயா ஸனிறுக்கவந்த இங்கு இர 
வேண்டுமரி யுருவமொன்ற வேண்டு மென்றான்‌ 
வல்லதெய்வ மருத்‌ துவரா லொன்று மந்த 
மாயனுருக்‌ காஞ்சிககர்‌ மருவி னோர்க்கும்‌ 
அல்லலுறு வினையுமுண்டோ வென்முனைய 
னகமகிழ்ச்சியடன்‌ மகவான்‌ மீண்டா னன்றே, 





பெற்றவர்‌. தமரை-தமக்கு உரியவரை (தேவர்களை). எம்பெரு 
மான்‌-திருமால்‌, மோவாய்‌-வாயின்‌ அடிப்பகுதி. 'குரூஉமயிர்‌ 
மோவாய்‌” புறம்‌ 257. சிவஞான முனிவர்‌ வில்லைக்‌ கழுத்தில்‌ 
ஊன்றி நின்றதாகக்‌ குறிப்பர்‌, “அடல்வில்‌ கழுத்‌ தூன்றுபு, மைக்‌ 
காள மன்னான்‌ நெடும்போது வாளாதுநின்றான்‌. (வன்மீக 5). 


360. சிதலாய்‌-கரையானாய்‌. நீர்மை- தன்மை. (வன்மை) 
கறித்திடலும்‌- அரித்த உடனே. தலைவிழுந்த இடம்‌ சினகேசம்‌. 
அவ்விடத்தைச்‌ சிவஞான முனிவர்‌ சின்ன மாகேசவத்தானம்‌” 
என்பர்‌. குறைத்தல்‌ ஆறு-சிரோதி. திருமால்‌ வேள்வி வடிவம்‌ 
ஆக இருப்பவன்‌. அவன்‌ இல்லாததால்‌ வேள்வி செய்ய முடியாது 
என்று இந்திரன்‌ வருந்தினான்‌. மகவான்‌-வேள்வியின்‌ பயனை 
அடையும்‌ இந்திரன்‌. செல்லாய்‌ கரையாஞய்‌. “இருந்த மாநிலம்‌ 
செல்‌ அரித்திடவும்‌ ஆண்டு எமாதாள்‌. (கம்பன்‌-சந்தர 7), 


361. உருவம்‌- உடல்‌ ஓன்றவேண்டும்‌ - அறுபட்ட தலையும்‌ 
உடலும்‌ சேரவேண்டும்‌. தெய்வ மருத்துவர்‌-தேவ மருத்துவர்‌ 
இவர்கள்‌ 'அசுவினி தேவர்கள்‌' என்று கூறப்படுவர்‌, இவர்கள்‌ 
து நிஹைஉடை இரவிமைந்தர்‌ இருவர்‌, பாரதம்‌-சம்பவ 


இவாலயச்‌ சருககம 187 


862 இருதுணியா மரியுருவ மெம்பி ரான்றன்‌ 
இன்னருளா லொன்றுதலு மிமையோர்‌ போற்றி 
மருவுகம திடம்புகுந்தார்‌ மகவா னங்கே 
வன்மீக மாய்ப்பூசை மருவ லாலே 
யுரிய பெயர்‌ வன்மீக நாச னென்றே 
யுற்றனனெம்‌ மான்‌௮அதனுக்‌ கொருதென்‌ பாலா 
யரிவையொரு பாகனுறை வயிர வேச 
மதன்பெருமை யெவராலு மறியற்‌ பா.ற்றோ. 


வயிரவே சம்‌ 


863 தெய்வதமா முனிவரெல்லா மேரு மீதே 
திகம்முஞ்ச மானெனுமோர்‌ சிகரந்‌ தன்னிற்‌ 
கெளவையறச்‌ செங்கமலத்‌ தோனை கோக்கிக்‌ 
கருத்தொன்றித்‌ தவமியற்றக்‌ கமலத்‌ தோனும்‌ 
எவ்வமிலா வஞ்சு இரு முகத்தோ னாகி 
யெதிருதலும்‌ பரப்பிரம்மம்‌ யா3தா வென்றார்‌ 
அவ்வயினப்‌ பரப்பிரமம்‌ யான்யா னென்றே 
யயனுரைக்க மறையெழுந்தே யரற்றிக்‌ கூறும்‌. 





362. அரிஉருவம்‌- இருமாலின்‌ உடல்‌. வன்‌ மீகம்‌-புற்று. “ஆரூ 
ரில்‌ வன்மீகக்‌ தகலசரா சரந்தமைப்ப (திருவாரூர்ப்‌ புராணம்‌, 
வன்மீகநாதச்‌ சருக்கம்‌ 1). அரிவையொ௫ரு பாகன்‌-உமாதேவியை 
ஒரு பக்கத்தில்‌ கொண்ட சிவபிரான்‌. அறியற்பாற்றோ-அறியும்‌ 
தன்மை உடையதா? 


இக்‌ கதை திருவாரூர்ப்‌ புராணத்தில்‌ சிறுவேறுபாட்டுடன்‌ 
கூறப்பட்டுள்ளது. யாகத்தில்‌ புகம்‌ தோன்றியதாக இங்குப்‌ 
பேசப்படுகிறது. அங்கு வில்‌ தோன்றியகசாஃ£ப்‌ பேசப்படுகிறது. 
௮வ்வில்லைத்‌ இருமால்‌ கவர்ந்து சென்றதும்‌, வில்லைக்‌ கழுத்தில்‌ 
ஊன்றி உ றங்கியதும்‌, சிரம்‌ இழந்ததும்‌, மீளப்‌ பெற்றதும்‌ 
கூறப்படுகிறது. அவ்வில்லை மேஃத்தில்‌ வைத்துப்‌ போராட்‌ 
டத்தை நீக்குகின்றான்‌ இறைவன்‌. 


363. முஞ்சமான்‌ என்பது மேருமலையின்‌ சிகரங்களில்‌ 
ஒன்று. வடவரைகத்தலை முஞ்சமான்‌ எனும்‌ தடமெடுங்கிரி. (புதிய 
காஞ்சி. வயிரவ2). கெளவை-துன்பம்‌. அவ்வயின்‌-அவ்விடத்‌ தில்‌. 
அரற்றி-உரத்து. வேதம்‌ பிரமன்‌ மொழியை மறுத்து உரத்துப்‌ 
பேசிற்று, 

16 


138 காஞ்சிப்‌ புராணம்‌ 


வேறு--காரணன்‌ சிவன்‌ 


“864 அகல காரண னேசவ னவன்பர மென்றே 

சகல பூரண மாகிய குடிலமுன்‌ சாற்ற 

வுவகை யாகியே யாவையுர்‌ தோன்‌ றியே யொடுங்கப்‌ 
ப/கல தாமரன்‌ பதியெனப்‌ புகன்‌ றதங்‌ கருக்கும்‌. 


865 செப்பு இன்றவேள்‌ விக்கெலாச்‌ தல்வனாஞ்‌ சிவனே 
மெய்ப்ப ரம்பொருள்‌ என்று கூறியதெசர்‌ வேத 
மொப்பில்‌ சின்மயச்‌ சோதியா யெங்கணு முறைவோன்‌ 
றப்பிலாத முக்கணன்‌ பரமென்றது சாமம்‌. 


866 நேய மாதவர்‌ நினைந்திடு நெற்றிகாட்டத்துத்‌ 
தூய னேபர மென்றதா லதர்வணச்‌ சுருதி 
ஆய தேனெனச்‌ சினந்தய னகிலமும்‌ தோற்றி 
மாய மென்னிடத்‌ தென்றனன்‌ மலத்தினான்‌ மயங்கி, 





ஜெஞு பணையவ கை செ வெவமகைளை ஸூ ையயட னம வை பவல்‌ வவ (வய பவவையவ வைய பைய வைனைன ம கரை யய யா 


364. அகிலகாரணன்‌-உலகம்‌ கோன்றுவதற்குக்‌ காரணமாக 
இருப்பவன்‌. பரம்‌-மேலானவன்‌, குடிலை-பிரணவம்‌, உவகை 
யாய்‌-மகிழ்ச்சியுடன்‌. ஓடுங்கப்‌ புகலதாம்‌ அரன்‌-ஒடுங்குவதற்கு 
இடமான சிவபிரான்‌. இருக்கும்‌-இருக்கு வேதமும்‌, உம்மை உயர்‌ 
வைக்‌ காட்ட வந்துது. 


இப்பாடல்‌ சிவஞான போதுத்தின்‌ முதற்‌ சூத்திரத்தின்‌ சாரத்‌ 
தைத்‌ தன்னகத்தே கொண்டுள்ளது. “தோற்றிய தஇதியே- 
ஒடுங்கி, மலத்து உளதாம்‌; அந்தம்‌ ஆதி என்மனார்‌ புலவர்‌. (சிவ- 
போ கும்‌ 1 


365. வேள்வி-யாகம்‌. மெய்ப்‌ பரம்பொருள்‌- உண்மையான 
தலைவன்‌. சின்மயச்‌ சோதியாய்‌-ஞாஞாக்கினியாய்‌. முக்கணன்‌-சிவ 
பிரான்‌. ர ்‌ 


906. மாதவரா்‌-முனிவர்கள்‌. நெற்றிகாட்டம்‌- நெற்றியில்‌ 
மண்ணைப்‌ பெற்ற. ஆயது-அவ்வாறு ஆவதற்கு, அகிலமும்‌ என்னி 
(டம்‌ தோன்றி என்ஷீடத்தில்‌ மறையும்‌ என்று பிரமன்‌ கூறினான்‌. 
மலத்தினால்‌-ஆணவத்தால்‌. பிரம்மதேவனைப்‌ பரம்பொருள்‌ என்று 
ம மதம்‌ “இரணிய கருப்பம்‌' என்று சிவஞானபோதம்‌ 
ஓயும்‌, 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 139 


867 முந்தி டும்பொருள்‌ யாவைக்கு முதனடு விறுதி 
யெந்தை நின்னையும்‌ பயந்தவன்‌ மகத்தினுக்‌ கிறைவன்‌ 
புக்தி கொண்டுநீ பாரென மறையெலாம்‌ புகல 
நிந்தை சொற்றனன்‌ சுருதியைப்‌ பிரமனம்‌ நிலயில்‌, 


268 மருவி மாதவ னான்பர மென்றனன்‌ மகத்தாம்‌ 
பெரிய ரேமருண்‌ டிப்படிப்‌ புகன்றிடிற்‌ பிறரார்‌ 
தெரிய வல்லவர்‌? மானிடர்‌ வீணிலே இயங்கு 
யரிய தோர்பரத்‌ இகலினைப்‌ புரிவதே னந்தோ? 


869 கால மன்னதி லிரவிமண்‌ டலத்தினில்‌ கனகம்‌ 
போலு மேனிய னெநற்றியங்‌ கண்ணினன்‌ புராண 
னால மார்களன்‌ றோன் மினன்‌: அவனிடத்‌ துதித்தான்‌ 
சூல பாணியன்‌ வயிரவப்‌ பிரானெனுந்‌ தூயோன்‌. 


810 நின்ற மாயவன்‌ மாறைந்தனன்‌ மலரவ ஸனின்றான்‌ 
சென்று தோன்றிய வயிரவப்‌ பிரான்றனைச்‌ சனநற்‌_து 
கன்ற னிப்பெரு வாளியை விடுத்தலுக்‌ தடுத்தே 
யொன்று வெற்றரைப்‌ பிரான்கைத்‌ தஃதினை யமுத்தான்‌ 

367. மறையெலாம்‌, முர்திடும்‌ பொருள்‌ : யாவைக்கும்‌ முதல்‌, 
நடு, இறு. நின்னையும்‌ பயந்தவன்‌, மகத்தினுக்கு இறைவன்‌ 
எந்தை. புந்திகொண்டுபார்‌ என; பிரமன்‌ சுருதியை நிந்தை 
சொற்றனன்‌ எனக்‌ கூட்டுக, 

“பயந்தவன்‌-பெற்றவன்‌, புந்து-அறிவு. நிர்தை-இகழ்ச்சி. 

368. -மருவி-அ௮ங்கு வரது, மாதவன்‌-இருமால்‌, -நரன்‌ பரம்‌- 
நானே பரம்பொருள்‌. மகத்தாம்‌ பெரியர்‌-மிகப்‌ பெரியவர்கள்‌. 
மருண்டு-மயங்கி. வீணிலே-பயன்‌ இன்றி. பரத்து-பரத்‌ துவ 
சம்பந்தமாக, இகல்‌-தர்க்கம்‌. பெரியவர்களே உண்மை உணராது 
மாறுபடுகின்‌ றனர்‌. அங்ஙனம்‌ இருக்க அற்ப மனிதர்கள்‌ தர்க்கம்‌ 
செய்யலாமா? 

369, இரவி மண்டிலத்தினில்‌-சூரிய மண்டலத்தில்‌. கனகம்‌- 
பொன்‌. ஆலம்‌ ஆர்களன்‌-விஷம்‌ தங்கிய கழுக்கை உடையவன்‌. 
அவனிடத்தில்‌ வயிரவப்பிரான்‌ உதித்தனன்‌. “இரவி மண்டிலத்து 
உறையும்‌ நாயகன்‌” என்பர்‌ சிவஞான முனிவர்‌, 


270. வயிரவனைக்‌ கண்ட திருமால்‌ மறைந்தான்‌. தன்‌ தனிப்‌ 
பெருவாளி-பிரம்மாஸ்‌ திரம்‌, உகுத்தான்‌-பொடியாகப்‌ - பண்ணி 


140 காஞ்சிப்‌ புராணம்‌ 


871 இளரு நான்முக னடுச்சிர முகிரிஞுற்‌ கிள்ளத்‌ 
தளர லுற்றனன்‌ விழுந்தனன்‌: எழுந்தனன்‌: சலித்தான்‌ 
அளவி லாததன்‌ அகந்தைபோ யகன்றிட வறிக்தான்‌: 
கெளிவு கூர்ந்தனன்‌ சிவன்பர மேயெனத்‌ தேர்ந்தான்‌. 


872 புவன நாயகர்‌ தமையெலா மீன்றவன்‌ புராணன்‌ 
சிவன வன்பெருஞ்‌ சத்தியா முமையிரு திறத்தோ 
ருவமை யில்லவ ரிவரெனத்‌ துதித்தலு முமைகோன்‌ 
அவன்முன்‌ கின்றனன்‌ அஞ்சனீ யென்றன னருளால்‌. 


875 அந்த வேலையி லனையவன்‌ வணங்கியே யைய 


ரிந்கை செய்திடேல்‌ பொறுத்தியென்‌ னகந்தையாஞ்சிறுமை 
புந்தி யின்றியே புதல்வர்செய்‌ குறையெலாம்‌ பொறுப்பார்‌ 


தந்தை யன்றியே பிறரெவ ரெனச்சிவன்‌ சாற்றும்‌. 


974 வாலி தாமுணர்‌ வினைமல மறைக்குமம்‌ மறைப்பை 
யேல வேயெம தருளின்றி நீக்குத லெளிதோ 
நாலு மாமுக பொறுத்தனன்‌ போவென ஈவிலச்‌ 
சாலு மென்றயன்‌ வணங்கின னிணங்கினன்‌ தனதூர்‌, 





னான்‌. வெற்றரைப்பிரான்‌-வைரவக்‌ கடவுள்‌. வெறு--அரை 
வெற்றரை. அடையில்லாத இடை. 


371. நடுச்சிரம்‌-மேல்‌ நோக்கிய-நடுவில்‌ உள்ள தலை. உகிர்‌- 
நம்‌. சலித்தான்‌-(தன்னையே) வெறுத்‌ துக்கொண்டான்‌, அகந்தை 
அகன்றிடத்‌ தேர்ந்தான்‌. உயிர்சள்‌ உண்மை உணராரமைக்குக்‌ 
காரணம்‌ அகந்தையே. “நான்‌ என்னும்‌ ஓர்‌ அகந்தை எவர்க்கும்‌ 
வந்து-நலிந்தவுடன்‌ சகமாயை நானாவாகத்‌-கரன்‌ வந்து தொடரும்‌ 
இத்தால்‌ வளரும்‌ தஅுன்பச்‌-சாகரத்தஇன்‌ பெருமை எவர்‌ சரற்ற 
வல்லார்‌' என்பர்‌ தாயுமானவர்‌. 

37/2. புவன காயகர்‌ உலகத்‌ தலைவர்கள்‌. இரு திறத்தோர்‌- 
இரண்டு வமையான கூறுபாடுடையவர்கள்‌. அவன்முன்‌-பிரம 
னுக்கு எதிரில்‌, அ௮ஞ்சல்‌-அஞ்சற்க, 

373. அனையவன்‌-பிரமன்‌, அகந்தையாம்‌ சிறுமைபொருத்தி 
என மாற்றுக. புந்தி இன்றி-௮றிவில்லாமல்‌, பொறுப்பார்‌ 
தந்த அன்றியே பீறர்‌ எவா? (கருத்து நிரம்பிய மொழி), 

574. வாலிதாம்‌-தூய்மையாகிய, உணர்வினை-௮ றிை வ, 
மலம்‌- ஆணவமலம்‌,  மறைக்கும்‌-தெரிய ஒட்டாது செய்யும்‌, 


திவாலயச்‌ சருக்கம்‌ 141 


979 ௮ரனு மவ்வமி வயிரவப்‌ பிரான்றனை யழைத்து 
பெரிய னாஞ்சுத மைக்குநீ யாதலிற்‌ பேணி 
விரியு மாயனே முகலதாம்‌ யாரையு மியைந்தே 
குருஇ நீர்ப்பலி கொள்ளுதி யெனவருள்‌ கூர்ந்தான்‌. 


876 வெற்ற ரைப்பிரான்‌ விண்டுவின்‌ பதத்தின்‌ மேவ 
நிற்றி யென்றிடும்‌ விண்டுசே னரைமிக நெருக்கிக்‌ 
குற்று மூவிலைச்‌ சூலத்தி னெற்றியே கொடுபோந 
துற்ற னன்றிரு மாலது கண்டுமுன்‌ ஸுற்றான்‌. 


941 மூகம னஞாமுரை சொற்றனன்‌ றொழுதுமுன்‌ னிற்பப்‌ 
பகவன்‌ செங்குரு திப்பலி பலியெனப்‌ பகர்ந்தான்‌ 
மத லாதிப னெற்றியி னரம்பினை வாங்கி 
யுவகை யாகவே சொரிந்தனன்‌ குருஇநீ ரொழுக்கம்‌. 





எமது அருள்‌ என்றது இருவருட்‌ சத்தியை. சாலும்‌-(இத்‌ தண்‌ 
டனை) போதும்‌. தனது ஊர்‌ இணங்கினன்‌-தன்‌ ஊரை அடைக 
தூன்‌, 


இவ்வரலாற்றைக்‌ கூறும்‌ சிவஞான முனிவர்‌ பிரமன்‌ வாயி 
லாகப்‌ பொழிந்த பாசுரங்கள்‌ சுவைமிக்கன. 


375. சுதமைக்கு-மகனாகும்‌ உரிமைக்கு. பெரியன்‌ ஆம்‌-பெரி 
யவன்‌ ஆவாய்‌. யாரையும்‌ இயைந்து-எல்லோரையும்‌ அடைந்து, 
பலிகொள்ளா தி-பிச்சை கொள்வாயாக. 'காமருமடந்தையர்‌ கடை 
தொறும்‌ கடைசகொறும்‌-பலிதேர்ந்து உண்ணினும்‌ உண்ணும்‌. 
(குமரகுருபரர்‌. திருவாரூர்‌ 25) . 


“சறுவ பூதைச தமனன்நீ எம்முடைத்‌ தனையர்கள்‌ தமின்‌ 
மூத்த-சிறுவனே எனச்‌ திருவருள்‌ செய்து, (புதிய. காஞ்சி, வயிர 
வேசம்‌ 27), 


376. விண்டுவின்‌ பதம்‌-இருமால்‌ வாழும்‌ உலகம்‌. நிழ்‌.றி-ரில்‌. 
விண்டுசேனர்‌-விஷ்வக்‌ சேனர்‌. எஏற்றி-தாக்கி. கொடுபோந்து- 
சூலத்திற்‌ குத்தி எடுத்துக்கொண்டு. முன்னுற்றான்‌-எதிர்‌ 
கொண்டு வரவேற்றான்‌. 


37/7. பலிபலி-பிச்சை பிச்சை. மகிதலாதிபன்‌-இருமால்‌. குருதி 
நீர்‌ ஓழுக்கம்‌ இரத்ததாரை. 


142 காஞ்டுப்‌ புராணம்‌ 


916 இலக்க மாண்டுசெந்‌ நீர்சொரி தரவரியிளைத்தா 
னலக்க னுற்றிடா தமுதபா ணியினில்‌ வெற்றரையோன்‌ 
அலக்க முற்றிடே லென்றெறடுத்‌ தனனது காலை 
நலக்கு விண்டுசே னரைவிடுத்திப்புற நடந்தான்‌. 


5819 குருதி நீர்ப்பலி புவனகா யகரிடைக்‌ கொணர்ந்து 
விரத மாய மாதவர்‌ வலியெலாம்‌ வீட்டிக்‌ 
கருணை யாகியே வயிரவகத்‌ தலைவனக்‌ காஞ்சிப்‌ 
புரியின்‌ மேவினர்‌ அவர்க்கெலா மருள்புரி பொருட்டால்‌. 


580 வீ.ர மாகிய சறர்த்தியாய்ச்‌ சிவனுரு விதித்துப்‌ 
போரு லாவிய தீர்வுநேர்ந்‌ திடும்பெரும்‌ பூசைக்‌ 
கார கப்படத்‌ திருத்தியே சிவன்‌ றனைக்‌ காணு 
வார மாகவித்‌ தலனிடை யிருப்பது மதித்தான்‌. 


561 கரக பாலத்துற்‌ குருஇநீ ரினக்கண நாதர்‌ 
பருக வீதலும்‌ அவர்க்கது போந்திடாப்‌ படியா 
லிரண மண்டலத்‌ தச்சம இின்றியே யிறந்தோர்‌ 
குருதி யாவையும்‌ பருகுமி னென்றவை கொடுத்தான்‌. 


378. இலக்£ம்‌ அண்டு- இலட்ச வருஷம்‌, அலக்கண்‌-துன் பம்‌. 
அழுதபாணியினில்‌-அமுதத்தின்‌ தன்மை கொண்ட கையால்‌, 
கலக்கம்‌ உற்றிடேல்‌-சஞ்சலப்படாதே,. விடுத்து-வீட்டுவிட்டு. 


379. புவன நாயகர்‌-உலகத்‌ தலைவர்கள்‌. (இந்‌்இரன்‌, வாயு, 
வருணன்‌ முதலானவர்கள்‌). குருதிநீர்ப்பலி-இரத்தப்‌ பிச்சை, 
விரதம்‌ ஆகிய-விரதத்தையே வடிவமாகக்‌ கொண்ட. வீட்டி- 
வருத்தி. மேயினர்‌ அவர்க்கு-தங்கி இருப்பவர்களுக்கு. 


380. சிவன்‌உரு வீரம்‌ ஆகிய சஈரர்த்தியாய்‌ விதித்து, எனப்‌ 
பிரித்துக்‌ கூட்டுக. காரகப்பட-செய்ய வேண்டிய முறையோடு. 
வாரம்‌ ஆக-அன்பு பெருக. மதித்தான்‌-நினை த்தான்‌. 


381. சபாலம்‌-பிரமனின்‌ தலையோடு. கணகாதர்‌-சிவகணத்‌ 
தலைவர்கள்‌. போந்திடாப்படியால்‌-போகாத காரணத்தால்‌. 
'இரணமண்டலம்‌-போர்க்களம்‌. கணங்கட்குப்‌ போரில்‌ இறர்தவர்‌ 
களின்‌ குருதியைப்‌ பருகும்படியாக வைரவர்‌ வரம்‌ வழங்கினார்‌, 


இவாலபயச்‌ சருக்கம்‌ 143 


982 மூவிலைப்‌ படையு டையவன்‌ பூசனை முடிக்குக்‌ 
தேவனா மமும்வ யிரவே சுரனெனத்‌ இகழுக்‌ 
தாவு சீர்பெறு விண்டுசேனேசுரத்‌ தலமொன்று 
ஏவரே யதன்பெ ௬மையை யுள்ளவா றிசைப்பார்‌. 


விண்டுசேனேசுரம்‌ 
988 போரு லாவிய தக்கனி யாகத்திற்‌ புகுந்த 
. பேருலாவிய வயன்முதற்‌ றேவராம்‌ பெரியோர்‌ 
ஆரு மேவினர்‌ தத்தம திருக்கையில்‌ அங்கண்‌ 
ரு லாவிய மாயனும்‌ வைகுண்டஞ்‌ சேர்ந்தான்‌. 


994 சேனை காவலர்‌ விண்டுசே னர்க்கெலாஞ்‌ செப்பி 
யான தானவர்‌ நிருதரை யடுதிற மதனுக்‌ 
னை மில்லதோர்‌ கேமியாம்‌ படையிலை யென்னே 
வான ராதியா மெவரையும்‌ புரப்பதெவ்‌ வகையால்‌. 


885 இரவி மண்டலப்‌ பொடியினா லியற்றுமக்‌ நேமி 
பொருது நற்றவத்‌ ததீசியா லிற்றது புவனத்‌ 
துரவ னாகிய சலந்தரன்‌ றனையட வுலகிற்‌ 
பெரிய தாம்வலி யாவையுங்‌ கூட்டியே பின்னும்‌, 





982. மூவிலைப்படையுடையவன்‌.சிவபிரான்‌. மூவிலை நெடு 
வேல்‌ ஆஇவானவன்‌' (ஆூரியமாலை). தாவுசீர்‌-பரவி.ப புகழ்‌. 
உள்ளவாறு இசைப்பார்‌ யாவர்‌ எனக்‌ கூட்டுக. 


983. போருலாவிய-யுத்தத்தை விரிவுபடுத்திய. யாரும்‌-எல்‌ 
லோரும்‌. இருக்கை- இருப்பிடம்‌. அங்கண்‌-அவ்விடத்தில்‌. 
_ “985, செப்பி-முன்பு பெற்ற வெற்றியைக்கூறி. ஆன தானவர்‌- 
கள்ளுண்ணும்‌ கொடியவர்‌. ஆனம்‌-கள்‌. “ஆனமும்‌ அரிட்டமும்‌ 
சாதியும்‌ கள்ளாம்‌' (திவாகரம்‌. பல்பெயர்த்தொகுஇி). நிருதர்‌-அரக்‌ 
கர்‌. “நிருதாரதம்‌ அருஞம்‌ பெற்றேன்‌: (கம்பன்‌. ஆரண்ய. சூர்ப்ப 
ணகை) அடுதிறம்‌-கொல்லும்‌ ஆற்றல்‌. கேமியாம்படை-சக்கரா 
யுதம்‌. வானர்‌-தேவர்‌. புரப்பது-பா துகாப்பது, 

985, இரவி மண்‌।_லம்‌-சூரிய வட்டம்‌. சூரியனின்‌ வெப்பம்‌ 
பொருது வருந்திய (சூரியன்‌ மனைவியின்‌ பொருட்டாக) விஸ்வ 
கர்மா அமுதத்தைச்‌ சூரியனின்‌ திருமேனியில்‌ தடவிக்‌ குளிரப்பண்‌ 
ணிப்‌ பிறகு (சூரியனை) சாணைபிடித்தான்‌. சூரியனின்‌ உடம்பி 
லிருந்து உதிர்ந்த துகள்களால்‌ திருமாலுக்குச்‌ சக்‌ ஈரமும்‌, 


144 காஞ்சிப்‌ புராணம்‌ 


986 மலரி னோன்முதற்‌ கடவுளர்‌ சத்தியு மடுத்திங்‌ 
இலக வேயமைத்‌ இட்டசு தரிசன மிப்போ 
துலவு வீரபத்‌ திரன்முடி. யணிமுண்ட முண்ட 
தலக லாப்படை மற்‌.றிலை யென்மபெணு மளவில்‌. 


887 விண்டு சேனனான்‌ வீரபத்‌ திரேசனை வேண்டி. 
மண்டு காதலா லடல்பெறு கேமியை வாங்கிக்‌ 
கொண்டு மேவுவ னென்றுரைத்‌ துபாயமுங்‌ குறித்துத்‌ 
தண்ட வீரபத்‌ திரன்புவ னத்தினைச்‌ சார்ந்தான்‌. 


888 வாயில்‌ காவலர்‌ பானுகம்‌ பனேழுதல்‌ வயவர்‌ 
மேய காலமன்‌ றிவண்புகு தற்கென விலக்க 
ஆய காலையின்‌ முனிவர ரிவனைக்கண்‌ டன்பாற்‌ 
றாய காரிய முடிவதற்‌ குபாயமே சொல்வார்‌. 


889 எண்ணம்‌ யாவையு முதவிடுங்‌ காஞ்சியங்‌ கெய்திப்‌ 
புண்ணி யப்புன லாடியே சிவன்றனைப்‌ போற்றிற்‌ 
றிண்ண மாகநறீ நினைத்தது முடிந்திடுஞ்‌ செல்வாய்‌ 
அண்ண லேயிது யாவர்க்கும்‌ வேண்டிய தன்றே. 





சிவபீரானுக்குச்‌ சூலமும்‌ செய்யப்பட்டது. ஆதலால்‌ இரவிமண்‌ 
டலப்‌ பொடியினால்‌ இயற்றும்‌ அக்கேமி என்றார்‌. ததீசியால்‌ 
சக்கரம்‌ இற்றுப்போயிற்று. உரவன்‌-ஆற்றல்‌ மிக்கவன்‌. 


386. பின்பு ஜலந்தரனைக்‌ கொல்லப்‌ பிரமன்‌ முதலான தேவர்‌ 
களின்‌ சத்தியாற்‌ படைக்கப்பட்ட சுதர்சனத்தை வீரபத்திரன்‌ 
அணிந்த பிரம்மகபாலம்‌ உண்டுவிட்டது. 


மடுத்து-ஓன்று சேர்த்து முண்டம்‌-பிரம்ம கபாலம்‌. அலகு 
இலா-எல்லையற்ற, 


387. விண்டுசேனன்‌-விஷ்வக்சேனன்‌. நான்‌ வீரபத்திரேசனை 
வணங்கி எனப்‌ பிரிக்‌? அடல்பெறு-அற்றல்‌ பெற்ற. உபாயமும்‌- 
வழியையும்‌. குறித்து-குறிப்பாற்‌ கூறி, புவனம்‌-உலகம்‌, 


388. வயவர்‌-வீரர்சகள்‌. இவண்‌-இங்கே. மேயகாலம்‌ அன்று: 
தக்க சமயம்‌ அன்று, உபாயம்‌-வழி, 


389. புண்ணியப்புனல்‌-தர்த்தம்‌. திண்ணம்‌ ஆக-உறுதியா௫, 
யாவர்க்கும்‌ வேண்டியது-எல்லோருக்கும்‌ விருப்பமான து. 
அன்றே-உரை௮சை,. 


சிவாலயச்‌ சருககம 145 


890 என்று மாமுனிக்‌ கணத்தவ ௬ரைசெய விதுவே 
நன்றெ னாவிண்டு சேனருங்‌ காஞ்சியை ஈணுகி , 
யொன்று முள்ளத்‌ தனாகியே சிவலிங்க மொன்மில்‌ 
ஈன்று பூசனை புரிந்தனன்‌ புரிந்தரன்‌ னலத்தால்‌, 


991 ஆன வீரபத்‌ திரேசனு மிமையவர்க்‌ காகத்‌ 
தான வேசரை யடல்படத்‌ தாக்கியே மீக்கொள் 
வான நாயகர்‌ போற்றவே காஞ்சியின்‌ மருவி 
ஞான தானமம்‌ முனிவருக்‌ குதவிடு ஈன்னாள்‌. 


892 கண்ட னன்கண்ட விண்டுசே னனும்வரங்்‌ கருதி 
யண்ட நாயக நேமிதம்‌ தருளென வறைய 
முண்ட மாலையை வேண்டிட பெறுகென மொழிந்தான்‌ 
பண்டு நேமியைக்‌ கறித்திடு மூண்டத்தைப்‌ பணிந்தான்‌. 


898 சேனை காவலன்‌ வணங்கியே வினவலுஞ்‌ சிறிதும்‌ 
ஏனெ னாமலேயிருப்பது கண்டுதன்‌ னினி௰ 
கான மோடியல்‌ விகடரா டகந்தனைக்‌ காட்ட 
மேனி லாவிய தனிமுண்ட ககைத்தது வியந்து. 








890. ஓன்றும்‌ உள்ளத்தனாய்‌- ஒன்றுபட்ட மனம்‌ உடையவ 
னாய்‌. நன்னலத்தால்‌-ஈல்ல புண்ணியத்தால்‌. 

391. தானவேசர்‌-அசுரர்களின்‌ தலைவர்‌. மீக்கொள்-மிக்க புக 
ழைப்‌ பெற்ற. வானகாயகர்‌-சிதாகாசத்தில்‌ நடிக்கும்‌ சிவபிரான்‌. 
ஞானதானம்‌-அறிவுக்கொடை. வீரபத்திரரின்‌ உபதேசம்‌ பெற்ற 
வர்கள்‌ வீரசைவர்கள்‌ என்று சிலர்‌ கூறுகின்றனர்‌. 


992. வரம்கருதி-வீரபத்திரன்‌ சிறப்பைத்‌ தியானித்து. 
அ௮ண்டகாய3-அண்டங்களுக்குத்‌ தலைவனே. முண்டமாலை-பிரம 
கபாலங்களால்‌ 'தொடுக்கப்பட்ட மாலை, கறித்திடும்‌-கடித்துத்‌ 
தின்ற, 

905, சேனைகரவலன்‌-விண்டுசேனன்‌. ஏன்‌ எனாமல்‌-ஏன்‌ 
என்று கூடக்‌ கேட்காமல்‌ (அலட்சியமாக). “ஏன்‌ என்று கேட்பவர்‌ 
இல்லாத்‌ தமிழ்‌' என்னும்‌ தனிப்பாடலையும்‌, வேழம்‌ முதலே 
என அழைப்ப என்‌ என்றான்‌, என்னும்‌ நளவெண்பாவையும்‌ 
ஈண்டு ஓப்பு நோக்குக. கானம்‌-இசைப்பாட்டு. விகடகாடகம்‌- 

நோதக்கூத்து. அரிமா-கொடிப்புல்கறிக்குமோ. (காலடி) 
இந்தக்‌ கூத்தைச்‌ சிவஞான முனிவர்‌ இறம்படச்‌ சித்‌ 
தரித்துள்ளார்‌. 'கால்‌ இரண்டும்‌ கரம்‌ இரண்டும்‌ குஞ்சிதமாச்‌ 

19 


146 காஞ்சுப புராணம்‌ 


894 கடித்த வாய்கொடு ஈகைத்தலு கேமிபோய்க்‌ கடிதின்‌ 
படி.த்த லத்திடை விழுந்தது விழுந்தருள்‌ பருவத்‌ 
தெடுத்தொளித்தனன்‌ கம்பனார்‌ கோயின்முன்‌ ஸிருக்கு 
மடற்ப டும்புழைக்‌ கரமுள விபமு கத்தையன்‌. 


995 நாடி வந்தவன்‌ பரவலும்‌ விகடமா நடன 
மாடு கென்றன னாடினன்‌ ஈகைதரு மாடல்‌ 
கூடி, யேபெரு மகிழ்ச்சியின்‌ சக்கரங்‌ கொடுத்தா 
னீடு சேனைகா வலனுந்தன்‌ வைகுண்டம்‌ நேர்ந்தான்‌. 


896 நகையெ ஸுஞ்சுவைப்‌ பட்டிடு விகடமா நடனக்‌ 
தகைபெ றக்கண்டு சக்கர மீதலிற்‌ றக்தி 
முகவனாகிய பிரானுக்குங்‌ காரண மொழியால்‌ 
விகட சக்கர விகாயக னெனும்பெயர்‌ விளங்கும்‌. 


997 மாத வன்வரு சேனைகா வலன்றனை மகிழ்ந்தே 
பரீ.து வாங்கிய தெவ்வண மரிதரி தென்னப்‌ 
பேதி யாமலிக்‌ ௩டனமே ௩நடித்தனன்‌ பெரிதுங்‌ 
காத லாய்முண்டம்‌ ஈகைத்ததங்‌ கென்றலும்‌ கண்ணன்‌. 








செய்துகொண்டு-வரித்த கழல்‌ வீரன்‌ எதிர்‌ வாய்‌ நாசி விழி 
யிணையை மாறிமாறிச்‌-சுரித்தசைத்து நடம்‌ செய்தான்‌ எவ்வ 
மொடுபயங்‌ காட்டி எயிறுதோன்ற (காஞ்சி. விடுவச்‌. 19). 

394. நகைத்தலும்‌-(கூத்தை நோக்கி) பிரம்மகபாலம்‌ சிரித்‌ 
ததும்‌. படித்தலத்திடை-பூமியில்‌. பருவத்து-சமயத்தில்‌. சக்க 
ரத்தை இபமுகத்து ஐயன்‌ (விநாயகர்‌) எடுத்து ஒளித்தனன்‌. 
மம்பன்‌-பகாம்பரன்‌, 'காலகாலனைக்‌ கம்பன்‌ எம்மானைக்‌ காணக்‌ 
கண்‌ அடியேன்‌ பெற்றவாறே, (சுந்தரர்‌ திருப்பாட்டு) புழைக்‌ 
கரம்‌-துவாரம்‌ பெற்றலை. இபமுகம்‌-யானைமுகம்‌. ்‌ 

395. பரவலும்‌-புகழ்ந்தஉடன்‌. நடனம்‌ அடுக-விநோதக்‌ 
கூத்தை ஆடுக, சேனைகாவலன்‌-சேனை த்தலைவன்‌. கேர்ந்தான்‌- 
அடைந்தான்‌. 

396. சுவைப்பட்டிடும்‌-*வைபெற்றுள்ள. தகை-தகுஇ, தந்தி 
மழகவன்‌-யானை முகத்தை உடைய விநாயகர்‌. தந்தி-யானை, தந்‌ 
குத்தைப்‌ பெற்றிருப்பது தந்தி. விகட சக்கர விநாயகர்‌ என்ற 
பெயர்‌ வந்த காரணம்‌ கூறப்பட்டது, 


597. அரிது அரிது- அருமை! அருமை (பிறரால்‌ செய்யமுடி 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 1471 


898 ௩டன மீதெமக்‌ குவகையா நடனமே சம்பாற்‌ 
அிடம தாகிய வன்பரே புரிந்திவண்‌ செய்யக்‌ 
கடன தாகவென்‌ றன்பினாற்‌ றமீஇக்கொடு கலந்து 
படைகள்‌ யாவுமாம்‌ நேமியை யேந்தினன்‌ பரிவால்‌, 


899 தொக்க பேர்வினை யறுத்தவர்‌ பவத்தையுஈ்‌ தொலைத்தே 
.  யக்கணந்தனில்‌ அழிவிலா வீடுதர்‌ தருஞ 
மிக்க விண்டுசே னேகரக்‌ &€ட்டிசை மேவு 
தக்க னீசுர மென்பதத்‌ தகைமையைச்‌ சாற்றில்‌, 


தக்கனீசுரம்‌ 


700 பிரமனார்பெரி தானவங்‌ குலியிலே பிறந்தோன்‌ 
சரத மாகவே தக்கனென்‌ பவனவன்‌ றனைய 
ரசு வாக்களாம்‌ நூற்றுவர்‌ அவர்தமை நோக்கி 
விரத நாரத னேதுசெய்‌ வீரென விளம்ப. 


401 படைக்கு மாறியாங்‌ கருதின மென்றவர்‌ பகர 
வடுக்கு லாவிய பிறவிகோ யறுப்பது மதியீர்‌ 
தொடுக்கு மாறிதெனென்றலு நூற்றுவர்‌ துதித்துத்‌ 
தடுக்கு மாதவ வுய்யுமா றென்னெனச்‌ சாற்றும்‌. 





எ. வஅவிகிலன கைக வ னக கவய கன்னா ய பப வய வைனை க கைய பட பவனை ப பபப ப வனக அதவ கண்வ வணக்க 


யாது) காதலாய்‌- விரும்பி. முண்டம்‌-கபாலம்‌. கண்ணன்‌- திரு 
மால்‌, ' 

898. எமக்கு உவகை-எமக்கு மகழ்ச்சி தருவது. கடனது 
ஆக-கடமையாகட்டும்‌. படைகள்‌ யாவுமாம்‌-எல்லாதவிதமான 
ஆயுதங்களாகவும்‌ இருக்கும்‌. சக்கரமே இருமாலின்‌, வில்லாகவும்‌, 
வாளாகவும்‌, கதையாகவும்‌, சங்காகவும்‌ வடிவம்‌ கொண்டது 
ஆதலின்‌ படை.கள்‌ யாவும்‌ ஆம்‌ என்று கூறப்பட்டது போலும்‌. - 

399 பேர்வினை-பெரியகர்மம்‌. பவம்‌-பிறப்பு. 8ட்டிசை-கிழக்‌ 
குத்துக்கு, தகைமை-சிறப்பு. 

400. அங்குலி-விரல்‌, தக்கன்‌ பிரம்மதேவனின்‌ கைவீரலில்‌ 
பிறந்தவன்‌. (தக்கன்‌ பிறப்பைப்‌ பாகவதம்‌ 3 ஆம்‌ கந்தம்‌) சன 
காதியர்‌ தோற்றம்‌ உரைத்த அத்தியாயத்தில்‌ 9 ஆம்‌ பாடலிற்‌: 
காண்க, அரசுவாக்களாம்‌ நூற்றுவர்‌-பட்டத்து யானை போன்ற 
நூறு புதல்வர்சள்‌. தாக்கின அரசுவா தம்முள்‌ என்பவே. (சிந்தா 
மணி. மண்மகள்‌, 130). 


401. யாம்‌ படைக்கு ஆறு கருதினம்‌ எனப்‌ பிரித்‌ துக்கூட்டுக, ்‌ 


146 காஞ்சப்‌ புராணம்‌ 


402 அறுதி யாகவே காஞ்சியம்‌ பதியினை யடைந்து 
வறிதி ராகன பூசனை புரியவே மதித்துப்‌ 
பெறுதிர்‌ முத்தியை யென்றன ஸனூற்றுவர்‌ பெயர்ந்தார்‌ 
உறுதி யாகவே காஞ்சியை யடைந்தன ருற்றுர்‌. 


408 அக்க ணஞ்சிவ பூசைசெய்‌ தரனையே யடைந்தார்‌ 
தக்கன்‌ மற்றுமோர்‌ நூற்றுவர்ப்‌ பெத்றனன்‌ றனையர்‌ 
புக்க நாரதன்‌ வாக்குகன்‌ னெறியையே புகுத்த 
துக்க மாம்பிறப்‌ பறுத்தனர்‌ சிவனையே துதித்தார்‌, 


404 கனயர்‌ மாறுபட்‌ டென்வமி வராமலே தடுத்தான்‌ 
உஊணய நாரத னென்றவன்‌ தனைமிக வெறுத்துப்‌ 
புனிக மாமகஞ்‌ சிவன்றனை யன்றியே புரிவ 
னினியெ னாத்தக்‌ கன்மா மகமியற்ற வேயியைந்தான்‌. 





படைக்கும்‌ தன்மை. வடுக்குலாவிய-குற்றம்‌ நிரம்பிய. இது-இத்‌ 
தெ.1மில்‌. தொடுக்கும்‌ ஆறு-கட்டுக்களை உண்டாக்கும்‌ வழி. தடுக்‌ 
கும்‌- படைக்க3வண்டாம்‌ என்று) தடை செய்யும்‌. 

402, அறுஇயாக-மடிவாக. வறிதுஇராதன-வீண்போகரத, 
அடைந்தனர்‌ உற்றர்‌-அடுத்து வாழ்ந்தனர்‌. அடைநீதனர்‌- 
முூற்றெச்ஏம்‌, 

408. மற்றும்‌ பிறரும்‌. வாக்கு-வரர்த்தை. (எழுவாய்‌) ஈன்‌ 
அதை த அவியல்‌ (உருபுமயக்கம்‌) பிறப்பு அறுத்தனர்‌. 
பிறப்பாகிய கயி ற்றை அறுத்தார்‌. அறுத்தார்‌ என்பதற்கு ஏற்பப்‌ 
பிறப்பைக்‌ கயிறு என்று கூறாமையால்‌ ஏகதேச உருவகவணி. 

நாரதன்‌ தக்கன்‌ மக்களிடம்‌ கூறிய மொழியைக்‌ "கந்தபுராணம்‌ 
நயமுறப்பேசம்‌. சிறப்புள அருந்தவம்‌ செய்து நீர்‌ இனி-உறப்படு 
கதிழறை உரைப்பக்மேட்டிரால்‌-பிறப்புளது: இடருளது: 
அன்றிப்‌ பின்னரும்‌-இறப்புளது: ௮து நுமக்கு இனிய தாகுமோ? 
பற்றொடு முழுதுயிர்‌ படைர்கும்‌ பான்மையால்‌-பெற்றிடும்‌ பயன்‌ 
எவன்‌ பெருமையல்லது-நற்றவ முனிவர்காள்‌! ஈன்கி தென்றொரு. 
பொற்றனை தம்பகம்‌ பூட்டல்‌ ஆகுமோ? எத்துணை எத்துணை 
இன்பம்‌ வேண்டுனர்க்கு-அத்‌ துணை அலக்கண்வற்து அடையும்‌. 
(தட்ச காண்டம்‌. தக்கன்‌ மகப்பெறுபடலம்‌) 

404. வினையநகாரதன்‌-வஞ்சகராரதன்‌. மாமகம்‌- சிறந்த 
யாகம்‌, சிவபிரானை வெறுத்துத்‌ தக்கன்‌ யாரம்‌ செய்தான்‌. இக்‌ 
கதையின்‌ விரிவை, கந்‌தபுராணம்‌, பாகவதம்‌, சகக்கயாகப்பரணி 
முதலானவற்றில்‌ காண்க. 


திவாலயச்‌ சருக்கம்‌ 143 


405 எக்கி னப்பதப்‌ பொருள்சிவன்‌ மகத்தினுக்‌ கிறைவ 
ஜஞொக்கு மென்றறி தராமலே தேவரா யுள்ளோர்‌ 
தக்க மாதவ ரரியயன்‌ யாவருஞ்‌ சமைந்தே 
புக்கு மாமகம்‌ புரிந்தது மழிந்ததும்‌ புவியில்‌. 


406 ௮திக மாகவே யறிகிலா ரெவரது குன்னை 
விதியி னால்விரித்‌ துரைப்ப தென்னூலெலாம்‌ விளம்புக்‌ 
ததர மாமுணி நந்தியெம்‌ பிரானிடு சாபம்‌ 
புதிய தோவவை தவறுமோ சிலாலிபிப்‌ பொற்பால்‌. 


407 மகமு மன்னவர்‌ மானமு மழிந்து போய்‌ மகத்தில்‌ 
ரிகைதரப்‌ பொருக்தான வராற்றுயர்‌ செறியும்‌ 
பகுதி நாடியே காஞ்சியம்‌ பதியினைப்‌ பரவி 
யில தேவரோ டுற்றனன்‌ தக்கனங்‌ கடைந்தான்‌. 


408 அரசு வாக்களாச்‌ தனையர்‌ பூசித்திடு மங்கண்‌ 
பரவி யேயொரு சிவனுரு வமைத்தனன்‌ பணிந்தான்‌ 
விரவி யாவரே யடையினும்‌ வெறுப்பனோ விமலன்‌ 
இருமை சேர்கண காயகத்‌ தலைமையே யீய்ந்தான்‌. 








405, எக்கு இனம்‌ பதம்‌ பொருள்‌-என்று பிரிக்க. எக்கு- 
மேலான. டுனம்‌-கூட்டமான. பதம்‌-வேதம்‌, பொருள்‌-(கூறப்‌ 
பட்ட) பரம்பொருள்‌. (எக்கு-தெலுங்குச்‌ சொல்‌) ஐயர்‌அவர்கள்‌ 
பரிபாடலில்‌ இதைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. ௮றிதராமல்‌-அறியாமல்‌, 

406, அறிகிலார்‌ எவர்‌-தேரிந்து கொள்ளாதவர்‌ யாவர்‌? என்‌- 
என்னபயன்‌? சிலாலிபி-கல்லில்‌ எழுசப்பட்ட. எழுத்து. ததீசி 
மொழியையும்‌ நந்தியின்‌ சாபத்தையும்‌ கந்தபுராணத்தில்‌ 
தட்சகாண்டத்திற்‌ காண்க. 

407. மானம்‌-பெருமை. புகழும்‌ மானமும்‌ எடுத்து வற்புறுத்‌ 
தலும்‌ (தொல்‌-அகத்திணை, 47) நச்சர்‌ உரைகாண்க. இகைதர- 
திகைப்பு உண்டாக. தானவர்‌-அரரர்‌. (சூரபன்மா முகலானவர்‌.) 
அகல தேவரோடு-எல்லாத்‌ தேவர்கரஞடன்‌. 

408. அரசுவா-பட்டத்துயானை. விரவி-மனம்‌ ஒன்று பட்டு. 
யாவரே அடையினும்‌-எவர்‌ அடைக்கலம்‌ புகுந்தாலும்‌. வெறுப்‌ 
பனேோ-வெறுத்து ஓதுக்குவானோ? இராமபிரான்‌ விபீடணன்‌ 
அடைக்கலம்‌ வேண்டிவந்தபோது கூறிய மொழிகள்‌ இங்கு 
நினைவுக்கு வருகின்றன. ஈய்ந்தான்‌-கொடுத்தான்‌. (சாசன வழக்கு 
கோக்குக) ஈந்தான்‌ என்று இருத்தற்க, 1 


150 காஞ்சிப்‌ புராணம்‌ 


அசுரேசம்‌ 


409 அன்ன தக்கனீ சுரத்தய லசுரேச மாகும்‌ 
முன்னு காமிகம்‌ வீடெனச்‌ சிவனன்பு முடியும்‌ 
பன்னு காமிக பரமர்பா லுருமலப்‌ பாலாய்‌ 
மன்னி நின்றுபின்‌ வீட்டினுக்‌ கேதுவாய்‌ வளரும்‌. 


410 பார வீடுறு மன்புதான்‌ சத்தினி பாத 
நீர தாயுட னேமுத்தி பெறவரு நிலைத்தாம்‌ 
வார மாகிய புரத்துளோர்‌ காமிக மருவ 
நார தாதியர்‌ மோகத்இற்‌ பிரிந்தனர்‌ நடுங்கி. 


411 முந்து மப்புரத்‌ துள்ளவ ரவரலான்‌ மூவர்‌ 
சுந்த ரந்திகம்‌ சுசிலனே சுகன்மனே சுபுத்தி 
யிந்த மூவருஞ்‌ சத்தினி பாதவம்‌ பயின்றார்‌ 
விந்த மாமவர்‌ சூழ்ச்சியாற்‌ பேதியா விறலோர்‌. 


இக்கதையைச்‌ சிவஞான யோகிகள்‌ சிவபரத்துவம்‌ தோன்ற 
?9 கவிதைகளால்‌ பெருமிதத்கோடு பாடியுள்ளார்‌. 

409. சிவன்‌ அன்பு, காமிகம்‌, வீடு என முடியும்‌ என்று 
கூட்டுக, காமிகம்‌-பயன்‌ கருஇப்‌ பூசித்தல்‌. வீடு-முத்திவேண்டிப்‌ 
பூசித்தல்‌ (இதனை நிஷ்காமியம்‌ என்பர்‌. &ழையைப்‌ பார்க்கவும்‌). 
அப்பாலாய்‌-முத்துக்கு அப்பாற்பட்டதாய்‌. வீட்டி னுக்கு- 
முத்திக்கு. ஏதுவாய்‌-காரணமாக, 

410. பாரவீடு-பெருமைக்குக்‌ காரணமான முத்தி, சத்தி 
நிபாத நீரதாய்‌-திருவருட்சத்திபதியும்‌ தன்மை உடையதாய்‌, சத்தி 
நிபாதம்‌ என்பது திருவருட்சத்தி பதிதலாகும்‌, சத்தியின்‌ 
விளக்கம்‌ ஆன்ம அறிவின்சண்‌ உண்டாதல்‌, கவியரசர்‌ பாரதியார்‌ 
வேதமாய்‌ அதன்முன்‌ உள்ள நாதமாய்‌ விளங்கும்‌ இர்த-வீரசக்தி 
வெள்ளம்‌ வீழும்‌ பள்ளம்‌-ஆக-வேண்டும்‌ நித்தம்‌ என்றன்‌ ஏழை 
உள்ளம்‌' என்று அனுபூதியிற்கண்டு பேசியதைப்‌ பலர்‌ அறியார்‌. 
சிலர்‌ அறிவர்‌. ஆராய்க, ்‌ 

411, சுசீலன்‌, சுகன்மன்‌, சுபுத்தி, என்னும்‌ மூவரும்‌ சத்தி 
ரிபாதம்‌ பெற்றவர்‌. பேதியா-மயக்கம்‌ அடையாத. விறலோர்‌-. 
ஆற்றலுடையயர்‌, 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 15] 


472 நாதன்‌ முப்புர மெரித்தரா ளவன்றிரு ஈககைத்தீ 
பேதியாதிந்த மூவரை விட்டது பிரானுங்‌ 
காத லேதென மூவரை வினாவினன்‌ கடிதி 
னோதி னாரெம துடல்விடா திழறைவனே யுன்பால்‌. 


4159 அன்பு மேவியுன்‌ றளித்திரு வாசல்‌ காத்தடையு 
மின்ப மேயரு ளென்றனர்‌ பின்னுமொன்‌ றிசைத்தார்‌ ) 
வன்ப ரேனுமுப்‌ புரத்தருன்‌ பூசனை மதித்தோர்‌ 
துன்பு தீர்த்தரு சென்றனர்‌ தொழுதனர்‌ துதித்தார்‌. 


414 ஏது வேண்டினு மெய்துவீர்‌ காஞ்சியை யெய்திப்‌ 
பூதி சாதனம்‌ பொலிவுற வருச்சனை புரிமின்‌ 
காதல்‌ யாவதுக்‌ தருதலங்‌ காஞ்சிநீர்‌ கடி.திற்‌ 
போதும்‌ வேண்டிய தெய்திடு மென்றனன்‌ புராணன்‌. 


475 எரிந்து போனமுப்‌ புரத்தரும்‌ யாதனா சரீரத்‌ 
தரந்தை தீரவே யருச்சனை புரிந்தன ரடைகந்தார்‌ 
பரிந்த வீசன்ற னன்பெது வாயினும்‌ பழுதா 
யிரிந்து போவதோ? பின்னரு கன்மையே யியற்றும்‌. 





412. 415, விட்டது-எரிக்காமல்‌ விட்டு விட்டது. காதல்‌- 
விருப்பம்‌. தளி-கோவில்‌. கச்சிப்பல தளியும்‌ ஏகம்பத்தும்‌ கயி 
லாய நாதனையும்‌ காணலாமே. (தேவாரம்‌) முப்பு ரத்தில்‌ தப்பிய 
வர்‌ கோவிலில்‌ காக்கும்‌ பணியைக்‌ கேட்டனர்‌. வன்பரேனும்‌- 
கொடியவராய்‌ இருக்தாலும்‌. புரத்தர்‌-முப்புரத்தைச்‌ சேர்ந்தவர்‌, 
வளைந்தது வில்லு: விகாந்தது பூசல்‌: உல்ந்தனமுப்புரம்‌-உந்தி 
பற: ஒழுங்குடன்‌ வெந்தவாறுந்தீப.ற:உய்யவல்‌ லார்‌ஒரு மூவரைக்‌ 
கரவல்‌ கொண்டு எய்யவல்லானுக்கேஉந்தீபற-இளமுலை பொங்க 
நின்று உந்தீபற (திருவாசகம்‌, திருவுந்தியார்‌) ன்‌ 


414. எய்துவீர்‌-அடைவீர்‌. பூதிசாதனம்‌-திருநீறு, உருத்த 
ராக்கம்‌ முதலான சிவசின்னங்கள்‌. கோவணம்‌ பூதிசா தனம்‌ கண்‌ 
டால்‌ தொழு தெழுகுலச்சிறை (சம்பந்தர்‌- திருக்கடைக்காப்பு) 
காதல்‌ யாவதும்‌-விரும்பிய எல்லாவற்றையும்‌. போதும்‌-செல்லுங்‌ 
கள்‌. புராணன்‌-பழையவன்‌. (சிவபிரான்‌). 


415, யாதனாசரீரம்‌- ரகத்தை அனுபவிப்பதற்கு உரிய 
உடம்பு. உடம்பு மூவகைப்படும்‌. 1. பூதவுடம்பு. (பூமிக்கு உரியது) 
2. பூதசார உடம்பு (சுவர்க்கத்துக்கு உரியது) 3. யாதனா உடம்பு 


152 காஞ்சுப்‌ புராணம்‌ 


416 மூவர்‌ பூசனை முற்றினார்‌ பரமனார்‌ முனிந்த 
பாவ காரியார்‌ தமையுமீ டேற்றினர்‌ பரிந்தே 
மாவின்‌ மூலமாய்ப்‌ பராபர வடிவமாய்‌ மன்னுக. 
தேவர்‌ வாயில்கா வற்றிறம்‌ பூண்டனர்‌ சிறந்தார்‌. 


குரிபுரேசம்‌ 
417 ஆன மூவெயி லுள்ளவர்‌ பூசனை யாற்றும்‌ 
பான்மை யாலெயிற்‌ கோட்டமாங்‌ காஞ்சியம்‌ பதியின்‌ 
மேன்மை நீடிய சருவ௫£ர்த்‌ தத்திடை மேல்பால்‌ 
வானர்‌ போற்றுமத்‌ இரிபுரே சந்தனி மன்னும்‌. 


இரணியீசுரம்‌ 
478 விடு கண்டவர்க்‌ கருடிரி புரேசமாய்‌ விளங்கும்‌ 
மாடு &ட்டிசை யிரணியீ சரமென வயங்கு 
நீடு காசிபன்‌ புதல்வனா நிசாசர னிமையோ 
ரோடு சிற்றஞ்செ யிரணிய னென்பவ லனொருவன்‌. 


419 குரவனாய வெள்ளிபா லடைந்தனன்‌ குறுஇத்‌ 
தரணி யேமுத லனைத்துள புவனமுக்‌ தாங்கி 
யரசு செய்வதற்‌ காடிய விரதமொன்‌ நறைவாய்‌ 
சரத முன்மொழி யென்றலுஞ்‌ சுக்கிரன்‌ சாற்றும்‌. 





அவ ணுசத்தைச வக வவகைக களை அரைவல்‌ 97 அக்கபல்படலவேளிட க அரல்ர வக்க சைகைகள்‌ நடைகளை ரனிசோம்‌. 








(நரகத்துக்கு உரியது) அரக்தை-துன்‌ பம்‌. அன்பு பழுதாய்‌ இரிந்து 
போவதோ-௮ன் பானது வீணாகிச்‌ சிதைந்துபோகத்தர்கதா ? 

416. பாவுாரியர்‌- பாவத்தைச்‌ செய்தவர்‌. ஈடேற்றினர்‌- 
உப்வடையச்செய்தார்‌: இறைவனுக்கு இருமிலை உண்டு. 1- சுகளம்‌. 
2௨. சகளம்‌. மாவின்‌ மூலமாய்‌ என்றது சகளத்தை-பராபரவடிவம்‌ 
என்றது சுகளத்தை. சுகளம்‌-சொரூபம்‌. சகளம்‌-தடஸ்தம்‌. 


417- மூளயில்‌ முப்புரம்‌. சருவதிர்த்‌ தத்திடைமேல்பால்‌-சர்வ 
தர்த்தத்துக்கு மேற்குப்‌ பக்கக்தில்‌. வானர்‌-சேவர்‌, 

418 வீடி-மத்தி, மாடு-பக்கம்‌, சிசாசரன்‌-அசுரன்‌, நிசா- 
இரவு. சரன்‌-சஞ்ரரிப்பவன்‌, நிபாசரன்‌-இரவில்‌ சஞ்சரிப்பவன்‌. 
சிற்றம்செய்‌-மோபம்‌ கொள்கின்ற. 


419 குரவன்‌-அசிரியன்‌ அனத்துளபுவனமும்‌- ஏல்லார 
வுலகங்களையும்‌. உன்மொ ழி சரதம்‌- உன்‌ வார்த்து உண்மை 
ஆகும்‌. 


இவாலயச்‌ சருக்கம்‌ 153 


வேறு 


420 புத்தி முத்தி யகில மெலாம்‌ 

புரக்குமர சளவுபடாப்‌ புகழ்மை ஞானஞ்‌ 
சித்திபல கலையழியா வுடலெவரும்‌ 
போற்ற வரு சிறப்பி யாவு 

முத்தமமாஞ்‌ சிவபூசை யல்லாமன்‌ 
மற்று மொன்றிங்‌ குதவறி பாற்றோ 

எத்தகைய வயன்முதலோர்‌ தமதுபதம்‌ 
பெற்றதெலா மிதனா லன்றோ. 


421 ஓருதனிமா நிழற்காஞ்சித்‌ தலத்தினிடை 

யேபுரிக்தா லுடனே யெண்ணரடந்‌ 

தருமதனாற்‌ நிருக்காஞ்சிப்‌ பதியணுகிச்‌ 
சிவபூசை தனையே முற்றிப்‌ 

பெருமைபெறு தலைமையெலாம்‌ பெறுதியென்று 
னிரணியனும்‌ பெயர்ந்து நீங்கி 

மருவியதன்‌ மனைதனையர்‌ சுற்றமுடன்‌ 
காஞ்சியிடை வந்து சார்ந்தான்‌. 


422. தனையரெலாகச்‌ தத்தமது பேராலே 

சிவலிங்கஞ்‌ சமைத்தார்‌ : கல்வி 

வினையமுட னிரணியனுங்‌ கனகமணி 
மயமாக விதித்தான்‌ கோயில்‌ : 

புனிதமுறு சிவலிங்கம்‌ அமைத்தினிய 
வருச்சனையற்‌ புதத்தான்‌ முற்ற 

அனகனவன்‌ முன்னின்று னிரணியற்கு 
வேண்டுவர மளித்தா னன்றே. 


420. புத்தி, முத்தி, புகம்‌, ஞானம்‌, சித்தி, பலகலை, அழியா 
வுடல்‌, சிறப்பு யாவும்‌ சிவபூசையல்லாமல்‌ மற்ற செயல்கள்‌ 
உதவுமா ? இதனால்‌- இந்த சிவபூசையால்‌, 

421. மாறிழல்‌-மாமரத்தின்‌ நிழல்‌. மனை-மனைவி. தயர்‌- 
புதல்வர்‌, இரணியன்‌, மனவியட னும்‌, புதல்வர்களுடனும்‌, சுற்றத்‌ 
துடனும்‌ காஞ்சிபுரத்தை அடைந்தான்‌. 

422. தனையர்‌-புகல்வர்கள்‌. சமைத்தார்‌- அமைத்தார்‌ கல்வி 
வினையம்‌-சிற்பக்‌ கல்வியின்‌ தொழிலால்‌. கோவில்‌ மணீமயமாக 
விதித்தான்‌. விதித்தான்‌- படைத்தான்‌, அனகன்‌ சிவபிரான்‌. 
அன்ேோற-௮சை,. 

80 


154 காஞ்சிப புராணம்‌ 


நாரசிங்கேசுரம்‌ 


428 இரணியவே சுரகுடபா ஞரசிங்கே 

சுரமெனவொன்‌ றினிய தானம்‌ 

வரமுறுமக்‌ கனகனிமை யவரையெலாம்‌ 
வாட்டிமிக வருத்துங்‌ காலை 

குரணியுரு வாகியமா லக்கனகன்‌ 
றனையடவே சமைத்தான்‌ மிக்க 

நரவரியா யடர்த்தவன்‌ தன்‌ குருகியெலாம்‌ 
பருகிமத கண்ணி னானே. 


424  மதத்தரர மடங்கறனை யரன்சரப 

வுருவா௫ வான்மீச்‌ சென்றே 

யதிர்த்திடஓ நரமடங்கல்‌ பெருஞான 
முற்றரனை யருச்சித்‌ தேத்திப்‌ 

பதிக்கணிடம்‌ நாரசிங்கே சுரமெனவே 
பெரிதாகப்‌ பதியாய்‌ நிற்கு 

மிதற்கினிய தென்பாலாய்‌ வராகீச 
மெனத்திகழு மியம்பக்‌ கேண்மின்‌, 








423, குடபால்‌-மேற்குப்‌ பக்கம்‌. வரம்‌ உறும்‌-சி றப்புடன்‌ 
இருக்கும்‌. கனகன்‌-இரணியன்‌, தரணி உருவாகிய-உலகமாகிய, 
நரஅ௮ரி-நரசிங்கம்‌. ஏனம்‌ ஆயும்‌ நரவரியாகியும்‌ (வில்லி, உத்தி), 
அடர்த்து கொன்று, மதம்‌-செருக்கு, 


424, நரமடங்கல்‌-நரசிங்கம்‌, சரபம்‌-எண்காற்புள்‌. சரப 
புராணம்‌ இதன்வடிவைப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறது, (தமிழ்‌ 
இலக்கிய ௨ரலாறு. 16 ஆம்‌ நூற்றுண்டு-முதற்பாகம்‌. 269 ஆம்‌ 
பக்கம்‌ பார்க்கவும்‌) அதிர்த்திட-௮அதட்ட, பதிக்கணிடம்‌-காஞ்‌ச- 
புரத்தில்‌. பதியாய்‌-தலைமைபெற்று, 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 355 


வராூ€சம்‌ 
வேறு 
425 தருக்குமிர ணியக்கண்ண னென்று மற்றோர்‌ 


தானவனங்‌ குளனாஞனான்‌ : தவத்தி னாலே 
பெருக்கும்வலி பேற்றுடையான்‌ : ஒருவராலும்‌ 


போர்க்கவொண்ணா வரமுடையான்‌: பெரியோர்‌ தம்மை 


நெருக்கிவரு காட்புவியாம்‌ திருவைப்‌ பற்றி 
நெடுநிலைப்பா தலம்புகுந்து நிலாவ மாயன்‌ 

பருக்களிசே ரேனமெனும்‌ படிவ மாகிப்‌ 
பார்சண்டு பாதலத்திற்‌ படர்ந்தா னன்றே. 


426  பொன்னனைய கண்ணனைக்கூர்‌ மருப்பா லெற்றிப்‌ 

பூமியெனுக்‌ திருவினைப்பொற்‌ புறக்கொண் டேகித்‌ 

கன்னிகரி லாததற்ப மதுமீக்‌ கொண்டு 
தரைமுழுது முழுதுழுது தாக்க லோடு 

மென்னெனவே சிவனுமொரு கிராத வேட, 
மெய்தியதன்‌ மருப்பொசித்தங்‌ கெரரில தான 

பின்னுமணி யெனப்புனைந்தான்‌ ஏனமான 
விறலரியு மகம்தையினை விடுத்தே சென்றான்‌. 


425. தருக்கும்‌-செருக்குக்‌ கொண்ட. இரணியக்கண்ணன்‌- 
இரணியாட்சன்‌. தானவன்‌-அ௬ரன்‌. பேர்க்க ஒணா-அசைக்க 
முடியாத. புவியாம்‌ திரு-பூமிதேவி. இங்கே திரு என்றது தேவி 
என்ற பொருளைத்‌ தந்து நின்றது. பருக்களிசேர்‌-பெரியமதம்‌ 
கொண்ட. ஏனம்‌-வராகாவதாரம்‌. 


426, மருப்பால்‌-கொம்பினாலே. எற்றி-தாக்கி (கொன்று). 
பொற்புற-அழமகாக. தற்பம்‌-செருக்கு, *தற்பத்தைத்‌ துடைத்த 
என்றால்‌ பிறிதொருசான்றும்‌ உண்டோ”. (கம்பன்‌:யுத்த. கும்ப) 
சராதவேடம்‌-வேடவடிவம்‌, எழிலதான-அழமகான. விறல்‌அரி- 
ஆற்றல்மிக்க திருமால்‌. 


156 காஞ்சிப்‌ புராணம்‌ 


அந்தகேசுரம்‌ 


42? பவமனைத்து நீக்குதிருக்‌ காஞ்சியான 
பதியணுகிச்‌ சிவனுருவு பரிந்து போற்றி 
விவிதவுரு வடைக்தனன்‌ : பின்னிப்‌ பாலாய்‌ 
மேவுமந்த கேசுரம்‌: பொன்‌ விலோச னன்றுன்‌ 
தவமதனாற்‌ றருதனைய னந்த கேசன்‌ 
தானவனாம்‌ அவன்கொடுமை தலைமேற்‌ கொண்டே 
யெவரையும்வென்‌ றலைமெலாச்‌ தானே கைக்கொண் 
டிருந்தரசு புரிவதுகண்‌ டிமையோ ரெல்லாம்‌. 


428 அரியதுநா மாணுருவை யடைத லென்றே 
யவைநீத்துப்‌ பெண்ணுருவ மதனை மேற்கொண்‌ 
டுரியசிவன்‌ கயிலைமலை யதனை மேவி 
யொளித்தனரஜஞ்‌ சினர்புரியா துண்டோ வரக்காள்‌ 
பரிவுபெறச்‌ சிவன்‌ திருவோ லக்கர்‌ தன்னிற்‌ 
பாவையரா மிமையவர்கள்‌ பராவ வெங்குந 
இரிதருமந்‌ தகன்கண்டான்‌ காதல்‌ கூர்க்தான்‌ 
இயவனக்‌ கயிலைதனைச்‌ செறியும்‌ போதில்‌, 


427. பதி௮ணுச-பதியை அடைந்து. அடைந்தது வரரகம்‌. 
விவிதவுரு-வேறுபட்ட வடிவத்தை. (பழைய கொம்புடன்‌ கூடிய 
வடிவம்‌) இப்பால்‌-இப்பக்கத்தில்‌. அந்தகேசுரம்‌ மேவும்‌ எனக்‌ 
கூட்டுக. பொன்விலோசனன்‌ - இரணியாட்சன்‌. விலோசனன்‌- 
கண்ணையுடையவன்‌. இரணியாட்சன்‌ மன்‌ ௮ந்தகேசன்‌. 


428. தேவர்கள்‌ அந்தகேசனுக்குப்‌ பயந்து "' பெண்ணுருவம்‌ 
ஆஞர்கள்‌. அரியது- (வாழ்வது) முடியாது. அவை-௮ந்த ஆண்‌ 
வடிவங்களை. அஞ்சினர்‌ புரியாதது உண்டோ? -பயம்‌ கொண்ட 
வர்கள்‌ மேற்கொள்ளாத தாழ்வுகள்‌ உள்ளனவா? தீயவன்‌ அக்‌ 
கயிலைகனில்‌ செறியும்‌ போதில்‌, பாவையராம்‌ இமையவர்சகளாக்‌ 
கண்டான்‌. காதல்‌ கூர்ந்தான்‌ என மாற்றுக. 


திவாலயச்‌ சருக்கம்‌ 157 


429 மாயனது காண்டலுமெம்‌ பிரானை யன்பால்‌ 
வணங்கவயைரைத்‌ தலுமிறைவன்‌ மதித்து கோக்கி 
நாயகமெய்த்‌ தலைமைபுனை வயிர வேச 
நாகர்குல மதுநடுங்க ஈ௩ணுகு மந்துது 
தியவனைச்‌ செற்றிடென்றான்‌ சினத்துச்‌ செந்தீச்‌ 
சிகைகதுவு முக்குடுமிச்‌ செவ்வே லோச்சி 
யேயெனுமாத்‌ திரையிலந்த கனைக்கூற றெற்றி 
யெழுந்தனன்வெற்‌ றஐரைப்பெருமாற்‌ கலதோ 
மேன்மை. 


480 வரகயிலை மருங்கடைந்த நலமோ வெங்கள்‌ 
வயிரவர்தன்‌ னுருவுகண்ட வளமோ வன்ஞார்க்‌ 
குரியதொரு மூவிலைவே நீண்டு மப்பே 
றுடைமையோ நிசாசரனாம்‌ ஒருவர்க்‌ கக்காட்‌ 
பரனருளாற்‌ சத்திபதி யறிவு கூடிப்‌ 
பயிரவவெம்‌ பிரான்௧௬ணை பலியென்‌ றோத 
விரவியடைந்‌ தவர்க்கருள்வோன்‌ அன்னோன்‌ தன்னை 
வேண்டியதே தெனவவனும்‌ விளம்ப லுற்றான்‌. 
த ப்பட ய வு பப்பு பப்ப ட்ட ட வ வைப்ப ட்டடட்டவ்பிட்ட பட்ட்பலப்ட ட ப விபட டை 
429, மதித்து-திருமாலின்‌ மொழிகளை ஏற்றுக்கொண்டு. 
நாகர்குலம்‌-தேவர்குழு. செற்றிடு-அழிப்பாயாக, செந்தீச்சிகை 
கதுவும்‌ முக்குடுமிச்‌ செவ்வேல்‌-நெருப்பின்‌ கொழுந்து பற்றியுள்ள 
மூன்று தலையுடன்‌ கூடிய வேல்‌, ச்‌9-செலுத்தி, ஏயெனும்‌ 
மாத்திரையின்‌-ஏஎன்று கூறுவதற்கு முன்பு. ஏ என்பது குறுகிய 
கால அளவைக்‌ குறிக்க வந்தது. பரதன்‌ கைகேசியை முனிந்து 
£ஏயெனும்‌ மாத்திரத்தெற்று கிற்றிலேன்‌' என்பான்‌, கூற்று 
எற்றி- எமனை உதைத்ததுபோல்‌ உதைத்து. 


430. அந்தகாசுரன்‌ சத்தினிபாதம்‌ பெறுகின்றான்‌. அதன்‌ 
சாரணங்கள்யாவையோ என்று ஆராய்கிறார்‌ ஆசிரியர்‌, கயிலை 
அடைந்த நலமோ? வயிரவமூர்த்தியைத்‌ தரிசித்த பலனோ? 
அவரது வேல்தீண்டியபேறோ? என்று வினவுகிறார்‌. நிசாசரன்‌, 
என்றது நற்பேற்றுக்குத்‌ தகுதியின்மையைக்‌ குறிக்க. கருணை பலி- 
கருணையை வழங்கு, அடைந்தவர்க்கு-சரண்புகும்‌ தொண்டர்‌ 
களுக்கு. கூர்மபுராணம்‌ பார்க்கவும்‌. 


168 காஞ்சிப்‌ புராணம்‌ 


481 இறைவவுனை யடைந்தவெனக்‌ கருள்வாய்‌ வீடே 

யென்றலுமப்‌ பிரான்முத்தி யெளிதி னீயும்‌ 

உறையுடிருக்‌ காஞ்சியலா துண்டோவென்றே 
யொளிதருசூ லத்திலவன்‌ உறவே கொண்டு 

கழைமருவு கண்டனமர்‌ காஞ்சி மேவிக்‌ 
கருதுசிவ கங்கையந்த கனைநீ ராட்டி 

யறைதருமர்ச்‌ சனைபுரிவித்‌ தானன்‌ னோனு 
மந்தலிங்கம்‌ தனிலயிக்க மடைந்தா னன்றே, 


வேறு 
நாற்பத்தெண்ணாயிரவீசுரம்‌ 


482 காருக முனிவ ரான 
தாபத ரியாரும்‌ வேள்விக்‌ 
காருகம்‌ பிரம மென்றே 
கனத்திடு தவத்தி னாற்றப்‌ 
பேரகச்‌ தையினான்‌ மாதர்‌ 
பெரும்பதி விரதந்‌ தன்னா 
லாரணி யரன யுன்னா 
கயர்த்தன ரொழுகு நாளில்‌, 





431. வீடே அருள்வாய்‌-முத்தியையே கொடுப்பாயாக. 
உறையுள்‌-ஸ்தலம்‌, சூலத்தில்‌ ௮அவன்‌உற-சூலத்தின்‌ உச்சியில்‌ 
அவன்‌ இருக்க, கறை-விஷம்‌. நீராட்டி, அர்ச்சணைபுரிவித்தான்‌. 
அயிக்கம்‌-ஐக்கியம்‌. (கலத்தல்‌) “அங்கலிங்கம்‌ அயிக்கம்‌ இது என- 
மங்கலந்தரு மாமறை: என்பர்‌ சிவப்பிரகாசர்‌, (பிரபுலிங்க 
லீலை) . 


432. தாருகமுனிவர்‌-தாருகாவனத்து முனிவர்கள்‌. வேள்விக்‌ 
மகாரகம்‌-யாகவினை. ஆற்ற-மிகவும்‌, முனிவர்கள்‌ பூர்வமீமாம்ஸகர்‌. 
அவர்கள்‌ கர்மமே தெய்வம்‌ அதற்கு மேல்‌ எதுவும்‌ கிடையாது- 
கரமே பலனைக்‌ கொடுக்கும்‌ என்று கருதுபவர்கள்‌. பதிவிரதம்‌- 
பத்தினித்‌ தன்மை. ஆர்‌-அத்தி, அயர்த்தனர்‌-மறந்தார்கள்‌. 


இவாலயச்‌ சருக்கம்‌ 159 


452 ஆருயி ரணைத்து முய்வா 
னஞ்செனுங்‌ கருமஞ்‌ செய்வான்‌ 
பாரிலிம்‌ முனிவர்க்‌ குண்மைப்‌ 
பயனறி வுறுத்தி யாள்வான்‌ 
பேரணி மதனன்‌ போற்றும்‌ 
பேரம கனைமேற்‌ கொண்டான்‌ 
சீரணி செக்கர்க்‌ குஞ்சி 
இருப்புறர்‌ திகழ்ீது சூழ. 


484 காதணி குழையு நீறு 
குண்டியின்‌ வடமு நூலுஞ்‌ 
சோ திசெய்‌ கபாலஞ்‌ ரூலந்‌ 
துடியமை தோளுச்‌ தாளிற்‌ 
பாதுகை யழகுஞ்‌ செய்ய 
புடிவமு முடிவி லாத 
பேதைய ருயிரை யுண்ணு 
மூரலும்‌ பிறழ்ந்து தோன்ற, 


485 விழமிபுரி விகார லீலை 

விரக னான்முனி வராவி 
யமிதர மோக னிப்பெண்‌ 

£ணுகைமா லருகு போத 
மொழிதரு பலிவி னாவி 

மூனிவரா சிரமஞ்‌ சேர்ந்தான்‌ 
பழிதரு கரதல்‌ கூர்ந்தே 

பன்னி யரமி வதாஞனார்‌. 


433. உய்வான்‌-உய்யும்‌ பொருட்டு, அஞ்சு எனும்‌ கருமம்‌- 
படைப்பு, காப்பு, அழிப்பு, அளிப்பு, மறைப்பு, அறிவுறுத்து- 
அறிவிலே தங்கச்‌ செய்து. செக்கர்க்குஞ்சி-சிவர்த சடை. திருப்‌ 
புறம்‌-௮ழகிய முதுகு, 

434. சிவபிரானின்‌ கோலம்‌ பேசப்படுகிறது. குமை-குண்ட 
லம்‌. கண்டியின்வடம்‌-உருத்திராக்கமாலை, துடி-உடுக்கு, மூரல்‌- 
புன்சிரிப்பு. பிறழ்ட்‌ துதோன்ற-விளங்கித்‌ தெரிய. 

435. விகாரலீலை- காமத்தை உண்டுபண்ணும்‌ விகாயாட்டு. 
ஆவிஅழமிதர-உயிர்றில்குலைய. மோடூனிப்‌ பெண்ணாக-மயக்கும்‌ 
மங்கையாக. மால்‌-திருமால்‌. போத-போக., பலிவினாவி-பிச்சை 
கேட்டு. பன்னியா்‌-பத்‌்தினிகள்‌, அரிவதானாூர்‌-மனம்‌ சிதைந்தனர்‌. 


160 காஞ்சிப்‌ புராணம்‌ 


486 மாயமோ கினிப்பெண்‌ ணாலே 
மவுனர்தச்‌ தவஞ்சாய்‌ வுற்றார்‌ 
ஆயது தெரிந்தே யாரு 
மயர்வுசெய்‌ தீய வேள்வி 
மேயினர்‌ புரிந்தார்‌ சாபம்‌ 
விதித்தன ரவைகள்‌ யாவுக 
தூயவர்க்‌ கணியே யாகத்‌ 
துளங்கினார்‌ நாண்மீக்‌ கொண்டார்‌. 


487 ஈசனே நன்மை தீமை 

யியற்றுவான்‌ எவர்க்கும்‌ என்றும்‌ 
நாசமி லாதான்‌ தன்பா 

னண்ணுமோ வறிவி லாதோர்‌ 
பேசிய சூள்‌ தீய 

பிறபொரு ளெயையும்‌? அந்தோ 
சேசனே பின்னு மன்னார்‌ 

வினையிருள்‌ நீக்கி னானே. 





436. மவுனர்‌-பேசாதவர்மள்‌. சாய்வுற்றார்‌-தோற்றுர்‌. யாரும்‌ 
அயர்வு செய்‌- எவரையும்‌ மயங்கப்பண்ணும்‌. மேயினர்‌ புரிந்தார்‌- 
விரும்பிச்‌ செய்தார்கள்‌. அவைஈள்‌ தூயவர்க்கு ஆபரணம்‌ 
ஆயிற்று. 

ஆசிரியர்‌, முனிவர்களின்‌ வேள்வித்‌ தீயிலிருந்து புறப்பட்ட 
முயலகன்‌, பாம்பு, மான்‌, மழு முதலானவை பெருமானுக்கு அலங்‌ 
காரமான தன்மையைக்‌ குறிப்பாற்‌ கூறினார்‌. சிவஞான முனிவர்‌, 
கச்சியப்ப சிவாசாரியர்‌ முூரலானோர்‌ விரித்துக்‌ கூறி உள்ளனர்‌. 
துளங்கினர்‌-நடுங்கினார்கள்‌. 

497. நன்மை இமை இயற்றுவோன்‌ ஈசனே அறிவில்‌ லாதார்‌ 
பேசியசூஞம்‌, தீய பிற பொருள்‌ எவையும்‌ நாசம்‌ இலாதான்‌ தன்‌ 
பால்‌ நணுகுமோ ? அந்தோ ! பின்னும்‌ அன்னோன்‌ வினை இருள்‌ 
நீக்கினான்‌; எனக்‌ கொண்டு கூட்டுக, 


எவர்க்கும்‌-யாவர்க்கும்‌, உம்மை-முற்றும்மை. சூள்‌-சபதம்‌. 
பின்னும்‌-2வள்வி செய்து, புலி மழு முதலானவற்றை ஏவிய 
பிறகும்‌. இருள்‌ ரீக்கினான்‌-௮றியாமையைப்‌ போக்கினான்‌. இங்கே 
இருள்‌ என்றது கருமமே கடவுள்‌ என்ற கொள்கையை. வினைக்கு 
மேலே (அவற்றைத்துய்க்கப்பண்ணும்‌) இறைவன்‌ உண்டு 
என்பதே இருள்‌ நீக்கியதாகும்‌, 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 161 


498 அய்யனே யிரங்க ஞான 
மடைந்தனர்‌ முனிவர்‌ யாருஞ்‌ 
செய்யனே போற்றி யாஞ்செய்‌ 
இமைகள்‌ பொறுப்பாய்‌ போற்றி 
யுய்யுமா ஹெவர்க்கு முத்தி 
யுதவுவாய்‌ போற்றி யென்றார்‌ 
மையல்போம்‌ அவர்க்கு முத்தி 
வழங்குதல்‌ குறித்து காதன்‌. 


489 எளிதுநன்‌ முத்தி யீயு 
மிரும்பதி காஞ்சி மூதூர்‌ 
இளர்தரு பறவை காற்காற்‌ 
கடமே முதலி யாவு 
வளனுறு மங்கண்‌ மேவி 
மரித்திடின்‌ முத்தி கூடு 
மூளமுற முனிவர்‌ கேண்மி 
னுண்மையிீ துண்மை யீதால்‌. 


420 என்றலு நாற்பத்‌ தெண்ணா 

யிரவரில்‌ வாழ்க்கை யாவு 

மொன்றொழி யாம லேகி 
யுமைதிருக்‌ காஞ்சி மூதூர்‌ 

வென்றிசேர்‌ தமது பேரால்‌ 
வேறுவே றிலிங்கங்‌ கண்டா 

ரின்றது பார்மி னந்தத்‌ 
தலமெலா மிலிங்க மாமால்‌, 


“செயல்களே பலக்தைச்‌ செய்யும்‌: தெய்வம்‌ வேண்டா : இங்கு 
என்னில்‌-முயலும்‌ இச்‌ செயல்பள்‌ இங்கு முழுவதும்‌' ஆழியும்‌: 
எங்கே பயன்‌ அளிப்பவன்‌ அழிந்தே பயன்‌ ப்‌ பண்ணும்‌' 
என்று சித்தியாரும்‌, 'அடுத்தவினை உளது: ஆயின்‌ இலை ஏன்‌ 
என்னில்‌ அசேதனம்‌ மற்று அவை' என்று சிவப்பிரகாசமும்‌ 
கூறுவனவற்றை நினைவு கூர்க, 

498. செய்யனே !- செம்மையானவனே செம்மையாவது பிறர்‌ 
குற்றத்தை மன்னித்தல்‌ மையல்போம்‌-மயக்கம்‌ நீங்கிய. 

439. நாற்கால்‌-விலங்கு, &டம்‌-புழு. கூன்மதிச்‌ சடிலக்‌ குன்ற 
வில்‌ குளவி மாலறி யாத மலர்வாய்ப்பட்ட-சீடக்&டம்‌. இிசைமுகன்‌- 
அறியா-முடியா இன்ப முடிபெற்றனவே. (வள்ளலார்‌ சாத்திரம்‌. 
சத்திய ஞான போதம்‌ உபதேசவியல்‌. 17) 

440. இல்‌-மனைவி. வாழ்க்கை-வாழுதல்‌, யாவும்‌ மற்றைய 


21 


162 காஞ்சிப்‌ புராணம்‌ 


வாணேசுரம்‌ 
47] மற்றொரு தான மங்கண்‌ 
வாணனா மசுரன்‌ பூசை 
முூற்றினன்‌ : போற்ற லோடு 
மூன்னவ ரவர்க்கு நல்கக்‌ 
கொற்றவ னாடற்‌ கேற்பக்‌ 
குடமுழா வொலிக்கும்‌ பேறு 
பற்றியே யுலக மெல்லாம்‌ 
பரித்திடும்‌ வாழ்வு பெற்றான்‌. 
எணகாந்தனீசுரம்‌ 


442 இருத்தளி யதன்&ழ்‌ பாலாய்த்‌ 
திறல்பெறு வாணன்‌ வாயிற்‌ 
கருத்தர்‌ தானவர்க ளோணன்‌ 
காந்தனென்‌ றநிருவர்‌ தீர்த்தம்‌ 
பொருந்திடத்‌ தொட்டு நாதன்‌ 
பேருரு வமைத்துப்‌ போற்ற 
அருத்தியாற்‌ சிவன்ழுன்‌ னின்றுன்‌. 
அவர்வரங்‌ கேட்ப தானார்‌. 
ப வடட அண்ட த ட வப் றம்‌ ப பண்பட்ட ம்ப ப வட்ட படப்பட டவ வ ப்ப்பட்டபப்பம்‌ 
பொருள்கள்‌. ஓழியாமல்‌-விடாரமல்‌ உமைதிருக்காஞ்சி-௨ ம 
தேவிக்கு உரியதான காஞ்சி. 

441, தானம்‌-இடம்‌, பூசை முற்றினன்‌-பூசையை பகிறைவு 
செய்தான்‌. ஆடற்கு ஏழ்ப-ஆடுவதற்குப்‌ பொருந்த. குடமுமா- 
குடமாகிய மத்தளம்‌. உலகம்‌ எல்லாம்‌ பரித்திடும்‌ வாழ்வு-எல்லா 
உலகத்தையும்‌ பாதுகாக்கும்‌ அரச வாழ்வு. வாணன்‌ குடமுழா 
முழக்கியவை *குடமுழ விருகரங்‌ குலுங்கத்‌ தாக்குதேர-றடர்‌ 
பெருங்‌ கருணைகூர்ம்‌ தடிகள்‌ ஆயிரம்‌-தட நெடுங்‌ கரம்பெற நல்கித்‌ 
தான்வ-விடலை நீ வேட்டது விளம்பு கென்றலும்‌' என்னும்‌ பாவால்‌ 
இவஞான மூனிவர்‌ பேசினார்‌. இக்‌ கதையைச்‌ சிவபரத்துவம்‌ நிலை 
நாட்டும்‌ கருவியாக ஆக்கி மிக விரித்துப்‌ பேசினார்‌. காவியரசம்‌ 
நிரம்பி உள்ளது. (சிவஞான முனிவரின்‌ காஞ்சிப்‌ புராணம்‌ 
காண்க), 

442, இரழுத்தளி-வாணேசுரம்‌. வாயிற்‌ கருத்தர்‌-தூதுவர்‌ 
களுக்குத்‌ தலைவர்‌. வாசல்‌ காப்பவர்களுக்குத்‌ தலைவர்‌ என்றும்‌ 
கூறலாம்‌. வாயில்‌ என்ற சொல்‌ *வாயில்‌ விடாது கோயில்புக்கு” 
என்ற (புறம்‌) இடத்தில்‌ வாசல்‌ காப்பானைக்‌ குறிக்கிறது. வயந்த 


திவாலயச்‌ சருக்கம்‌ 169 


க்9 இவ்விடை குளனெம்‌ பேரா 
லியன்றிட விவற்றி லொன்றே 
பவ்வம தகற்றி வீடு 
பலிக்கவும்‌ வேண்டு மென்று! 
கவ்வையிற்‌ காஞ்சி மூதூர்‌ 
காத்திடும்‌ பேறும்‌ வேண்டுஞ்‌ 
செவ்விதி னருணிீ யென்றுர்‌ 
சிவனுமங்‌ கருளிச்‌ செய்தான்‌. 


சலந்தரேசம்‌ 
தத, கலமதன்‌ வடபா லாகச்‌ 
சலந்த?ர சுரமென்‌ முனம்‌ 
வலனுற வப்பு வான 
மண்டலத்‌ துதையஞ்‌ செய்தா 
னலூல சிர்ச்சலந்‌: தரப்பே 
ரசுரனிங்‌ கவனி மீதே 
நிலவினான்‌ காஞ்சி மூதூர்‌ 
நிலைமைதேர்ர்‌ தங்க ணுற்றுன்‌. 
ததத அசத அ பபப ப ப்பபபபபடப(| 
குமரனை வாயிலாக (பெருங்கதை) என்ற இடத்தில்‌ தாதன்‌ 
என்னும்‌ பொருகளத்‌ தருகிறது. ஆசிரியர்‌ கருதியதுயாதோ, 
சிவஞான முனிவர்‌ இவர்களை வாணாசுரனின்‌ சேனாபதி என்பர்‌, 
தொட்டு-கோண்டி, (கூவல்‌ கொட்டல்‌ ஆதுலர்சாலை (ஞானாமிர்தம்‌ 
வினைவகை 24) 


443, பவம்‌ என்ற சொல்‌, பவ்வம்‌ என்று வந்தது, பவம்‌- 
பிறப்பு, கவ்வை-துன்பம்‌. மூதூர்‌- பழைய ஊர்‌. அருளிச்‌ செய்‌ 
தான்‌-கொடுத்தான்‌. 


.... 444, என்‌ தானம்‌-என்று கூறப்பட்ட இடம்‌. (புதுப்பிர 
யோகம்‌) சலந்தரன்‌. அப்புமண்டலத்தில்‌. பிறந்தான்‌. சிவஞான்‌ 
முனிவர்‌ அப்புவில்‌ தகோன்றியோன்‌' என்பர்‌, நிலைமை-சறப்பு...' 


164 காஞ்சிப்‌ புராணம்‌ 


445 வெள்ளித னுபதே சத்தால்‌ 
விமலன துருவு செய்தே 
தெள்ளிதின்‌ பூசை யாவு 
இருத்திமுன்‌ விருந்து காடி 
வள்ளிய:சரப மான 
மனுவினை யெண்ணி யெண்ணி 
யுள்ளினன்‌ முகுத்த மொன்றே 
யுற்றனன்‌ சிவனு மங்கண்‌. 


4406 இதுகல மடைச்தோ ரெண்ண 
மெளிதினின்‌ முடியு மெம்மைச்‌ 
சதிர்பெறப்‌ பூசை யாற்றிச்‌ 
சரபமும்‌:புகன்றாய்‌ நீயே 
கதுமென வேண்டி ந்‌ றெல்லாங்‌ 
கழறுதி தருது:மென்ன 
மதுமலர்த்‌ இருத்தாள்‌ போற்றி 
வரம்பல புகற லுற்றான்‌. 
447 முடிவிலா வாற்ற லண்ட 
முழுவதும்‌ புரக்கு மேன்மை 
நெடியது வாணா ளாரு 
நீக்கலா வாண்மை யென்னை 
யடுவது நீயே யப்போ 
தடைவதவ்‌ விலிங்கத்‌ தந்தப்‌ 
படியரு ளென்றா னன்னோன்‌ 
பரனவை யெல்லா நேர்ந்தான்‌. 





445, சரபமனு சரபமந்திரம்‌. முகுத்தம்‌- முகூர்த்தம்‌. 
:பிரம்மமா முகுத்தத்‌ துன்‌ றன்‌ உமையினிம்‌ மந்துரத்தை' (பழைய 
இருவிளையாடல்‌, கரிக்குருவி, 7) 

4406. சதிர்பெற-திறமையடன்‌. சரபம்‌-சரபமர்திரம்‌ (அகு 
பெயர்‌) கதுமென-விரைவாக. கண்ணார்‌ கனங்குழை கதுமெனக்‌ 
கண்டே' (பெருங்கதை. இலாவாண,. 16.-12) மதுமலர்த்திருத்‌ 
தாள்‌-தேன்ததும்பும்‌ தாமரை போன்ற திருவடி. “இனமலர்கள்‌ 
மதுவாய்ப்‌ பில்கி கனைந்தனைய இருவடி' என்பர்‌ திருசாவுக்கரசர்‌. 

447. புரக்கும்‌-பர துகரக்கும்‌, நெடியதுவாணாள்‌ -நீண்ட 
ஆயுள்‌. அடுவது-கொல்வது, இறுதியில்‌ இரந்த இலிங்கத்தில்‌ 
ஐக்கியம்‌ அடையவேண்டும்‌. கேர்ந்தான்‌-உடன்பட்டு வழங்கினான்‌, 


இவாலயச்‌ சருக்கம்‌ 165 


448 பெற்றனன்‌ முழுது மிந்தப்‌ 

பெருந்திரு மயக்கத்‌ தாலே 

யூற்றனன்‌ அகந்தை சிறி 
யுலகெலாம்‌ அடுவ தானான்‌ 

மற்றிது செல்வ முற்றால்‌ 
மயங்கடா தறமே செய்யக்‌ 

கற்பவர்‌ பரம காதன்‌ 
கருணைபெற்‌ றவரே யன்றோ. 


440 புரந்தரன்‌ முதலா னோரைப்‌ 
பொரு துவென்‌ நிடும்போ தன்னார்‌ 
அரந்தைக டீர்க்கு மாயன்‌ 
கருடன்‌ மீதணு இகேமிப்‌ 
பெருந்திருப்‌ படைகொண் டெற்றிப்‌ 
பேரமர்‌ விளைக்குங்‌ காலை 
விரிந்துடு நாக பாசம்‌ 
விடுத்த னனசுரர்‌ கோமான்‌. 


950 உவணர்கோ ஸுருக்கண்‌ டெங்கு 
முரகமாம்‌ பாச மன்னான்‌ 
விவிதமாம்‌ புயத்தி னாற்றல்‌ 
விலக்கியே வீக்கிற்‌ டுமாற 
றவமலாற்‌ பிறிது வேறு 
வலியுண்டோ £ தான வாரி 
யவனது மாயம்‌ யாரே 
யறிபவ ரவர்க்குள்‌ ளானான்‌. 
அட அப்த்‌ அப்பட டல பட்ட ப பட அப்பப்ப ட்டில்‌ படபட பட்‌ டிட்‌ 
. 4485, இருமயக்கத்தால்‌-செல்வச்‌ செருக்கால்‌. அடுவதானான்‌- 
- வருத்தத்‌ தொடங்கினான்‌. பரமன்‌ அருள்‌ பெற்றவரே மயங்கிடாது 


அறமே செய்யக்‌ கற்றவர்‌ என்று கூட்டுக. வேற்றுப்‌ பொருள்‌ 
வைப்பணீி. 


449, அரந்தைகள்‌-துன்பங்கள்‌. :அரர்தை-விரிந்து அவிய 
மாறுபோல்‌ விண்‌ தோயத்‌ தோன்றி-எரிந்தவியும்‌ போலும்‌ 
இவ்வூர்‌”. (தொல்‌-புறத்திணை. 3. மேற்கோள்‌) 


்‌ 450, உவணர்கோன்‌-கருடன்‌. உரகமாம்பாசம்‌.நரக பாசம்‌, 
ஆம்‌ ௮சை. வீக்கிற்று-கட்டியது. தானவாரி அவன்‌-தானம்‌ வழங்‌ 
கும்‌ கடல்‌ போன்ற சிவபிரான்‌. திருமாலையே பிணிக்கும்‌ ஆற்றலைத்‌ 


166 காஞ்சிப்‌ புராணம்‌ 


க்க பலந்தரு நேமி யோனைப்‌ 

பற்றித்தன்‌ னுறையுள்‌ வைத்தே 
சலந்தரன்‌ மேவ வன்னான்‌ 

றலைவியாம்‌ விருந்தை தன்பாற்‌ 
கலந்திடு காதல்‌ கூர்நீதே 

கண்ணனங்‌ குறைச்தான்‌. விண்ணோர்‌ 
நலந்தரு பிரம னோடு 

நண்ணின ரசுரன்‌ றன்பால்‌. 


454 அூலநா யகனீ யென்றே 
யஹறைந்தன ராசி கூறிப்‌ 
பகவனா மாயற்‌ கொண்டு 
பஇிபுகுந்‌ இருந்தா ரிப்பா 
லுவகையாற்‌ கயிலை மேவு 
மொருவரை வெல்வா னுன்னி 
வகைமைசே ரனிகத்‌ தோடுஞ்‌ 
சலந்தரன்‌ மகிழ்ந்து சூழ்ந்தான்‌. 
தந்த தவத்தை ஆசிரியர்‌ வியக்கின்றார்‌. சிவபிரானின்‌ ஈவர்தரு 
பேதங்களில்‌ ஒன்றான மூர்த்தியையே பிணித்த ஆம்மல்‌ வியக்‌ 
காமல்‌ இருக்க முடியுமா ? 





451, சலந்தரன்‌ இருமாலையே சிறையில்‌ வைத்தான்‌. காதல்‌ 
கூர்க்து-காதல்‌ நிரம்பி. “*பைந்துழாய்க்‌ குரிசிலைப்பன்னகப்‌ பகை 
யொடும்‌-வெந்திறல்‌ நாகபார சத்தினால்‌ வீக்கினான்‌. ஏறையிடை 
மாட்டினன்‌'. (காஞ்சி, சலந்தரேசம்‌, 5. 6) 


452. மாயற்கொண்டு- மாயவனை அழைத்துக்‌ கொண்டு, 
உவகை-செருக்கு, உவகை மகிழ்ச்சியில்‌ சோர்வு. (இிருக்குறள்‌- 
பொச்சாவாமை; 1) என்ற குறலாச்‌ காண்க, மிக்கவுவகை பெருஞ்‌ 
செல்வம்‌, பேரின்பம்‌, பெருமிதம்‌, என்றிவற்றான்‌ வருவது எனப்‌ 
பரிமேலழகர்‌ ஆண்டு விளக்கியது ஈண்டு நினைவு கூரத்தக்கது. 
வகைமை-நால்வகைப்‌ பிரிவு. அனிகம்‌-சேனை. “அனிகம்‌ வந்து டி 
தொழச்‌ கடிது சென்று: (கம்பன்‌, பால. எதிர்கொள்‌. 23). 


சவாலயச்‌ சருக்கம்‌ 161 


458 முஇர்தரு மறையோ னாகிச்‌ 

சிவனவன்‌ முன்ன கின்றே 
யிதுபொழு தெவண்மீச்‌ செல்வா 

யியற்கையே தென்ன லோடு 
மதிமுடி. யவனை வெல்லு 

மாறெண்ணி யணைந்தே னென்றுன்‌ 
அ௮துகல மென்று தாளா 

லாக்கனா னேமி யொன்றை, 


454 இப்பெரு கேமி தன்னை 
யெடுத்திட வல்லை யாகி 
ல்ப்பொழு தரனை வெல்லு 
மாற்றனீ யுடையை யென்னத்‌ 
தப்பற வெடுத்து மீது 
தாங்கின னுயர்த்த லோடும்‌ 
மைப்புயல்‌ அனையான்‌ மேனி 
வகுந்தி ரண்டா யதன்றே. 


455 உடலிரு கூற தாகி. 
யொழியவா ருயிர்போய்‌ முன்ன 
மிடனுள காஞ்சி தன்னி 
லிவனியற்‌ நியவி லிங்கத்தி 
னடவிய சோது யாக 
நண்ணிய தாத லாலே 
படியுளோர்‌ சலந்த ரேச 
மெனகனி பகரு வாரே. 
ணத அட அ படட ட வண்ட ட ஆப பணத்தில்‌ பட டம்‌. 
453. மீச செல்வாய்‌- (கயிலைமலை) மேலே போகின்றாய்‌. மதி 
முடியவன்‌-சிவபிரான்‌. ஈலம்‌-ஈல்லது, தாளால்‌-இருவடியால்‌. 
நேமி-சக்கரம்‌. ஆக்கனன்‌-படைத்தான்‌. கட 


8 வக 


454, வல்லை ஆகில்‌- வன்மை உடையவன்‌ ஆனால்‌. வகு$து- 
பிளவுபட்டு. பரலுடை மருங்கில்‌ பதுக்கை சேர்த்‌ து-மரல்‌ வகுந்து 
தொடுத்த செம்பூங்‌ கண்ணியொடு-அணிமயிற்‌ பீலி சூட்டி. (புறம்‌. 
266 


455, இவன்‌ இயற்றிய-இந்தச்‌ சலந்தரன்‌ பிரதிஷ்டித்த. 
நடவிய- இயங்குகின்ற. சோதியாக-ஓஒளிமயமாய்‌. ஆன்மா சோதி 


168 காஞ்டுப்‌ புராணம்‌ 


இருமா ற்பேறு 
வேறு 
456 தானமத னனிலதிசை தஇிருமாற்‌ பேறு 
தற்பரையா எரனையருச்‌ சனைமுன்‌ னாற்ற 
வானமள வெறிதிரைகீர்ப்‌ பாலி யாறு 
வருவதுகண்‌ டிலிங்கமது வழுவா வண்ணஈ 
தானினிய மலர்க்கரத்தாற்‌ கூப்பி யன்பு 
கலைப்பிரியா இருந்தவந்தத்‌ தன்மை யாலே 
வானவர்கோன்‌ றிருமேனி சிவந்து கன்றி 
மலர்க்கரத்தங்‌ குலித்தழும்பு மருவிற்‌ றன்றே. 


457 மாதுவரு டச்சிவந்த பவளக்‌ குன்றின்‌ 
வடி.வினதா மந்தலிங்கம்‌ : வளமையாக 
வாதியுக முதனாலு யுகத்து மேன்மை 
யானபெரும்‌ பூசைகொள்ளும்‌ அனாதிலிங்கம்‌ 
மேதகைய திருமால்முன்‌ ததீசி மீதே 
விடுகேமி யிற்றதனான்‌ மெலிந்து காடிக்‌ 
கோதுபுரி சலந்தரனை யரனார்‌ செற்ற 
குலநேமி வாங்குவது குறித்துக்‌ கொண்டான்‌. 





வடிவமாக இறைவனுடன்‌ கலக்கும்‌. *சேதி மன்னவன்றன்‌ 
முடியினை நெடியோன்‌ திகிரி சென்று அரிந்திட ஒரு பொற்‌-சோதி 
மற்றவன்றன்‌ உடலின்‌ நின்றெழுந்து சுடரையும்‌ பிளந்து போய்‌ 
மீண்டு-மாதிரம்‌ அனைத்தும்‌ இளிஉற விளக்கி-மண்‌ அளந்தருள்‌ 
பதம்‌ அடைய: (பாரதம்‌. இராசசூயம்‌. 139) இகிரியால்‌ அழிந்தவர்‌ 
முத்தி பெறுவது இயற்கை போலும்‌, 

இவ்வரலாற்றைப்‌ பாடும்‌ சிவஞான முனிவர்‌, வேறுபல 
செய்திகளைச்‌ சேர்த்துச்‌ சிவபரத்‌ துவத்தைத்‌ இடமுடன்‌ கிறுவு 
இன்றார்‌. காம்பீர்யமான ஈடை. 

450. அனிலதிசை-வாயுமூலை (வடமேற்கு). ௮னிலம்‌-கரற்று. 
“அனிலம்‌ சேரா விளக்கது போல்‌' என்பர்‌ சிதம்பர சுவாமிகள்‌. 
(திருப்போரூர்ச்‌ சக்கிதிழுறை). த.ழ்பரை-உமாதேவி. ஆள்‌ அரனை- 
(ஆன்மாக்்‌)லா) அடிமையாகக்‌ கொண்ட சிவபிரான்‌. தற்பரை 
யாள்‌. என்று பிரிப்பின்‌ சிறவாது. வழுவாவண்ணம்‌-கரையாத 
படி. அங்குலி-வளையல்‌, (புதிய பரமீயா.-பம்‌) 


457. மாது- உமையபமை. அனாதிலிநங்2ம்‌-பமமையானலிங்‌ 
கம்‌. உமாதேவி வருடியலால்‌ இறைவன சிவந்த நிறம்‌ பெற்றுன்‌. 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 169 


456 ஈசனையா மருச்சனைசெய்‌ துவகை சேர்த்தி 
யெண்ணியது முடிப்பகனுக்‌ இடமே தென்றே 

காசியினு மேன்மைபெறு காஞ்சி மூதூர்‌ 
காமீகத்‌ கெளிவுதவு கண்மேற்‌ கொண்டே 

வாசவனே முதலமர ரேவ லாற்ற 
மணப்பாலி நீராடி மனுவி னாற்றற்‌ 

றேசுதரு மஞ்செழுத்தும்‌ விதியா லெண்ணித்‌ 
இருநீறு கண்டிமணி இகழ்ந்து தோன்ற. 


459 வேதநெறிப்‌ பாசுபத விரத மான 
விதிமரபா லருச்சனைக்கு விதித்த தூய 
போதுமுத லுபகரணம்‌ தெய்வத்‌ தாருப்‌ 
புரிந்துதவக்‌ காமிகத்தின்‌ பொருட்டி னாலே 
யாதிலிங்க மதுதனிலே பூசை யாவு 
மளித்தாற்றி யாயிரம்பேரான நாம 
மோதியருச்‌ சனைபுரியும்‌ போது போதங்‌ 
கொருமனுவுக்‌ கிலாதுகுறை யுளதே யாக. 





அதனால்‌ பவளக்குன்றர்‌ எனும்‌ பெயரும்‌ பெற்றான்‌. “சேயிழைக்‌ 
கவுரி செங்கை தைவரச்‌ சிவந்து தோன்றி-பாயொளிப்‌ பவளக்‌ 
குன்றர்‌ எனப்‌ பெயர்‌ படைத்து (புதிய காஞ்சி, திருமாற்‌ 
பேறு.5). 


458. காமீகம்‌-காமியப்பயன்‌ (இம்மைப்பயன்‌). காமிகத்‌ 
தெளிவு உதவு கண்‌ என்று பிரிக்க. தெளிவு-செறிப்பு- இப்போது 
அவன்‌ தெளிவாய்‌ உள்ளான்‌ என்னும்‌ உலகவழக்கை கோக்கு, 
கண்‌-பற்றுக்கோடு. “ஈம்‌, கண்ணன்‌ கண்ணல்ல தில்லையோர்‌ 
கண்ணே”, (திருவாய்‌ மொழி, 122). கண்‌ என்பதற்கு ஈம்பிள்ளை 
களாகண்‌ என்று வழங்கிய விளக்கம்‌ கருதுக, மனுவின்‌- ம,ற்ழைய 
மந்திரத்தை விட, ஆற்றல்‌, தேசுதரும்‌ அஞ்சு எழுத்து எனப்‌ 
பிரிக்க, ஆற்றல்‌-பலம்‌, தேசு-ஓளி, 


4509. பாசுபத விரதம்‌-சிவபிரானைக்‌ குறித்துச்‌ செய்கின்ற 
நோன்பு. உபகரணம்‌-கருவி. தெய்வத்தரு-கற்பகமரம்‌. பேரான 
நாமம்‌-புகம்பெற்ற பெயர்‌. *பேர்பரந்த பிரமாபுரம்‌ மேவிய பிரான்‌ 
இவன்‌ அ௮ன்றே' (ஞானசம்பந்தர்‌. திருக்கடைக்காப்பு). ஒரு 
க ல்‌ மந்திரத்துக்கு. 


110 காஞ்ுப்‌ புராணம்‌ 


460 அ௮ன்பினது பெருந்திறனோ 7 நேமி வேண்டு 
மாதரவோ? எம்பெருமா னான மாயோன்‌ 
றுன்புபொறிப்‌ பூங்கமலக்‌ கண்ணி னொன்றைத்‌ 
துண்ணெனவே வாங்கியரன்‌ றுணைத்தாள்‌ மீதே 
துன்பரிவி னாற்புனையக்‌ கண்டே. காதன்‌ 
றரணிபல பலவுதித்த தன்மை போல 
மன்பவளக்‌ குன்றெனவே தோன்றி மாலை 
வருகவென முகமனுரை வழங்கி நின்றான்‌. 


61 துளபமணிப்‌ பெருமானுஞ்‌ சிவனை யன்பாற்‌ 
ரொழுதுசலச்‌ தரனையிரு துணியாய்க்‌ கண்ட 
வளவில்வலி பெறுகேபமி யருள வேண்டு 
மையனேயெ னப்பரவ வகிலம்‌ யாவும்‌ 
வளமைபெறக்‌ காப்பதுகின்‌ கடனே யன்றோ 
மற்றதற்காய்‌ வருந்தினைநீ மாலோய்‌ / வண்மை 
யுளமணிச்சு தரிசனமா நேமி யீதென்‌ 
ுதவினான்‌ வரமெவையு முதவும்‌ பெம்மான்‌. 


162 திருமால்சக்‌ கரப்பேறு பெறுத லாலே 

இருமாற்பே றெனப்புவியிற்‌ நிகழா நிற்கும்‌ 
பெரிதான வன்புபெறு மதனா லன்றோ 

பிரானடியார்‌ தனித்தலமை பெற்றான்‌ அ௮ம்மால்‌ : 
பரிவான சேசமுடன்‌ மாற்பே றான 

பதியிலரன்‌ றனைப்பணிவார்‌ பணியா ரான 
கருதாரை வெல்வர்திரு மாற்பே றென்னிழற்‌ 

கருத்தனதா யிரம்பேருங்‌ கணித்த லொக்கும்‌. 

460. இருமால்‌ தன்‌ கண்ணைப்‌ பறித்துக்‌ கொடுத்த காரணத்‌ 
தை வியக்கிறார்‌. அனபோ? ஆசையோ? என்கிறார்‌. துன்‌புபொறி- 
காண்பவர்‌ உள்ளத்தில்‌ துன்பத்தைப்‌ பொமிக்கின்ற,. “மஞ்சு 
எனத்‌ இரண்ட கோல மேனிய மகளிாக்‌ கெல்லாம்‌-நஞ்சு எனத்‌ 
தகையவாகி கண்ண':, என்‌ ம அனுமன்‌ மொழியை மனம்‌ கொண்டு” 
இங்ஙனம்‌ கூறினார்‌ போலும்‌ துணைத்தாள்‌-இரண்டு இிருவடி.கள்‌. 
துணை-இரண்டு :துணைககட்‌ கமலம்‌ பின்சிடப்பத்‌ துண்ணென்‌ 
மூறுடும்‌ சிறுவா' (அழகர்‌ பிள்ள த்தமிம்‌. வாரானை. 10) தரணி- 
சூரியன்‌, “தரணியென இருள்‌ அகல அறிவுதரு”. (திருப்போரூர்ச்‌ 
சந்நிதிமுறை. பெரியகட்டியம்‌). 

401. துளபம்‌-திருத்துமாய்‌. தாராய தவ்டுளப வண்‌ 
வரைமார்பன்‌: (பெரியதிருமொழி. 8-1-4) ரட்‌ 
உண்டாக, 


462. இழுமால்‌ சக்கரம்‌ பெறுறதால்‌ அத்தலம்‌ திருமாற்பேறு 





சிவாலயச்‌ சருக்கம்‌ 177 


பரசுராமீசுரம்‌ 
வேறு 
468 தரையின்‌ மேலத்‌ தலனது &ட்டிசைப்‌ 
பரம தான பரசுரா மீச்சுரம்‌ 
வரிசை சேர்செ மதக்கினி மாமுனி 
யரிய ரேணுகை யன்னவன்‌ பன்னியே. 


464 இன்ன ராசி ரமத்தி லிருக்குகாள்‌ 
கன்னி நீர்கொணர்‌ கால்யி னேகியே 
மின்னு வேற்கரன்‌ கார்த்திகை வீரனா 
மன்ன னங்கண்‌ மருவிரின்‌ டுனரோ,. 


465 நின்ற மன்னனை நீருறு ீழல்வாய்‌ 
அன்று கண்ட வரிவையிங்‌ கேகலுங்‌ 
கன்றி ராமனாங்‌ காதற்‌ புதல்வனை 
நன்று கேளென நஈன்முனி சொல்லுமால்‌. 


466 தாயெ னாதவ டன்னைத்‌ துணியெனப்‌ 

போயி னான்றந்தை சொல்லையே போற்றினா 

னாயி னானையுவச்‌ அவர்‌ தம்முனி 

கதூயை நீயெனச்‌ சொற்றனன்‌ பின்னரும்‌. 
என்று புகழப்படும்‌, பணிீயாரான-அடங்காத. கருதாரை- 
பகைவர்களை. திருமாற்பேறு என்னில்‌-திருமாற்பேறு என்று 
சொன்னால்‌. கணித்தல்‌ ஓக்கும்‌-ஜெயிப்பதற்குச்‌ சமம்‌ ஆகும்‌. 
தலங்களின்‌ பெயரைச்‌ சொன்னாலே பேறு கிடைக்கும்‌ என்று 
இருஈரவுக்கரசர்‌ ஒரு பதிகம்‌ பாடி உள்ளார்‌. (பலவகைத்‌ திருத்‌ 
தாண்டகம்‌. நேர்ந்தொருத்தி, 307) ட அ 

403. அத்தலன்‌, என்றது திருமாற்பேற்றை. தர ர 
'தலத்திற்குக்‌) கிழக்குப்‌ பக்கத்தில்‌, பன்னி-மனை வி, 

464. கார்த்திகை வீரன்‌-கார்த்திகார்ஜுனன்‌, 

465. நீழல்வாய்‌-நிழலின்கண்‌. கன்று-கோபம்‌ கொள்ளும்‌ 
இயல்புடைய. பாகவதத்தில்‌ ரேணுகை “மைத்தடங்கண்ணாரோரடு 
மருவிநீர்‌ விளையா டுற்ற-சித்துர ரதனை கண்டாள்‌ தெருமரல்‌ 
உளத்திற்‌ கொண்டாள்‌. என்று கூறுகிறது. 

466. தாய்‌ எனாது-தாய்‌ என்று கருதி பக்தியோ அன்போ 
கொள்ளாமல்‌, துணி-பிளப்பாயாக, போயினான்‌ (பரசுராமன்‌) 


172 காஞ்சிப்‌ புராணம்‌ 


46₹ ஏவ மானை யெழுப்பியெங்‌ காகினும்‌ 
போவ தாகப்‌ புகன்றனை வாவெனாக்‌ 
கோவ வான கொடுமை விடுத்தொரீஇ 
மேவி னானம்‌ முனிதவ மேன்மையால்‌. 


4066 கால மன்னதிற்‌ கார்த்திகை வீரனுஞ்‌ 
சீல மாகச்‌ சினத்தை விடுத்தனன்‌ 
வேலை யீதென மெய்ம்முனி வோரிரு 
பால தாகப்‌ படுத்து விழுத்தினான்‌. 


409 தனைய னானவி ராமன்‌ றவத்தினால்‌ 
வினைய னாகிய கார்த்திகை வீரனை 
முனையி னாலடு மாறது முன்னியே 
யினய காஞ்சியி னெல்லைவக்‌ தெய்தினான்‌. 


470 வந்து பாலி வடகரைமே வித்தன்‌ 
சிந்தை யார்தரத்‌ இவ்விய லிங்கமொன்‌ 
றந்த மாகவி யற்றின னன்பினால்‌ 
மு£து பூசனை முற்றிகின்‌ றேத்தினான்‌. 


சென்றான்‌, போற்றினான்‌-மதித்தான்‌, (தாயைக்‌ கொன்றான்‌ 
என்று கூற மனமில்லாத ஆசிரியர்‌ சேக்கிழார்‌ நெறியை மேற்‌ 
கொண்டு தந்‌ைத சொல்‌ போற்றினான்‌ என்ஞூர்‌), 

467. ஏவம்‌-குற்றம்‌ (செய்த). 'ஏவம்பாராய்‌: இல்முறை நோக்‌ 
காய்‌: அறம்‌ எண்ணாய்‌' (கம்பன்‌. அயோத்தி, கையேசி. 42). மானை- 
மான்‌ போன்ற ரேணுகையை. புகன்றனைவா-சொல்லிவிட்டு வருக. 
புகன்றன-முற்றெச்சம்‌: விடுத்து ஓரீஇ-தன்னிடத்திலிருந்து 
விலக்கி. விலக்கியது சமதக்கினி. தவ மேன்மையால்‌ கோவமான 
கொடுமைவிடுத்து மேவினான்‌ எனப்‌ பிரித்‌ துக்‌ கூட்டுக, 

468. காலம்‌ அ௮ன்னதில்‌. அன்னகாலத்தில்‌-(முனிவன்‌ சாந்த 
மாக இருந்த) அந்தச்‌ சமயத்தில்‌. சீலம்‌ ஆக-ஓழுக்கம்‌ ஆக? 
(தொடர்ந்து நன்னெறியில்‌ நடப்பதற்குச்‌ சிலம்‌ என்று பெயர்‌), 
ஈதுவேல்‌-இது தான்‌ தக்க சந்தர்ப்பம்‌. முனிவோர்‌-௪மதக்கினி, 
இருபாலதாக-இரண்டு துண்ட.ரக. படுத்‌_து விழுத்தினா ன்‌-கொன்று 
விழச்‌ செய்தான்‌. | 

469. தவத்தினால்‌-தவத்தின்‌ வன்மையால்‌, வினையன்‌ ஆகிய- 
வஞ்சகன்‌ ஆன- அடும்‌ ஆறு-மொல்லும்‌ வீதம்‌. முன்னி-குறிக்‌ 
கோளாகக்‌ கொண்டு. 


. 47/0, சிம்தை ஆர்தர-மனரகிறைவு உண்டாகும்‌ படியாக, 


திவாலயச்‌ சருக்கம்‌ 77/3 


477 அன்ன காலைய வனியல்‌ தேரவஞ்‌ 
சென்னி யானரன்‌ தீண்டப்‌ பெறாவுரு 
மன்னி னான்மனை வாழ்க்கையர்‌ தம்மொடுக 
துன்னி னான்வன்‌ பூசனைச்‌ சூழல்வாய்‌. 


472 கண்டி ராமன்‌ கரும்புற மாயநீர்‌ 
அண்டு மாறித டாதிவண்‌ போமென 
வுண்டு நீயோ ௬றவுன தன்னை தான்‌ 
பண்டு மாதங்‌ கியான பரிசினால்‌, 


475 என்ன லோடு மிராம ஸனிதுபுக 
லுன்ன தாண்மை யுடற்றுவ னென்னலு 
மன்னை யால்‌ யடுகொலை செய்துநீ 
பின்னை யாரை ௮மாய்‌எனப்‌ பேசியே, 





அந்தம்‌ ஆக-அழகாக. முழ்றி-செய்து முடித்து. ஏத்தினான்‌-புகழ்ச்‌ 
தான்‌. 


471. அவன்டுயல்‌-பரசுராமனின்‌ தன்மை. அம்சென்னியான்‌- 
கங்கையைக்‌ தரித்து சிவபிரான்‌. ௮ம்‌-தண்ணீர்க்‌ (கங்கை) “அம்‌ 
தாம்சடைய' என்று இருவெங்சைக்‌ கோவை கூறும்‌. தீண்டப்‌ 
பெருஉரு-புலைவடி வம்‌. மனைவாழ்க்கையர்‌ - மனைவி, மக்கள்‌ 
முதலானவர்கள்‌. பெருமான்‌ கொண்ட புலைக்கோலத்கதைச்‌ 
சிவஞானமுனீவர்‌ ஓவியமாகத்‌ இட்டியுள்ளார்‌. பூசனைச்சூழல்‌- 
வழிபாடு செய்யும்‌ இடம்‌. 


472. கரும்புறமாயறீர்‌-கரிய உடம்பைப்‌ பெற்றிருக்கின்ற 
நீங்கள்‌. இது அண்டும்‌ ஆறு அடாது-இங்கே வருவதுதகாது. 
உனது அன்ன மாதங்கி. ஆனதால்‌ (நமக்குள்‌) உறவு உண்டு 
என்று (சிவபிரான்‌) கூறினான்‌. கரிய எனக்கு உறவு ஆயினை 
ஐயம்‌ இலை கண்டாய்‌ - இழிவு அற நின்னை அளித்த இரேணுகை 
என்பாள்‌ என்‌-பழுது அறு சீர்‌ மனையாட்கு இனியாளாம்‌ 
பரிசாலே-விழுமிய நீயும்‌ எனக்கு இனியாய்காண்‌ எனவிண்டான்‌' 
(சிவ-காஞ்சி. பரசுராம 18). 


473. இதுபுகல்‌- இம்மொழியைக்‌ கூறும்‌. உடற்றுவன்‌- 
அமிப்பேன்‌. அடுகொலை-வெட்டிக்கொல்லுதல்‌. யாரை அமாய்‌- 
எவ்ரைச்‌ சிதைக்கமாட்டாய்‌? தாயையே கொன்ற நீ எவரை 
வருத்தாமல்‌ இருப்பாய்‌. 


174 காஞ்சிப்‌ புராணம்‌ 


474 பழித்தி ராமன்‌ கரந்தனைப்‌ பற்றியே 
யிழுத்த லோடு மிவனென்னைத்‌ இண்டுமோ 
வழித்து ளானிவ்‌ வொழுக்க ம ரனிரு 
செழித்த தாடுணை செய்தில தேயெனா, 


475 இனைய வெண்ணி யிரங்குமி ராமனைத்‌ 
தனைய ரோடு மனையொடுக்‌ தள்ளியே 
வினைய மாக மிதித்தன னெம்பிரா 
னனைய ஸும்விழுர்‌ தானயர்ந்‌ தானரோ. 


476 மந்த மாருதம்‌ வந்துவண்‌ விசலு 
மூய்ந்து சானனை யாலுல வாதவன்‌ 
தந்த யாலடை யுக்துயர்‌ தள்ளியே 
நிந்தை ரீசமொ றுக்கவு ரீண்டதால்‌. 


த வப ப ப பப ப பபப பபப பயயயயயவயவவய்‌ 


474. இவன்‌ எனைத்‌ தண்டுமோ-இப்புலையன்‌ என்னத்‌ 
இண்டுவானோ? இவன்‌ ஓழுக்கம்‌ அமித்து- இப்புலையன்‌ ஆசாரத்தை 
அழித்து. உளான்‌-உயிரோடு இருக்கிறான்‌. அழித்தும்‌ என்ற 
இடத்தில்‌ உள்ள உம்மை மறைந்துள்ளது. உம்மைத்‌ தொகை. 
அரன்‌-சவபிரான்‌. தாள்‌ துணை செய்‌ திலதே- திருவழு. எனக்கு 
உதவி செய்யலில்லையே. கொண்டனான மார்க்கண்டேயனுக்காக 
யமனை உதைத்த திருவடி உதவாமற்‌ போயிற்றே, 


475. இனைய-இப்படிப்பட்ட. இரங்கும்‌-தன்தாழ்வை எண்‌ 
ணிப்‌ புலம்பும்‌. தனியாக மிதிக்்‌மரமல்‌, குனையரும்‌, மணைவியும்‌, 
தானும்‌, மிதித்தான்‌. அனையனும்‌-அர்தப்‌ பரசுராமனும்‌. அச்‌ 
சட்டு உயர்வைக்‌ கரட்டவந்துது, உயர்ந்தவன்‌ தாழ்ந்தால்‌ 
அவனுக்கு இந்நிலை வரலாமா? என்னும்‌ உலகியல்‌ மொழியை 
நோக்குக. சுட்டு இழிவையும்‌ குறிக்கும்‌. “உயர்வையும்‌ இழிவை 
யும்‌ உணர்த்தும்‌ சுட்டே' என்று உரைச்‌ ரூத்‌ இரம்‌ புனைய 
வேண்டும்‌. அயர்ர்தான்‌-மயங்கினான்‌. 


476. மந்தமாருதம்‌-இளங்காற்று. மாருதம்‌ வீசலும்‌, அனை 
யால்‌, ரீசம்‌ ஒறுக்கவும்‌, தந்தையால்‌ அடையும்‌ துயர்‌ தள்ளி 
உய்ந்துளான்‌, (ஆயுள்‌) மீண்டது என அர்வயம்‌ செய்க. 


அளையால்‌- உமாதேவியின்‌ கருணையால்‌, உமையம்மை பெரு 
மான்பால்‌, பரசுராமனை வன்மையாகத்‌ தாக்காதே என்று 
விண்ணப்பித்ததாகச்‌ சிவஞான முனிவர்‌ கூறியதை நினைவு கூர்க, 


திவாலயச்‌ சருக்கம்‌ 1/5 


477 ஆளும்‌ நாயக னேவந்‌ கதருள்செய்வான்‌ 
கேளி ரா யினியார்‌ இடைப்பவர்‌ 2 
மீள மீள விமலன்‌ சிவனிரு 
தாளை யேதுதிப்‌ பேனெனச்‌ சாற்றுவான்‌. 


478 அய்ய னேயர னேயட லார்மழுக்‌ 
கைய ஜனேயுனைக்‌ காஞ்சியி லுற்றுளோ 
ருய்யு மேன்மை யுருருஞ்‌ சிலவரோ 
வெய்ய னேனள வோவென விம்மினான்‌. 


479 நாய கன்னவன்‌ முன்னர்‌ ஈணுகியே 
சேய காலம்‌ வருந்தினை செவ்வியோய்‌ 
நேய மானவை கூறென கீர்மையாற்‌ 
ராயை கேர்தரு கன்றெனத்‌ தாழ்ந்தனன்‌. 


490 குரவ னெந்தையைக்‌ கோறலை மேற்கொளுங்‌ 
கரவனா௫ய கார்த்திகை வீரனை 
மரபி னோரை வகையறச்‌ செற்றவர்‌ 
குருதி நீருடற்‌ குளித்திட வேண்டுமால்‌, 





துயர்தள்ளி- துன்பத்தை ஒதுக்கி. இங்கு வீசிய மந்தமாருதத்துக்‌ 
குச்‌ சிவஞான முனிவர்‌ ஒப்பனை செய்துள்ளார்‌. கண்டு மகிழ்வது 
கற்றவர்‌ கடனே. 

477 ஆளும்‌ நாயகன்‌-சிவபிரான்‌. “இனி கேளிர்‌ ஆகிக்கிடைப்‌ 
பவர்‌ யார்‌? நாயகனே அருள்‌ செய்வான்‌. மீள மீள சிவன்‌ இரு 
தாளாயே துதிப்பேன்‌ எனச்சாற்றுவான்‌' என்று சேர்க்க பொருள்‌ 
வெளிப்படை. 


. 476. அடலார்‌-வன்மை மிக்க, காஞ்சியில்‌ உனை உற்றுளோர்‌- 
காஞ்சிமாஈகரில்‌ உன்னை அடைக்சலமாக அடைந்தவர்‌. மேன்மை 
உறுரும்‌-சிறப்பை அடையாதவர்களும்‌. சிலவரேோ-சிலர்‌ உள்ள 
னரா? என்‌ அளவோ-என்‌ மட்டுமா? விம்மினான்‌-விம்மியமுதான்‌. 

479 நணு,-உண்மை வடிவத்துடன்‌ காட்சிவழங்கி. சேய 
காலம்‌-£8ண்டகாலம்‌. *சேயகாலம்‌ பிரிந்து அகலத்‌ தீர்ந்தான்‌” 
(கம்பன்‌-யுத்த. கடல்‌ காண்படலம்‌) செவ்வியோய்‌ - பண்புடைய 
வனே. தாயை நேர்தரு-தாயைக்கண்ட. தாழ்ச்தனன்‌-பணிந்தான்‌. 


4680 கோறல்‌-கொல்லுகல்‌. கஞ்சன்‌ முன்‌ கோறல்‌ செய்த 
கருங்கடற்‌ பவளச்‌ செவ்வாய்‌ - மஞ்சரைத்தருக. (பாகவதம்‌, 


116 காஞ்டுப்‌ புராணம்‌ 


வேறு 


481 அய்ய படையொன்‌ றளித்த ருள்வாய்‌ யென்றலுமே 
தைய லொருபா கன்சற்‌ றேகடை.க்‌ கணி த்தான்‌ 
கையின்‌ மழுமற்‌ ரோர்கன மழுவை யீக்ததாற்‌ 
செய்ய தொருபரசு ராமனென வேசென்றான்‌. 


482 சென்று பரசின்‌ றிறலால்‌ பெருஞ்‌ சினமே 
கன்றி யடலான்‌ கார்த்திகைவீ ரன்றனையும்‌ 
வென்று செந்நீர்‌ மூழ்கி விமையாடித்‌ தென்புலத்தார்க்‌ 
கன்று புரிவினை யுமக்கீ ரினான்மு டி.த்தான்‌. 


இரேணுகேசுரம்‌ 


488 தாய தலம்பரசு ராமீ சுரமெனவே 
மேய பரிசால்‌ விளங்கிற்‌ றதனயலே 
யேய திறற்சே ரிரே ணுகையா மாதஅபெரு 
கேய மதனாலே நிருமலனைப்‌ பூசை செய்தே. 


464 அன கலிகாலக்‌ தெய்வதந்தானா கினளாற்‌ 
முன மதனையெவர்‌ தாமே பணிந்திடினு 
மான முடையதிறன்‌ மன்னிடுவா ரன்னவரை 
யீன மளவுகலி யென்னாளுஞ்‌ சேராதால்‌. 





10 அம்‌ கந்தம்‌. 4161) நரவன்‌-வஞ்சகன்‌, வீரனை மரபினோைர- 
வீரனையும்‌ அவன்‌ குலத்தில்‌ பிறந்தவரையும்‌. வகைஅற - சாதியே 
இல்லாதபடி. 

401 படை ஓன்று-ஆயுதம்‌ ஓன்றை, தையல்‌ ஒரு பாகன்‌- 
உமாதேவியை இடப்பக்கம்‌ கொண்டவன்‌. கடைக்‌ கணித்தான்‌- 
(மழுவை) கடைக்கண்ணால்‌ பார்த்தான்‌. மழு, (பரசுராமனுக்கு) 
மற்றோர்‌ மழுவை எந்தது. ட ரத்தன்‌. 

492 பரசின்‌ திறலால்‌-கோடரியின்‌ சக்தியால்‌. கன்றி. 
முதிர்ந்து. அடலான-ஆற்றலே வடிவமான. தெதன்புலக்தார்க்கு- 
பிதிர்களுக்கு, வினயும்‌ என்றது அர்க்கியம்‌ ௮அசமனீயம்‌, பாதோத 
கம்‌ முதலானவை வழங்ரலை முடித்தான்‌-நிறைவேற்றினான்‌. 

493 அதன்‌ அயல்‌-பரசுராமேசுரத்தின்‌ பக்கத்தில்‌, இ3?ரணு 
கை-பரசுராமனின்‌ தாய்‌. ிர்மலன்‌ என்பது நிருமலன்‌ எனவந்த_து, 
கர்மம்‌ என்பது கருமம்‌ என்று வந்தது போல. 

464 தானம்‌-இடம்‌. ஸ்தானம்‌ என்னும்‌ வடசொல்‌ தானம்‌ 
ஆயிற்று. மானம்‌ பெருமை. கலி-வறுமை, 


இவாலயச்‌ சருக்கம்‌ 177 


488 சேரு மதன்‌ &ழ்பாற்‌ சிவன்கூட லென்றுசிவன்‌ 
வார முறுதானம்‌ வன்னிவனம்‌ புன்னைவனம்‌ 
நேரி லரசவன நீள்பா டலவனமென் 
ரும்‌ புகழ்பே ரவைகான்‌ குகத்துமுள. 


486 கன்னியுமைமாது காஞ்சிககர்க்‌ கெய்துமன்னா 
ளென்னை யுடையா னெனக்கிரங்கி முன்னின்றே 
யுன்னி யதுவிரைவி னுற்றருள்வ னோவென்னாத்‌ 
அன்னி யதுதலத்திற்‌ சோதிடநா லின்படியே. 


4687 ஆட லதனாலே யார மவைநூற்‌ றெட்டாற்‌ 
கூடு கணிதங்‌ குறித்தனளக்‌ காரணத்தி 
னீடு சிவன்கூட லென்றே நிலவுமதன்‌ 
ஊடு சிவனைப்பூசித்‌ துமையா ளேகினளே. 


நூற்றைம்பதுன்‌ மேலைச்சிவலிங்கம்‌ 
468 ௮ன்னதன்றென்‌ மேல்பா லமரர்‌ புனித மெனப்‌ 
பன்னகில கீர்த்தவட பாலாய்‌ நடுவுபட 
வுன்ன வரிதாமி யோகத்‌ தலைமையுளோர்‌ 
மூன்னவரே யாய முனிவரவர்‌ பற்பலரால்‌, 





465 சிவன்‌ கூடல்‌, தலத்தின்‌ பெயர்‌. வாரம்‌ உறு-அன்பு 
கொண்ட. அந்த இடம்‌ வன்னிவனம்‌ என்றும்‌, புன்னைவனம்‌ 
என்றும்‌, அரசவனம்‌ என்றும்‌, பாடலவனம்‌ என்றும்‌ நான்குயுகத்‌ 
திலும்‌ முறையே பெயர்பெறும்‌. பாடலம்‌-பாதிரி. நான்கு உகம்‌- 
நான்குயுகம்‌. யுகம்‌, உகம்‌ ஆயிற்று, யூகம்‌ என்பது ஊகம்‌ என்று 
வந்ததுபோல்‌ வந்தது. 

496 --487/, உமாதேவி, காஞ்சிமாககர்க்கு வரும்போது 
இஹறைவன்‌ எனக்கு அருள்வானா என்று சோதிட சாஸ்திரத்தின்‌ 
படி நூற்றெட்டு மணிகள்‌ கொண்ட ஆரத்தால்‌ கணித்துப்‌ 
பார்த்தாள்‌. ஆதலால்‌ அத்தலத்தைச்‌ சிவன்கூடல்‌ என்பர்‌, 

என்ன உடையான்‌-சிவபிரான்‌. உன்னியது-நினைத்த காரி 
யத்தை. ஆரம்‌-ஹாரம்‌. கணிதம்‌-சோதஇடம்‌, உமையை உமை 
யாள்‌ என்றும்‌ கூறுவர்‌. “மருதிடம்‌ கொண்ட மருதமாணிக்க- உமை 
யாள்‌ கொழுஈ' என்பர்‌ பட்டினத்துப்‌ பிள்ளையார்‌, (திருவிடை 
மருதூர்‌ 22--20- 21), 

498. அ௮ூல தீர்த்தம்‌-சர்வ தீர்த்தம்‌. முன்னவர்‌-சிவபிரான்‌. 
க த பமல 2 மாறிய, 

8 


178 காஞ்சிப புராணம்‌ 


1489 ஏரகமே யாகு மிேசகமே கும்பகமே 
பூரகமே யானவனு பூதிவமி யேயதனில்‌ 
தாரணையே செய்து தனியே சனன்‌ மூட்டி 
யாரமலா லுண்மதியி னாயவவி 3பேயயில்வார்‌. 


490 மோனரசு வேதர்‌ முதலில குளீசாதீ 
ஆன முனிவரர்நூற்‌ றைம்பான்்‌மே லைவரவர்‌ 
தேனகு பூங்காவ செ.றிக்கயில்‌ச்‌ சா ரலின்வாய்‌ 
ஞான முதிர்தவமே நஈன்குபுரிம்‌ தாற்றினரே. 


491 வீடு பெறவேண்டி மேலோர்‌ தவமியற்ற 
நாடியரன்‌ முன்னின்று நன்காஞ்‌ சிகா தூரி 
இாடுமது சர்தை யவப்பணைத்து மீதுமவண்‌ 
கூடி முனிவீர்‌ முறுகு மெனவசன்றுர்‌. 





489, பிராணாயாமம்‌ கூறப்படுகிறது. 1. ரேசகம்‌, வயிற்றி 
னின்றும்‌ வாயுவை இேசித்தல்‌ (விடுதல்‌) இரேசகமாம்‌' என்று 
யாக்ஞுவல்கியரால்‌ இழேசகலட்சணம்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
2. கும்பகம்‌. *கும்பத்தைப்‌ போலே செவ்வையாய்ப்‌ பூரித்து 
வாயுவைத்‌ தரித்தல்‌ கும்பகம்‌ ஆகின்றது” என்பது கும்பசலட்ச 
ணம்‌. 3. பூரகம்‌. வெளியினின்றும்‌ வாயுவை வயிற்றில்‌ நிரம்பப்‌ 
பூரித்தல்‌ பூரகமாம்‌. (ஹஊடயோசகப்‌ பிரதபிகை 146, 147 பக்கம்‌ 
சிக்கத்தம்பூர்‌- பிரம்மானந்த சுவாமிரள்‌ மொழிபெயர்ப்பு), 
பிராணாயாமத்தை முற்றும்‌ ௮றிய விரும்புவோர்‌ ஹடயோகப்‌ 
பிரதீபிகை பயிலவேண்டும்‌.  அ௮னுபூதி-௮னுபவம்‌. தாரண 
மனத்தை ஒருவரி நிறுத்தல்‌. கனல்‌-மூலாதாரத்தில்‌ உள்ள 
அக்கினி. மதியின்‌ ஆய-சர்திரனிடத்தில்‌ தோன்றுகின்‌ ற. ௮வி- 
அமிர்சம்‌, “கமலத்து எழும்‌ ௮ங்கி அமிர்‌ து ஒழுகு மதிமண்டலத்தி 
௮௦” என்று தாயுமானவர்‌ குறிப்பர்‌ (சச்சிரானஈசிவம்‌ 9), 

490. ரசுவேதர்‌, லகுசசர்‌-முனிவர்களின்‌ பெயர்கள்‌, காவு- 
சோலை. 'சண்பகக்‌ கரவுதோறும்‌' என்பது கம்ப சாடகம்‌, (பால. 
ஆற்றுப்படலம்‌), 

ட உவப்பு அவைத்தும்‌-விரும்பிய யாவற்றையும்‌. ஈதும்‌- 
கொடுப்போம்‌. குறுகும்‌- அடையுங்கள்‌. 


- சிவாலயச்‌ சருக்கம்‌ - 179 


492 ஆவிக்‌ கினியனரு என்பதனாற்‌ காஞ்சிககர்‌ 
மேவிப்‌ பெருமுனிவர்‌ வீற்றுவீற்‌ ருகவவண்‌ 
தாவித்‌ தனரிலிங்கக்‌ தந்தமது பேராலே 
தேவுக்‌ கரசை யருச்சித் துப்‌ பெற்றனரால்‌. 


வேறு 


494 காரணிகப்‌ பெருந்தலங்க ளெவற்றினுஞ்செய்‌ 

குவப்பயனாற்‌ கயிலை சேர்வர்‌ 

சிரணியக்‌ கயிலைமல்ப்‌ புரிந்ததொரு 
மாதவத்தின்‌ செய்கை யாலே 

யாரணரிக்‌ காஞ்சிநகர்‌ அடைந்தனருய்நீ 
தனரென்றா லகில மான 

தாரணியிற்‌ புதுமைபெறு மன்னகரிற்‌ 
பெருமையெவர்‌ சாற்றற்‌ பாலார்‌. 


காமீசுரம்‌ 


494 கரர்பரவ வருகாமீ சுரமெனவொன்‌ 

றதுமுனமே தோகை பாகன்‌ 

இிருவருளால்‌ வருமதவேள்‌ பேரகில 
இர்த்தமதன்‌ இர மேவிப்‌ 

பரமனப்பூர்‌ தாதுவினா லுருவுசெய்‌்_து 
நறைமலராற்‌ பணிந்து போற்றி 

விரவுசரா சரவுதையப்‌ பதியாக 
யிரதியையு மேவி னேனே. 

492, ஆவிக்கு-அன்மாவுக்கு. வீழ்‌அவிற்ருக- -தனித்‌ மன்‌ 
“கோடை தூற்றக்கூடிய வமிலை.வாடையின்‌ வீற்றுவீற்றாகியாங்கு, 
(ஞானாமிர்தம்‌. ஞானசித்தாந்து வரிட்டம்‌ 35) தாவித்து-ஸ்குர்‌ 
பித்து. தேவுக்கரசு-சிவபிரான்‌. 

493, காரணிகம்‌- காரணம்‌, உலகில்‌ தவம்‌ செய்தால்‌ கயிலை 
பில்‌ வாழும்பேறு இட்டும்‌. கயிலையில்‌ தவம்‌ செய்தவர்கள்‌ காஞ்சி 
யில்‌ வாழும்‌ சிறப்பைப்‌ பெற்றனர்‌ என்றால்‌ காஞ்சியின்‌ பெருமை 
கூறத்தக்கதகோ? கவிச்சக்ரவர்த்திகள்‌ அயோத்தியின்‌ சிறப்பைக்‌ 
கூறிய-பாடல்களைப்‌ பயின்ற ஆசிரியர்‌ இக்கவிதையை புனைந்துள்‌ 
ளனர்‌. (கம்பன்‌, காட்டு. 5,6 பாடலைப்‌ பார்க்கவும்‌), ஆரணர்‌- 
வேதம்‌ உணர்க்த முனிவர்சள்‌,. 


494. சூரர்‌ -தேவர்‌. தோகை-மயில்போன்ற உமாூதஈர்‌ 


4860 காஞ்சிப்‌ புராணம்‌ 


தீர்த்தேசம்‌ 
495 ஆரியைமுன்‌ னொருதனிமா நிழலிலர 

னைப்பூசை யாற்று நாளிற்‌ 

சேரகில தீர்த்தமுமை வெருவவரு 
செயலினுக்குத்‌ தரவ தாக 

வோருருவு செய்துதன்பேர்த்‌ தடாகத்தின்‌ 
பாலருச்சித்‌ துருகிப்‌ போற்று 

மாலிதனாற்‌ நீர்த்தேச மெனவிளங்கு 
மத்திர்த்தத்‌ தினிய &ழ்‌ பால்‌. 


கங்கை வர நின்றார்‌ 


496 கற்றபக ரதன்றனது தென்புலத்தார்‌ 

கதியடையக்‌ கருதி யீங்ங 

னுற்றரன துருவுசெய்து போற்றிடலுஞ்‌ 
சிவனிரங்கி உலகம்‌ யாவு 

மெற்றிவரு சுரகதியைச்‌ சடாடவியிற்‌ 
றரித்தருளே யீந்தா னங்கண்‌ 

மற்றதுபேர்‌ கங்கைவர நின்றதென்ப 
ரதன்குடபால்‌ மருவு லிங்கம்‌. 


பப்பு  பபப்பப்பப்பப்டட்ட்டட்டட்டடப்பப்பயவபயமையவய 








பாகம்‌-பக்கம்‌. தோகைபாகன்‌-சிவபிரான்‌. தீரம்‌ கரை. *கெங்கா 
இரத்துத்‌ தேசம்‌' (பெருங்கதை. உஞ்சை. 36. 220) பூந்தா.து- 
மகரந்தம்‌.மன்மதன்‌ மகரந்தத்‌ தூளால்‌ சிவலிங்கம்‌ செய்து பூசித்‌ 
தான்‌. உதயப்பதஇ.படைக்கும்‌ தலைவன்‌. 


495. அரியை-உமாதேவி. உமையம்மை அஞ்சும்‌ படியாகச்‌ 
செய்த பாபம்‌ தீர அகலதீர்த்தம்‌ ஓரு சிவலிங்கத்தை நிறுவிப்‌ 
பூசை செய்தது. உமைவெருவ-உமாதேவி பயப்பட. தீர்வதாக- 
பிராயசித்தமாக. தீர்த்தம்‌--ஈசம்‌-தீர்த்தேசம்‌, 


496, தென்புலத்தார்‌-பிதிர்க்கள்‌. (சகரர்‌), எற்றிவரும்‌-மோதி 
வரும்‌. சுரநதி-கங்கை. சடாடவி சடைக்காடு. சட-- அடவி- 
சடாடவி, 


இவாலயச்‌ சருக்கம்‌ 191 


விச்சு வநாதேசுரம்‌ 
வேறு 


497 பொச்ச மிலாவா னதிபுனி தத்தின்‌ பொற்பாலே 
யெச்சுறு முயிரா மெவைபுரி பவமு மினியானே 
யச்சமி னலமே மருவுவ னென்றே யழகாக 
வைச்ூடு லிங்கம்‌ விச்சுவ காத மகாலிங்கம்‌. 


முத்திமண்டபம்‌--செவ்வந்தீசுரம்‌ 
498 பத்தியி லெவரே யாயினு மவரைப்‌ பணிவாரேற்‌ 
சித்தியி லணிமா தியுமெளி தாயே செ.றிகற்பார்‌ 
அத்திரு வரமா லையமர னுக்கோ ரத்தாணி 
முத்தியின்‌ மாமண்‌ டபமென வொன்‌ றதின்‌ முன்னாமால்‌. 


499 மாருத வாசன்‌ சூல தடாக மருங்கோர்பா 
லேருறு செவ்வச்‌ இப்பு து மலரா லெம்மானைச்‌ 
சருற௮ு மன்பாற்‌ பூசனை முற்றித்‌ திசைகாக்கும்‌ 
பேரர சுடனம்‌ மாமலர்‌ யானம்‌ பெற்றுனே. 





497. பொச்சம்‌-குற்றம்‌. வான்ஈதி-கங்கை ஈதி, புனிதத்தின்‌ 
பொற்பால்‌ உயிராம்‌ எவை புரிபவமும்‌ எச்சுறும்‌, எச்கூறும்‌- 
குழையும்‌. எஞ்சுறும்‌ என்பது எச்சுறும்‌ என வந்தது இனி 
யரன்‌, வைச்சிடுலிங்கம்‌'--எனக்கூட்டுக. இனியான்‌-சிவபிரான்‌. 
சிவபிரானாலே நிறுவப்பட்டகால்‌ மகாலிங்கம்‌ என்றும்‌ பெயர்‌ 
பெற்றது. 


்‌ ல்‌ ம்‌-எத்தகையபாபிகளும்‌. அணிமாதி 
சறிகிற்பார-௮ணிமா முதலான சித்திகளை அடைவர்‌. 
நாதேசுரத்தின்‌ பெருமை. ட்டன 


அதின்முன்‌-விசுவகாதேஸ்வர த்‌ துக்கு முன்‌ பக்கத்தில்‌, இரு- 
அழகிய. வரம்‌-மேலான. அத்தாணி-ஆஸ்தகான மண்டபம்‌. இது 
முத்து மண்டபத்தின்‌ சிறப்பு. 


499. மாருதவாசன்‌-வாயுதேவன்‌ ம்‌ 
ி. மாருதவாச௦ | ..... சூலதுடாக மருங்கு-சூல 
தடாகத்தின்‌ பக்கத்தில்‌. மலார்யானம்‌-மலர்‌ வாகனம்‌, ன ராட்தேலன்‌ 
செவ்வக்திப்‌ பூவால்‌ அருச்சித்த செய்தியைச்‌ சிவஞானமுனிவர்‌ 
செவ்வந்தி வேரிச்செழும்பூப்‌ பலகொண்டு-வழிபட்டு' என்‌ 
கூறுவர்‌. (நவக்கிரசேசப்படலம்‌, 3) ர்‌ 


182 காஞ்சிப்‌ புராணம்‌ 
அங்காராதீசுரம்‌ 


200 அன்னது செவ்வந்‌ தசுர மாகும்‌ அதன்்‌&ழ்பாற்‌ 
பொன்னவ னங்கா ரகஹொடு புதனும்‌ பூசித்தா 
ரின்னவர்‌ பேராற்‌ றத்தம்‌ பதவியெலாம்‌ பெற்றார்‌ 
பன்னிடு பிறவாத்‌ தான மதன்க&ீம்‌ பாலாகும்‌, 


பிறவாத்தானம்‌ 


507 அன்னை கருப்பத்‌ தாருயி ரடைபோ தருஞான 
மன்னிடு மொருபான்‌ றிங்களி லதனால்‌ வாமப்போர்‌ 
துன்னிடு முனியாய்‌ மடியுறு காலத்‌ துனிமீக்கொண் 
டுன்னின னந்தோ பிறவித்‌ துயரமி துலவாதால்‌, 


502 இதுவிடு மாறே தெவரிது தீர்ப்பா ரென்றென்றே 
கதுமென வானீ மலிலுறை யாசான்‌ கமல்பேணப்‌ 
பதியவ னன்னா ஸுக்கறி வுறவே பகர்கிற்பான்‌ 
விதுவிதி ரெனீயிப்‌ பதியதில்‌ உற்பவ மேலாமால்‌. 





5300. பொன்னவன்‌-பிரஹஸ்பதி, அங்காரகன்‌ -செவ்வாய்‌5 
கீழ்பாலாம்‌-கிழக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ளதாகும்‌. 


501. கருப்பத்து அடைபோது உயிர்‌, ஞானம்‌ மன்னிடும்‌. 
கருப்பம்‌-கர்ப்பம்‌. ஆய்மடி-தாயாரின்‌ வயிறு. துனி-துன்பம்‌, 
உலவாது-குறையாது. வாமதேவன்‌, தாயார்‌ கருப்பத்தில்‌ இருக்‌ 
கும்போது பிறவியை நினைந்து வருந்தினான்‌. 


உயிர்கள்‌ தாயாரின்‌ கர்ப்பத்தில்‌ இருக்கும்போது பிறவியை 
நினைந்து வருந்தும்‌. பாகவதம்‌ 'தங்கள்‌ ஏழின்‌ அறிவு இறங்‌ 
தெழத்‌-தங்கு தொல்லைப்‌ பிறவிகள்‌ தான்‌ உணர்ந்து-இங்கு 
தோன்றும்‌ இடரினைத்‌ தீர்க்கெனா-௮ங்கை கூப்பி யமலனை ஏத்து 
மால்‌' என்று கூறும்‌. (3ஆம்‌ கந்தம்‌. கபிலர்‌ தத்‌ துவம்‌ 40), 


502. இது-இப்பிறவி. விடும்‌ ஆறு-டீங்கும்‌ வ/ரி. வான்‌-சிதா 
காசம்‌. நீழல்‌-நிழல்‌. அசான்‌-குரு (சிவபிரான்‌), சிவபிரானே 
குருவாக வருதலின்‌ ஆசான்‌ என்றார்‌. “அகளமாய்‌ யாரும்‌ அறி 
வரும்‌ அப்பொருள்‌-௪களமாய்‌ வர்தது” என்று திருவுக்கு கூறும்‌. 
விதுவிதிர்என்‌-ஈடுங்கும்‌ காரணம்‌ யாது, இப்பதி-காஞ்சி; கரும 
பூமியில்‌ பிறந்தே ஆன்மாக்கள்‌ முக்தியடையும்‌. ஆதலில்‌ இப்பது 
யில்‌ உற்பவம்‌ மேல்‌ என்‌ று இறைவன்‌ கூறினன்‌: 


சிவாலயச்‌ சருககம 1899 


508 அனக மெனுதல மிதனிடை யுற்பவ மாஜேோர்பின்‌ 
வினைய முறும்பிற வித்துய ரதுபட மீள்வாரோ 
தினகர ரனவனை யடைந்தவர்‌ பனியினைச்‌ சேர்வாரோ 
யினிய வணெய்தி யருச்சனை புரியெமை யென்றானால்‌. 


504 அம்மொழி வினவிய வாறவ னுற்பவ மானான்‌ றன்‌ 
செம்மையி லரனை யருச்சனை செய்து சிறப்பானான்‌ 
எம்மையு மிலதொரு நெறிதனை யெய்தின னிதனோர்பான்‌ 
மெய்ம்மையி னிறவா விடமது பெயர்மே வியதன்றே. 


இறவாத்‌ தானம்‌ 
505 மற்றொரு போது சுவேதனெனும்பெயர்‌ மறையோனைப்‌ 
பெற்றிடு தந்‌தையு மன்னையு மன்னோன்‌ பெறுகாளிற்‌ 
சொற்றிடு சாதக கருமமி யற்றினர்‌; தொடர்பாலே 
யுற்றிடு மிருபஃ தாயுள வாமென வுளகொந்தார்‌. 


506 கொவ்வுறு மன்னையர்‌ தந்தையர்‌ மெலிவை நுனித்தன்னா 
னெவ்வகை துயர்வ தெனத்தம துண்மையினைச்சொற்று 
ரவ்வரி யயனை நினைத்தவன்‌ மாதவ மதுசெய்தான்‌ 
செவ்விய னாமயன்‌ முன்னின்‌ றவனொடு சிலசெப்பும்‌. 








508. அ௮அனகம்‌-பாபம்‌ இல்லாத. உற்பவம்‌-பிறப்பு, வினையம்‌- 
வஞ்சகம்‌. இனகரன்‌-சூரியன்‌. பனி-குளிரால்‌ வரும்‌ நடுக்கம்‌, 


504, வினவியவாறு-கேட்டபடி. உற்பவமானான்‌-காஞ்சி 
மாநகரில்‌ அிறர்தான்‌. எம்மையும்‌-எவ்வுலகத்துனும்‌, இதன்ஜர்‌ 
பால்‌-இர்தப்‌ பிறவாத்‌ தானத்தின்‌ ஒருபக்கத்தில்‌. 


505. ஒருபோது-ஒருகாலத்தில்‌. சாதக கர்மம்‌-லாதகம்‌ 
கணித்துப்‌ பார்க்கும்‌ சடங்கு. தொடர்பால்‌-கிரகங்களின்‌ சேர்க்‌ 
கையால்‌. 


506. கெரவ்வுறு-வருந்துகின்ற. கொவ்விடை மடங்தை தன்‌ 
இருக்கை நோக்கினான்‌'. (கம்பன்‌. சுந்தர. காட்சிப்‌ படலம்‌) 
மெலிவை நுனித்து- உள்ளத்‌ தளர்ச்சியைக்‌ கூர்ந்து நோக்கி, 
துயர்வது-துன்பம்‌ அடைவது. எவ்வகை-என்ன காரணம்‌. அயன்‌- 
பிரமன்‌. அஜன்‌ என்ற வடசொல்லின்‌ தற்பவம்‌. ௮--ஜன்‌. 
பிறப்பற்றவன்‌. 


184 காஞ்டுப்‌ புராணம்‌ 


த0?' வினைவலி யதனா லாயுளை நாடி விதிப்பேன்யா 
னனையது தவறு தாயினு மெனையுற்‌ றனையன்றோ 
நினைவினை யுதவுங்‌ காஞ்சி யெனும்பதி நீயேகித்‌ 
தனியனை யெண்ணி யருச்சனை புரியிற றருமென்றுன்‌ . 


508 நன்றென வேயப்‌ பதியவ ணுற்றன னடுவோனை 
வென்றிடு மரனை மிருத்துஞ்‌ சயமனு விதியாலே 
யன்றொரு பூசை யியற்றி னனவன்‌ முன்னின்றே 
யின்றெது வேண்டுவ புகலென வவனு மிசைக்கின்றான்‌. 


509 ஏதிடு மாறோ இடவரி யானே ! யென யுட்‌ 
சோதிட நாலோ ரிருபல்‌ தெனவே சொற்றாரே 
யாதலி னாலென்‌ னிருகுர வருநொந்த யர்கின்றார்‌ 
ரீ துணையா யன்ன வர்துயர்‌ களைவாய்‌ நின்றென்றான்‌. 


510 ௮.துவின வியகோன்‌ விதிவலி தவறு தானாலு 
முதிர்தரு மிருபான்‌ வயதுறி லன்றோ முடிகாலம்‌ 
பதினறு வயதாய்‌ அனுதின முூறைநீ படிமீதே 
யுதவின மெனவே மறையவன்‌ வரமே யுற்ருனே. 


507. வினைவலியதனால்‌-ஆன்மாக்களின்‌ வினையின்‌ வன்மைக்‌ 
கேற்ப. (வேதாவை இவ்வணம்‌ விதித்தது ஏ.து என்னில்‌ வினைப்‌ 
பயன்‌ என்பன்‌: என்பர்‌ தாயுமானவர்‌. நினைவினை-நினைத்த விருப்‌ 
பங்களை. தனியன்‌-ஒப்பற்றவன்‌ (சிவபிரான்‌). 

508. நடுவோன்‌-யமன்‌, “நல்காக்கரவன்‌ ஈடுவன்‌ மேல்வர- 
ஒல்காத்‌ தவம்‌ இலாது ஓளித்தது போல: (பெருங்கதை. உஞ்சை. 
58. 70. 71), மிருத்துஞ்சயமனு-மரணத்தை வெல்லும்‌ மந்திரம்‌.. 
“தரயம்பகம்‌ யஜேமஹே சுகந்திம்‌ பஷ்டிவர்த்தனம்‌-உர்வாருகம்‌ 
சிவபந்தனான்‌ ம்ருத்யோர்‌ முக்ஷீய மாமிருதாத்‌' இதுவே மறலியை 
வெல்லும்‌ மந்திரம்‌. 

509. ஏது இடும்‌ ஆறு-சாரணம்‌ காட்டும்‌ வமி. ஓதிட அரி 
யானே-புகழ்வத ம்னு ஏட்டாதவனே. சொற்றார்‌-கூறினர்‌. இருகுர 
வர்‌-தாய்‌ தம்தையர்‌, அன்னவா-அவர்‌. கலா௨.ய்‌-பா7்குவாயாக, 
'களைவாய்துன்பம்‌: களையாது ஓமியின்‌ களைகண்‌ மற்றில்லேன்‌' 
என்பர்‌ சடகோபர்‌. 


510. விதிவலி தவருது-விதியின்‌ றல்‌ குட்‌ 
ஆற்றல தப்பாது, நீபதின 
வயதாய்‌ அனுதினம்‌ படிமீதே உழை என மாற்றுக, டர்‌ 
உமை-வாழ்க. வரமேஉற்றுன்‌-வரம்‌ பெற்றான்‌. 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 16£' 


517 அவ்விடை தனிலே ஈக்தியு மாற்கண்‌ டயர்தாழமு 
மிவ்விடை யூறே யணுகட கோற்றங்‌ கி துபெற்றூர்‌ 
செவ்விய தாமவ்‌ விறவாத்‌ தலமிது தென்கீழ்பாற்‌ 
சைவர்ப ராவும்‌ பெரிய பிரானாக்‌ தனிலிங்கம்‌. 


பெரியபிரான்‌ 
வேறு 
214 காலவலைப்‌ படுமகில சாலமெலா 
முடிச்சசொரு கற்பந்‌ தன்னி 
லாலமிசை கண்டுயில்கூர்‌ பெருமானு 
மலர்த்தவிசின மர்ந்து ளோனு 
மூலமெனும்‌ பரப்பிரமப்‌ பேரிகலாற்‌ 
போர்‌ பொருதார்‌ : முன்னோ ரான 
மேலவரே கலாம்புரியில்‌ வரசமையப்‌ 
பிணக்கர்தமை வெறுக்க லாமோ, 


518 ஒருவரொரு வரின்மாருய்‌ பாசுபதப்‌ 

படைமுதலா யுள்ள யாவும்‌ 

வெருவவவர்‌ விடுத்தலுமே யகில௪ரா 
சரமனைத்தும்‌ விளிந்து போன :2 

பருவரலிற்‌ ஐரணிழமுத.ற்‌ புவனமுழு 
துந்துகளாய்ப்‌ பறவா நின்ற 

பெருவலியும்‌ பெரும்‌ படையு மூடையவரே 
சீறிலெவர்‌ பிழைக்கற்‌ பாலார்‌. 





511. ௮வ்விடை-அ௮ர்த இடம்‌. இ-- இடையூறு- இவ்விடை. 
யூறு. அபமிருத்‌ னன அட என்றார்‌. அபமிருத்யு என்‌ 
பதை அவமிருத்து என்று சிலர்‌ த.ற்பவம்‌ ஆக்கினர்‌. நேரழ்று- 
தவம்‌ செய்து, பெரிய பிரானாம்‌ தனிலிங்கம்‌-மஹாலிங்கம்‌. 


512, காலத்திற்குள்‌ யாவும்‌ அடங்கலின்‌ காலவலை என்ளூர்‌. 
சலம்‌ வந்து உதவிய மூவர்க்கு ஆயினும்‌ காலம்‌ என்று ஓருவலை 
கடக்கல்‌ ஆகுமோ' (கம்பன்‌, அயோத்தி. திருவடி 73). கற்பம்‌ 
என்பது சிருஷ்டி முதல்‌ பிரலாயம்‌ வரை உள்ள காலம்‌. மனுஷ்‌ 
வருஷம்‌ நானூற்று. முப்பத்திரண்டு கோடி பீரமனுக்கு ஒரு 
நாள்‌. ஆலம்‌ ஆலக்தளிர்‌. (ஆகு பெயர்‌) பேரிகல்‌.பெரும்போர்‌. 
கலாம்‌-கலகம்‌, சமயப்பிணக்கர்‌ தம்சமயமே பெரிதென்று தர்க்குப்‌ 
பவர்கள்‌! சமயக்‌ கணக்கர்‌, சமயப்‌ பிணக்கர்‌ என்ற தொடர்கள்‌ 
ஆய்க: பல உண்மைபலனாகும்‌, 


519. வெருவ-உலகம்‌ அஞ்ச, விளிந்‌ து பேரன-அழிந்‌கன. 
8 


160 காஞ்சிப்‌ புராணம்‌ 


214 அருருவுக்‌ தனதுருவாம்‌ பிரானதுபோ 

தன்னவர்த மகந்தை தீர்ப்பான்‌ 

பாருருவக்‌ ககனமுழு துருவவன லு 
ருவமெனும்‌ படிவமாகிப்‌ 

பேருருவ லிங்கமதா யிருவர்நடு 
வுறத்தோன்றப்‌ பேதுற்‌ றன்னார்‌ 

காருருவ மசகமெனத்‌ தோன்‌ ரினரவ 
வுருவமுனங்‌ கன்‌ றி னாரே. 


சோ 
நவ 
௪ 


இவ்வுருவே திதன தடி. முடிவேதென்‌ 
றறிதுமென விருவர்‌ போகித்‌ 
தெய்வதவா யிரவருட மேனமுமன்‌ 
னமுமாகித்‌ தெரிந்தெய்த்‌ தார்பின்‌ 
மெய்வடி வாய்ச்‌ சருதியவ ணுற்றரனே 
யிறைவனேன விரிக்கும்‌ போதில்‌ 
வெவ்வுருவாங்‌ கனலுருவிற்‌ றனதுருவாய்‌ 
வெளிரின்றான்‌ விமல காதன்‌. 





பறவா நின்ற-காற்றிலே நுண்துகள்‌ போல்‌) பறந்தன. பருவரல்‌- 
துன்பம்‌. தரணி-பூமி. வேற்றுப்‌ பொருள்‌ வைப்பணி. எதிர்‌ 
காலப்‌ போரின்‌ அச்சத்தை அன்றே கற்பனைக்‌ கண்ணாற்‌ கண்ட 
ஆசிரியர்‌ திறம்‌ பாராட்டற்குரிய_து. 

514. லிங்கோற்பவம்‌ கூறப்பட்டுள்ளது. இறைவன்‌ எல்லா 
மாகவும்‌ உள்ளான்‌ என்ற பெருந்தத் துவத்தை ஆருருவும்‌ தனது 
உருவாம்பிரான்‌ என்றார்‌. *பாரொடு விண்ணாய்ப்‌ பரந்த எம்‌ 
பரனே” என்று இருவாகம்‌ பேசும்‌. தீர்ப்பான்‌-நீகீகும்‌ பொருட்டு, - 
இறைவன்‌ கனல்‌ தூணாக இருந்தை நயம்படக்‌ கூறுகிறார்‌. மூவுல 
குருவ இருவர்‌ &ழ்‌ மேலாய்‌ முழங்கு அழலாய்‌ நிமிர்ந்தானே. (இரு 
வாசகம்‌. வாழாப்பத்து. 9) மசகம்‌-௨ொசு. மசகம்‌ தரம்‌ என்னலாய்‌ 
மிலையா உடல்‌ உயிர்‌: (திருவேங்கடத்தந்தாது) 


515. இவ்வுரு ஏது? இதன்‌ அடி முடிவு ஏ.து? எனப்‌ பிரிக்க. 
பாதாளம்‌ ஏழினும்‌ கீழ்ச்‌ சொற்கழிவு' என்று தொடங்கும்‌ 
இருவெம்பாவையிவ்‌ சாரமே இத்தொடராகவந்துள்ளது. ஏனம்‌- 
பன்றி. தெரிந்து-இது அறியக்கூடாக பொருள்‌ என்று தெரிக்து. 
எய்த்தார்‌-தளர்ந்தார்‌. கனல்‌ உருவில்‌ தனது உருவாய்‌ வெளி 
நின்றான்‌ என்ற தொடர்‌, ஆய்தற்குரியது- வெளி நின்ருன்‌- 
வெட்டவெளியீல்‌ நின்றான்‌. சிதாகாசமாக நின்றான்‌ என்பது நுட்ப 
மான பொருள்‌: 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 197 


916 ஓயனவன்‌ ரூற்படுமன்‌ னவனாலே 

யிருவருமங்‌ ககந்தை யான 

மையலகன்‌ நுனதகருளி லாமையினால்‌ 
மயங்கினமிம்‌ மயக்க நீங்கி 

யுய்யுநெறி தருதியெனப்‌ பரவுத.லு 
நும்பொருட்டா லுலகம்‌ யாவும்‌ 

மெய்மையறிச்‌ தினிமைபெறு மாறுகுறித்‌ 
துரைத்துமென விரிப்ப தானான்‌. 


517 தோ ற்றியவிவ்‌ வருவமெமை யறிகுறியா 

மிலிங்கமிதன்‌ ரொடர்பை நாடிப்‌ 

போற்றிடுமி னுமதறிவு திரியாத 
நிலைமைபெறும்‌ போத மேவு 

மேற்றமுட. னின்றுமுத லிவ்வுருவே 
பரமதென விறைஞ்சில்‌ யாருக்‌ 

தேற்றமுடை யவராக மருட்கையடை 
யாதவுண்மை செறிவ ராமே, 





516. மையல்‌-மயக்கம்‌. மயங்கியமைக்குக்‌ காரணம்‌ இறை 
யருள்‌ இன்மையே. அருளால்‌ எவையும்‌ பார்‌' என்பர்‌ 
தாயுமானவர்‌. உலகம்‌ இனிமை பெறுமாறு உம்‌ பொருட்டால்‌ 
உரைத்தும்‌ எனக்‌ கூட்டுக. 


517. இலிங்கத்தின்‌ பெருமையைச்‌ சிவச்சுடரே பேசுகிறது. 
அறிகுறி-௮அடையாளம்‌, திரியாத நிலைமைபெறும்‌-சஞ்சலம்‌ அற்ற 
உறுதியைப்‌ பெறும்‌. இவ்வுருவேபரம்‌-இந்த வடிவமே பரம்‌ 
பொருள்‌. தேற்றம்‌ தெளிவு. மருட்கை-மயக்கம்‌. மருட்கை அடை... 
யாத உண்மை-பிர மம்‌. செறிவர்‌-கலப்பர்‌. இலிங்கத்தைப்‌ பரம்‌ 
பொருள்‌ என்று ஈம்பிவமிபாடு செய்பவர்‌ பிரமத்தில்‌ ஒன்று 
படுவர்‌. *இருக்கோயிலுள்ளிருக்கும்‌ இருமேனி தன்னைச்‌ சிவன்‌ 
எனவே கண்டவர்க்குச்‌ சிவன்‌ உறைவன்‌'. (சித்தியார்‌. 325) 


169 காஞ்சிப்‌ புராணம்‌ 


இருவீராட்டகாசம்‌ ( இருவீரட்டானம்‌) 


216 என்றலுமே பதியதனிற்‌ பெரியபிரா 

னெனுமிலிங்க மியற்றிப்‌ போத 

மொன்றியருச்‌ சனைபுரிந்தா ரதுபெரிய 
லிங்கமென வுலகம்‌ போற்ற 

நின்றதத னயலொருபால்‌ வீரவட்ட 
காசமது நிமல ரூபம்‌ 

வென்றபுல னுடையரணி மாதிசித்தி 
பெறவுதவி விளங்கா நிற்கும்‌. 


512 ஓழிவுபெறு மற்றுமொரு கற்பத்திற்‌ 

காலாங்கி உருத்தி ரேசர்‌ 

விமியனலாற்‌ புவனமிவை முழுதுமழி 
தந்ீ துவெறும்‌ வெளிய தாகப்‌ 

பழிபடுபே ரிறுதியினு முடிவுபடா 
அதுறைகாஞ்சிப்‌ பதியி லீசன்‌ 

கழறிதருவா னுவகைபட வடுதிறலா 
னிருத்தமியல்‌ கருத்த னானான்‌. 


520 பெருந்திமிர முறுகாளி நெடுந்திறலான்‌ 

நடனமிடு பெருமான்‌ றூய்மை 

இருக்‌ துமதி பலகோடி யுதையமென 
வீரககை செய்தான்‌ வான்மேற்‌ 

பொருந்துமெழு வருக்கமுகில்‌ பேருருமுக்‌ 
கான்நதெனப்‌ புரியு மோதை 

நிரந்தரமு மொடுங்கலின்‌ றிப்‌ பற்பலகா 
லுலவாது நிமிர்ந்த தாமே. 


518. பெரியபிரான்‌-மகாலிங்கம்‌. போதம்‌-அறிவு. வீரஅட்ட 
காசம்‌ எனப்பிரிக்க, வீராட்ட காசம்‌. புலன்‌ உடையார்‌ ௮ணி 
மாதி சித்திபெற விளங்கா மிற்கும்‌. விளங்கா நிற்கும்‌-விளங்கும்‌, 


519, காலாங்கி உருத்திரர்‌-காலாக்கினிருத்திரர்‌, வர்‌ தாம்‌ 
அனைத்தையும்‌ ரக மிஞ்சியிருப்பவர்‌. ங்க த்திய 
ஊ.மிக்கடை நாளில்‌ திரிஉமைகேள்வன்‌ என்றும்‌. ஈமத்துள்‌ 
தனியன்‌ நின்ற உறைமிடற்று இறை என்றும்‌ கவிச்சக்கரவர்த்தி 
பகர்வர்‌. இறுதியினும்‌- ஊழிக்‌ காலத்தும்‌. முடிவுபடாது-௮.மி 
யாமல்‌ கழிதருவான்‌ உவலை-மிகப்பெரு மூழ்ச்சி, 


320. பெருந்திமிரம்‌-பேரிருள்‌. திமலான்‌-ஆற்றலோடு. வீர 


இவாலயச்‌ சருக்கம்‌ 189 


527 ஓதைபடு மன்னகையின்‌ பெருநிலவு 

இரண்டுகதை யுருவ மாகி 

மேதகுமோ ரிலிங்கமென மேவியது 
பின்னகிலம்‌ விரிந்து காலை 

யாதரவிற்‌ பற்பலராம்‌ யோகரருச்‌ 
சணனைபுரிய வகை தாளும்‌ 

கமதறிவோர்‌ வீரவட்ட சாசதல 
நிலையமென மொழிவர்‌ தாமே. 


உருத்திர கோடீசுரம்‌ 


582 அன்னதற்க சானதஇிசை கோடியுுத் 

திரர்கள்‌ஆ ராமம்‌ செய்தே 

யுன்னவரும்‌ பரசிவனைப்‌ பூசித்த 
குத்திரசோ லைப்பேர்‌ மன்னும்‌ 

பின்னுமதஇிற்‌ சண்டிகையாள்‌ கேடி தீர்த்‌ 
துழும்புரிந்து பிரானப்‌ போற்றிப்‌ 

புன்மையராங்‌ கொடியறிசா சரரையடும்‌ 
பவம்பிரிந்து புனிதை யானாள்‌. 


நகை-வீரம்‌ தோன்றச்‌ சிரித்தல்‌. இச்சிரிப்பை வடமொழியரளர்‌ 
வீராட்டகாசம்‌ என்பர்‌. உருமு-இடி. பற்பல கால்‌-பலகாலம்‌, 
உலவாது-அமியாமல்‌, 


527. ஓதை-ஓசை, “உழவர்‌ ஓகை மதகு ஓதை' (சிலம்பு. 
கரனல்வரி), இறைவனின்‌ பெருஞ்சிரிப்பு இலிங்கமாக உருக்‌ 
கெரண்டது. அகிலம்‌ விரிந்தகாலை-சுருங்கிய உலகம்‌ விரிவு பெற்ற 
பிறகு. ர 


புன்‌ சிரிப்பை மந்தஹாசம்‌ என்றும்‌, பெருஞ்சிரிப்பை வீராட்ட 
'ஹாசம்‌ என்றும்‌ வடமொழி புகலும்‌, 


522. ஈசானம்‌-வடடகழக்குத்‌ இசை. ஆராமம்‌-சோலை. மணிமே 
கலையுள்‌, ஐயர்‌ அவர்கள்‌ ஆராமம்‌-உபவனம்‌ என்று உரை எழுது, 
அதை விளக்க: உண்டாக்கப்பட்டவனம்‌ என்று வரைந்தருளினார்‌ : 
௮.து இன்று உருத்திரசோலை என்று வழங்கப்படும்‌. சண்டிகை- 
துர்க்னக, புனிதை- தூயவள்‌. 


190 


529 


524 


525. ரோமசர்‌, 


காஞ்சிப்‌ புராணம்‌ 


பலதலம்‌ - கயிலாயநாதன்‌. 
வீரதலம்‌ அதன்றென்பால்‌ ரோமசர்பாண்‌ 
டவர்மனையாள்‌ வீதி கோத 
ராருணிமுற்‌ கலர்பஞ்ச பகவர்தவு 
மியர்முதலா மறிவின்‌ மேலோர்‌ 
சிரியர்தம்‌ பேர்படவே யியற்றுலிங்கம்‌ 
அன்னதற்குக்‌ தென்பா லாக 
வாரமுடன்‌ கயிலாய காதனெனு 
மொருகிலைய மன்னு மாலோ, 


சேசலீசம்‌. 


ஈசான னப்பரனைப்‌ பூசனைசெய்‌ 
தொருதிசையி னிறைவன்‌ ஆனான்‌ 
றேசாரு மதனயலே சேசலீசஞ்சே 
லஓருவாயத்‌ திருமால்‌ முன்னங்‌ 
கூசாது மறைகவருஞ்‌ சோமுகனைக்‌ 
கொலைபுரியக்‌ குறித்த காளி 
லாசாரத்‌ தருச்சனைசெய்‌ துரியவரம்‌ 
பெற்றதல மதன்மேல்‌ பாலாயம்‌. 


தொக்‌€சம்‌, மாகாளீசுரம்‌ 
உமைகவுரி யாகியகாட்‌ ய. ருமேனித்‌ 
திமிரமதோ ர௬ருவ மாக 
வமர்தருமூ விலைச்சூலி பூசைபுரி 
தொக்கீசம்‌ அப்பால்‌ ஞாலச்‌ 
சுமைபெறுமா காளனெனு முரகவிறை 
தென்கயிலை தொழுது போற்றி 
யிமையவரு மடையாத முத்திகுறித்‌ 
தரியதவ மியற்று நாளில்‌. 


இலிங்கம்‌ நிறுவினர்‌. வாரம்‌-அன்பு. 


524, அ௮ப்பரமன்‌-சயிலாயகாதன்‌. ௮ தன்‌ அயல்‌-கயிலாய 
நாதன்‌ கோவிற்குப்‌ பக்கத்தில்‌. சேல்‌-மீன்‌. கூ.சாது-பயப்படாமல்‌. 


ஆசாரம்‌-ஒழுக்கம்‌. 


525, உமை-(கரிய நிறம்‌ பெற்ற) உமாதேவி. கவுரி ஆகிய 
நாள்‌-வெண்ணிறம்‌ பெற்ற காலத்தில்‌. திமிரம்‌-இருள்‌ (கருமை) 
உமையம்மையீன்‌ கரிய நிறம்‌ ஒரு வடிவம்‌ பெற்றுப்‌ பூசை புரிந்த 


இடம்‌ தொக்£சம்‌. உரக இறை-பாம்புகளுக்குத்‌ தலைவன்‌. 


முதலானவர்கள்‌ கங்கள்‌ பெபெயரரல்‌ 


இவாலயச்‌ சருக்கம்‌ 1971 


52 பொருவரிய காஞ்சியினை யடைந்றுபிரா 

ன .தபூசை புரியி லின்னே 

கருதியது வருமெனவா னிடைவாணி 
யுரைத்தலுமக்‌ கணமே நண்ணிப்‌ 

பெருமைபெறு முலகாணி &ீராம 
யபக்கரையிழ்‌ பெருமான்‌ றன்னை 

யிருமைபெறு பூசனசெய்‌ தடைதவது 
மாகாள மெனும்பே ரெய்தும்‌. 


குமரகோட்டம்‌ 
வேறு 


528 வெள்ளி மால்வரைத்‌ தொழவரு மயன்‌ தனை 

வேலுடைப்‌ பிரானான 

வள்ள னீயுரை முதலெழுத்‌ துறுபொருள்‌ 
வல்லவா றெனலொடு 

முள்ள வாறுமும்‌ முதல்வர்‌ தம்முரு 
வமங்குல குளோ ர௬ுளந்தோறுஈக 

தெள்ளி தாகிய தீபிளைச்‌ சிகையெனச்‌ 
செறிதரு மதுவென்றான்‌. 


சலிக்க வைப கை கை அவல வனை 





596, இன்னே-இப்போதே, வானிடை வாணி-ஆகாசவாணி. 
இருமைபெறு-இம்மை மறுமைகளைப்‌ பெறச்‌ செய்யும்‌. 3 ஆம்‌ 
அடியின்‌ சரியான பாடம்‌ கிடைக்கவில்லை. பெருமைபெறும்‌ உல 
காணி தீர்த்தத்தின்‌ இருங்கரையில்‌ பெருமான்‌ றன்னை என்று 
மாற்றலாம்‌. சரியான பாடம்‌ கிட்டும்‌ வரையில்‌ இப்படியே இருக்‌ 
கட்டும்‌. 

527. வெள்ளிமால்‌ வரை-கயிலாயம்‌. முகல்‌ எழுத்து: 
பிரணவம்‌. மும்முதல்வர்‌-பிரமன்‌, இருமல்‌, சிவபிரான்‌: இ.பிை- 
விளக்கு. பிரவணத்தின்‌ பொருள்‌ கூரர்த்திகள்‌ என்று கூறினான்‌. 
(புதிய-காஞ்சி-குமர-18), பிரமன்‌ “பல்கலைக்கும்‌ முதலாகப்‌ 
புகன்றிடுவது ஓம்‌ என்னும்‌ பதமாம்‌: அந்தச்‌-சொல்விளைக்கும்‌ 
பொருள்‌ அயன்மால்‌ ஈசன்‌ எனும்‌ மூவர்‌ எனச்‌ சொல்வர்‌ 
மேலோர்‌” என்று பகர்ச்ததாகக்‌ கூறும்‌. 


192 காஞ்சிப்‌ புராணம்‌ 


528 என்று கூறிய வேதனைச்‌ சினத்தறு 

முகப்பிரா னிதன்‌ மேன்மை 

நன்று தேறிலன்‌ விதிப்பது தகாதென 
நடுச்சிறை யவற் போக்கி 

யன்று நீதியிற்‌ படைத்திடு தொழிலினை 
யரற்றின னதுகால 

வென்றி சேர்தரு பரமனே வேண்டிட 
விடுத்தனன்‌ ௮ச்காளில்‌. 


589 அத்த னெம்மிறை வேண்டிடப்‌ புரிந்தன 

மது பிமையென வுன்னிப்‌ 

பத்து யான்முனம்‌ படைத்திடு முருவுடன்‌ 
பதியிது தனை மேவி 

யத்தி யானமோ டுறைவிடங்‌ குமரகோட்‌ 
டமதெனுந்‌ தலமன்னான்‌ 

மெய்த்த பூசனை புரிதரு மேன்மை 
யாரல்விளங்‌ இழடுகும ரேசம்‌, 


250 இண்டி டாதவர்‌ குமர கோட்டப்‌ 

பெயர்செவிப்‌ புலனிழறைப்‌ பாரே 

லாண்டு மாமறை யவரென வெழுபல 
மடைகு வரது இண்ணந்‌ 

தூண்டு மாவலா லய்யனு மப்பதி 
சுடர்த ர௬மொரு லிங்கம்‌ 

வேண்டி யேயருச்‌ சனைபுரிக்‌ தனனரன்‌ 
மேவி னனவன்‌ முன்னம்‌, 








528 வேதனை: பிர.ம்மதேவனை. விதிப்பது-படைப்பது, அவற்‌ 
போக்‌-அப்பிரமனை அனு.ப்பிவிட்டு. பரமன்‌-சிவபிரான்‌, 


529. வேண்டிடப்புரிர்தனம்‌-வேண்டிக்கொள்ளச்‌ செய்தோம்‌. 
(குறிப்பு அறிந்து செய்திருக்கவேண்டும்‌) படைத்திடும்‌ உ௬- 
உலகைப்‌ படைப்பதற்காக மேற்கொண்ட. வடிவம்‌. முருகப்‌ 
பிரானின்‌ படைப்புக்‌ கோலத்தைக்‌ கர்தபுரரணம்‌ “ஓரு கரந்தனில்‌ 
கண்டிகை வடம்‌ பரித்து ஒரு தன்‌-கரதல்தசனில்‌ குண்டிகை 
த்ரித்‌ ருகரங்கள்‌-வரதமோடு அபயம்‌ தரப்பரம்‌ பொருள்‌ மகன்‌ 
ஓர்‌ -திருமுகங்கொடு ச.துர்‌ முகன்‌ போல்விதி செய்தான்‌'. என்று 
ட பப ௮த்‌ தியானம்‌ எனப்பிரிக்க. குமரேசம்‌-குமரக்‌ 

காட்டம்‌. 


530, தீண்டிடாதவர்‌-தீண்டத்தகாதவர்‌, புலன்‌ நிறைப்பாரேல்‌- 


சிவாலயச்‌ சருசுகம்‌ 193 


951 ஆதி பூதர்‌ பைசாசர்யோ கினிகளாம்‌ 

அனைவரும்‌ புவியோரை 

வாதி யாவகை யவர்க்கதி பதியென 
வாழுதியுமைமாது 

நீதி மாதவம்‌ புரிபரா 
பரமெனுகிலை யமதுறு வாயிற்‌ 

கோதி லாவகை யுறைகென வுவகை 
மேற்கொண்‌ டுறைதரு மையன்‌. 


மங்களேசுரம்‌ 


582 இனிய மங்களை யென்னுமோர்‌ 

சூரணங்கிதன்‌ வடபா லாகத்‌ 

துனித ராதுதன்‌ பேர்பெற மங்களே 
சுரமெனவொரு லிங்கம்‌ 

புனித மாகவே யியற்றினள்‌ பூசனை 
புரிந்தனளத னாலே 

வனிதை யாமுமை சேடியா யுறைந்தனள்‌ 
மற்ற தன்குட பாலில்‌. 





செவிப்புலனில்‌ நிரப்பிக்‌ கொள்வாரேயானால்‌. அந்தணர்க்கு 
உரிய தொழில்கள்‌ ஆறும்‌ அவற்றால்‌ கிடைக்கும்‌ முத்தியும்‌ எழு 
பலன்‌ என்ற சோல்லால்‌ குறிப்பிட்டார்‌ என்று கருதுகிறேன்‌, 
சிறக்கு மேல்‌ வேறு பொருள்‌ காண்க. தூண்டும்‌ ஆவலால்‌ எனப்‌ 
பிரிக்க. ஐயன்‌-சாஸ்தா. ஐயன்‌ பாழியில்‌ ஆனைபோர்க்கு உரித்‌ 
தாம்‌ அன்றாயிற்று' என்று ஈம்பிள்ளை :அவரவா்‌: (திருவாய்‌ மொழி 
5) என்று தொடங்கும்‌ பாவில்‌ வரைவர்‌. 





- 551, புவியோரை-பூமியில்‌ உள்ள மக்களை, வாதியாவகை- 
வருத்தாதபடி. ௮ம்மை தவம்‌ புரிந்த இடத்திற்குப்‌ பராபர நிலையம்‌ 
என்றும்‌ பெயர்‌ இருந்ததாகத்‌ தெரிகிறது. 

592, அகன்‌ குடபாலில்‌, மங்களை, லிங்கம்‌ இயற்றிப்‌ பூசனை 
புரிக்தனள்‌. அதனால்‌ உமைசேடியாய்‌ உறைந்தனள்‌ எனக்‌ கூட்டுக. 
சூர்‌அணங்கு - துன்பம்தரும்‌ தெய்வப்‌ பெண்‌. துனி - துன்பம்‌. 
சேடி-தோழி. 'தரமரை இருந்ததையல்‌ சேடியாம்‌ தரமும்‌ 
அல்லன்‌? (கம்பன்‌, ஆரண்யம்‌. சூர்ப்பணகை. 69) 


194 காஞ்சிப்‌ புராணம்‌ 
இராமேசுரம்‌ 


௦48 தராத லாதிபன்‌ ராகவன்‌ முன்னரிது்‌ 
தலத்‌ தடை யெம்மானனப்‌ 

பராவி யேகய நலத்தினா விருதரைப்‌ 
படுத்தனன்‌ மிள்காலை 

விராவி யின்னிடைப்‌ பின்னரும்‌ பூசனை 
விதித்த னனொரு லிங்க 

மிராமநாத னென்றன னதுபணி 
குவோர்யா வருமர சாள்வார்‌. 


மாதலீசுரம்‌ 


௦44 விரத வாகம மகபதுி விரித்திட. 

வினவின னனையான்ற 

னிரத மூர்பவ னுவர்த்தனன்‌ வாழ்க்கையை 
யினியன வினி மேலாஞ்‌ 

சரத மாகிய வீடெனக்‌ குறித்தனன்‌ 
கலனிீ துதனை மேவி 

வரத னாணையிற்‌ பூசனை புரிந்தது 
மாத லீசுர மென்பார்‌. 





533, நலத்தினால்‌-ஈன்மையால்‌ எம்மானை- சிவபெருமானை. 
படுத்தனன்‌ மீள்‌ காலை-கெொரன் று திரும்பும்‌ சமயத்தில்‌. 
இன்னிடை-இவ்விடத்தில்‌ (புதுப்பிரயோகம்‌.) இவ்விடை என்ற 
சொல்‌ ஏடெழுதுவோரால்‌ புத்‌ துருவம்‌ பெற்றும்‌ இருக்கலாம்‌. 


594, விரத அகமம்‌-விரதஇகள்‌ போற்றும்‌ ஆகமம்‌. ஈண்டு 
விரதிகள்‌' என்றது சைவசமயச்‌ சான்றோரை. “வெண்டலை மாலை 
விரதஇிகள்‌' தஇருநாவுக்கரசரின்‌ தேவாரம்‌ (பதிகம்‌ 21. 1-முத்து 
விதானம்‌), வினவினன்‌-சிந்தித்தான்‌. திருவடி வினவாக்கருவுறை 
மாக்கள்‌ (கல்லாடம்‌. உயிர்புகும்‌. 30) உவர்த்தனன்‌-வெறுத்‌ 
தான்‌. சரதம்‌- உண்மை. 'சரதம்‌ ஆவே சாத்திரம்‌ காட்டினர்‌”, 
(திருவாசகம்‌) 


இவாலயச்‌ சருக்கம்‌ 195 


அநந்தீசுரம்‌ 
5959 மாது மீசனுந்‌ திருவிளை யாடலை 

மதித்தனர்‌ சூதாடும்‌ 

போது மாயவன்‌ தோற்ற னளுமை 
யெனப்பொய்க்‌ கரிதனைக்‌ கூறப்‌ 

பேதை நீயிவண்‌ விழியி லாவரவெனப்‌ 
பெயருதி யெனமாலை 

யாதி நாய சபித்தனண்‌ மாயனு 
மம்பிகை தனை நோக்கி, 


௦46 இன்ன சூளுரை தவிருமா றருளுதி 

யன்னை நீயெனப்‌ போற்ற 

வுன்னி நாயகி காஞ்சியம்‌ பதியினை 
யுற்ற ருச்சனை பேணி 

மன்னி யீசனைப்‌ போற்றுதி யிவ்வுரு 
மாறு மென்றலு மாயன்‌ 

அன்ன தாகுமென்‌ றனதந்தனாம்‌ 
பேருடனப்பதி தனையுற்றுன்‌. 


அனை த்தசுரம்‌ 
947 நேரி லாவனக்‌ இீசுரம்‌ என்றொரு 
நிலயம தமைத்‌ கசன்‌ 
சிரு லாவிய பூசனை திருத்தி 
யேதீர்ச்‌ தனனச்‌ சாபம்‌ 
பேரு லாவிய வனைத்துமா னாரியற்‌ 
பேசு வனினிக்‌ கேண்மின்‌ 
ஏரு லாவிய காலகற்‌ பனையுகத்‌ 
தெண்ணொரு கான்காகும்‌. 
டக வ டப் டத ப ன்‌ அப ட ப்பன் படவ வ வப ப பம்‌ அப்ட வ வப ப அலவன்‌ ட்ட அன்மை 
595, பொய்க்கரி பொய்ச்சாட்சி, விமியிலா அரவு-குருட்டுப்‌ 
பாம்பு. பெயருஇ-ரீங்குக. பொய்ச்சான்று கூறுபவர்‌ குருட்டுப்‌ 
பாம்பாய்ப்‌ பிறப்பர்‌ என்ற தத்துவத்தை மட்டும்‌ இக்கதையிற்‌ 
கொள்ளவேண்டும்‌. 
586. சூள்‌ உரை-சாப மொழி. மன்னி-நிலைபாகத்தங்கி, 
597. நேர்‌ இலாகச அனந்தீசுரம்‌-ஒப்புமையற்ற அனந்தி 
சுரம்‌, இருத்இ-செம்மையாகச்‌ செய்து. அனைத்தும்‌ ஆனார்‌- 
எல்லாப்‌ பொருரூமாக இருக்கும்‌ இறைவன்‌, இயல்‌-வரலாறு 


196 காஞ்சுப்‌ புராணம்‌ 


வேறு 


598 தருக்கு முத்தியிற்‌ கிரேதமத்‌ தருமத்திற்‌ நிரேத 
மருத்த முற்றது துவாபரங்‌ கலியுக காலத்‌ 
துரத்து முற்படு கிரேதமே முதலொரு மூன்றும்‌ 
வருத்த மற்றிடு பிரமமே முதற்பெறும்‌ வருணம்‌. 


589 ஒருமை யாககாற்‌ பத்து மூன்றிலக்கத்‌ தினுற்ற 
விருப தாயி ரம்வ ர௬ட.மா பிவையோரு நான்கும்‌ 
அருமை சேரனந்‌ தீசமேல்‌ பாலனைத்‌ தீசம்‌ 
பரவி யேயருச்‌ சனைபுரிக்‌ ததுவரம்‌ பராவி, 


த40 கால காயக மாக்கி யக்கா லத்தை யெமக்குக்‌ 
கோலி யேபிரித்‌ தருளுதி யென்றவை கூற 
வாலி தென்றரன்‌ பிரமமே முதல்வரு ணத்தார்க்‌ 
கேல வேபகு இப்படும்‌ பங்கனை யெண்ணி. 


என்றலும்‌ இவ்வுலகு ஈன்றாள்‌ தக்கன்‌ மகளாய்‌ உதித்த இயல்‌ 
பும்‌” (கூர்மபுராணம்‌. 12. 1) 

598 தருமத்தில்‌ கிரேதம்‌ தருக்கும்‌. கிரேதம்‌ அத்தருமத்தில்‌ 
அருத்தம்‌ உற்றது. துவாபரம்‌ கலியுக காலத்து'உரத்து முற்படும்‌: 
என்று முதற்கண்‌ சேர்க்க. தருக்கும்‌-செருக்குக்‌ கொள்ளும்‌, 
அருத்தம்‌-பாதி. முற்படும்‌-முன்னைய யுகங்களைப்‌ போலவே பாதி 
பாதி அழியும்‌. கிரேதம்‌ நிறைவான தருமத்தைப்‌ பெற்றிருக்கும்‌. 
இழரேததத்தில்‌ அதில்‌ பாதி. துவாபரத்தில்‌ அதில்‌ பாதி, கலியுகத்‌ 
இல்‌ அதிற்பாதி, (சரியான பாடம்‌ தஇடைக்கவில்லை.) 

இரேதம்‌ முதலாகிய மூன்று யுகத்தும்‌ வருணம்‌ வருத்தம்‌ 
இல்லாமல்‌ இருக்கும்‌. கலியுகத்தில்‌ வருந்தும்‌ என்பதை உய்த்‌ 
துணர வைத்தார்‌. 

பாகவதம்‌, 'ஓடிவிலா ஊழிதோ ஜொெவ்வொன்்‌ முகநல்‌- 
அ௮டியோரு மூன்றிழக்.து அண்ணல்‌ நல்லறம்‌-படிமிசையோர்பதம்‌ 
பாவும்‌ பாலதாய்‌-விடையுருத்தாங்குபு மெலிந்து நகின்றதால்‌'. 
என்று கூறும்‌. (பரிட்சித்து கலிகடிந்த. 26) 

539. நாற்பத்து மூன்று லட்ச வருடமும்‌ அகுற்கு மேல்‌ 
இருபதாயிர வருடமும்‌ கொண்டது ஒரு சதுர்யுகம்‌. (இது மக்கள்‌ 
வருடம்‌) தேவ வருடத்திற்குப்‌ பன்னீராயிர வருடம்‌. நான்கு- 
(இருதயுகம்‌, திரேதாயுகம்‌, துவாபரயுகம்‌, கலியுகம்‌) கான்கு 
யுகங்கள்‌. (ஆகு பெயர்‌) நான்கு யகங்கஞம்‌ ௮அனந்தீசத்தையும்‌ 
அனைத்திசத்தையும்‌ புகழ்ந்து வரம்‌ வேண்டி அருச்சனை செய்தன. 
ட ர 5940, காலநாயகம்‌ ஆக்கி-காலத்திற்குத்‌ தலைமைப்‌ பதவி 








பஅததயய யைவ. 


இவாலயச்‌ சருக்கம்‌ 197 


541 ஆய நான்குமூன்‌ றிரண்டொரு பங்கென வடைவே 
பாய தோர்பதி னேழிலக்‌ கத்திரு பத்தெண் 
ணாயி ரம்வ ௬டங்கி ரேதா யுகம தற்கு 
மேய பன்னிரு விலக்கத்தொண்‌ ணூற்றா ருயிரமே. 


542 பரவி யெட்டு லக்கத்‌ தறுபத்‌ துகா லாக 
விரவு மாயிரர்‌ துவாப ரங்கலி யுகம்வி எம்பிற்‌ 
கரவு காலி லக்கத்‌ துழுப்பத்‌ கீரா யிரமாக்‌ 
தரும மின்ன பாற்ப டுமது கான்‌ குகர்‌ தனிலும்‌. 


த48 இன்ன மாஈகர்ச்‌ கேயியல்‌ வேற்றுமையி லாமன்‌ 
மன்னு மென்றனன்‌ சிவனத னாந்கலி வாதை 
துன்னி டாதிது குலத்தினுக்‌ கென்றுநூல்‌ சொல்லு 
முன்னி யேயினித்‌ திரும யானத்‌ இயலு ரைப்பாம்‌. 


இருமயானம்‌ 
வேறு 
தககி முன்னொர்‌ காலையி லுண்மை நூலினை 
முதல்வ னாகிய வெம்பிரான்‌ 
பொன்னு லாவியமரும னாதி 
புராண ரான வருக்கெலாக 
தன்ன தான வகோர ரூபு 
தரித்து ரைத்துவி ரித்தன 
னன்ன கால மதுற்கு நாம 
மகோர கற்பம தென்பரால்‌. 
கொடுத்து. எமக்கு என்றது நான்குயுகத்தகை. வாலிது-தூய்மை 
யானது. பகுதிப்படும்பங்கு-பிரித்‌ துக்‌ கொடுக்கப்படும்‌ அளவு. 

341... முதல்‌ யுகத்துக்கு. நான்கு பங்கு. இரண்டாம்‌ 
யுகத்துக்கு மூன்று பங்கு. மூன்றாம்‌ யுகத்துக்கு இரண்டு பங்கு. 
நான்காம்‌ யுகத்‌ துக்கு ஓரு பங்கு. 

542. பதினேழுலட்சத்து இருபத்தெட்டாயிர வருடம்‌ கிரே 
தாயுகம்‌. பன்னிரண்டு லட்சத்துத்‌ தொண்ணூாரறாயிர வருடம்‌ 
இரதாயுகம்‌. 

ஏட்டுலட்சத்து அறுபத்து நாலாயிர வருடம்‌ துவாபரயுகம்‌, 
நான்கு லட்சத்து முப்பத்‌ திரண்டாயிர வருடம்‌ கலியுகம்‌, 

தருமம்‌ இன்னபாற்படும்‌ - தருமமும்‌ இதற்கு ஏற்றபடி 
யிருக்கும்‌. 

543, இன்னமாரகர்‌-கா ஞ்சிபுரம்‌, வேற்றுமை-வேறு பாடு. 
கலிவாதை-கலியுகத்துன்பம்‌. 

544, உண்மை நாூல்‌-தத்துவ நூல்‌, பொன்‌-திருமகள்‌, 





198 காஞ்சிப்‌ புராணம்‌ 


545 பரவு கால மதிற்பி றஈதுள 

பண்பனாகய தானவ 

னரிய மாதவ நெடிய காளள 
வயனை நாடி வருந்தினான்‌ 

பிரம னாணையி லகில மாகிய 
பெருமை சேர்தரு முயிரெலாம்‌ 

விரவி யேயவை யரிய வீரியம்‌ 
விரித்திரா வகைபரு குவான்‌, 


546 இவ்வ ரந்தருபிரம னாதிய 
ரெனைய ரும்வலி குன்றியே 
கவ்வை யெய்தினர்‌ தீய ராகிய 
கயவ ருக்குப காரமே 
செய்வ ரேலவ ரெவ்வ கோய து 
சேர்வ ரென்பதுதிண்‌ ணமென் 
றவ்வி யம்படு நெஞ்ச ராகி 
பரிந்த (ிநீ்‌ துவ ருந்துவார்‌. 





மருமன்‌-திருமார்புடையவன்‌ (திருமால்‌). புராணர்‌-பமமையானவர்‌ 
கள்‌. அகோரரூபு-௮அகோரரூபம்‌, ரூபம்‌ என்பது, ௮ம்‌ என்னும்‌ 
சாரியை கெட்டு ரூப என்று வந்தது, அந்த யுகம்‌ அகோர கற்பம்‌ 
என்னும்‌ பெயர்‌ பெறும்‌. 


'முன்னொருகான்‌ முகன்‌ புருடப்‌ பெயர்க்கற்பம்‌ முடிவெய்துப்‌ 
பின்னுறுசீர்‌ அகோரமாம்‌ கற்பத்து' (சிவஞான-காஞ்சி. கச்சி 
மயானம்‌ 2) 


545. பண்டனாியதானவன்‌-பண்டாசூரன்‌. வருந்‌ இினான்‌- 
முயன்று செய்தான்‌, ஆற்றின்‌ வருந்தா வருத்தம்‌. (திருக்குறள்‌.) 
அங்கும்‌ பரிமேலழகர்‌, வருந்தா வருத்தம்‌-(கருமத்தை) முயலாத. 
என்று உரை வகுத்தார்‌. அரிய-கிடைத்துற்கரிய. இராவகை- 
இல்லாதபடி. (பண்டாசூரன்‌ தை தத்துவ விளக்கம்‌.) 


546. எனையரும்‌-எப்படிப்பட்டவரும்‌, (முற்றும்மை வலி- 
வலிமை. கவ்வை-துன்பம்‌. கயவருக்கு உபகாரம்‌ செய்வரேல்‌ 
அவர்‌ கோய்‌ செய்வர்‌ என்று உலகியலைக்‌ கூறுகின்றார்‌. அவ்வியம்‌- 
தேவர்கள்‌ பொருட்டாகக்‌ கொடுக்ரப்படும்‌ (ஆடு, குதிரை, மனிதர்‌) 
பலிப்‌ பொருள்‌. 


சிவாலயச்‌ ௪ருககம 199 


547 வேற வர்க்கொரு புகலி லாமையில்‌ 
வெள்ளி மால்வரை யெய்தியே 
யாறு சூடிய பரம னேவலி 
யற்ற னந்துய ர௬ற்றனம்‌ 
ஈறி லாவ வனிக்கு முற்பவ 
வியல்பி னால்வரு முற்பவப்‌ 
பேறி லாவகை பண்ட னென்ொரு 
பெயரி னான்வலி புரிகுவான்‌. 


546 வெய்ய னைக்கொலை புரிவ தற்கியல்‌ 

வீர சத்தி யிலாமையா 

லைய நின்னை யடைந்து ளோமெனு 
மளவி லண்ணலு மெண்ணியே 

கைய னன்னவ னெங்கு நின்று 
கலந்து ளான்பீறி துருவிலான்‌ 

பொய்யன்‌ மற்றவ னைப்பெ ருங்கொல்‌ 
புரியு மாறது புகலுவாம்‌. 


வேறு 
றக்க அரிபிரமர்‌ முதலசரா சரமுமவி 
யாகவே யாக்கி யாமே 
பெருமைபெறு காஞ்சிதனி லரியமக 
மொன்றுரிமை பெறவே யாற்றிற்‌ 
கருதியது முடியுமென விமையவர்‌ 
எம்பெருமானக்‌ கசிந்து போற்றி 
யரகரநீ வேண்டியது புரிந்தெமைக்காத்‌ 
தருளெனவே யகில காதன்‌. 





ப ப்ப்பட்பப ப்ப யபவயவவ வவ 

547. வெள்ளிமால்வரை-கயிலாயம்‌. முற்பவம்‌-முற்பிறப்பு. 
இயல்பினால்‌ வரும்‌ உற்பலப்பேறு எனப்‌ பிரிக்க. உற்பவப்பேற- 
உற்பத்தி செய்யும்‌ பாக்கியம்‌. முதலில்‌ வரும்‌ முற்பவம்‌ என்பதை 
முன்பவம்‌ என்றுபிரிக்கவும்‌. பின்வரும்‌ உற்பவம்‌ என்பதை 
உத்பவம்‌ என்‌ ற வடசொல்லின்‌ கற்பவமாகக்‌ கொள்க, 

548. வெய்யன்‌ பண்டாசரன்‌. கையன்‌-அ௮ற்பன்‌. பிறிது 
உருவிலான்‌-உங்களினும்‌ வேறுபட்ட உருவம்‌ உடைடையவன்‌ 
அல்லன்‌. பொய்யன்‌-பொய்போன்றவன்‌. இப்பாடல்‌ பண்டாகர 
தத்துவத்தை விளக்குகின்‌ ற.து. 

540. அவியாக-தேவர்க்கு வழங்கும்‌ பலிப்‌ பொருளாக, 


200 காஞ்சிப புராணம 
550 ஆதிபரை யுருவான காஞ்சிககர்‌ 
அதனிடையே யனல மான 
சோதிதரு பேரிலிங்க வுருவாகி 
மகம்புரியத்‌ துரிசி லாத 
வேதஇியனுந்‌ தானேயாய்த்‌ தனதுகையாற்‌ 
குண்டமொன்று விதித்து மேலாம்‌ 
போதமுறு தன அுருவே மகவுறுப்பா 
யினிதமைத்துப்‌ புரிந்தான்‌ வேள்வி. 


551 புரிதருமவ்‌ வேள்வியிடைத்‌ தொழிலெவைக்குக்‌ 

தலைமைபெறு புராண ரான 

வரிபிரமா முதற்றேவ ரகிலசரா 
சரமனைத்து மவியா யோச்ச 

மருவியவ ரவையுருவு ணிறைந்திருக்கு 
மவுணனவன்‌ மாய்ந்தா னன்னா 

ளெரியுருவாம்‌ அந்தலிங்கத்‌ தாருயிரா 
மவையொரடுங்கி யிருந்த தன்றே, 


ல்‌ (ம செய்வ யது. எனகக யவ வவயகம்‌ அவிய ய வவ ைய படகை. 


திவபிரான்‌, அரிபிரமர்‌ முதலான சராசரங்கலை£ அ௮வியாக்கி யரகம்‌ 
செய்யின்‌ கருதியது முடியும்‌ என்று கூறினான்‌. தற்போதம்‌ அழி 


தால்‌ காமம்‌ முதலானவை அழியும்‌ என்ற குத்துவமே இந்தக்‌ 
கதையின்‌ சாரம்‌. 





550. அனலம்‌-அக்கினி, துரிசு-குற்றம்‌. மகஉறுப்பு-யாகத்‌ 
இற்கு வேண்டிய உபகரணம்‌. குண்டம்‌-ஓமகுண்டம்‌. இதனைத்‌ 
இருஞானசம்பந்தர்‌ “பறப்பைப்‌ படுத்து” என்னும்‌ பாசுரத்தில்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. வேதியனும்‌ கானே. தனது உறு ப்பே 
மசகவுறுப்பு. இங்குச்‌ சிவ.காஞ்சிப்புராணம்‌ “வேள்வியும்‌ தானே 
வேள்விப்‌ பொருள்களும்‌ தானே வெய்ய-வேள்விவேட்பவனும்‌ 
தானே வேள்விகொள்‌ இறையும்‌ தானே வேள்வியின்‌ பயனும்‌ 
தானே என்பது விளக்கி எம்மான்‌-வேள்விசெய்‌ தீக்கையுற்றான்‌ 
விளங்கருட்‌ சத்தியோடும்‌” என்று கூறும்‌. இங்குப்‌ பிரம்மார்ப்‌ 
பணம்‌: என்று தொடங்கும்‌ பசவத்தீதையை அனுசந்திக்கவும்‌. 


551. ஓச்ச-செலுத்த. (இங்கு அர்ப்பணித்தல்‌ என்னும்‌ 
பொருத்‌ தருகிறது) மருவு அவர்‌ கருவுள்‌ என்றும்‌, அவை 
உருவுள்‌ என்றும்‌ சேர்க்‌; உயர்தணையை அவர்‌ என்ற சொல்‌ 
லாலும்‌ அலறிணையை அவை என்ற சொல்லாலும்‌ குறிப்பிட்டார்‌. 
உயிராம்‌ ௮வை இலிங்கத்து ஒடுங்கி இருந்தது. 


சுவாலயச சருககம 201 


552 அத்தகைய விலிங்கமதிங்‌ கிச்காளு 

முற்றிடுவோர்க்‌ கழன்று மேவு 

நித்தியமாஞ்‌ சகலவுயி ௬ுருவடங்கக்‌ 
கனற்றுதலா னிமல மான 

சித்திபெறு மயானமெனப்‌ புகன்‌ நிடுவர்‌ 
அதுமிகவுஞ்‌ சிறந்த தான 

இத்தகைய திருமுன்ன மாகந்த 
ஏலமிசைம்‌ இலகும்‌ லிங்கம்‌, 


ஏகாம்பரேசுரம்‌ 


55௮ என்றுரைசெய்‌ ரூதமுனி தனையிறைஞ்சி 

முனிவரரா மெவரு மீது 

நன்றுரைசெய்‌ தனைபதும னாதியிமை 
யவர்புவன காதர்‌ மற்றும்‌ 

பொன்றுசரா சரமனைத்துந்‌ இரும்பவிதிப்‌ 
படுபகுதி புரிந்த துள்ள 

தொன்றொழியா வகையுரைத்தி விரித்ததனெவே 
முூணிவரனு முரைக்க லானான்‌. 


554 ஈதுபெரு மந்சணமீ தருமறையி 

னுரைக்குமுரை மீசன்‌ முன்ன 

மாதியிலே போதனுக்குப்‌ போதகஞ்செய்‌ 
தருளியதங்‌ கவன்பான்‌ மெய்ம்மை 

காதலினால்‌ சனகனுணார்ர்‌ தெனதுகுர 
வனுக்குரைப்பக்‌ கருனை யாக 

யோதினனென்‌ றனையுமொரு பொருளாக்கி 
முன்னவினை யுறுதி தேர்நீதே. 


552. அழன்று மேவும்‌-வெப்பத்‌ துடன்‌ இருக்கும்‌. அடங்கக்‌ 
கனற்றுதலால்‌-முழுவதும்‌ எரிப்பதால்‌, மாகந்தம்‌ கலம்‌-மாமரத்‌ 
இன்‌ அடியில்‌. 'வம்புலாம்‌ ௮௫ல்‌ சந்தனம்‌ வருக்கை மாகந்தம்‌”, 
என்பர்‌ வில்லிபுத்தாரார்‌. (உத்தி-கிருட்டினன்‌ தூது. 55) 

554. பதுமன்‌- பிரமன்‌, விதிப்படு பகுகி-படைக்கப்பட்ட 
இயல்பு. மடியாது உயர்*்த நெடியோர்‌ பகுதியும்‌” (நானாமிர்தம்‌- 
கரைகாண்‌. 46.3) இங்கு உரையாசிரியர்‌, அதில்‌ அழுந்தாதே 
நீங்கின பெரியோர்‌ இயல்பும்‌' என்று உரை கூறினா. 

554. மந்தணம்‌-இரகசியம்‌. போதன்‌-பிரமன்‌. மெய்ம்மை காத- 


26 


202 காஞிப்‌ புராணம்‌ 


யா 
க 
(1 


எத்தனையோ முனிவரற்கு மகலபுரா 
ணமூமுரைத்தே னின்று காறு 
முத்தமமா மாக்காதை யுரைத்ததகல்ல 
நினைத்தனனின்‌ றும்மா லென்னாப்‌ 
பத்திமையி னுருவாடுப்‌ பரவசமுற்‌ 
அிருவிழிரீர்‌ பாய ரோம 
மெத்திமுகிழ்த்‌ துடனடுங்கிச்‌ சவா னுபவத்‌ 
தயரார்வறவே விழித்து கோக்கு, 


ல்‌ 
போ 
ஜே 


திருவருளின்‌ றநிறம்ஞான குரவனிடத்‌ 
கதுடைந்தவற்கே செப்பற்‌ பால 
குருமறைதேதர்‌ முனிவிர்‌/ மன நிலைப்படவே 
கேண்மினரன்‌ அகிலம்‌ யாவுங 
கருணையினான்‌ முடித்தணுக்க ளெய்ப்பகறுறுி 
யவைக்குமலங்‌ கரிப்பான்‌ பின்னு 
மிருமையபெற வளிப்பதெல்லா மித்தாலத்‌ 
இத்தலமே யிருப்ப தங்காள்‌. 
லினால்‌ - உண்மையின்பால்‌ கோண்ட விருப்பத்தால்‌. எனது 
குரவன்‌ என்றது வியாசரை. வினைஉறுதி-வைராக்கியம்‌. பொருள்‌ 
ஆக்கி-மகனாகக்‌ ௧௬. 'பொருளும்‌ யாழும்‌ விளரியும்‌ பூவையும்‌- 
மருள மாளும்‌ மழலை வழங்குவாய்‌' (கம்பன்‌, சுந்தர. காட்சி 107) 


555. இன்று உம்மால்‌ நினைத்தனன்‌-இன்றைய தினம்‌ உங்க 
வால்‌ நினைக்கும்‌ பேறு பெற்றேன்‌. பத்திமை-பத்தியின்‌ தன்மை. 
சோமம்‌ மெத்தி-(சிலிர்த்த) ரோமங்களால்‌ மூடப்பட்டு. அயர்வு 
அற-தளர்ச்சி நீங்‌ ஐ. 


556. திருவருளின்‌ திறம்‌-அருட்‌ சக்தியின்‌ கூறுபாட்டை. 
செப்பற்பாலது - சொல்லத்தக்கது. முனிவிர்‌- முனிவர்களே, 
முடித்து-சன் மாயையில்‌ ஒடுக்கி, பணத்தை முடிப்பது ஆடையின்‌ 
நுனியில்‌. அதுபோல்‌ இறைவன்‌ அன்மாக்களைத்‌ தன்‌ னுைமைப்‌ 
பொருளாகிய மாயையில்‌ ஓடுக்குவான்‌. அணுக்கள்‌-அஆன்மாக்கள்‌. 
எய்ப்பு-தளர்ச்சி, மலம்‌ கரிப்பான்‌- ஆணவ மலத்தைக்‌ கழிக்கக்‌ 
நருதி. இத்தாலம்‌-இவ்வுலஈம்‌. இத்தலம்‌-காஞ்சிபுரம்‌, 


திவாலயச்‌ சருக்கம்‌ 203 


251 அழலினா லகிலதலச்‌ தரனுருவா 

மிலிங்கமனத்‌ இனுக்கு மூல 

சோதிபெறு மகாலிங்கம்‌ வேதாந்த 
குந்தாந்கஞ்‌ சுடரும்‌ லிங்கம்‌ 

ஓதரிதா மனாதிலிங்கங்‌ காலவலைக்‌ 
கற்பனச்சொல்‌ லுமுத லிங்கம்‌ 

வேகமுத லானலிங்கந்‌ திருவேகாம்‌ 
பரத்தெயையும்‌ விதிக்கும்‌ லிங்கம்‌, 


தனிமாநிழல்‌ 


5௨26 பற்பலவா யிரகோடி பிரமர்கணர்‌ 

மூதலகில படிவம்‌ யாவு 

மேற்பவமா கியலிங்கம்‌ ;: உமையாள்பூ 
சனைபலகா லுற்ற லிங்கஞ்‌ 

சிற்பரம கலையாவு நிறைந்த லிங்கஞ்‌ 
சோபனமே திகழ்ந்த லிங்கஞ்‌ 

சொற்பிரம மயமான வொருதனிமா 
நிமல்மூலஞ்‌ சுடரி லிங்கம்‌. 





357. அரன்‌ உருவாம்‌ - சிவபரம்பொருளுக்குத்‌ திருமேனி 
யான. மகாலிங்கம்‌-சரையையே பீடமாகவும்‌ ஆகாயத்தையே 
லிங்கமாகவும்‌ கொண்டு விளங்கலின்‌ மஹாலிங்கம்‌ என்‌ ஞர்‌. “தரை, 
உற்றசக்இ: தனிலிங்கம்‌ விண்‌ ஆம்‌' (திருமந்திரம்‌ 1725) கால 
வலைக்கும்‌, கற்பனச்‌ சொல்லுக்கும்‌ எட்டாதலிங்கம்‌, “நாலமூம்‌ 
கணக்கும்‌ நீத்தகாரணன்‌' (கம்பன்‌. சுந்தர), 


358. பிரமர்கணர்‌-பிரம்மவிஷ்ணுக்கள்‌. கண்ணர்‌ என்பது 
கணர்‌ என்று வர... படிவம்‌-உலசம்‌. பலகாலுற்‌ற-பலமுறை 
செய்த. சித்பரம்‌-அறிவுக்கு மேலே இருக்கும்‌. கலை-சாஸ்திரம்‌. 
சோபனம்‌-மங்கலம்‌. மூலம்‌-அடி. 6போதிசாலம்‌ பொருக்இவந்தருளி' 
மணிமேகலை. (வஞ்சிமாககர்‌. 47) 


204 . தாஞ்டுப்‌ புராணம்‌ 


5509 அகிலகம்ப காலமனே கங்கண்ட. 

வற்புதமா மனக லிங்கஞ்‌ 

சகலதத்து வத்தொகையு தனதொளியால்‌ 
விளங்டைவே தழைத்த லிங்கம்‌ 

மகபரிபூ ரணத்தெரிச னத்தணுக்கள்‌ 
மலமகற்றி வயங்கும்‌ லிங்கம்‌ 

விகலபின்றி யனைத்தினுக்குங்‌ காரணமா 
தியவிலிங்கம்‌ விமல லிங்கம்‌. 


வேறு 


த60 அரிய லிங்கம்‌: அத்‌ தனிககர்க்‌ கபேதமே யாகும்‌ 
ஒருதி ர௬ுத்தனி மாவதன்‌ பெருமையா ருரைப்பார்‌? 
விரிவு செய்தரன்‌ மாலபற்‌ குரைத்தது மேனாட்‌ 
டெரிய வும்மனோர்‌ அறிதரத்‌ தருமுப தேசம்‌. 


561 போத மூற்றுயிர்‌ நன்னெறி யறிந்துய்யும்‌ பொருட்டா 

லாதி யிற்பொலிகச்‌ இவ்விலிங்‌ கத்தினு ளணிசேர்‌ 

வேத முற்றுமுற்‌ பவித்தன வவைவன்‌ மேன்மை 

யோதி யற்புறச்‌ சிவன வை தனைமகிழ்ச்‌ துரைக்கும்‌. 
ததத அ பபயபயபபபபபபபபபபவவ 

559. கற்பம்‌ அனேம்‌-பலயுகம்‌. அன தம்‌- தூய்மையான. 

அனகன்‌ அங்கணன்‌. (கம்பன்‌. அயோத்தி. சித்திர. 1) தத்துவத்‌ 
தொயை-தத்துவக்‌ கூட்டம்‌. (36) ஆத்மதத்துவம்‌ 24. வித்தியா 
தத்துவம்‌ 7. சவதத்துவம்‌ 5. மகாபூரணம்‌ என்பது மகபூரணம்‌ 
என்று வந்தது. பெரிய சிறைவான என்று பொருள்‌ கொள்க. 
தெரிசனத்து - தெரிசிப்பதால்‌ (காண்பதால்‌) அஸணுக்கள்‌-ஆன்‌ 
மாக்கள்‌. மலம்‌-ஆணவ மலம்‌. விகலம்‌-வேறுபாடு. 


560. அரியலிங்கம்‌ என்றது மேலே கூறப்பட்டதேதரடு 
தொடர்புடையது. ௮பேதமே ஆகும்‌ தனிமா எனச்‌ சேர்க்க. 
உரைப்பார்‌ யார்‌-சொல்லவல்லவர்‌ எவர்‌? மால்‌ அயற்கு-திருமாலுக்‌ 
கும்‌ பிரம்மனுக்கும்‌. 


561, வேதங்கள்‌ ஆதியில்‌ இந்த இலிங்கத்தில்‌ பிறந்தன. 
அவை சிவபிரானின்‌ மேன்மையைப்‌ புகழ்ந்து (அவன்பால்‌) 
அன்பு கொண்டன. போதம்‌-அறுிவு. அழ்‌ற-அன்புகொள்ள. 
அற்புத்தளையும்‌ அவிழ்ந்தன”. (நாலடி. இளமை, 2, 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 205 


562 பெடுமை சேர்தரு மாதிக்கு நீர்பிர மாண 
மரிய தாகயா மவ்வண முறைந்தன மப்போ 
துரிய தாகிய வங்கமா யெங்கணு முறைவீர்‌ 
கருணை சேரநீர்‌ உறைபொருள்‌ யாம்‌எனக்‌ கழறும்‌. 


568 ௮ன்ன காலையில்‌ காணுவா மிலிங்கத்‌ தினருகு 
மன்னு தாருவரய்‌ நிழமற்றுவான்‌ கருதிமா மறைகள்‌ 
பன்னு தாருவிற்‌ பயமலர்ப்‌ பலமிவை பலித்து 
மின்னு சோபனம்‌ பெறுவதே தருவினில்‌ விசேடம்‌. 


564 ஆன தென்றிவை யெலாம்பெறு மாம்பர மெனவே 
யூன மின்றியே முப்பொருள்‌ முக்குண முலக 
மான முத்தொழின்‌ முற்றுமம்‌ ரூவகை வருக்கந்‌ 
குூன அும்பய மலர்பல மாகவே சூழ்ந்து. 


565 அகல வித்தையு மங்கமுஞ்‌ சாகைக ளாகப்‌ 
புகலு மாமறை யாம்பர தருவதாய்‌ பொலிந்தே 
யுகவை சேருமப்‌ பிரமமே யுள்ஞஷறு முயிராய்‌ 
நிகரி லாதவவ்‌ விலிங்கத்‌ தினிமற்றியே நின்‌ ற. 





502. ஆக்கு-சடவுஞுக்கு. பிரமாணம்‌- அளவை. அ௮ரியதாக- 
சிறந்தசாகக்‌ கருதி, அவ்வணம்‌-அப்படியே. உறைர்தனம்‌-வாழி 
இன்றோம்‌. அங்கமாய்‌-உறுப்பாக, யாம்‌, உறைபொருள்‌ நீர்‌-நாம்‌ 
தங்கி இருக்கும்‌ பொருள்‌ நீங்கள்‌. 

563. தாணுவாம்‌-குற்றியாகும்‌. தாருவாய்‌-மரமாக, நிழற்று 
வான்‌-நிழல்‌ செய்யும்‌ பொருட்டு. பயமலர்‌-இன்பம்‌ தரும்பூ. பாடற்‌ 
பயத்தால்‌ களர்செவி. (பரிபாடல்‌. 11-69) அங்குப்‌ பரி 
மேலழகர்‌, பாடல்‌ இன்பத்தால்‌ தங்கள்‌ செவியை நிறைத்து 
என்று விளக்கம்‌ கூறினார்‌. பலம்‌-பழம்‌. பலித்‌ து-பபருக. 
சோபனம்‌-மங்களம்‌. ஏழை சோபனம்‌ ஏந்திழை சோபனம்‌'. 
(கம்பன்‌-யுத்த) விசேடம்‌-டிறப்பு. 

564. ஆம்பரம்‌-மாமரம்‌, முப்பொருள்‌-பசு, பதி, பாசம்‌. 
முக்குணம்‌-சத்துவம்‌, ராஐ சம்‌, தமம்‌. உலகம்‌-சுவர்க்கம்‌, 
மத்தியம்‌, பாகளம்‌. முத்தொமில்‌-படைப்பு காப்பு அழிப்பு. பயம்‌- 
பால்‌. மூவகையான பொருள்கள்‌ காஞ்சிபுரத்தில்‌ உள்ள மாமரத்‌ 
இல்‌ பாலாகவும்‌, மலராகவும்‌, பழமாகவும்‌ உள்ளன. 

565. பதினான்கு வித்தைகளும்‌, ஆறு அங்கழும்‌ கிகாகள்‌. 
(சாகை-இ௯) மாமறை மாமரம்‌. பிரமமே அம்மரத்தின்‌ உயிர்‌, 
நிழ,ற்.றி-ரிழலைத்தர்‌.து. 


206 காஞ்சிப்‌ புராணம்‌ 


366 அரனை யேமறை பின்செலும்‌: அம்பரம்‌ ஒன்று 
புரவி யாகியும்‌ ஞாளியாய்‌ வேட்டையிற்‌ புஞுக்‌.தும்‌ 
விரவி நாட்டியத்‌ தஇடைப்பரி புரமென மிளிர்நீதும்‌ 
மருவு கோவண மாகியுந்‌ தாருக வனத்தில்‌, 


561 மணவ ணிக்கெலா மணியென மேனியில்‌ வ௫ித்துங்‌ 
குணித மற்றிடு செயல்புரி தருமறைக்‌ கொள்கைக்‌ 
கணித ரத்திரு வேகம்பத்‌ திறையருட்‌ கடையப்‌ 
பணிப டத்திகம்‌ மாவும்‌ மாமறைப்‌ படிவம்‌. 


566 மறையி னுட்பொருள்‌ சிவனென்ப துண்மை யம்மாவி 
னிறைத ரும்பர னிதுகதனை வேதமே நிகழ்த்தும்‌ 
பிறிவி லாதத னாற்றக னஞ்செயும்‌ பிரபஞ்சத்‌ 
குறிவு கூர்பிதாச்‌ சவன்பர மெச்சம தானான்‌. 


566. மறை அரனையே பின்‌ செலும்‌-வேகம்‌ சிவபிரானுக்குப்‌ 
பின்‌ போகும்‌. அர-அரனுக்கு. அம்பரம்‌-ஆகாயம்‌. புரவி- 
குதிரை, 'வைதிரப்புரவியும்‌' (பட்டினத்தார்‌-கோவில்‌ நான்மணி 
மாலை) ஞானி-மாய்‌. நாட்டியத்திடை-கூத்தாடும்‌ சமயத்தில்‌, 
பரிபுரம்‌-சிலம்பு,'எழுதரிய மறைச்சிலம்பு கிடந்து புறத்து அலம்ப” 
என்பர்‌ கவியரசர்‌-பரஞ்சோதியார்‌ (திருவிளையாடல்‌. விருத்த. 28) 
இறைவனுக்கு வேதமே கோவணம்‌. (மறையே ஈமது கோவண 
மாம்‌”, (இருவிசாயாடல்‌. உலவாக்கிறி, 9) 

567. மணஅணி-திருமண காலத்தில்‌ அணியும்‌ ஆபரணம்‌. 
அ௮ணிஎன-அமகு தருவது என்று கூற. குணிதம்‌ அற்றிடும்‌- 
பெருக்கி இவ்வளவு என்று கூற முடியாக. மறைக்‌ கொள்கைக்கு 
அணிதர-வேதத்தின்‌ லட்சியத்திற்கு அ௮மகு உண்டாக. பணி 
படத்திகம்‌-மலர்களால்‌ அலங்கரிக்கப்பட்டு விளங்குகின்‌ ற, 

568. உட்பெ.ருள்‌-உள்ளிருக்கும்‌ கடவுள்‌. அம்மாவின்‌ பரன்‌ 
நிறைதரும்‌-௮நக மாமரத்தில்‌ பூரணமாயிருப்பான்‌. தகனம்‌ 
செயும்‌- எல்லாவற்றையும்‌ எரிக்கும்‌. எச்சமதானான்‌ - எஞ்சி 
யிருப்பவனாகவுள்ளான்‌. 

“பூமி சமையல்‌ செய்யும்‌ பாண்டம்‌: ஆகாசம்‌ அதன்‌ மேல்‌ 
மூடி. சராசரங்கள்‌ அப்பாத்திரத்தில்‌ இடும்‌ பொருள்‌. இரவு பகல்‌ 
விறகு. சூரியன்‌ நெருப்பு. காலம்‌, மாதம்‌, ர௬துக்கள்‌ என்சின்ற 
மரண்டிகளால்‌ கிளறிப்‌ பக்குவம்‌ செய்கிறது என்று தரும 
புத்திரன்‌ (வனபருவத்தில்‌) கூறுவதை இங்கு ஓப்பிடுக; இறைவன்‌- 
காலகாலன்‌ ஆதலால்‌ எஞ்சி உள்ளான்‌, 


சிவாலயச்‌ சருக்கம 207 


569 என்று மாமழை புகன்றிடு மிது திப்பாற 
றுன்று வாசகங்‌ குய்யமன்‌ றியாவரே ௪ருதி 
நன்று தேர்பவ ரவரெலாம்‌ உணர்ந்தது நலத்தால்‌ 
வென்றி சேர்முனி வீரிதன்‌ பொருளையும்‌ விளக்கும்‌. 


570 ௮இக மேபர மவனென்க பெருஞ்செல்வத்‌ காக்கஞ்‌ 
சதமெ னுஞ்சொற்பன்‌ னம்பர மச்சதத்‌ துருவாய்க்‌ 
கதமு றச்சகங்‌ கன்னறவை யாக்கிய கடவுட்‌ 
பதிரி லாவின னென்பதே காம்பரம்‌ பணிமின்‌. 


571 அத்தி ௬ுத்தனி மாநிழ லவிர்ந்தினி தமரு 
மித்த னிப்பெரு லிங்கமே காம்பர லிங்க 
முத்த மக்குணத்‌ த௫லமு மு£$்பவ முறவே 
சித்த முற்றதி லரன்றன அுருவொடுக்‌ திகழ்ந்தான்‌. 


572 அனந்த கோடிய கதிரொ ளிதங்கி டுமமலன்‌ 
கனந்த வாதக லத்திறன்‌ விரிப்பது கருத்தில்‌ 
நினைந்த போது தன்னிடப்‌ புறந்தோன்‌ நினணியம 
மனந்த வால ளிதைப்பெரும்‌ பிராட்டியர்‌ மாது. 


578 அனைய மாதரு ஞருவமாய்த்‌ தோன்றின ளணைந்து 
தனியநன்‌ மாநிழற்‌ பரமண வணங்கவே தழீஇக்கொண் 
டனிய நீயக லப்பெருங்‌ காரண மெவையு 
நனித வாதுமாற்‌ புராதனத்‌ தியற்றென நவின்றான்‌. 





509, சுருஇப்பால்‌-வேதத்தின்்‌௧ண்‌. குய்யம்‌-ரகஸ்யம்‌ 
(குஹ்யம்‌) 

570. 

571. உற்பவம்‌ உற-தோன்ற, சித்தம்‌உற்று- சங்கற்பம்‌ 
செய்து. தனது உரு-தன்னுடைய சொருபம்‌. 

572. கோடியகதிர்‌ - கோடிக்கணக்கான சூரியர்கள்‌. கனம்‌- 
பெருமை. தவாது-கெடாமல்‌. அதிலத்திறன்‌-உலஃகவகைகள்‌. 
தோன்றினள்‌ நியம மனம்‌ தவா லளிதை. நியமம்‌-விதி. லளிதை 
சிவபிரானின்‌ இடப்புறம்‌ தோன்‌ றினாள்‌. 

'வென்ற நல்‌ எழில்‌ விரிம்ததன்‌ மெய்யிடப்‌ புறத்து-மன்றல்‌ 
வார்குழல்‌ இலளிதையாம்‌ மாதினை உயிர்த்தான்‌ (சிவ. காஞ்சி, 
இருவேகம்பம்‌ 5). 


573. அனையமாது-அந்த லளிகை, அருள்‌ உருவமாய்‌-சிவபிரா 


206 காஞ்சுப்‌ புராணம்‌ 


காமாட்சுயம்மை 


524 கன்னி கெற்றியங்‌ கண்தனிற்‌ காலருத்‌ திரன 
மன்னி டக்கணி லயன்றனை வலக்கணின்‌ மாலைத்‌ 
தன்னி யற்றிரு மேனியிற்‌ சராசரம்‌ தன்னை 
யின்ன ர௬ுட்கொடு தோற்றுவித்‌ தகிலமு மீன்றாள்‌. 


575 ஈன்றி டும்பரா பரையுட னேகம்பத்‌ தியைந்து 
தோன்று திவ்வியச்‌ சுடர்விடு சோதியை வணங்கி 
மூன்று காரணக்‌ கடவுளர்‌ துதுபல மொழிய 
ஆன்ற மாமறைப்‌ பொருளெலா மவர்க்கினி தருளி. 


576 இத்த லம்பரை யருளரு வாமிச னிடையே 
உத்த மம்பெறு கலையுடன்‌ யாமினி துறைவோ 
மெய்த்தி யாதலில்‌ காஞ்சியாம்‌ வேதங்கள்‌ பின்னுஞ்‌ 
சுத்த மேபெறு மெய்ப்பர மானந்தச்‌ சொற்கம்‌. 








னின்‌ திருவருளின்‌ வடிவமாய்‌. “இரக்கம்‌ என்றொன்று தானே 
ஏந்திமை வடிவம்‌' என்பது கவிச்சக்ரவர்த்திகளின்‌ அனுபூதி. 
(சுந்தரகாண்டம்‌ காண்ம). லலிதாசஹஸ்ரமரமம்‌, பெருமாட்டி 
வேள்விக்‌ கனலில்‌ தோன்றியதாகக்‌ கூறும்‌. சிவபிரானே நெருப்‌ 
பாக இருத்தலால்‌ (அதற்கும்‌ இதற்கும்‌) வேறுபாடோ மாறு 
பாடோ இல்லை. அகிலம்‌-உல&ற்கு, புராதனத்து-முன்‌ புபோல்‌, 

574, நெற்றியங்கண்தனில்‌-நெற்றியில்‌ உள்ள (கெருப்புக்‌) 
கண்ணில்‌.  இடக்கணில்‌-இடப்பக்கத்தில்‌ உள்ள (சந்திரன்‌) 
கண்ணில்‌, வலக்கணில்‌-வலப்பக்ஈத்தில்‌ உள்ள (சூரியன்‌) கண்‌ 
ணில்‌, இயல்‌்இருமேனி-மென்மையான இருமேனி. சராசரம்‌-இயங்‌ 
கும்‌ பொருள்கள்‌ இயங்க ப்‌ பெபருள்கள்‌ (உயிர-சடம்‌). 


575. இவ்வியச்‌ சுடர்‌-தெய்வத்‌ தன்மை பெற்ற ஒளி. கார 
ணக்கடவுளர்‌-மோக்கப்‌ கருதிப்‌ படைக்கப்பட்ட மும்மூர்த்திகள்‌. 
காரணம்‌-கோக்கம்‌. ஆன்‌ 0-ப;ரமமையான, 


576. உத்தமம்‌-3மலான. கலை-ஆஅம்ரம்‌, மெய்த்து-உடம்பாக 
இருப்பவள்‌. சக்தி, இமைவனின்‌ அதிரூட்சம உடம்பு. இத்தலம்‌ 
பரைஅ௮ருள்‌ உருவ.ம்‌: (அவள்‌ எமக்கு) மெய்த்தி. ஆதலின்‌ இத 
னீடை உத்தமம்பெறு கலைபுடன்‌ உமைவோம்‌ எனக்‌ கூட்டுக, 
வேதரரள்‌ காஜஞ்சியாம்‌-இகு, பராசக்திக்கு வேதங்கள்‌ ஓட்டி 
யாணமாகும்‌ (அதனால்‌) அவை சுத்தம பெறும்‌, ஆதலின்‌ 
காஞ்சி சொர்க்கம்‌. 


இவாலயச்‌ சருக்கம்‌ 209 


வேறு 
577 தேவபுரம்‌ பிரமபுர மயோத்திமுத்தர்‌ 
புரமெனவுஞ்‌ செப்பா கின்ற 
பாவகமா நாமமும்பற்‌ பலவுண்டு 
பொருட்பகுதிப்‌ பண்பி னாலே 
மாவிதன்கூா லத்தேகாம்‌ பரகாத 
ரென வுறைவோம்‌ ; வரிசை காம 
நாவியலு மிக்காம மனுவாச 
மாகுமது ஈவிலக்‌ கேண்மின்‌. 


த?8 மறைமனுக்கா யத்திரிபினங்‌ கிசம்பின்று 

வாதசமாம்‌ வாசு தேவ 

முறவரியெண்‌ வன்னம்‌ பஞ்‌ சப்பிரமம்‌ 
சத௫ுணித மொன்றி லொன்றிங்‌ 

கறைதருமப்‌ பஞ்சவன்ன மனுக்கோடி 
கோடிமிகு மதினு மிந்தக்‌ 

குறிமருவும்‌ ஏகம்ப நாதன்‌எனும்‌ 
பஞ்சவன்னங்‌ கோடி நன்மை, 





577. பாவகம்‌- தூய்மை. வரிசை காமம்‌-மேம்பாடான பெயர்‌. 
(வரிசை அறிதலில்‌ தன்னும்‌ தூக்க' (புறம்‌ 140) மனுவாசமாகும்‌- 
மந்திரம்‌ அகும்‌. 


578. மறைமனு-வேத மந்திரம்‌. காயத்திரி-(இருபத்துகான்கு 
எழுத்தைப்‌ பெற்ற) காயத்திரி மந்திரம்‌. அங்கிசம்‌-ஹம்ஸ மந்தி 
ரம்‌. (ஸோஹம்‌, என்ற மந்திரம்‌ உரைக்கஉரைக்க ௮து ஹம்ஸம்‌ 
என்று ஒலிக்கப்படும்‌). ஹம்சம்‌ என்பதை ஆசிரியர்‌ அங்கிசம்‌ 
என்றார்‌. வம்சம்‌ என்பதை வங்கிசம்‌ என்று கூறப்படுவதைத்‌ 
தக்கயாகப்‌ பரணி முதலான நூல்களின்‌ உரைகளில்‌ ' காண்க. 
துவாதசமாம்‌ வாசுதேவம்‌-பன்னிரண்டு எழுத்தைப்‌ பெற்ற 
மந்திரம்‌. எண்வன்னம்‌ - அஷ்டாட்சர மந்திரம்‌. பஞ்சப்பிரம 
மந்திரம்‌ - ஈசானம்‌, தற்புருடம்‌, அகோரம்‌, வாமதேவம்‌, சத்தியோ 
சாதம்‌ என்ற சிவபிரான்‌ ஐந்து இருமுகங்களைக்‌ குறித்த ஐந்து 
மந்திரங்கள்‌. (தத்‌ துவப்பிரகாசம்‌ 63ஆம்‌ பாடலின்‌ குறிப்புரை). 
ஒன்றில்‌ ஓன்று-ஒன்றைவிட மற்றையது. சதகுணிதம்‌-நூறு 
மடங்கு. பஞ்சவன்னமனு-பஞ்சாட்சரம்‌. அதினும்‌-அ£தப்‌ பஞ்‌ 
சப்‌.பிரம்மத்ைவிட, பஞ்சாட்சரத்தைவிட 'ஏகாம்பரம்‌' என்னும்‌ 
மந்திரம்‌ கோடிமடங்கு நன்மையைத்‌ தரும்‌. 


87 


210 காஞ்சிப புராணம்‌ 


579 எண்ணிறந்த மறைப்பிரம வுருவதனா 

லித்தகைமை யெய்தா நிற்கும்‌ 

வண்ணமாறு கப்பிரமன்‌ காமாரி 
யுருத்திரனே மவ்வ தாகும்‌ 

திண்ணமுடன்‌ மூவரையு முதவுவிழி 
யுடைமையினாற்‌ ஜேவி காமக்‌ 

கண்ணளிசேர்‌ காமாட்சி யெனமருவு 
நீவிருமித்‌ தலத்தி னூடே. 


580 வேதமொரு மாவாக வுறைதலினால்‌ 

வேதவிதி விலகா வண்ணங்‌ 

காதலுடன்‌ முத்தொழிலும்‌ புரிக்திடுமி 
னெனவவருங்‌ க௫ிந்து போற்றி 

யாதியுருத்‌ தரனயன்மா லணுக்களினைப்‌ 
பாற்றுதலா லவைக்குக்‌ கன்மம்‌ 

போதவெளி யியற்றுதலான்‌ மயக்கமறப்‌ 
புரத்தலினாற்‌ பிரித்து காமம்‌. 





(சிவ. காஞ்சிப்புராணம்‌- திருவேகம்பப்‌ படலம்‌ 27--26 பாடல்‌ 
களைக்‌ காண்க). 


579, பிரம உருவதனால்‌-பிரம்மமே சிவலிங்கமாக வடிவம்‌ 
கொண்டதால்‌. க-பிரம்மனையும்‌, ம-உருத்திரனையும்‌ உணர்த்தும்‌. 
மூவரையும்‌-மும்மூர்த்திகளையும்‌. உதவு-சிருஷ்டித்த. 

580. வேதம்‌, மாமரமாகவுள்ளஅ. காதலுடன்‌-விருப்பத்‌ 
துடன்‌. அணுக்கள்‌-ஆன்மாக்கள்‌. 1. ஆன்மாக்களின்‌ குளர்ச்சி 
யைப்‌ போக்கல்‌. 2, படைத்தல்‌. 3. மயக்கம்‌ செய்தல்‌ என்னும்‌ 
முத்தொழிலையும்‌ உருத்திரன்‌ முதலானோர்‌ புரிந்தனர்‌. இனப்‌ 
பாற்றுதல்‌-சங்கரித்தல்‌. கன்மம்போத-கருமம்‌ நீங்க. வெளி இயற்‌ 
றுதல்‌-படைத்தல்‌. மயக்கம்‌ அறப்புரத்தல்‌-அஞ்ஞானம்‌ நீங்கப்‌ 
பாதுகாத்தல்‌. நாமம்பிரித்து-பெயர்களை வேறுபடுத்தி, 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 211 
நல்லகம்பர்‌, வெள்ளக்கம்பர்‌, கள்ளக்கம்பர்‌ 
வாலீசுரம்‌, விண்டீசம்‌, 


561 வேறுவே ரகவவர்‌ தாமடை.வே 
நல்லகம்பர்‌ வெள்ளக்‌ கம்பர்‌ 
கூறுகள்ளக்‌ கம்பர்தமை யருச்சித்தார்‌ 
தத்தமது கூறியி னின்றார்‌: 
மாறில்புகழ்ச்‌ சுயம்புலிங்க மற்றுமொன்றங்‌ 
கதனைமுன்னாள்‌ வாலி பூசித்‌ 
தேறுபெரு வலிபெற்றான்‌ அதன்குடபால்‌ 
விண்டீச மென்னுர்‌ தானம்‌. 


அகத்தீசம்‌ 
582 கனகசபைகத்‌ இரு௩டனங்‌ காண்பகுற்கா 

வரிபரவக்‌ காஞ்சி மூதூர்‌ 

தனிலரனை யருச்சனைசெய்‌ தால்வருமென்‌ 
றசரீரி சொற்ற வங்கண்‌ 

வினையமுட னருச்சனைசெய்‌ தெண்ணிய து 
முடித்ததது விமல மாகு 

மினியதற்கு வடபாலா யகத்தீச 
மெனவுமொன்றதி யம்பக்‌ கேண்மின்‌, 


வேறு 


568 ஆதி யம்பிகை மணந்தனிற்‌ குறுமுனி யணை 8 
பேதியாதுதென்‌ றிசையென மணந்தொழப்‌ பெறுவேற்‌ 
கீது இதெனக்‌ காஞ்சியி லுமைமண ியலுங்‌ 
காத லாலவண்‌ போற்றென வேவினன்‌ கடி. கின்‌. 


381. தத்தமது-தங்கள்‌ தங்களஞ்டைய, குறியில்‌-சிவலிங்கத்‌ 
தில்‌. நின்றுர்‌-ஈடுபட்டார்‌. சுயம்புலிங்கம்‌- தானே தோன்றிய 
லிங்கம்‌. ஏறுபெருவலி-(பகைவர்களின்‌ பலத்கையும்‌ பெற்று 
அதனாலே) மிகுகின்்‌ ற பலம்‌. குடபால்‌-மேற்குப்பக்ஈம்‌. 

592. இப்பாடல்‌ விண்டீசப்‌ பெருமையைக்‌ கூறுகிறது. 
கனகசபை-பொன்னம்பலம்‌. ௮றி-இிருமால்‌. சொஜழ்ற-சொல்லிய. 
முடித்தது அது-நிறைவேற்றிக்‌ கொடுத்த இடம்‌ அதுவாகும்‌. 
(விண்டீசம்‌), 


596, குறுமுனி-அகத்தியன்‌, ர பேதியாது தென்இசை ௮ண 


213 காஞ்டுப்‌ புராணம்‌ 


584 திருவ ௬ட்டலை மேற்கொடு முனிவரன்‌ சேர்ந்து 
மருவு காஞ்சியிற்‌ றன்பெயர்‌ பெறலிங்கம்‌ வகுத்‌ துப்‌ 
பரிவி னாலருச்‌ சனைபுரிஈ்‌ தனனலப்‌ பயனாக்‌ 
கருணை சேருமை திருமண வெழுச்சியுங்‌ கண்டான்‌. 


முழவீசம்‌ 


585 தானி யற்றிய செந்தமிழ்ப்‌ பனுவலித்‌ தலத்தின்‌ 
மேன்மை யெய்தவு மம்மொழிப்‌ பனுவலை விரும்பி 
ஞான காயகன்‌ அருளவும்‌ வரங்கொடு நடந்தா 
னான தோர்மும வீசமொன்‌ றதனது வடபால்‌. 


586 நடன நாயக ரருகரி புரிதரு நலத்தாற 
படக மாமிய முழக்கயோ னொருதினம்‌ பராவி 
யபிடிகொண் மாமும விரட்டுவா னெண்ணியித்‌ தலத்திற் 
கடன்‌ வழாதருச்‌ சனைபுரிரஈ்‌ தானுருக்‌ கண்டு. 
என மாற்றுக. பேதியாது-மனம்‌ வேறுபடாமல்‌. ௮ணை-௮டைக. 
உமைமணம்‌ - உமையம்மையை யாம்‌ திருமணம்‌ செய்துகொள்‌ 
வது, போலற்று-(கண்டு) மனத்தில்‌ நிலையாக வைத்துக்கொள்க. 


564. இருவருள்‌ தலைமேற்‌ கொண்டு எனப்‌ பிரிக்க. கலப்‌ 
பயனால்‌-அருச்சனை.பின்‌ பயனாக உமையின்‌ திருமணம்‌ கண்டான்‌. 


585. தான்‌-அகத்திய முனிவன்‌. செந்தமிழ்ப்பனுவல்‌-தமிழம்‌ 
மரபையே காட்டும்‌ அகத்தியம்‌. *கொல்காப்பியம்‌ வடமொழி 
மரபையும்‌ ஏற்றுக்கொண்டது; அகத்தியம்‌ தமிழ்‌ மரபையே 
கூறும்‌” என்று அடியேனுக்குக்‌ கம்பன்‌ அடிப்பொடி கூறினர்‌. 
பனுவல்‌-நூல்‌, (நூல்‌ என்பது இலக்கணத்தையே குறிக்கும்‌) 
அதனது வடபால்‌ முழவீசம்‌. 


586. நடனகாயகர்‌-கூத்தப்‌்பிரான்‌. அருகு-பக்கத்தில்‌, படகம்‌ 
ஆம்‌இயம்‌-படகம்‌ என்று கூறப்படும்‌ ௮அகழுழவு. “தரித்த மதங்க 
மொடு மத்தளம்‌ சல்லி-பெருத்த கரடிகையே பேரி-உரத்த-படகம்‌ 
குடமுழவம்‌ பாங்காய ஏழும்‌-அடைவே முதற்கருவியாம்‌', (சுத்தா 
னந்த பிரகாசம்‌) சிலம்பின்‌ அடிக்குறிப்பு, (அரங்கேற்று காதை) 
இடிகொள்‌-இடியின்‌ தன்மை கொண்ட, *உரத்தபடகம்‌' என்ற 
தொடரை எண்ணியே ஆசிரியர்‌ இங்ஙனம்‌ கூறினர்‌ போலும்‌. 
வமாது-தவறு உண்டாகாமல்‌. திருமால்‌, கூத்திற்கேற்பப்‌ பாடிய 
தாகப்‌ பஞ்சமரபு பேசும்‌. 


சிவாலயச்‌ சருக்கம்‌ 213 


58? அனைய நன்மையிற்‌ புரப்பிய னிருத்தமே யாற்றும்‌ 
புனித மாகிய காக்குமா யகர்பரி புரத்தாட்‌ 
இனிமை யாமும்‌ விசைத்திடப்‌ பெற்றன னெளிதோ 
'வனிதை பாக னருநட ஸனாங்கமாம்‌ வரிசை. 


566 உன்னி மால்கயி லையில்வரு நாளவ ஷஞூர்துி 
மன்ன வாய்தலி னந்திதன்‌ னாசிகால்‌ வருத்த 
முன்ன வன்னிக்‌ திதற்கெமைக்‌ காஞ்சியாம்‌ மூதூர்‌ 
கன்னி லர்ச்சனை புரியென வவன்புரி தானம்‌. 


வலம்புரி விநாயகர்‌ 
589 கரிப ராவுமத்‌ தஇஇரியிற்‌ கணபதிக்‌ கடவு 
ளுரவு சேர்வலம்‌ புரிவிநா யகனென வுறையும்‌ 


அரனு மாதுமுன்‌ குடிலையி னுருவமா யாடற 
புரிய வெய்தின னிபமுக னாகவப்‌ போது, 


௦90 பிள்ள யங்களி யாகவே யாடலிற்‌ பெயர 
வள்ளி மைத்திருப்‌ பாற்கடறுண்‌ டத்தின்‌ வாங்கி 
வெள்ள மாகவே விடுத்தனன்‌ விடுத்தலும்‌ வெவ்வே 
அள்ள மாலயன்‌ படைகள்‌ பொன்னுவண ஸுழுருள. 





587. புரப்பியல்‌ நிருத்தம்‌-அன்மாக்ககாப்‌ பாதுகாத்தலை 
இயல்பாகக்‌ கொண்ட திருக்கூத்து. “மாயை தனைஉத.றி வல்வினை 
யைச்‌ சட்டுமலம்‌-சாய அமுச்கியருள்‌ சார்ந்தெடுத்து-நேயமுடன்‌ - 
ஆனந்த வெள்ளத்தில்‌ ஆன்மாவை நன்கழுத்தல்‌-கான்‌ எந்தை 
யார்‌ பரதம்‌ தான்‌” என்று சாத்திரம்‌ பேசும்‌, பரிபுரத்தாட்டு- 
சிலம்பு அணிந்த இருவடிகளுக்கு ஏற்ப, நடன அங்கமாம்‌ வரிசை 
எளிதோ? என்று இருமால்‌ பெற்றபேற்றை ஆரியர்‌ 
வியக்கின்றார்‌. 

566, அ௮வன்களாதி-கருடன்‌. நாரசிகால்‌ மூக்கு வெளிப்படுத்‌ 
திய. இதற்கு-இப்பிழைக்கு. 

569. கரி-கஜேந்திரன்‌. மாதும்‌-உமாதேவியும்‌. குடிலையின்‌ 
உருவமாய்‌- பிரணவ சொரூபம்‌ ஆகி, இபமுகன்‌ ஆக-யானையின்‌ 
முகம்‌ உடையவன்‌ஆக. எய்தினன்‌-திருவவதரித்தான்‌. 

590. பிள்ளையார்‌ செய்த திருவிளையாடல்‌. களியாக-ம$ஒழ்ச்சி 
யாக. துண்டத்தின்‌-மூக்கால்‌, ஈண்டு மூக்கு என்றது கையை. 
வாங்கி-உட்கொண்டு. மால்‌, அயன்படைகள்‌- திருமாலின்‌ ஆய தங்‌ 


214 காஞ்சிப்‌ புராணம்‌ 


591 எழுந்த மாறன தங்கமா மியாவையு மண்ணி 
விழுந்த சங்கது கண்டிலன்‌: விகாயகக்‌ கடவுட்‌ 
டொழுங்கணாதிபன்‌ கொடுகடா யினனெனத்‌ துணிந்து 
கொழுந்து கொண்டெழுங காதலா லத்தியங்‌ குவட்டில்‌, 


592 வலம்புரிச்‌ சங்கம்‌ தன்பொருட்‌ டால்வலம்‌ புரியே 
கலந்த கைக்கண பதிதனை வரித்தனன்‌ கசிந்து 
நலந்தி ருத்தியே யருச்சனை விதிமுறை நடாத்த 
வலர்ந்த வன்பொடுந்‌ தோன்றின னப்பெருங்‌ கட.வுள்‌. 


598 தோன்றி வேண்டிய தென்னென மாயவன்‌ ொழுது 
பூன்ற மாமதிச்‌ சங்கினை யருளெ னப்புகழ 
வேன்று கொண்டனன்‌ சங்கினை வாங்கின னீய்ந்தார்‌ 
ஆன்ற கேள்விய ரறிதரு விகாயகத்‌ குண்ணல்‌,. 








களும்‌ பிரம்மதேவனின்‌ ஆயுதங்களும்‌, பொன்‌-தஇருமகள்‌. 
உவணன்‌-கருடன்‌. 


591, மாறனது அங்கம்‌-மால்கனது அங்கம்‌. கொடு-(எடுத்‌ 
துக்‌) கொண்டு. நடாயினன்‌-போய்விட்டான்‌. கொழுக்து கொண்டு 
எழும்‌ காதல்‌-இளகுதலைக்‌ கொண்டு மிகுகின்ற அன்பு. கொழுந்து 
என்பது இளகுதல்‌ என்ற பொருள்‌ குருதலை, கொழுந்து அன்பு 
செய்தருள்‌ கூரவல்‌ லார்க்கு-மஇழ்நீதன் பு செய்யும்‌” (திருமந்திரம்‌. 
அன்பு செய்வாரை அறிவான்‌ சிவன்‌ 1) அத்தியங்குவடு-௮ஸ்‌ திகிரி. 

502. வரித்தனன்‌-வழிபாடு செய்தான்‌. அலர்ந்த-மலர்நீத 
(விரிவான). பெருங்கடவுள்‌-விகாயஃ£ப்பிரான்‌. 

593. பூன்ற-பூரணமான,. :'பூன்றமாமனத்தன்‌” வாசிட்டம்‌ 
(வைராக்கியப்‌ பிரகரணம்‌) மதிச்சங்கு-அ.றிவைக்‌ கொடுக்கும்‌ 
சங்கு (பாகவதம்‌-துருவன்‌ வரலாற்றில்‌ காண்க), ஈய்ந்தான்‌- 
கொடுத்தான்‌, சுயிலையும்‌ காணி ஈய்ந்தான்‌ (சங்கரவிலாசம்‌, 
பிருங்கி 81). 


சிவாலயச்‌ சருக்க முற்றும்‌. 


ஆகச்‌ சருக்கம்‌ 8க்கு விருத்தம்‌ 595. 


3, ௮ரிஇரு முற்றச்‌ சருக்கம்‌ 


594 ஈதவன்‌ பெறுவலம்‌ புரிவி ராயக னியல்பென்‌ 
சூத மாமுனி தாட்டுணை யாரிடர்‌ தொழுதே 
யாதி யித்தலத்‌ தரிதிரு முற்றமும்‌ பலவென்‌ 
மோதி யுற்றனை யவையுரை யெனமுனி யுரைப்பான்‌, 


த95 முன்ன மேமக பதிகுக னொடுபொரமு யன்மு 
னன்ன நாட்குகன வனயி ராபத மதனைச்‌ 
சன்ன மேபடப்‌ புடைத்தலுங்‌ கரியது தயங்கி 
யுன்னி யேவல மிலரை யானடைந்‌ இன்ன லுற்ஜேன்‌. 


596 என்று துன்புகூர்ர்‌ திப்பெருஞ்‌ காஞ்சியி னிடையே 
யன்று மற்றைய திசைக்கரி யணத்தி னொடளாவி 
நின்று மைக்குவட்‌ டுருவமாய்‌ முகுந்தனை நினைந்து 
நன்று மாதவம்‌ புரிந்தது பற்பல காள்கள்‌. 


597 கரியி னாற்றுறு றவத்தினை மாயவன்‌ காணூஉப்‌ 
பரிவு கூர்தர வேண்டிய தென்னெனப்‌ பகர 
வரிய நீயென தஅுருவுகூர்‌ மலையா யதனுக்‌ 
குரிய நாமமென்‌ பெயர்படப்‌ புரியென வுவந்து. 


598 அனைய இீர்தனன்‌ மாலத்தி கிரியெனும்‌ அப்பேர்‌ 
புனையு மம்மலை: முன்னொரு காளயன்‌ புரத்தில்‌ 
வினைய மாதவர்‌ வரநதுி கலைநதி விசேடச்‌ 
தனையு சாவின ரயன்கங்கை ஈலமெனச்‌ சாற்ற. 





504, என்சூதமாமுனி-என்று கூறிய சூகழுனிவன்‌. தாள்‌ 
துணை-இரண்டு பாதங்கள்‌. ஆரிடர்‌-முனிவர்கள்‌. “துணைமுல்ப்‌ 
போகம்‌ இன்றி ஆரிடர்‌ நிலைமை தன்னை அடைந்தனர்‌', (கந்தபுரா 
ணம்‌-உற்பத்தி காண்டம்‌). 

595. மகபதி-இர்திரன்‌. குகன்‌-முருகன்‌. தியங்கி-கலங்கி, 
வலம்‌ இலைைர-வன்மையில்லாதவரை. 

596. அளாவி-கலந்து பேசி, மைக்குவடு-கரியமலை. முகுந்‌ 
தன்‌-திருமால்‌. 

597. காணூஉ-கண்டு. மலையையாய்‌-மலையை இருப்பிடமாகக்‌ 
கொள்பவனாய்‌. என்‌ பெயர்‌ பட-என்னுடைய பெயர்‌ உண்டாக. 

596. மால்‌ அனையது ஈந்தனன்‌; அம்மலை அத்தி கிரிப்‌ பேர்‌ 


216 காஞ்சிப்‌ புராணம்‌ 


த99 எனையி கழ்ந்தன னயனென காமக்‌ ளிகலித்‌ 
தனிகு லாவினள்‌: சலித்தனள்‌ தவஞ்செயத்‌ தணந்தாள்‌ 
அனைய காலையி னான்முகன்‌ விஇவிதி யாமல்‌ 
நினைவி ஞற்றவங்‌ காசியிற்‌ புரிந்தன னெடுகாள்‌. 


600 புரியு மெல்லையி லுருவிலா மொரழியிந்தப்‌ புரியிற 
பரிம கங்களோ ராயிரஞ்‌ செயிலது பலிக்கு 
மரிய தன்னது காஞ்சியி லொருமக மாஹற்றில்‌ 
விரியு முன்றொறி லென்ற.து ககனத்தின்‌ மீது. 


60] அலரு ளோனது கேட்டன னக்கண மடைந்தா 
னிலகு காஞ்சியின்‌ மயன்‌ றனை அழைத்திப கிரியை 
விலகு சித்திசார்‌ சிற்பம்‌ தகந்தனில்‌ விளங்கு 
மலகி லுத்தர வேதியா யியற்றென வறைந்தான்‌. 


௪: ப வெ படப்பு பயப்பட பய யவை யவை கவனய களைக வைக ளன கண அடாடா, 





பபப பயப்பட பவடய ளை கவையளாரன னன்‌. அக்‌ னா. 


புனையும்‌; அயன்புரத்தில்‌ சத்‌ இயலோகத்தில்‌. வரநதஇி-கங்கை. 
கலைநஇ-சரஸ்வதி நதி. முனிவர்கள்‌ பிரம்மதேவனைக்‌ கங்கை 
உயர்ந்ததா, சரஸ்வதிஈதி உயர்ந்ததா என்று கேட்டனர்‌. பிரமன்‌ 
கங்கையே உயர்ந்தது என்றான்‌. 


[வேறு புராணத்தில்‌,-இருமகள்‌ உயர்ந்தவளா? சரஸ்வதி 
உயர்ந்தவளா? என்று தர்க்ரம்‌ வர்தபோது பிரமன்‌ திருமகள்‌ 
உயர்ந்தவள்‌ என்றான்‌. அதனால்‌ கலைமகள்‌ ஊடல்‌ கொண்டாள்‌ 
என்று கூறும்‌. நிகமாந்ததேசிரரின்‌ மெய்விரத மான்மியம்‌ 
காண்க]. 


599. இகலி - மனம்‌9வெறுத்து. தனிகுலாவினள்‌ - தனியாக 
இருந்து களிப்புற்றாள்‌. பின்பு சலித்தாள்‌. அதன்‌ பின்பு தவம்‌ 
செய்ய நீங்கனாள்‌. தணத்தல்‌-£ங்குதல்‌. விதி-படைப்பு. விதியா 
மல்‌-செய்யாமல்‌. நினைவினால்‌- மானஸமாய. 


600. உருவிலா மொ;3-ஆ3ரயவாணி. காசியில்‌ ஆயிரம்‌ 
அஸ்வமேதயாகம்‌ தரும்‌ பலன்‌ காஞ்சியில்‌ ஒரு அஸ்வமேதயாகத்‌ 
தால்‌ கடைக்ழும்‌ என்று அசரீரி கூறிற்று. உன்தொமில்‌ என்றது 
படைப்புத்‌ தொழிலை. விரியும்‌-சிறப்புறும்‌. 


601. மயன்றனை-அசுரத்தச்சனை. அகந்தனில்‌ சீற்பம்‌ விளங்கும்‌ 
உத்தரவேதி இயற்று என அறைந்தான்‌ என மாற்றுக. உத்தர 
வேஇ-உயர்ந்த யா மேடை. இபகிரி-அத்திகிரி. இபம்‌-யானை, 
அயன்‌, மயன்பால்‌ இபபிரியை உத்தரவேதியாகப்‌ புரிக என்றுன்‌, 


அரிஇருமுற்றச்‌ சருக்கம்‌ 217 


602 ௮ன்ன வண்ணமே யியற்றின மயனய னதிலே 
யன்னி மாயனப்‌ பரிமகம்‌ புரிந்தன னுறலுங 
கன்னி நாமக ணீத்தெனை யிைமகங்‌ கனற்ற 
லென்னி யாயமென்‌ ஒமைந்தனள்‌: சினத்தனள்‌ எழுந்தாள்‌. 


608 வேக மாதி யுருவொடு மருவலும்‌ விண்டு 
தாக மாயய னெம்பொருட்‌ டியன்மகச்‌ தடுக்க 
லாகு மோவென வீரிடை கண்படுத்‌ தகற்ற 
நாக மார்தரப்‌ பின்னரு மருவியம்‌ நதியும்‌, 


604 சினத்து மாநிசித்‌ இமிரம தகன்றிடச்‌ சென்றின்‌ 
றனைத்து மாமொளி விளக்கெனக்‌ காணு மவவயினே 
தனக்கு கேரிலா விளக்கொளி யெனுந்திருத்‌ தானங்‌ 
கனக்கு மந்நதி பின்னரும்‌ விலக்குவான்‌ கருதி, 


605 வெற்ற ரைத்திருக்‌ கோலமா யாவரும்‌ வெஃக 
மூற்ற ரிப்பிரான்‌ கண்படை கொண்டிடு மூங்குப்‌ 
பற்றி னர்க்கருள்‌ கூர்தரு வெஃகையாம்‌ பாங்கர்‌ 
மற்ற தற்குநா ணுறுநதி விலகியே வயங்கும்‌. 


602. மாயனை உன்னிப்‌ பரிமகம்‌ புரிந்தனன்‌. பரிமகம்‌-அஸ்வ 
மேதயாகம்‌. எனைநீத்து- என்னை விலக்கி, எந்ரியாயம்‌-ஏந்த ஓழுங்‌ 
குக்கு உட்பட்டது? மனைவியின்‌ றி வேள்வி செய்யக்கூடாது. 
இராமபிரானும்‌ பிராட்டியின்‌ விக்கிரகத்தை வைத்தே ௮ஸ்வ 
மேத யாகம்‌ புரிந்தான்‌. 

603. வேகமாஈதி-வேகவதி, இந்த நதியின்‌ கம்பீரமான நடை 
யழகை வேதாந்த தே௫ிகர்‌ மெய்விரத மான்மியத்தில்‌ சந்தச்சுவை 
கொஞ்சப்‌ பாடியுள்ளார்‌. தாகமாய்‌- ஆசையாய்‌, *தாகம்புகுந்து 
அண்மித்தாள்கள்‌ தொழும்‌”. (தேவாரம்‌) ஈரிடை-இரண்டிடத்தில்‌. 
நாகம்‌-ஆகாயம்‌. 

604. நிசித்துமிரம்‌-இரவில்‌ வந்த இருட்டு, அவ்வயின்‌-அ௮வ்‌ 
விடத்தில்‌. கனக்கும்‌-பெருக்கெடுக்கின்‌.ற. விலக்குவான்‌-விலக்கும்‌ 
பொருட்டு. பின்னரும்‌-(மூன்றாம்‌ முறையாக) மறுபடியும்‌. 

605. வெறு--அரை--திரு-கோலம்‌. வெற்றரைத்‌ திருக்‌ 
கோலம்‌. (இகம்பரக்‌ கோலம்‌) முற்று அரிப்பிரான்‌ என்று பிரிக்க. 
கண்படைகொள்ளல்‌-உ றங்கல்‌, “கண்படைகொள்ளல்‌ கடல்‌ 
வண்ணன்‌ கைத்தலத்தே” (நாச்சியார்‌, கருப்பூரம்‌). ஊங்கு-உவ்‌ 
விடத்தில்‌, தூரத்தை அவ்விடம்‌ என்றும்‌ பக்கத்தை இவ்விடம்‌ 

88 


218 காஞ்டுப்‌ பூராணம்‌ 


606 ஆய மாநதி யுருவமாங்‌ கலைமக எவள்‌ 
கேய மாமுரை வழங்கினன்‌ மணந்தவ ஸனியம்பத்‌ 
தூய நான்முகன்‌ பரிமகந்‌ துடங்கியே வபையாஞ்்‌ 
சேய வாகுதி புரிந்திடத்‌ தோன்‌ மினன்‌ நிருமால்‌.. 


607 வரதனாகியே தோன்றியம்‌ மலரவர்க்‌ கருளிக்‌ 
கருணை கூர்ந்தனன்‌ முதலுகங்‌ கரியொன்று வேறு 
பரிவின்‌ மற்றைய உலகத்தில்‌ஆ ரா தனை பரிவால்‌ 
யருமை யாலயு தத்திரு மலரினா லாற்றும்‌. 


6(8 நாஞு காளுமவ்‌ வழியருச்‌ சணத்தொழி னடாத்த 
நீள மாரிடைப்‌ போகியே யொருதின நிலாவித்‌ 
தாள தாண்மையிற்‌ றிருமலர்க்‌ கொய்யுமத்‌ தடத்திற்‌ 
காள மார்தரு கிரியுரு வாமொரு கரவு. 











என்றும்‌ இடைப்பகுதியை உவ்விடம்‌ என்றும்‌ குறிப்பது மரபு. 
ஊறு, மாகடம்மாஉற ஊங்குஎலாம்‌” (கம்பன்‌, வரைக்காட்சி 30) 
வெஃகையாம்‌ பாங்கர்‌-திருவெஃகாவின்‌ பக்கத்தில்‌, காணுறு ந.தி. 
வெட்கம்‌ கொண்ட ந.தி, 

606. கலைமகள்‌ அவளை-கலைமகளுக்கு. மணந்தவன்‌-மணம்‌ 
புரிந்தவன்‌ (கணவன்‌). பரிமகம்‌- அஸ்வமேதயாகம்‌. வபை-பசுவின்‌ 
வயிற்றுச்குள்‌ காபியின்‌ பக்கத்தில்‌ இருக்கும்‌ உறுப்பு. மெய்விரத 
மான்மிய உரையாசிரியர்‌, அசுவமேதயாகத்தின்‌ வேதியின்மேல்‌ 
அகச்வரியில்‌ பசுவின்‌ வபையை ஹோ மம்‌ செய்தவுடன்‌... புண்ணிய 
கோடி விமானம்‌ தோன்றிற்று என்று வரைந்துள்ளார்‌. “அன்று 
நயந்த அயமேத மாவேள்வி-பொன்ற உரையணங்கு பூம்புன 
லாய்க்‌-கன்றிவர ஆதி அயனுக்‌ கருள்செய்‌ கணையானான்‌-தாரதை 
அரவணையான்தான்‌”. (மெய்விரதமான்மியம்‌ 13). 

607. முதல்‌உகம்‌, வரதனாகிக்‌ கருணைகூர்ந்தனன்‌. மற்றைய 
யுகத்தினில்‌ வேறு கரி ஒன்று அயுதத்‌ திருமலரினால்‌ ஆராதரனை 
ஆற்றும்‌, அயுதம்‌-பத்தாயிரம்‌. “பொதியவிழ்‌ தெரியலா ற்கு உலகு 
அளிக்கும்‌ நாள்‌ குறை கொள்‌ ஆண்டு அயுதம்‌ சென்‌ றதே: (ரகுவம்‌ 
சம்‌. இருவவதாரப்படலம்‌). 

608 ஆரிடை-கடுமையான வாரி. “ஆரிடை. என்னாய்‌ ட 
அரவஞ்சாய்‌ வந்தக்கால்‌' (குறிஞ்சிக்கலி2). தாளது ஆண்மையில்‌- 
தாலின்‌ வன்மையால்‌. தாளம்‌-கருமை, கரவு-முதலை, *கரவார்‌ 
தடந்தொறும்‌ தாமரைக்கயம்‌ தீவிகை நின்று அலரும்‌”. (இருவாய்‌ 
மொ/பி8 9,9.). 


அரிதிருமுற்றச்‌ சருக்கம்‌ 219 


609 கரிக்க றைப்பெருக்‌ தாளிணைப்‌ பற்றவே கலங்கி 
இரைத்து மூலமே யெனவழி படுகடவுளை யெண்ணாப்‌ 
பிரித்‌ து கேர்பிளி றியற்றிடு காலையெம்‌ பெருமான்‌ 
றரித்த நேமிய னெண்புயத்‌ தொடுமெழுக்‌ தனனால்‌. 


610 எழுந்த தானமெண்‌ புயமெனுக்‌ தானமவ்‌ விடையே 
தொழுந்த கைத்திருப்‌ பெருமண மென்பதுஞ்‌ சொல்வ 
ரழுந்து சரவ ணின்றுசக்‌ கரப்படை யதனாற்‌ 
செழுந்த டத்தினுட்‌ கராவினை யறுத்தனன்‌ சினத்தால்‌, 


61] வனக்க ரிக்கருள்‌ புரிந்தவ னதுசெயும்‌ வழிபா 
டனைத்து மேற்றன னவ்வுக$ துவாபரத்‌ ததன்பாற்‌ 
கனத்த பொன்புரி தந்தவா ராதனைக்‌ காணூஉ 
வெனைத்தென்‌ நற்கரும்‌ பேரருள்‌ புரிந்தன னெம்மான்‌, 


612 இக்க லிப்பெருங்‌ காலையிற்‌ பாந்தளுக்‌ இறைவன்‌ 
தக்க பூசனை புரிகுவ னின்னமு£ தவாமல்‌ 
மிக்க தாமதக்‌ இரியின துண்மை வெவ்வேறு 
புக்க காதைகள்‌ பலபல முடியுமோ புகலில்‌. 








699, கறை-உரல்‌. உரல்‌ போன்ற கால்‌, கறை என்பதற்கு 
இரத்தக்கை) என்றே பழைய உரையாசிரியர்‌ (புறம்‌ 39). உரை 
வழங்கினர்‌. புறநானூற்று உரையாசிரியர்‌, கறையடி என்‌ பதற்கு 
உரல்‌ போலும்‌ அடியென்பாரும்‌ உளர்‌ என்று உரைக்குப்பின்‌ 
குறித்தார்‌. திருமாலை வழிபடும்‌ யானை போர்‌ புரியாது ஆதலின்‌ 
உரல்‌ போன்ற அடி என்பதே பொருந்தும்‌ என்க. எண்ணா- 
எண்ணி. பிரித்து-மற்றைய தெய்வங்களின்‌ நின்றும்‌ வேறு 
படுத்தி, ப ப 


610. இருமால்‌ எட்டுக்‌ கரங்கஞடன்‌ வந்ததால்‌ அவ்விடம்‌ 
எண்புயம்‌ என்னும்‌ பெயரைப்‌ பெறும்‌. (திருவட்ட புயகரம்‌). 
அவண்‌ நின்று-அவ்விடத்திலே நின்று. கரர-ழு தலை. 5 


611. வனக்‌ கரி-காட்டு யான. துவாபரத்து அதன்பால்‌- 
துவரபர யுகத்துக்குப்‌ பிறகு. பொன்‌ -பிரஹஸ்பது. எனைத்து- 
எவ்வளவு. காணாஉ-கண்டு செய்யூ என்னும்‌ வாய்பாட்டு 
வினை எச்சம்‌. 


612. பாந்தள்‌-பாம்பு, இறைவன்‌-ஆதிசேடன்‌. இன்னமும்‌ 
பார்களுக்கு இறைவன்‌ தவாமல்‌ பூசனை புரிகுவன்‌ எனக்‌ கூட்டுக 


220 காஞ்சிப்‌ புராணம்‌ 


இருப்பெருமணம்‌-பச்‌ை சவர்ணர்‌. 
வேறு 
619 பொங்கு பாற்கடல்‌ போக புரத்திடைப்‌ 
பங்க யாசனை யும்பரச்‌ தாமனு 
மங்கு மந்தண மாகவி ருப்புமித்‌ 
துங்க மாக்கதை யொன்றரி சொல்லுவான்‌. 


674 அளு நாயகி தன்ன யரன்பசுங்‌ 
காள மேனியை யென்று கமழறவன்‌ 
னாள தாமென காணுக்‌ கொடுதவச்‌ 
சூளி லைம்பொற்‌ சோதி திகழ்ந்துளாள்‌. 


675 என்ன மாயனை யிந்திரை நோக்கியே 
மன்ன நீயுமம்‌ மாதம்‌ பிரானது 
சன்னி தான வுவகை தனதருள்‌ 
மன்னி நீலமுன்‌ மேனிக்கு மாகுமோ. 


616 என்ற காலைத்‌ இருவை பிகலியே 
சென்று மாயன்‌ றிருககர்க்‌ காஞ்சியி 
லன்று மேவி யரிய வகமதங்‌ 
கொன்று சீர்ப்பச்சை வண்ணமென்‌ றோங்குமால்‌. 





தவாமல்‌-சவருமல்‌. மதக்கிரி-ஹஸ்‌இகிரி. புகலில்‌-முற்றும்‌ கூறத்‌ 
தொடங்கினால்‌. 

6183. பங்கயாசனை-தாமரையை இருப்பிடமாகக்‌ கொண்ட 
இலக்குமி. மந்தணம்‌-இரக?யம்‌ (தனி) துங்கம்‌-மேலான. 


614. ஆளம்‌ நாயூ.உமாதேவி. “அண்ணல்‌ பாகத்தினை 
ஆளும்‌ நாயக்‌ என்று பெரிய புராணம்‌ பேசும்‌. காளமேணியை- 
கரிய நிறத்தைப்‌ பெற்றுள்ளாய்‌. கழற-இடித்துக்‌ கூ.ற. அன்னாள்‌ 
௮.து ஆம்‌ எனப்‌ பிரிக்க. ஆம்‌-உண்மையாகும்‌. தவச்சூளினால்‌- 
பெரிய சபதத்தால்‌. பொற்சோதஇ-தங்கத்தின்‌ ஒளி. 

615. இந்திரை-இலக்குமி, நீயும்‌ அந்தத்‌ தம்பிரானுடைய 
இருவருள்‌ பெற்றுளாய்‌. நீலகிறம்‌ உன்மேனிக்குப்‌ பொருந்துமோ 
என்றாள்‌. தம்பிரான்‌-சிவபிரான்‌. “தம்பிரான்‌ தோமனார்‌ நம்பி 
என்றாள்‌' (பெரிய-தடுத்தாட்‌ கொண்ட 171), அருள்மன்னீ-திரு 
வருள்‌ பதிந்து, ஆகுமோ-பொருந்துமா. 


616. இகலி-புலந்து. இகலின்‌ இகந்தானை' (பரிபரட்டு-9) 


அரிதிருமுற்றச்‌ சருக்கம்‌ 241 


61? மேவி யவ்விடை வீரட்ட காசத்துத்‌ 
தாவினே மித்தடங்‌ கண்டு மூழ்கியே 
பூவ தான வயுதப்‌ புவனச 
மாவி யான வரடிக்‌ காற்றினான்‌. 


616 ஆய நன்மையி லம்பவ ளத்துரு 
மேயி னானாவ்‌ விடன_ து மேன்மையே 
பாய சேய பவளவண்‌ ணத்தலம்‌ 
மாய னத்திரு மான்றனை கோக்கியே. 


619 நீல மாவணம்‌ நீயும்‌ பெறுகெனக்‌ 
கால மன்னதிற்‌ காளிய தாயினள்‌ 
மால வற்சினைஇ மாதவ ளெய்தினாள்‌ 
சில மான பிரளைய சித்‌ இனை, 


620 காம பீடக்‌ கனக பராபரஞ்‌ 
சேம மாகி நீஇச்சிவை பூரண 
மாமி யோக மனுவினு அுத்தினள்‌ 
வாம வம்பையும்‌ வந்துமுன்‌ னின்றனள்‌. 





அகம்‌ மதம்‌ கொள்று-உள்ளத்தில்‌ இருக்கும்‌ செருக்கை அழித்து. 
பச்சை வண்ணம்‌ என்று-பச்சை வண்ணப்‌ பெருமாள்‌ என்று. 


617. தாவில்‌-குற்றம்‌ இல்லாத. கேமித்தடம்‌-சக்கரதரத்தம்‌, 
அயுதப்‌ புவனசம்‌-பத்தாயிரம்‌ தாமரைப்பூ. புவனத்தில்‌ (தண்ணீ 
ரில்‌ தோன்றுவதால்‌ தாமரையைப்‌ புவனசம்‌ என்றார்‌ ஆசிரியர்‌. 
ஆம்‌.நினான்‌-௮ர்ப்பணித்தான்‌. 


616. அ௮ம்பவளத்துரு மேயினான்‌-௮மகய பவள நிறம்‌ பெற்‌ 
முன்‌. இடத்தின்‌ சிறப்பே அதற்குக்‌ காரணம்‌ ஆகும்‌. சேய 
பவளம்‌-சிவந்த பவளம்‌. அவ்விடம்‌ பவள வண்ணத்தலம்‌ ஆயிற்று. 
இருமான்‌- இலக்குமி, 


619. திருமால்‌ திருமககச்‌ காளியாகக்‌ (கரிய நிறம்‌ பெறும்‌ 
படி) கூறினார்‌. சனைஇ-கோபித்து, பிரகையசித்து-காஞ்சிபுரத்தில்‌ 
உள்ள தலம்‌. பிரளய காலத்தும்‌ அழியாது வெற்றிபெற்றதால்‌ 
பிரளயசித்து என்னும்‌ பெயர்‌ பெற்றது. இந்திரசித்து என்ற 
பெயர்‌ மேகநாதன்‌ பெற்றதைக்‌ ரது. 


620. கனக பராபர காமபீடம்‌ நிறீஇவை மனுவை நிறுத்தி 
ள்‌-தங்கத்தால்‌ மிகவுயர்ந்த காமபீடத்தை நிறுத்திப்‌ ப ராசத்தி 


222 காஞ்சுப்‌ புராணம்‌ 


621 ஏது வேண்டிய தென்றலும்‌ பங்கய 
மாது தன்னுறு காளிய மாய்க்திட 
ஈதி யெற்றென ளெம்பெரு மாட்டியுங 
காத லாஇக்‌ கூந்தருள்‌ செய்குவாள்‌. 


6.22 கரிய சாந்தெனச்‌ காளமுன்‌ மேனியிற்‌ 
பிரிவ தாகப்‌ பிரிந்த யாவரே 
பரிவ தாகிய ணிபவனர்‌ பாவையுன்‌ 
னருள்கு லாவுக வென்றன என்றரோ. 


629 ஈய காலை யரியிவ ணெய்தியே 
மாய மாக மறைந்தன ஸிற்புழித்‌ 
இய கள்வரிற்‌ சேர்ந்தனை யென்றனள்‌ 
தூய வம்பிகை சொற்றிடங்‌ கள்வராம்‌. 


624 


ஸி. 


பரவி மாலப்‌ பரைதனை யேத்தலும்‌ 
பொருக லாதொரு பூதமிப்‌ பாங்கரிற்‌ 
றரும நீதி தடைசெய்து வைகுமா 
லரிது நீயதனாற்ற லகற்றென. 





யின்‌ மந்திரத்தைத்‌ தஇயானித்தாள்‌. வாமஅம்பை-சிவபிரானின்‌ 
இடப்பக்கம்‌ இருக்கும்‌ உமையம்மை. 





621. காளியம்‌-கரியகிறம்‌. மாய்ந்திட-மறைய. க ளிறுமாய்‌ 
செந்நெல்‌: (சிந்தாமணி) ஈதி-கொடு. காதல்‌-அன்‌ பு. 

629. கரியசந்தனம்‌ (குளிக்கும்‌ போது) எளிதாக நீங்குவது 
போல்‌ திருமகளின்‌ கரிய நிறம்‌ போயிற்று. அருள்‌ - இருவருள்‌. 

625. ஈய-கொடுக்க. அ௮ரி-திருமால்‌. இவண்‌-பிரளய. சித்து 
என்னும்‌ இவ்விடத்தை, மறைந்தனன்‌ நிற்புமி-மமைந்து நிற்கும்‌ 
இடத்தில்‌. கள்வரின்‌-கள்வரோடு ஒருவராக. ஆகலின்‌ அவ்வீடத்‌ 
இல்‌ உள்ள பெருமாளுக்குக்‌ கள்வர்‌ என்று பெயர்‌ வந்தது, “புள்‌ 
வாய்‌ பிளந்த புயலே உனைக்கச்க்‌-கள்வா என்று ஓதுவது என்‌ 
கண்டு'. (நாற்றெட்டுத்திருப்பதியந்தா த) 

624. பரை-பராசக்தி. பொருகலாது-போர்‌ செய்யாமல்‌: 
பரங்கர்‌-பக்கம்‌, வைகும்‌- உள்ளது. ௮கற்.று-விலக்கு. 


அரிதஇருமுற்றச்‌ சருக்கம 223 


625 பஞ்ச தீர்த்திகைப்‌ பாங்கரப்‌ பூதம்‌ 
தஞ்ச வஞ்சிற்‌ றதன்வலி குன்‌. றியே 
யெஞ்ச நின்று மிருந்துங்‌ கடக்‌ துமே 
விஞ்சி டாது விலக்கிய காலையில்‌. 


626 அன்று பூத மரற்றி வணங்கியே 
யின்று நீவர மீவதொன்‌ றுண்டெனா 
நன்று சீவன்‌ னரபெலி யாண்டினுக்‌ 
கொன்று வேண்டுமென்‌ றுன்னி யிரந்ததால்‌. 


62? அன்ன தான வரமளித்‌ தான்பினை 
முன்னு தானமம்‌ குவிட மாகுமா 
லின்னு மோர்திரு முற்றமி சைக்குவன்‌ 
கன்னி நீரெங்குங்‌ கொள்ளுமோர்‌ கற்பத்தில்‌. 


628 மீர்ப்பெ ர௬ஞ்சல திக்குணி மிர்ந்திடும்‌ 
பார்ப்ப னத்திரு மார்க்கண்டர்‌ பான்மையால்‌ 
ஆர்ப்ப னத்தி லரியவர்க்‌ கண்‌ ணு.றீஇச்‌ 
சர்ப்ப வொன்று தெளிதரக்‌ கூறிடும்‌. 








வெட்டப்‌ பப்ப 


625. பஞ்சதீர்த்தம்‌- சகோதர தீர்த்தம்‌. நின்றும்‌, இருந்தும்‌, 
இடந்தும்‌, விலக்க காலையில்‌ அதன்‌ வலிகுன்‌ றி தஞ்ச, அஞ்சிற்று 


வனை ம வெய்வைய ககக 


எனக்கூட்டுக. திருமால்‌ மூன்று வகையான கோலங்கள்‌ மேற்‌ 
கொண்டான்‌. அதனால்‌ பூதத்தின்‌ வலிமை சிறிதாகக்‌ குறைந்தது. 
தஞ்ச-சிறியதாக. 


626. நரபலி-மனிதனைப்‌ பலியிடுதல்‌, இரந்தது-வேண்டிக்‌ 
கொண்டது. 

627. தானம்‌ மூன்று-மூன்‌ மிடம்‌, நின்றது எந்தை' என்று 
தொடங்கும்‌ திருச்சந்த விருத்தப்‌ பாடலைக்‌ கருதுக. முற்றம்‌- 
கோவில்‌. சன்னிநீர்‌-அழியாத தண்ணீர்‌. கற்பத்தில்‌.யுகழுடிவில்‌, 

629, சலதிக்குள்‌-கடலின்‌ கண்ணே. பார்ப்பனத்‌ இருமார்க்‌ 
கண்டா்‌-அந்தணராகிய மார்க்கண்டர்‌. பன்னத்தில்‌ (ஆல்‌) இலை 
யில்‌. பர்ணம்‌ என்ற வடசொல்‌ பன்னம்‌ என்று இரிந்து வந்தது. 
அரியவர்க்கண்ணு ரீ.இ-திருமாலைக்‌ கண்டு. சிர்ப்ப-சிறப்படைய, 


224 காஞ்சுப்‌ புராணம்‌ 


629 ௮கிலம்‌ யாவு முனதுரு வையமு றி 
பகுதி யெங்ஙனம்‌ பற்பல வாருயிர்த்‌ 
தொகுதி யெவ்வயிற்‌ சொல்லுதி யென்றலுக்‌ 
தகுதி யாகமால்‌ சாற்றுதன்‌ மேயினான்‌. 


680 அன்ன ஈம்ம தகட்டிடைப்‌ பாரெனப்‌ 
பன்னு நாரதர்‌ பருவதர்‌ மாபெலி 
யென்னு மன்பரை வஞ்சனை யேசெய்து 
புன்மை சேரப்‌ புணர்த்திய வஞ்சம்போல்‌. 


691 ஈச னன்பனா மென்னையும்‌ வஞ்சனப்‌ 
பூசல்‌ செய்யப்‌ பொருந்‌ துவ தன்றெனா 
வீசி நீத்ததின்‌ மேலெழு மாங்கவண்‌ 
ஆசை யாற்றிருக்‌ காஞ்சி யடைந்தனன்‌. 


682 அந்த வெல்லையின்‌ மாயனு மவ்வி 
வந்து காஞ்சியி லன்பரை வஞ்சனப்‌ 
புந்தி யாரப்‌ புரிந்தது தஇர்தர 
வெந்தை யார்தமை யேத்தினன்‌ மேன்மையால்‌. 


6838 கள்ள மான கருத்தொழிச்‌ தன்பினா 
லுள்கு வாருளத்‌ தானென வுற்றனன்‌ 
றள்ளருஞ்‌ சந்திர கண்டத்‌ தாமொன்‌ 
றுள்ள வாறது கேண்மி னுரைக்குவன்‌. 





629. அூலம்‌ யாவும்‌-உலகம்‌ எல்லாம்‌. உனதுஉரு-உனக்குத்‌ 
இருமேனி. எவ்வயின்‌-எவ்விடத்தில்‌ உள்ளது. 

680-631. அகட்டிடை-வயிற்றில்‌. என-என்று திருமால்கூற. 
மார்க்கண்டர்‌ திருமாலை நோக்கிப்‌ பருவதர்‌, நாரதர்‌, மகாபலி, 
முதலானவரை வஞ்சித்த.துபோல என்னை வஞ்சிக்காதகே என்று 
கூறிப்‌ பிரளயத்‌ தண்ணீரை வீட்டு விட்டுக்‌ காஞ்சிபுரத்தை 
அடைந்தார்‌. நீத்தம்‌.பிரளய வெள்ளம்‌. 

திருமால்‌, பருவதர்‌, நாரதர்‌ என்ற இருமுனிவர்கள்ையும்‌ 
குரங்கு முகம்‌ பெறச்செய்து, அவர்களின்‌ சாபம்‌ பெற்றனர்‌ என்று 
சில புராணங்கள்‌ கூறும்‌. 

632. அ௮ன்பரை-மார்க்கண்டேயரை. புரிந்தது-செய்த பாவம்‌. 


633. உள்குவார்‌-ரினப்பவர்‌. என-என்று உலகம்‌ கூற. 


அரிஇருமுற்றச்‌ சருக்கம்‌ 225 


694 விண்ணு சோர்முனம்‌ வேலை கடைந்துழி 
யுண்ணி லாவுகரள முருத்தெழத்‌ 
துண்ணெ னாவயர்ந்‌ தார்சுர ரானவ 
ரண்ணல்‌ மாயனு மஞ்சலெனாகிறீஇ. 


655 வருக ராளம்‌ தடைசெய மற்றது 
பெருகு சீற்றத்துப்‌ பேரமல்‌ கான்றெழ 
வுருகி வெண்சுதை போலுமொ ளியுருக்‌ 
கருகு கண்ணணிக்‌ காஞ்சியி லுற்றுளான்‌. 


686 உற்ற காலையி லுற்ற வருக்கருள்‌ 
பெற்ற மேவுபி ரான்றனி மாநிழறி 
கொற்ற வன்னருள்‌ கூர்ந்து வரவழைத்‌ 
துற்ற மின்றி யருகு நிறுவியே. 


637 எரிவி ராவு கரளத்‌ திடர்விடப்‌ 
பரிவு கூர்ந்து படர்சடை மீதணி 
சொரிரி லாத்திங்கட்‌ டுண்டத்தை வாங்கியே 
யரிப ராவுசி ரத்தில ணிந்தனன்‌. 





உற்றனன்‌-காட்சிதக்தான்‌. சந்திரகண்டத்தானம்‌-நிலாத்திங்கள்‌ 
துண்டம்‌. 
684. வேலை-கடல்‌. கரளம்‌-விஷம்‌. அஞ்சல்‌-பயப்படாதே. 


(ஒருமை பன்மை மயக்கம்‌.) அஞ்சலிர்‌ நீரெனா என்பது தவறுபட 
எழுதப்பட்டது போலும்‌. 


635. சி,ம்றத்து-கோபத்துடன்‌. அழல்கான்று-வெப்பத்தை 
வெளிப்படுத்து. வெண்சுதை போலும்‌-வெண்மையான அழுதம்‌ 
போன்ற. உரு கருகு-உருவம்‌ கருகிய. 


636” பெற்றம்‌ மேவும்பிரான்‌-எருத்து வாகனத்தில்‌ வரும்‌ 
சிவபிரான்‌. அற்றம்‌ இன்றி-௮அவமானம்‌ இல்லாதபடி. அற்றம்‌ 
மறைக்கும்‌ பெருமை' என்ற குறஸாக்‌ கருதுக. 


687- கரளத்து இடர்‌-விஷத்தால்‌ வந்த துன்பம்‌. படர்சடை 
விரிந்தசடை. நிலாத்திங்கள்‌ துண்டம்‌-பிறைச்சச்திரன்‌, 


58 


டு ்‌ 
226 காஞுப பராணம 


வேறு 
(88 அத்தகைய பனிப்‌:/மஹையையரைித லாலே 
யாலவிட வெப்பமெலாம க-ரறு தூய 
சித்தமொரு மித்தனக மாகி யெ ஏறு 
இருவேகாம்‌ பரத்திறைவம்‌ திருவோ லக்கம்‌ 
பத்திமையிற்‌ சேவிம்‌ துத்‌ திருமுன்‌ னின்றுன்‌ 
பரந்தாமன்‌ அன்றுமுதற்‌ பலிப்ப தாக 
நித்தலுழுத்‌ தமத்திருமாமம்‌ தானே கச்சி 
நிலாத்்‌இங்கட்‌ ஓண்டந்தெம்‌ பெருமா னானான்‌, 


ஊரகம்‌ 
வேறு 


(39 மற்ற நூரக மாபெலி யவுணஞம்‌ வலியோன்‌ 
கற்ற பேர்புகழ்க்‌ காஞ்சியின்‌ மகம்புரி கால்‌ 
கற்றி யேமக வான்முக லிமையவர்‌ அுயர்கூர்கீ 
துற்றனான்புரி யேவலே யாற்றின ர௬ுழக்தார்‌. 


640 மாய வன்னது காண்டலு மவன்முனம்‌ பனவ 
ஞாயி னன்னவற்‌ ஞாழ்ச்சிசெய்‌ திடவர வறிக்கு 
தூய னாம்புகர்‌ மன்னனைப்‌ பிரித்திவன்‌ சூழ்ச்சி 
மேய மாலிதற்‌ கிரங்கடே லென்றனன்‌ விளங்க, 


641 தெள்ளி தாயவத்‌ திருவிஞ யகனுமெற்‌ சேர்ந்து 
கள்ள மாயிரக்‌ கப்பெறி லீவதே கடனென்‌ 
றுள்வி ஒன்றவப்‌ பேறுவே றோவென வுணர்நீதான்‌ 
வள்ளி யோரெனப்‌ பெறுவஇங்‌ கெளியதோ மதிக்கில்‌. 








698. ஆலவிடவெப்பம்‌ - ௮லஹால விஷத்தின்‌ வெம்மை, 
_ ஆனலமாதி- தூய்மையாய்‌. “8ரகத்தாய்‌! கெடுவரையின்‌ உச்சி 
மேலாய்‌: மிலாத்திங்கள்‌ ஏண்டத்தாய்‌' என்று பெரியதிருமொழி 
பாரும்‌. . 
699. மற்றது ஊரகம்‌ என்று பிரி 
இந்திரன்‌. உழந்ழார்‌- சலர்மதார்‌. 
010. அவன்மனம்‌-மகாபலியின்‌ எதிரில்‌ பன வன்‌- பிரா 
ணன்‌. அவற்‌ சூச்சி செய்தஇடப்‌ பனவன்‌ ஆயினன்‌. வரவு- 
வருமை. புர்‌-ஜக்மிரன்‌. பிரித்து தனியே அழைத்து. சூழ்ச்சி- 
வஷஜ்சம்‌. இரங்கி?டல்‌- 2 ரக்கம்கொள்ளாதே. 
011, எற்?ர்ந்து- என்னை அடைந்து. இரக்கப்பெபறில்‌- 


ர்க, மகம்‌-யாமம்‌. மசவான்‌- 


௮ரிதருமுற்றச்‌ சருக்கம்‌ ச87 


042 முகுத்த மன்னதில்‌ யான்றவம்‌ புரியமூ வடி மண்‌ 
பகுத்து நல்குதி யென்றனன்‌ பனவனப்‌ படியே 
யகத்து ஈல்லரு ளெய்தியே யீந்தன னவுணன்‌ 
மகத்து வாகியே வளர்க்‌ துமண்‌ ணளந்தனன்‌ மாயோன்‌. 


648 அத்த லக்தனிற்‌ பாந்தளுக்‌ கரசனு மருச்சித்‌ 
துத்த மப்பெரு ஞானமா மியாவையு முணர்க்தான்‌ 
மெய்த்து பாடக மென்றொரு தலமது விரிக்கிற்‌ 
புத்தி யால்மிகு விசயனப்‌ பாரதப்‌ போரில்‌. 


644 அரி ருப்பதக்‌ கடகமாம்‌ பாடக மவையே 
யிருகையிற்‌ பிடித்தெம ரையான்கொல்‌ செய்தற்‌ இசையேன்‌ 
கருணை யுற்றரு ளென்று முண்மைநாற்‌ கருத்தைத்‌ 
தெருளு அுத்திமா லிருந்திடு தலமது செப்பின்‌. 


சக்இபேதங்கள்‌ 
645 இன்ன மெண்ணில வரிதரு முற்றமங்‌ கெவரே 
பன்ன வல்லவர்‌: காளிகோட்‌ படங்களும்‌ பலவால 
சன்னி யானதெக்‌ சணாசல பானி காஞ்சி 
மன்னி வாசினி ஈர்த்திமா மதியெனும்‌ வல்லி. 


. 
பெட்ட ட” ட பபப ப ப ட ப ப பபப ப ்வயயயயய்வையவையய ய வவ அவையவை. 


ட தலம்‌ படல ட்ட ட அப்பம்‌ கடன்‌ 
யாசிக்கும்‌ பாக்கியம்‌ கிடைத்தால்‌. கடன்‌- படமை, வப்பேறு- 
தவத்தின்‌ பபன்‌. எவிய32தார-சலபாமா, வேற்றுப்பெொருள்வைப 
1. 

642. முகுத்தம்‌ முகூர்த்தம்‌, (ஒன்ரரை மணி கேரம்‌) 
அவுணன்‌-மகாபலி. மாத்துவாய்‌-பெரியவடிவம்‌ உடையவனாய. 
இவ்வரலாற்றைக்‌ கம்பன்‌ பாலகாண்டத்தில சுவைடிரம்பப பாடி 
யுள்ள திறம்‌ கண்டு மகிந்‌ 


643. பாந்தவஷக்கு அரசன்‌-அதிசடன்‌. ஞானமாம்‌ யாவை 
யும்‌-௮அறிய கேண்டிய யாவர்ஷையும்‌. 


644, பதக்கடலம்‌-பாகதுத்தில்‌ அணியும்‌ வீரக்கழல்‌. பாத 
கடகம்‌ என்பதே பாடகம்‌ என்று வக்தது என்று அறிந்த ஆசிரியர்‌, 
பதக்கடகமாம்‌ பாடகம்‌ என்றார்‌. எமரை-எம்‌. உறவினரை, 
உண்மை நூல்‌ கருத்தை- உண்மையான உபறிஃடதத்தின்‌ 
எண்ணத்தை. தெருஞஷறுத்தி-செவிவாகக்கூறி- பசவத்திதையைச்‌ 
சைவசித்தாந்திகள்‌ உடன்‌ படார்‌. அனால்‌ காரிக்கண்‌ ணுடை 
வள்ளல்‌ மரபினர்‌ இதையைப்‌ போற்றிப்‌ பரவுர்‌. அம்மரபில்‌ 
வந்த சிவஞான வள்ளலார்‌, “அருச்சுனர்க்காக அஸ்ரிடை இருக 
தாங்கு-உணர்மெய்ஞ்ஞானம்‌ உரைத்தவன்‌ எவனோ அவன 
பிரமம்‌ என்றறிமனனே' என்று கூறினர்‌. (வள்ளலார்‌ சாத்தி 
ரம்‌ சத்தியஞானபோதம்‌, இரண்டாம்‌ காண்டம்‌. 6) 


ப 
7) 


645 திருமுற்றம்‌-திருக்கோவில்‌, கர௨£2 சரட்டம்‌-காளியிவ்‌ 


228 காஞ்சிப்‌ புராணம்‌ 


வேறு 
046 பெருங்கருப்பத்‌ தானவ), கூவ லாளி, 
பிரளையமக்‌ தாளிபிட்டா புரத்தி, தோன்‌ றிக்‌ 
கருங்கிரணக்‌ கோடிடமா ரனையே, யம்.பி 
காபுரத்தி, கம்பகம்பா டிக்கங்‌ காளி, 
மருங்குசிந்து தடத்துறைவா எசுகலயோ ற்காரி 
மன்னியகா யாப்புளி, பின்‌ மற்றும்‌ பன்னி 
லொருங்குபட வளவுபடாப்‌ பத்திர காளி 
யொளிதருமங்‌ குசந்தனிலுற்‌ பவித்த மாதா. 


8.4? சிறப்படைய பலபலதெய்‌ வப்பா லானோர்‌ 
திகழ்ந்தபெரும்‌ இருக்தகளியும்‌ தெளிந்த வேகு 
மறைப்புமம்பா மருகர்புத்தரி டங்களி யாவும்‌ 
வகருத்துரைக்கில்‌ அளவு படர வன்மைத்‌ தாகு 
முறுப்புளயோ கச்தரும மருத்த முற்றி 
யருத்திரமே யனாஇச சாங்க மற்று மூண்மை 
நிறுத்திடுமா ரியமெனவெண்‌ பீட. மேவு 
நிமலையுருப்‌ பதிப்பெருமை நிகழ்த்தற்‌ பா.ற்றோ. 





கோவில்‌. தட்சணாசலவாசினி, காஞ்சிவாசிணி, கீர்த்துமது என்‌ 
பவை காளியின்‌ பெயர்‌. கீர்த்திமாமதி, (மா. ௮சை) புத்திமர 
சேனன்‌” என்று இருத்தக்கதேவர்‌ பாடினார்‌. (சிந்தா, 2249) 
நச்சர்‌ அங்குக்‌ கூறிய விளக்கம்‌ காண்க. 

646. இப்பாடல்‌ சக்திபேதங்ககாக்‌ கூறுகின்றன. பெயர்கள்‌ 
புலப்படவில்லை. ஒருவாறு அனுமானித்து வரைகிறேன்‌. பிழை 
இருப்பின்‌ பராசக்தி மன்னிக்க. 1. கர்ப்பஸ்தானவாசி, 2. கூவல்‌ 
ஆளி, 3. பிரளயமந்தாளீி, 4. பிட்டாபுரத்தி, 5 அம்பிசாபு ரத்தி, 
6. கம்பகம்‌ பாடி, 7. கங்காளி, %. சிந்‌ துவாசினி. மற்றவை ஆய்க. 

647. இருத்தளி-கோவில்‌. வேதமறை-வேதத்தின்‌ முடிவில்‌ 
இருக்கும்‌ உபநிடதம்‌ ((வேதத்துமறை ம: என்னும்‌ பரிபாடறி 
பகுதிக்குப்‌ பரிமேழலகர்‌ வரைந்த உரையைக்‌ காண்க) புறம்பாம்‌- 
அன்னியமாகிய. அருகர்‌, புத்தர்‌ இடங்கள்‌ அளவுபடா. 

எட்டுப்‌ பீடங்கள்‌ பேசப்பட்டுள்ளன. 1. யோகபீடம்‌, 2. தர்‌.ம 
பீடம்‌, 3. அர்த்த பீடம்‌, 4, ருத்ர பீடம்‌, 53 அனாதிபீடம்‌, 
6. சசாங்கபீடம்‌ (சசாங்களன்‌-சந்திரன்‌), 7. சத்திய பீடம்‌. 8. அரிய 
பீடம்‌ நிறுத்திடும்‌ என்ற அடைமொழியை ஆரிய பிடத்திற்குச்‌ 
சேர்க்க. நரிமலை-பராசத்தி, 


அரிதிருமுற்றச்‌ சருக்கம்‌ முற்றும்‌. 
ஆகச்சருக்கம்‌ க்கு விருத்தம்‌ 647 





உ 
4, இர்த்தச்‌ சருக்கம்‌ 


646 ஆதியிலே காஞ்சியிடத்‌ தாலயத்தின்‌ 

பெருமையெலா மறிய வேதன்‌ 

மாதவராஞ்‌ சனகாதி யவர்க்குவிரித்‌ 
தேயுரைத்தான்‌; மதியி லாதேன்‌ 

ஏதறிவேன்‌ யானறிந்த வாறுரைத்தேன்‌: 
எனச்சூத ரியம்ப மிக்க 

காதலுடன்‌ வனமலர்த்தா ளிணைபரவி 
முனிவருளங்‌ கசிந்து சொல்வார்‌. 


649 மறைதெரிந்த வியாதமுனி புராதனமா 

மெவயையுமுன்பால்‌ வைத்தான்‌ நீயம்‌ 

முறைதெரிந்தெம்‌ பாலிரங்கி யுரைத்தணனையால்‌ 
அதிலறிவு முதிர்ந்தேம்‌: உய்நீதேம்‌: 

இறைதெரிந்த காஞ்சிதனிற்‌ நீர்த்தவிசே 
டங்களுண்டென்‌ றிசைத்தா யுண்மைத்‌ 

துறைதெரிந்தங்‌ கதுவினவுங்‌ காதலுளோ 
மெனமுனியுஞ்‌ சொல்வ தானான்‌. 


வேறு 
650 விஞ்சிய காஞ்சி மூதூர்‌ வியன்பெறு மெல்லைவட்ட 
மஞ்சு யோசனையின்‌ பாலென்‌ றறைந்திடும்‌ புராணம்‌ யாவும்‌ 
தஞ்ச மாயதன்பா லின்பர்‌ தங்கிடு முதக மெல்லாம்‌ 
கஞ்சமார்‌ களத்தான்‌ சூடு காரமே யுண்மையாகும்‌. 





646. வேதன்‌-பிரமன்‌. வனமலர்‌-தாமரை. வனம்‌-தண்ணீர்‌. 
(வானே வளியே வயங்கெரியே வனமே மண்ணே யிவ்வைகந்தின்‌ 
உளனே”-(பாகவதம்‌. 4ஆம்‌ கந்தம்‌. 861). வனத்தில்‌ தோன்றிய 
தால்‌ வனசம்‌ என்று பெயர்‌ பெறும்‌. 

619, புராதனம்‌-பமமை (புராணம்‌). இறை-கடவுள்‌. தெரிந்த- 
தான்‌ தங்குவதற்கு ஏற்ற இடம்‌ என்று தெரிது கொண்ட. வின 
வும்‌ காதல்‌-கேட்கும்‌ விருப்பம்‌. 


650, வட்டம்‌-பிரதேசம்‌. யோசனை-நான்கு கூப்பிடு தூரம்‌ 


280 காஞ்சிப்‌ புராணம்‌ 


051 ஆயினு முமையாள்‌ வைகு மற்புத 

பராப ரத்தின்‌ 

வாயொரு பொய்கை பஞ்ச 
இர்த்திகை யெனும்பேர்‌ மன்னுக 

தாயது: புராதனத்திற்‌ 
சுதையின துருவ மாக 

மேயது; பரமா னந்த 
வெள்ளமே யந்த வெள்ளம்‌, 


652 அரனிடை யகலா நாரா 
யணரகி லங்கள்‌ யாவு 
மருவியே நிறையா நின்ற 
வாசுதே வப்பி ரானார்‌ 
பெரியபா லாழிமேவு 
பிரத்தியம னெனப்பே ர௬ுள்ளார்‌ 
குருவரன்‌ உருத்த ராய்வை 
அண்டத்தில்‌ உறையும்‌ அண்ணல்‌. 








கொண்டது. 2 /2ப்‌ புகை என்று நிரண்டுகள்‌ குறிக்கும்‌. புகை 
தெரியும்‌ தூரத்ஜைப்‌ புகை என்றனர்‌ போலும்‌. உதகம்‌-தண்ணீர்‌, 
சூடும்‌ நாரம்‌-தலையில்‌ அணிந்து ரங்மை, அங்கு உள்ள தண்ணீர்‌ 
யாவும்‌ கங்கையே. 

651. பராபரத்தின்‌ வ.ய்‌-காமகோட்டத்தில்‌. புராதனத்தில்‌- 
பழங்காலத்தில்‌. சுதை-அமுதம்‌. வெள்ளம்‌-தீர்த்தம்‌. ஓடும்‌ புன 
லயே தமிழர்‌ வெள்ளம்‌ என்பர்‌, மலயாளிகள்‌ எல்லாப்‌ புனலை 
யும்‌ வெள்ளம்‌ என்பர்‌. இங்கு கற்கும்‌ புனலை (பெரய்கையை) 
வெள்ளம்‌ என்றது பு. துமை. 

652. வாசுதேவர்‌ என்ற சொல்லின்‌ பொரும்‌ யரவும்‌ 
மருவியேரின்ற என்னும்‌ அடைமொமி விளக்குகின்றது. பாற்கட 
லில்‌ உள்ள பிரானைப்‌ பிரதியும்னன்‌ என்று குறிக்கிறார்‌, பொன்கட்‌ 
பச்சை என்று பரிபாடல்‌ கு௰ிக்கும்‌. குருவரன்‌-உருத்தராய்‌-ஆசார்‌ 
யர்களஞுக்குள்‌ மேலான வடிவம்‌ உடையவராய்‌. திருமாலைத்‌ காயு 
மானவர்‌. *விஷ்ணுவடிவான ஞானகுருவே' என்பர்‌, (கருணாகரக்‌ 
கடவுள்‌ 3). 


இர்த்தச்‌ சருக்கம்‌ 231 


6525 ஆதுபா தலராஞ்‌ சங்க 
ரநுடணர்‌ விண்டு ௪த்தி 
பேதரா மிவரோ ரைவர்‌ 
பிராட்டியைப்‌ பணிவா னுன் வி 
நீதிசேர்‌ பராபரத்தி 
னிலையமாங்‌ காமக்‌ கோட்டச்‌ 
சோ திசேர்‌ வாயின்‌ மேவிச்‌ 
சூழ்ந்தனர்‌ ூம்நீத கால்‌. 


654 ஐவரும்‌ வீற்று வீற்றார்‌ 
அரியதாங்‌ ரூண்டங்‌ கண்டு 
தெய்வத மனுவி னான் மந்‌ 
திரித்தனர்‌: புனிதஞ்‌ சேர்த்தி 
யெவ்வமி லந்நீ ராடி. 
யேத்தின ர௬ுபையா உன்னை 
யவ்விய னீற தாடும்‌ 
அவர்பெரு முத்த ரென்ளார்‌. 


055 விஞ்சுசீர்க்‌ கண்ண ரைவா்‌ 
மேவியங்‌ கமைத்த தாலே 
பஞ்சதீர்த்‌ திகையெ னும்பேர்‌ 
பரவிய ததுவே யன்றி 
யஞ்செனும்‌ பூத பேத 
மன்பினான்‌ சூழ்கி யீசன்‌ 
றஞ்சமா ரூப மாகு 
குன்மையை யடைந்த வன்றே. 





655. சக்திபேதர்‌-பராசக்இயிலிபுந்து பேதித்து . (பிரிந்து) 
வந்தவர்‌. பிராட்டி-காமாட்சி சோஇ-ஒளி. வாயில்‌-முற்றம்‌. 

654. வீற்றுவீற்றாய்‌-தனித்தனியாக. குண்டம்‌-குளம்‌. மனுவி 
னால்‌-மந்திர த்தால்‌. புனிதம்‌ சேர்த்‌ தி- நூ.ப்மையைக்‌ கலந்து. நீர்‌ 
ஆடி, உமையாள்‌ தன்னை ஏத்தினர்‌ நீறது ஆடும்‌ அவர்‌ முத்தர்‌ 
ஆவார்‌. ஏத்தினர்‌-மு.ற்றெச்சம்‌. 8ற-து ஆடும்‌ அவர்‌-திரு௩று அணி 
யும்‌ பக்தர்கள்‌. 


655, கண்ணர்‌ ஐவர்‌-ஐந்து திருமால்கள்‌. பூதமும்‌ அவற்றின்‌ 


232 காஞூப்‌ புராண்ம்‌ 


656 உமைதிரு வுருவு மீச 
னுருவமு மிதனு ளென்று 
மமைவர விளங்கி யார்க்கு 
மனவர தமுமுன்‌ றோன்று 
மிமையவ ரமுத வூணி 
னினியன வென்று காஞஞ்்‌ 
சமைவுற விந்நீ ரார்வர்‌ 
குவாதவீ டுறுவர்‌ அன்றே. 


65₹ ஓதிய புகர்வா ரத்தி 
னுழுந்தள வூதகந்‌ இதில்‌ 
மாதமோ ராறு யாரே 
மாக்இனும்‌ வாத நாவிற்‌ 
கோதிலா வாணி யென்றுங்‌ 
குடிபுகும்‌ துலவா நிற்கும்‌ 
வேதிய ரருநீதில்‌ வேத 
விழுப்பொருட்‌ இறைவ ராவார்‌, 


658 மீனதா யிற்றில்‌ வண்ண 
வெண்மதி யுறையு வாவி 
லானவிந்‌ நீர தாடு 
மவர்பிற வியினைச்‌ சேரார்‌: 
பானுவா ரத்தின்‌ ரூறழ்கில்‌ 
மங்கலப்‌ பாவை மாருக்‌ 
கானெய்‌ பாலடி சிலூட்டி 
லவர்பலன்‌ கணிக்கற்‌ பாற்றோ. 


த்தப்‌ வனம்‌ அ அனத்த அத அபத கடவ அட ஆயன அ வகா அகமத்‌ அம அல அன வத்தக்‌ 
பேதமும்‌, அத்தீர்த்தத்தில்‌ நீராடி இறைவனின்‌ ரூபத்தை அடைக்‌ 
தன. பூதம்‌, ஆகாயம்‌, காற்று, நெருப்பு, தண்ணீர்‌, மண்‌, 
அவற்றின்‌ பேதம்‌, உடல்கள்‌, கரணங்கள்‌, போகங்கள்‌ இதனைப்‌ 
பெளதிகம்‌ என்பர்‌. “பூத பெளதிகங்களாலும்‌' (கைவல்யம்‌. 
தத்துவ 12). 

656. அனவரதமும்‌-எப்போதும்‌. அழுதஊனின்‌-௮ முதம்‌ 
ஆ௫ய உணவை விட. இக்நீரார்வர்‌-இத்தீர்த்தத்தை அரும்‌. துபவர்‌, 

657. புகர்வாரம்‌-வெள்ளிக்கிழமை. உதகம்‌-தண்ணீர்‌, மா£ 
தஇினும்‌- உட்கொண்டாலும்‌. வாதநாவில்‌-வா தநோயாழ்‌ பேச முடி 
யாத நாவின்கண்ணே. வாணி-சரஸ்வது. (வாக்கு), 


658. மீனஞாயிறு -பங்குனி மாதம்‌. உவா -பெளர்ணமி. 


கட்டி க ம்‌ க்‌ க்க 
தீர்த்தச்‌ சருக்கம்‌ 289 


658 இதனது மேன்மை யெம்மா 
லிசைக்கலார்‌ தகைத்தோ வீசன்‌ 
பதுமதேர்‌ விழிகண்‌ கூடும்‌ 
பார்ப்பதி தனக்கந்‌ நாளின்‌ 
முதிர்தரு வினைக ஸிக்நீர்‌ 
மூழ்கிடி.ற்‌ நீரு மென்றே 
மதிமுடி புடையோன்‌ செவ்வாய்‌ 
மலர்க தன்றோவித்‌ தீர்த்தம்‌, 


உலகாணி 


660 ஆருமிவ்‌ வுலகின்‌ வண்ண 

மாமீ துறைத லாலே 
பேருல காணி யென்றும்‌ 

பேசுவ ரிதன்றீர்தந்‌ தத்தி 
னோரொரு தரும தான 

முஞற்றியே புரிவ ராகிற்‌ 
சீரிய சிவன்‌ முத்தர்‌ 

திண்ணிய வுண்மை யாமால்‌. 





பானுவாரம்‌ - ஞாயிற்றுக்கமமை. பாவைமார்‌-0 பண்கள்‌. 
ஊட்டில்‌-உண்பித்தால்‌. கணிக்உற்பாற்றோ-அளவிட முடியுமா? 


659. தகைத்கோ-சன்மை உடையதா? பார்ப்பதி-உமாதேவி, 
“நாவலன்‌ பார்ப்பதி காரன்‌ எண்ணாப்பதம்‌ ஈண்ணுவரே” (அழகர்‌ 
அந்தாதி. 25). முதிர்தரு-முற்றிய, மதிழமுடியுடையோன்‌-சந்‌இர 
சேகரன்‌ (சிவபிரான்‌). செவ்வாய்‌ மலர்ந்தது செம்மை உடைய 
வாயால்‌ புகமப்பட்டது. பொய்‌ கூறியறியாதவாய்‌ என்பார்‌ செவ்‌ 
வாய்‌ என்றூர்‌. “சிறுசெர்காவே' (புறம்‌ 146) என்ற தொடருக்குப்‌ 
“பொய்‌ கூறாமையிற்‌ செந்தா என்றுர்‌' என்று உரையாசிரியர்‌ விளக்‌ 
கியமை எண் ணு. 


660. உலகின்‌ வண்ணம்‌-உலகத்‌ தன்மை. ஓர்‌-ஆராய்ந்து, 
ஒரு-ஓப்பற்ற. உஞிறி-செய்து. புரிவராகில்‌- அன்புடையவர்‌ 
ஆனால்‌. புரிவு-அன்பு. சிவன்முத்தா-உயிருடன்‌ இருக்‌ தகொண்டே 
முத்திபின்பத்தை அனுபவிப்பவர்கள்‌. இவர்களின்‌ இலக்கணத்‌ 
தைக்‌ கைவல்யம்‌ அழகுறப்‌ பேசும்‌. “மாதவம்‌ செயினும்‌ செய்வர்‌. 
வாணிபம்‌ செயினும்‌ செய்வர்‌-பூதலம்‌ புறப்பர்‌: ஐயம்புகுக்‌ துண் பர்‌ 
சிவன்முத்தர்‌' என்று பேசும்‌. 


90 


234 காஞ்சப்‌ புராணம்‌ 


இட்டசித்தி 
வேறு 


001 நவ்வி சேர்கரன்‌ றரவரும்‌ அருமலற நவிலும்‌ 
தெய்வ நீரிட்ட சித்தியென்‌ றுள3தொரு தீர்த்தஞ்‌ 
சைவ மாகிய வடிவது : தனையுறு மனலத்‌ 
தெய்வ நோய்தனை யடுவது : தொடுவது யாரும்‌. 


66.2 மருவு காலுபா லாகவப்‌ பொய்கையின்‌ வடபாற்‌ 
றரும தீர்த்தமக்‌ கீட்டிசை யருத்தமாம்‌ தடாகங்‌ 
கருது தென்புறங்‌ காமகுண்‌ டப்பெயர்‌ கவினும்‌ 
பொருவிலாமுத்தி வாவியென்‌ றுரைப்பர்மேற்‌ புறத்தை. 


008 வடதி சைப்புறங்‌ காண்பவர்‌ மருவுவர்‌ தருமந்‌ 
தொடுவ ரேலதன்‌ க&ம்புறம்‌ பொருளெலாந்‌ துதைவ 
ரடைவர்‌ காமத்தைத்‌ தென்றிசை நீர்கொள்ளி லவரே 
முடிய வேகுட இசையினி ராடினர்‌ முத்தர்‌. 


064 பீடு சேர்தரு முதலதா முகந்தனிற்‌ பிரம 
னாடி னானதிற்‌ படைத்திடும்‌ தலைமையை யடைந்தான்‌ 
மூடு செங்ககுர்‌ தானிரண்‌ டாமுக கூழ்கித்‌ 
தேடு மும்முறை யுருவமாய்‌ மண்டலஞ்‌ செறிந்தான்‌, 


661, நவ்வி-மான்‌. தெய்வநீர்‌-தெய்வத்தன்மை. சைவம்‌-மங்‌ 
களம்‌. அனலச்‌ தெய்வநோய்‌ என்பதை தெய்வ அனல நோய்‌ 
என மாற்றுக. ௮னலம்‌-அக்கினி. யாரும்‌ கொடுவது-மேலானவர்‌ 
களும்‌ மூழ்குவது. 

662. அ௮ப்பொய்கை நான்கு பக்கத்திலும்‌ நான்கு பெயர்‌ 
பெறும்‌. வடக்கில்‌ தரும தீர்த்தம்‌ என்றும்‌, கிழக்கில்‌ அர்த்த 
தீர்த்தம்‌ என்றும்‌, தெற்கில்‌ காமகுண்டம்‌ என்றும்‌, மேற்கில்‌ 
முத்திவாவி என்றும்‌ (ஓரே தீர்த்தம்‌) நான்கு பெயர்‌ பெறும்‌. 
பாலாக-பகுதியாக: கீம்‌--இசை-&ட்டிசை. “திகடசக்கரம்‌'3பால்‌ 
வந்துது. 

063. துதைவர்‌-மிகுதியாகப்‌ பெறுவர்‌, குடதிசை-மேற்குத்‌ 
இசை, “குடதிசை முடியைவைத்து” (இருமாலை, 


664. பீடு-பெருமை. அஆடினான்‌-நீராடினான்‌. மூடு-உலகம்‌ 
மிகழ்வதற்குக்‌ காரணமான. மும்முறை உருவம்‌-மூன்று முறை 
யான வடிவம்‌. 'மும்கூர்த்தி வடிவம்‌) “ஆதலால்‌ உதயந்தன்னில்‌ 


தர்த்தச்‌ சருக்கம்‌ 295 


665 அரிது வாபரத்‌ தாடினன்‌ காப்பினை யடைந்தான்‌ 
பரைபி ரான்றனை யுற்றனள்‌ கலியுகம்‌ படிந்தங்‌ 
இருமை யா௫ய நான்கெனு முகத்தினு மிவரே 
யுரிய ராயதி தேவதை யாயின ருவப்பால்‌, 


666 இரவி யாடியே பெற்றன ஸுதிர்ந்திடு மெயிறு 
மருவு நோயகன்‌ றரன்முடி யுற்றனன்‌ மதியோன்‌ 
குரிசி லாம்பக னிழந்தகண்‌ ணடைந்தனன்‌ குபேரன்‌ 
பரையை நோக்கிய கெடுவிமி பொன்னெனப்‌ படைத்‌ 
[தான்‌. 


66? வருபு ரூரவா ரூழ்கியே குடலினோய்‌ மாறித்‌ 
திருவை நேரெனு முருப்பசி யவாவுறத்‌ இகழ்நீதான்‌ 
குருண மாகிய சாம்பனவ்‌ விராகவன்‌ றரும 
னருள்கு லாவிய ஈளனிவ ரிழக்தரா டடைந்தார்‌. 


668 ஆடி. கார்த்திகை மாசிவை காசியென்‌ றடுக்கும்‌ 

பீடு சேர்திங்கள்‌ மூழ்கினர்‌ பெரும்பல னடைவார்‌ 

நீடு கார்த்திகைப்‌ பானுவா ரத்தினதந்‌ நீரி 

னூடு தோய்ந்தவர்‌ பலன்குணி தப்படா துயரும்‌. 
அயன்‌ : நடுப்பகலில்‌ ஈசன்‌: போதுமா லையின்மா யோஞாய்‌' என்று 
கருணீகர்‌ புராணம்‌ கூறும்‌ (சித்திரகுப்தர்‌ 5). 

665. காப்பு-காக்கும்‌ பதவி, பரை-பராசக்தி, கான்கு யுகத்‌ 
இற்கும்‌ முறையே இவர்கள்‌ தீர்த்த தேவதைகள்‌ ஆயினர்‌. 

666. இரவி-சூரியன்‌. உதிர்ந்திடும்‌ எயிறு-தக்கன்‌ யாகத்தில்‌ 
உதிர்ந்த பற்கலா. “உழை உருக்கொடு ஓடும்‌ வேள்வி உயிர்‌ 
செகுத்து அருக்கர்தம்‌-விழிகள்‌ மற்றை முப்பதிற்‌ றிரண்டுபல்லும்‌ 
வீழ்த்தினான்‌” (சிவ. காஞ்சிப்புராணம்‌. தக்கேசப்படலம்‌ 37) மதி 
யோன்‌-சர்்‌ தரன்‌. நோய்‌-க்ஷயம்‌. பகன்‌-சூரியர்களில்‌ ஓருவன்‌: 
நோக்கிய-(காமத்‌ துடன்‌) உற்றுப்‌ பார்த்த. கெடுவிமி-அழிந்த 
சண்க&ா. பொன்‌என-தங்கம்‌ என்றும்‌ கூறும்படி. 

667. புரூரவா குடற்புண்‌ நீங்கி உருப்பசி விரும்பும்‌ அழகு 
பெற்றான்‌. சாம்பன்‌- கண்ணபிரானின்‌ மகன்‌. துரியோ தனின்‌ 
மகளை மணந்தவன்‌. வாணாசுரனுக்கும்‌ சாம்பன்‌ என்னும்‌ 
பெயருடைய மகன்‌ உண்டு. 

668. பெரும்பலன்‌-முத்தி. குணிதப்படாது உயரும்‌-பெருக்‌ 
இக்‌ கூறமுடியாதபடி அதிகமாகும்‌, 


236 காஞ்சுப்‌ புராணம்‌ 


வேறு 


669 அனகா ளனத்தினு மாடி னன்னதிற்‌ 
பானுவா ரம்பெரும்‌ பலனுண்‌ டென்பரால்‌ 
மானம திழந்தபேர்‌ மிடியர்‌ வஞ்சனை 
பீனம துற்றபே ரினிமை யெய்துவார்‌. 


6?0 தனையரில்‌ லாதவர்‌ தாரமில்‌ லாதவர்‌ 
பனிநெடுந்‌ தடமிதிற்‌ பானுவா ரத்தில்‌ 
இனிதென வேண்டின ராடி லெப்துவர்‌ 
மனுவெனும்‌ புதல்வர்பூ மானென்‌ கன்னியர்‌. 


671 தினபிஇல்‌ மூம்குவோர்‌ தெய்வப்‌ பான்மையோர்‌ 
அனையவ ர௬ுடலுநு மனிலம்‌ போச்திசை 
யினிலுற வெருவமா லியாவ தாயினு 
நினைவரும்‌ பசாசின நெடிய பாரிடம்‌. 


672 இனையது இர்த்தமொன்‌ நிருக்க கோயுடல்‌ 
வினையரை மிடியரை வெறிய ரைப்பெருநீ 
துனிபடு மலடரைக்‌ காணிற்‌ றண்ணென 
வினியபூ மகணகு மெயிறு காணவே, 


ன்‌ மய வ வய வையய 


669. மானம.து இழந்த பேர்மிடியர்‌-பெருமையை இழக்கச்‌ 
செய்யும்‌ வறுமையாளர்‌. மானம்‌ அது அது பகுதிப்‌ பொருள்‌ 
தரும்‌ விகுதி. இக்நூலாசிரியர்க்கு இவ்விகுதியின்பல்‌ அளவு 
கடந்த காதல்‌ போலும்‌, எங்கும்‌ இவ்விகு தயைக்‌ காணலாம்‌. 

670, தனயா்‌-புதல்வர்‌. ஆடில்‌; மனு எனும்‌ புதல்வர்‌, பூமான்‌ 
என்‌ சன்னியர்‌ எய்துவர்‌ எனக்‌ கூட்டுக. பூமான்‌-மலரில்‌ வீற்றி 
ருக்கும்‌ இருமகள்‌. என்‌ கன்னியர்‌-என்று புகழ்த்தக்க பெண்கள்‌. 

671. அனிலம்‌-வாத ரோகம்‌. திசையினில்‌ உற-டந்தத்‌ தீர்த்‌ 
தம்‌ இருக்கும்‌ தசையை அடைந்தால்‌, பசாசினம்‌ பாரிடம்‌ யாவ 
தாயினும்‌ வெருவும்‌ எனக்‌ கூட்டுக. பாரிடம்‌-பூதம்‌. 

672. இனையதுதீர்த்தம்‌- இத்தகைய சிறப்புடைய தீர்த்தம்‌, 
சோய்‌-கோய்களால்‌. உடல்‌ பினையர-வருத்தப்படுகின்‌ ற இயல்பினர்‌. 
பினையர்‌- தீவினை உடையவர்‌. வெறியர்‌-பைத்தியம்‌ பிடித்தவர்‌. 
மலடர்‌-மக்களைப்‌ பெறாதவர்‌. எயிறு காணப்‌ பூமகள்‌ ஈகும்‌ என்க. 
இலம்‌ என்று ௮சைஇ இருப்பவரைக்‌ கண்டு மமல்லச்‌ சிரித்த பூமி 
தேவி, பொய்கையில்‌ நீராடி கோயினின்றும்‌ தப்பிப்‌ பிழைக்கத்‌ 
தெரியாதவரைப்‌ பம்கள்‌ தோன்றப்‌ பெருர£ச்‌ சிரிப்பாள்‌, 











தர்த்தச்‌ சருக்கம்‌ 291 


678 கள்ளநோ யடுவதுங்‌ கருதி கூயும்கினர்‌ 
உள்ளிய தருள்வதும்‌ உரைக்க வேண்டுமோ? 
தெள்ளிய கூத்தனார்‌ திருவ ௬ட்பெரு 
வெள்ளமத்‌ தடமென விளம்பும்‌ வேதமே. 


கம்பாஈதி 
வேறு 
674 நெடுநி லாவிடு தரளவான்‌ குகைகளை நிறைவா 
னுடுவி ராவிய தெனத்திரைக்‌ கரங்களா லோச்சிக்‌ 
கடுவு லாவிய கண்டரை வழிபடக்‌ காஞ்சி 
நடுநி லாவுகம்‌ பாகதி யென்றொரு ஈதியம்‌. 


6? அ௮னக மாகிய வெம்பிரா னட்டயமூர்த்‌ தத்தின்‌ 
வனமெ னீர்பல வகலச வனமென மருவும்‌ 
புனித 3௮ஈமது நதியின துருவமாய்ப்‌ புராணத்‌ 
இனைய சாஞ்சியி னெய்திய தெவருமுய்‌ பொருட்டால்‌, 


676 அரனி யாவ ருமறிதரா தன்புளோ ரரநியப்‌ 
பரவி மேவல்போல்‌ பாதலத்‌ துலாவரும்‌ பண்பாற்‌ 
பெரிய மாதவர்‌ அறிகுவ ரதனது பெருமை 
தெரிய வொன்றுமோ? குளனெனச்‌ சிறிதவண்‌ டி.கழும்‌. 





673. உள்ளியது-மினைத்தவற்றை. அத்‌, தடம்‌ கூத்தனார்‌ தி 
வருள்‌ வெள்ளம்‌ என்று வேதம்‌ விளம்பும்‌. தடம்‌-பொய்சை. 

6/4. தரளவான்ஞுகை-முத்துக்கள்‌ பிரமபிய குகை. உடு-நட்‌ 
சத்திரம்‌. கடு-விஷம்‌. குலைக£ வான்‌ எனத்‌ திரைக்‌ கரங்களால்‌ 
ஓச்சும்‌ கம்பாநதி, 

675. அனகம்‌- தூய்மை. வனம்‌ என்‌ ந£ீர-வனம்‌ ஏன்று கூறப்‌ 
படும்‌ தண்ணீர்‌, சீவனம்‌-ஜீவனம்‌. அ௮து-அல்டகூர்த்தங்களில்‌ 
ஒன்றுகய நீர்‌. புராணத்து: பழங்காலத்தில்‌. இனைய-இப்படிப்‌ 
பட்ட. உய்பொருட்டு-பிமைப்பதற்றாக. 

676. அ௮ன்புள்ளோர்க்குச்‌ சிவபிரான்‌ தோன்றுவான்‌. மற்ற 
வர்ச்குத்‌ தோன்றான்‌. அதுபோல்‌, கம்பாநதி குளமா த்‌ இகழும்‌. 
யாவரும்‌ ௮றிதராது-யாவருக்கும்‌ அறியப்படாமல்‌. பர வி-விரிக்‌ : 


238 காஞ்டுப்‌ புராணம்‌ 


67? அதுக மென்பது சலிலமே பாவென்ப தனகம்‌ 
பொதுமை யாயதை யடை.யுநீ ரனைத்தையும்‌ புனிதம்‌ 
கதுமெ னப்புரி செயலினா லினயது கம்பா 
நதிய மென்றொரு பெயர்கொடு முன்னரே நடாவும்‌. 


679 கம்மெ னும்பல வுயிர்த்தொகை யனைத்தையுங்‌ கருதி 
யிம்மெனாமுனம்‌ பாவெனுக்‌ தூய்மைசெய்‌ திடலாற்‌ 
செம்மை மேவுகம்‌ பாநதி யென்பருஞ்‌ சிலரா 
லம்ம வின்னுமே பற்பல பொருளதற்‌ கறைவார்‌, 


679 இன்ன மாகதக்‌ காற்றுறு சராசரம்‌ யாவுஞ்‌ 
சன்னி தானவிட்‌ டைதரு மென்பது சரதம்‌: 
மன்னி யோகமா தவமதில்‌ குறையுளோர்‌ மணிகீர்‌ 
துன்னி யேசல சரமெனப்‌ பினை மலர்‌ தொலைப்பார்‌. 


880 யாவ ராயினும்‌ பிறபிற பதியிடை யிருப்போ 
ராவி சோர்வுறு காலையி லவரவர்‌ இரத்திற்‌ 
றூவி யிந்நதி நீர்தெளித்‌ திடுவரேற்‌ ூய்மை 
மேவி வெள்ளிமால்‌ வரையவ ர௬றைவது மெய்ம்மை. 
அ பட. ப. ப்பட்ட பம்பை 
677. கம்பா என்றசொல்லுக்குப்‌ பொருள்‌ கூறப்பட்டுள்ளது. 
கம்‌ என்பது சலிலம்‌-கம்‌ என்ற சொல்‌ தண்ணீரைக்‌ குறிக்கும்‌. 
(சலிலம்‌-ரீர்‌). பா என்பது ௮னகம்‌-பர என்பது தூய்மை. அனைத்‌ 
தையும்‌ தூய்மைப்படுத்‌ துவதால்‌ கம்பா எனும்‌ பெயர்‌ பெற்றது. 


678. கம்பா என்ற சொல்லுக்கு மற்றும்‌ ஒரு பொருள்‌ கூறப்‌ 
படுகிறது. கம்‌ என்பது உயிர்க்கூட்டங்களைக்‌ குறிக்கும்‌. பா என்‌ 
பது தூய்மை செய்தல்ைக்‌ குறிக்கும்‌, இன்னும்‌ பற்பல பொருள்‌ 


களைக்‌ கூறுவார்‌. 


679. நதிக்காற்று-நதியில்‌ தோய்ந்த காற்று, சன்னிதானம்‌- 
இருவோலக்கம்‌. சரதம்‌- உண்மை. மாதவமதில்‌ குறையுளோர்‌- 
யோகப்பிரஷ்டர்‌ (கையைக்காண்க), சலசரம்‌-தண்ணீரில்‌ வாழும்‌ 
உயிர்கள்‌. பி(ன்‌) னை-மறுபடி. 

680. ஆவிசோர்வுறுபோதில்‌-இ க்கும்‌ சமயத்தில்‌. வெள்ளி 
மால்‌ வரை-கயிலாயம்‌, 


தர்த்தச்‌ சருக்கம்‌ 239 
68.7 கேரி லாவழு தருந்தினோர்‌ தமதுட ணில்மை 

சேரும்‌ ௮அன்னதேயிக்நதி நீரொரு சிறிது 

வார மேபுரிர்‌ தயில்வரே லவர்டிரு மலராய்ச்‌ 

சர லாவிய பரமமா மின்பமே செறிவார்‌. 


682 சால விப்பெரு நீரிடை யாடவே சமைத்த 
கால கற்பனை யில்லையெக்‌ காலமுங்‌ காலம்‌: 
ஏல விந்நதிக்‌ கரையெம துறையுளென்‌ ஹறென்றோே 
யோல மிட்டுமைக்‌ குரைத்தனன்‌ கயிலையி லுறைவோன்‌. 


சிவகங்கை 
வேறு 
665 மாரிழ லுறைவோன்‌ முன்னம்‌ 
வைகிய சிவகங்‌ கைப்பே 
ரான தீர்த்‌ திகையே யெம்மா 
னகிலமுங்‌ கலவை யாகத்‌ 
தானொரு வேள்வியாற்றித்‌ 
தலையளி புரிய காளிற்‌ 
ேனகு கமலக்‌ கையாற்‌ 
றிருத்திய நெய்யின்‌ குண்டம்‌. 


664 இறையவன்‌ வேள்வி முற்றி 
யெஞ்சிய வானஞ்‌ சாலே 
நிறைதரப்‌ புரிந்து தூய 
நிருமலோ தகமே யாக்கி 
யறைதரு சடங்கு முற்றி 
யாடுவா னந்நீ ராடி 
மழறைதரு புவனம்‌ யாவும்‌ 
வகுத்தமா தினுக்குக்‌ கூறும்‌, 





681. அமுது அருந்தினோர்‌-தேவர்‌. நிலைமை சேரும்‌-நித்தியத்‌ 
துவம்‌ அடையும்‌. நிருமலராய்‌- தூயவராய, 

682, இந்தத்‌ தீர்த்தத்தில்‌ நராடக்‌ கால நியதியில்லை. எமது 
உழையுள்‌-எமது இருப்பிடம்‌. ஓலம்‌ இட்டு-திருவோலக்கம்‌ கூட்டி. 

683. தீர்த்திகை- தூய்மையுடையது. அ௮கிலமும்‌-யாவையும்‌,. 
கலவையாக-அ௮விப்‌ பொருளாக (பூர்ணாகுதியாக) தலையளி-க௧க௬ணை, 
(சுகரரேசப்படலம்‌ காண்க). 

684. ஆன்‌ அஞ்சு-பசுவினிடம்‌ கிடைக்கிற ஐந்து பொருள்‌. 


240 கா ஞ்டுப்‌ புராணமை 


6685 கதொல்லைமா ஞாலம்‌ பெற்ற 

குதகந்‌ தீரு மாறு 

வல்லையித்‌ தடத்தின்‌ மூழ்கி 
வாழியித்‌ தலமீ கென்ன 

வொல்லையி லவளுந்‌ தோய்க்தே 
யுற்றனள்‌ பராப ரத்தின்‌ 

எல்லையில்‌ முனிவர்‌ பின்ன 
ரித்தடக்‌ கரைப்பா வலுற்முர்‌. 


660 பொதிதரு மன்ன ராடிப்‌ 

பூண்டதம்‌ விரத கோன்பு 
பதிதரு தவத்தி னாற்றல்‌ 

பரமதத்‌ திமிர பானு 
மதிதரு கல்வி யாவும்‌ 

வைப்பென விதன்பால்‌ வைத்தே 
விததரு மூண்மை ஞான 

விசாலம தடைந்தா ரன்றே. 


பரக சவப்‌ லை ப வெட்ப பயகலக வெல வசைவகயவக அனை வையை எ வரகா ம்‌ அனை வவ கிவ்கவய க வகைகையகவவவ வக வசைகள்‌ கான வானளாவ சனக ளா வைக கைக மாக்‌ ஞ்‌ 





பஞ்சகவ்வியம்‌ என்பர்‌, பால்‌, தயிர்‌, நெய்‌, டூர்‌, சாணம்‌. நிருமல- 
உதகம்‌-நிருமலோதகம்‌. தூயதீர்த்தம்‌. மறைதருபுவனம்‌-வேதங் 
களில்‌ கூறப்பட்ட உலகம்‌: “வேதங்கள்‌ அறைகின்ற உலகம்‌” 
என்பர்‌ கவிச்சக்கரவர்த்திகள்‌. (ஆரண்யகாண்டம்‌) மாது- உமை 
யம்மை. 


685. ஞாலம்‌-உல£ம்‌. சூதசம்‌-பிள்ளாயைப்‌ பெற்றதால்‌ 
உண்டாகும்‌ தீட்டு. ஒல்லையில்‌- விரைவாக. பராபரத்தின்‌ எல்லை- 
காமக்கோட்ட த்தின்‌ எல்லையிலே. 


686. பொதிதரும்‌-நிரம்பிய அன்னார்‌-௮ந்க முனிவர்கள்‌, 
விரத கோன்பு, தவத்தில்‌ ஆற்றல்‌, கல்வி, முதலான யாவற்றையும்‌ 
வைக்கத்தக்க இடம்‌ என்று இத்தர்த்தத்தில்‌ அர்ப்பணித்து 
விசாலமான ஞானம்‌ அடைந்தனர்‌, 


பரமத திமிர பானுமஇ-மற்ற மதமாகிய இருளுக்குச்‌ சூரிய 
னாகச்‌ செய்யும்‌ அறிவு. பரமத திமிரபாலு' என்னும்‌ பெய 
ருடைய நூலைச்‌ சிலேடையாகக்‌ கூறுகின்றனர்‌ போலும்‌, 
கண்ணன்‌ எல்லாவிமமான தர்மங்களாயும்‌ விட்டுவிட்டு என்னச்‌ 
சரண்புகு என்றான்‌. அதனை முனிவர்கள்‌ செய்தனர்‌. 


தீர்த்தச்‌ சருக்கம்‌ 241 


067 ஆதலா லித்தடாக 
மாடிலோர்‌ குரவன்‌ பால்மெய்ப்‌ 
போதக மடைந்த தன்மை 
பொருந்துவர்‌: தவத்தின்‌ பேறு 
மேதக வுடனே சேர்வர்‌: 
மேன்மைசே ருயிர்கட்‌ கெல்லாகீ 
தீதறு மாசா னாகத்‌ 
இருத்திய தீர்த்த மாகும்‌. 


666 இனியமா தத்தின்‌ ரோற்ற 
மீருவா விதிபா தத்திற்‌ 
புனிதமா நன்னீ ராடிப்‌ 
புகலென மாமூ லத்திற்‌ 
பனிமதி முடியோன்‌ றன்னைப்‌ 
பராவிடப்‌ பெறுவர்‌ ஆகில்‌ 
துனிதரு பிறவி யன்னார்‌ 
துணைப்பதந்‌ தொழுது போமால்‌, 


669 அறிகுந ரேனு மிகநீநீர்‌ 

அருமையை யறியா ரேனும்‌ 

எறிகதிர்‌ மதிய மென்னு 
மிருசுட ரரவு கண்டப்‌ 

பெறுமொரு நன்னாண்‌ மூழ்கிற்‌ 
பிரானருள்‌ பெறுவ ரன்னார்‌ 

உறுபதத்‌ துணைகா ஸணுற்றோ 

்‌  ருலகினுக்‌ கறைவ ராவர்‌. 





687. குரவன்பால்‌-ஆசார்யனிடம்‌, போதகம்‌- அறிவு.. தவத்‌ 
தின்போது- -தவம்‌ செய்வதால்‌ உண்டாகும்‌ இலாபம்‌. க்‌ 
நன்றுகச்‌ செய்யப்பட்ட. 


688. மாதத்தின்‌ கதோற்றம்‌-மாதப்‌ பிறப்பு. ஈர்‌உவா- இரண்டு 
உவாக்கள்‌. பெளர்ணமி, அமாவாசை. விதிபாதம்‌-பிரம்ம முகூர்த்‌ 
தம்‌. புகல்‌-சரண்‌, மதிமுடியோன்‌-சர்‌ திரசேகரன்‌ (சிவபிரான்‌). 
பிறவி அவர்‌ பதம்‌ தொழுது போகும்‌. 


689. க.இர்‌-சூரியன்‌. மதியம்‌-திங்கள்‌, அரவு தீண்டப்பெறும்‌ 
ஒருநாள்‌-கிரஹண நாள்‌. தீர்த்தம்‌ ஆடியவர்களின்‌ பாதங்களைப்‌ 
பார்த்தவர்களும்‌ உலகத்துக்கு அரசர்கள்‌ ஆவார்‌, 


597 


242 காஞ்சிப்‌ புராணம்‌ 


உமாபத்துரை 
வேறு 


690 பரவு மந்நதிக்‌ கரை தனி மாவலப்‌ பாலின்‌ 
நிரும லோதகக்‌ கூ.வலொன்‌ றருந்தவ நிலையம்‌: 
பெருகு சீருமா பத்திரை யென்றதன்‌ பெயராங்‌ 
கருணை சேருமை யாளருச்‌ சனைபுரி காலை. 


691 பொருவ ரும்படி யாடியே புனிதமாம்‌ பொருட்டுத்‌ 
திருவ றம்புரி கரத்தினா லமைத்த.து: தெய்வத்‌ 
குருவை நேர்வது வேண்டிய துதவலாற்‌ றரணிக்‌ 
துரவு நீரது பருகினோர்க்‌ காயுண்மிக்‌ குயரும்‌. 


692 வந்தியா யினோரறு பதுஇன மநீநீர்‌ மாந்தில்‌ 
எந்தை யாமர னருள்பெறு தனையர்பெற்‌ நிடுவார்‌ 
புந்தி யார்தரக்‌ கன்னிய ரநுதினம்‌ பொசித்தால்‌ 
நிந்தி யாதபே ராயுவாங்‌ கணவரை கேர்வார்‌. 


கீர்த்திமா ௩இ 

698 கூவலன்னதன்‌ வடாதுள தின்னுமோர்‌ கூவ 

லாவி நேர்பிரான்‌ கங்கைநீர்த்‌ திருமுடி யாட்டத்‌ 

தேவி யாமுமை பரிவினா லமைத்தது: தெய்வ 

நாவு பற்பல வுடையரே புகழ்தரு ஈலமால்‌, 
முல்கு பபவுழ்த ன ப ப வட்ட ப டப வவவ னப ட அவவ ப படட ப்பிபப பட்ட படவ பப்பன்‌ 

690. மாவலபாலின்‌-மாமரத்தின்‌ வலப்பக்கத்தில்‌. நிரும 

லோதகம்‌-தூய தண்ணீர்‌. கூவல்‌-கிணறு, 


691. பொருவரும்படி - ஓப்புமையில்லாதபடி. வேண்டியது 
உதவலால்‌ தரணிக்குத்‌ தருவை கேர்வது. தரு-கற்பக விருட்சம்‌. 
உரவுநீர்‌- வன்மை தரும்‌ தீர்த்தம்‌, அது - பருகினோர்க்கு ஆயுள்‌ 
மிக்கு உயரும்‌. 


692. வந்தி-மலடி.. “மலடிமை வக்தியாகம்‌' (பிங்கலம்‌ 942). 
ஆயு-ஆயுள்‌. *ஆயு வழியும்‌ அதிகம்‌ இலிங்கமெனின்‌ வீயும்‌ சிதி 
பீடம்‌ மிகின்‌' என்று இலிங்கக்‌ குற்றம்‌ கூறும்‌ இடத்தில்‌ மறை 
ஞானசம்பந்தர்‌ கூறுவர்‌. (சைவசமயகெறி, பொதுவிலக்கணம்‌ 
109). கேர்வார்‌- அடைவார்‌. 


093 கூவல்‌-கிணறு. நாரவு-நாரக்கு 


தர்த்தச்‌ சருக்கம்‌ 243 
வேறு 


694 துளம்பிய கருணை வெள்ளஞ்‌ 

சொரிச தளம்போ லென்றுவ 

களங்கமில்‌ வதன சோதிக்‌ 
கவுரிசெய்‌ தமைக்கு மேன்மை 

விளங்கிய புகழ்மை காஞு 
மிக்குமிக்‌ குயர்த லாலே 

வளம்பெறு மதன்பேர்‌ கீர்த்தி 
நதியென வுரைப்பா ரன்றே. 


695 அரியகீ ரதனா லெம்மான்‌ 
அருச்சனை யாற்ற வல்லோர்‌ 
நிருமல வுருவ மெய்தி 
நித்திய திருத்த ராவர்‌: 
உரவுநீ ரதனைச்‌ ரூழ்வோ 
ருலகினுக்‌ கரைய ராவர்‌; 
பருகுவோர்‌ ஞான வேத 
பரரயண ராவ ரன்றே, 


சூலதடாகம்‌ 
வேறு 
696 சூல நீர்த்தட மென்றறொரு பொய்கைசெஞ்‌ சோகுப்‌ 
பால நேத்திர முடையனாம்‌ வயிரவப்‌ பரமன்‌ 
ஏலு முத்தலைப்‌ படையினாற்‌ கண்டதிவ்‌ விடையே 
சால மெய்ப்பவம்‌ புரிந்துளோர்‌ தமக்கொரு சார்வாய்‌. 





694. வெள்ளம்‌ சொரி சீதளம்‌ எனப்‌ பிரிக்க. சீதளம்‌-தாமரை 
புகற்மை-புகழ்‌. “புகழ்மையாக்‌ கொள்ளாது”. (நாலடி. பொறை 2) 
அன்றே-௮சை. 


695. திருத்தர்‌-திருப்தியுடையவர்‌. சூழ்வோர்‌-பிரதட்சணம்‌ 
செய்பவர்‌. பராயணர்‌-குறிக்கோளாய்க்‌ கொண்டவர்‌, 


696. பாலநேத்திரம்‌-நெற்றிக்கண்‌. பவம்‌-பாபம்‌, சார்வாய்‌- 
உதவியாய்‌. கெடுப்பதூஉம்‌ கெட்டார்க்குச்‌ சார்வாய்‌' (குறள்‌ 
வான்சிறப்பு). 


244 காஞ்சுப்‌ புராணம்‌ 


897 அனைய வெம்பிரா னக்தகன்‌ றநனைமுன மடர்த்த 
வினைய கூவிலைச்‌ சூலத்திற்‌ குருஇரீர்‌ விடவே 
யினைய நீரிடைக்‌ கழீஇயின னிருளுவா வெனுமப்‌ 
புனித நாளிடை யாதலால்‌ அதுமிகப்‌ புனிதம்‌, 


698 தேடி யத்தட மிருளுவா வெனுமொரு தினத்தி 
லாடி யெள்ளிறைக்‌ தஇிடிலவர்‌ தென்புலத்‌ தவர்போய்‌ 
வீடு சேர்குவர்‌: விளிந்தவ ரென்பையவ்‌ விரி 
ரூடு வீழ்த்திடி லவையெலா முபலமா யொரளிரும்‌. 


699 அத்த டக்கரைச்‌ தென்புலத்‌ தவர்வினை யாற்றின்‌ 
உத்த மப்படு மப்புலத்‌ தோர்பெரி துவநது 
நித்த மாகிய இருத்தியை யடைந்துநு நிலையா 
லெய்த்தி டாரொரு பிரமகற்‌ பத்தின தெல்லை. 


700 தீர்த்த மன்னதன்‌ சிறப்பினை விமிகளாற்‌ ரிளைத்தோ 
ராத்த னாகிய வயிரவப்‌ பிரரன்றனை யன்பாற்‌ 
பார்த்து ளோர்பெறும்‌ பயன்றனை யடைகுவர்‌; பணிவா 
னீர்த்த டம்படிர்‌ தார்பய னிலைப்படு மளவோ. 
697-096. அந்தகன்‌- யமன்‌, அடர்த்த கொன்ற,  குருஇநீர்‌ 
விட-இரத்தம்‌ நீங்க. கழமிஇனன்‌-கழுவினான்‌. இருள்‌ உவா-அமா 
வாசை, விரிரீரூடு- பரவிய தீர்த்தத்தின்‌ கண்ணே. உபலம்‌-பளிங்கு, 
“பல நிறங்‌ கவரும்‌ உபலமாய்‌' (தாயுமானவர்‌, சிற்சுகோதயம்‌). 


- 699. தென்புலத்‌தவர்‌ வினை-பிதிரர்களுக்குச்‌ செய்யவேண்டிய 
சிரார்த்தம்‌ முதலானவை. எய்த்திடார்‌-வருந்தார்‌. பிரமகழ௰்பம்‌- 
பிரமதேவனின்‌ ஆயுள்‌. 


700. விழிகளால்‌ திளத்தோர்‌-கண்களால்‌ ஈண்டு மூழ்ந்த 
வர்‌, ஆத்தன்‌-அப்தன்‌. (நம்பிக்கைக்கு உரியவன்‌) ஆப்தவசனம்‌ 
ஏன்ற வழக்கை நோக்குக. 'அப்தர்‌ மொமி' என்பர்‌ தாயுமானவர்‌. 
பணிவால்‌-அடக்கத்துடன்‌. நிலைப்படும்‌ அளவோ-நிச்சயப்படுத்‌ 
தும்‌ அளவினை உடையனவா? 


இர்த்தச்‌ சருக்கம்‌ 245 
சூரியபுட்‌ கரணி 
வேறு 


801 பேரிரவிப்‌ பேருடையோன றனதொருபா 

னிருகலையின்‌ பிரிவ தான 

வோரமுதப்‌ பெருங்கலைய துள்ளுறையாக்‌ 
இத்திருத்தி ய/ர்கோள்‌ போலச்‌ 

சிரியபொற்‌ பெருங்கடலிற்‌ நூய்நீராய்‌ 
நிறைத்தியற்றுந்‌ தெய்வப்‌ பான்மைச்‌ 

சூரியபுட்‌ கரணியெனுக்‌ தீர்த்தமதன்‌ 
பெருமை யெவர்‌ சொல்லற்‌ பாலார்‌. 


102 ஆதிமுத லாமரனைப்‌ பூசைபுரிக்‌ 

துமையவர்தா மமர ரான 

போதிரவி யிலிங்கமமைத்‌ கனனீரே 
யமுதமெனப்‌ பொருவி லாமல்‌ 

ஏதமற வியற்றியன்று முதலிதனா 
லேயெங்கள்‌ பிரான்றன்‌ பூசை 

நீதிபெறப்‌ புரியுமவர்‌ அமுதபிடே 
கஞ்செய்யு நீர ரென்றான்‌. 

701. ஒருபான்‌ இருகலை பன்னிரண்டு கலை. அழுதப்பெருங்‌ 
கலையை உள்ளுறையாக்குச்‌ சூரியபுட்கரணி படைக்கப்பட்டது 
ஸ்வாதா'என்பதால்‌ பிதுருக்களையும்‌ அமிருதத்தால்‌ தேவர்களையும்‌ 
சந்தோஷப்‌ படுத்துகின்றது, (சூரியபுராணம்‌ 29ஆம்‌ பக்கம்‌), 
ஊர்கோள்‌-பரிவேடம்‌. (சூரியனைச்‌ சுற்றி வட்டமாகத்‌ தோன்றும்‌ 
சக்கரம்‌), 


702, அரனைப்‌ பூசை புரிந்து இமையவர்‌ அமரர்‌ ஆனபோது- 
சிவபிரானைப்‌ பூசை செய்து கண்‌ இமைக்கின்‌ ற மனிதர்கள்‌ தேவர்‌ 
களான சமயத்தில்‌ இமையவர்‌ என்ற சொல்‌ மனிதரைக்‌ குறிக்கும்‌ 
வண்ணம்‌ ஆசிரியர்‌ பிரயோகித்துள்ளார்‌. நீரால்‌ அபிஷேகம்‌ 
செய்பவர்கள்‌ அழுதால்‌ அபிஷேகம்‌ செய்யும்‌ தன்மை உடையவர்‌ 
என்றுன்‌ சூரியன்‌, 


246 காஞ்சிப்‌ புராணம்‌, 


108 அந்நீரங்‌ கமுதமய மாதலினா 

லுட்கொளவே யருகம்‌ அநத 

நன்னீரின்‌ றிவலைதனைச்‌ சென்னியின்மேற்‌ 
றெளிப்பதுவு ஈலமே யாகும்‌ 

என்னீர ராயிடினு மன்னீரா 
லுடலைநனைத்‌ திடுவ ராயின்‌ 

புன்னீர ராவரவர்‌ பெரும்பாவ 
வினையையெவர்‌ போக்கற்‌ பாலார்‌? 


104 பற்பலமா முனிவரன்னீர்‌ ஓரியவை 

யுளவளவு பருகி வேதன்‌ 

கற்பமள வினிதிருந்து பேரின்ப 
வீடுபின்னர்க்‌ கலந்தா ரென்பரீ 

அற்புதமோ ? சூரியன்றன்‌ அழுத்கலை 
யிற்புரண மான தன்றோ £ 

பொற்பினுட னமுதருக்திற்‌ கற்பமிருப்‌ 
பதுவுமொரு பொருள தாமோ? 


அூலை தீர்த்தம்‌ 
வேறு 


*05 இகலி னால்வரு பிரளயத்‌ தியாவையு மொடுங்கப்‌ 
புகலி லாமையி லித்தலம்‌ புகலென மேவிச்‌ 
சகல தீர்த்தமு மிதனிடைச்‌ சார்‌ தரு மதனால்‌ 
அகில தீர்த்தமென்‌ றொன்றது புராதனத்‌ ததிகம்‌, 
த வ யப பபப பபப 
708, சூரியபுட்கரணியில்‌ 8ீராடக்கூடாது. அருந்தவேண்டும்‌. 
ரீராடின்‌ உண்டாம்‌ பாபம்‌ போக்க முடியாது. அருகம்‌-தகு தி. 
எந்நீரர்‌ ஆயிடினும்‌- எவ்வளவு இறந்த பண்புடையவராயினும்‌. 
புல்நீரர்‌ ஆவர்‌-புல்லைப்போன்று அ.ற்பத்தன்மையை அடைவர்‌, 
704. ஓர்‌இயவை-ஒரு மலைநெல்லின்‌ அளவு. (இயவைதோரை: 
பிங்கலம்‌ 298.3, கற்பம்‌-பிரமன.து ஒருகாள்‌. புரணம்‌ ஆன.து- 
நிறைவு பெற்றது. பொருளதாமோ-மதிக்கத்தக்கதா? 


705. இகலினால்‌-மாறுபாட்டுடன்‌. பிர-டலயம்‌--பிரளயம்‌,. 
நன்றாக ஓடுங்குவது என்பது அச்சொல்லின்‌ பொருள்‌. புகல்‌-புகு 
வற்கு. அது புராதனத்து அதிகம்‌-அத்திரீத்தம்‌ பழங்காலத்தி 
லேயே சிறப்புப்‌ பெற்றது. 


தீர்த்தச்‌ சருக்கம்‌ 247 


206 ஒருவி டாதர ருச்சனை புரிதரு முமையாள்‌ 
வெருவ வேவரு மேழுமா நதிகளு மேனாள்‌ 
பரிவி னாலவள்‌ அருள்பெற வேண்டியே பராவிப்‌ 
புரிவி |டவே மேன்மையைத்‌ தந்ததப்‌ பொய்கை. 


0? கனகன்‌ மாமகன்‌ கனகனாம்‌ பதகனைக்‌ கலாங்கொண் 
டனக மாநர மடங்கலா னடும்பழி யதனை 
வினைய மாகவிப்‌ பொய்கையின்‌ மூழ்கியே விடுத்துப்‌ 
புனிதனாயின னதனது பெருமையார்‌ புகல்வார்‌. 


708 சலமு லாங்கம லத்தயன்‌ வழிவருக்‌ தனது 
குலமெ லாமுடித்‌ திட்டபா தகப்பெருங்‌ குழுவை 
நலமெ லாம்பெற வகற்றினன்‌ வீடண னவைதீர்‌ 
பலனு லாவுமிக்‌ குளனிடைப்‌ படி தரும்‌ பயனால்‌. 


709 அன்ன தாதலிற்‌ பார்ப்பனக்‌ கொலைமுத லனத்து 
மின்ன நீர்திகாத்‌ திடிலகன்‌ ஜேகிடு மென்றுங்‌ 
கன்னீ ரீரதன்‌ கரையொரு மனுமுறை கணித்தா 
லுன்னு சூளுற வெளிதினின்‌ முடிவதே யுண்மை. 


710 ஆதி நீரிது தனையெவர்‌ தொடுகினும்‌ அவர்க்குப்‌ 
பேத மானமுற்‌ பிறவியிற்‌ கொல்ப்பவம்‌ பிரியும்‌ 
ஈது திண்ணமித்‌ திறனிது குறித்தியா வருமிப்‌ 
போது மக்கொலை கழித்திடு செயலினைப்‌ புரிவார்‌. 





706. ஒருவிடாது-நீங்காமல்‌. ஏழு நதிகள்‌: 1. பம்பை, 
அ கம்பை, 3, புண்ணியஈதி, 4, மஞ்சள்கதி, 5, வேகவதி, 
6. பாலி, 7. சேயாறு, 

707. கனகன்மாமகன்‌-இரணியனின்‌ மகன்‌ (பிரகலாதன்‌), 
அனக மா கரமடங்கல்‌- தூய்மையான பெரிய நரசிங்கம்‌. 

708. அயன்வழிவரும்‌-பிரமதேவனின்‌ குலத்தில்‌ வந்த. பாத 
கப்‌ பெருங்குழவை-பாபக்‌ கூட்டத்தை. அகற்றினன்‌-போக்கினான்‌. 
நவைகதீர்‌-குற்றம்‌ இல்லாத. 

709. திகைத்திடில்‌-குளித்தால்‌. ஒருமனு-ஒப்ப.ற்ற மந்திரத்தை 
(பஞ்சாட்சரத்தை). உன்னுரசுள்‌- நிறைவேற்றக்‌ கருதிய சபதம்‌, 

710. பேதம்‌ ஆன-விரோதம்‌ ஆகிய. பிரியும்‌-நீங்கும்‌. கொலை- 
கொலை செய்ததால்‌ வந்த பாபம்‌ (ஆகு பெயர்‌), 


248 காஞ்சிப்‌ புராணம்‌ 


11 பரவி மாரிசி பகலொடு படியிலொத்‌ தஇடுகா 
ளிரவி தென்றிசை வடதிசைத்‌ தேர்விடு மிருகாள்‌ 
திருவு லாந்திங்கட்‌ டோற்றமித்‌ தீர்த்தத்தி விடையே 
விரவி யாடினர்‌ சிவனுருப்‌ பெறுவதே மெய்ம்மை, 


சந்துரபட்கரணி 
வேறு 


212 சந்துரபுட்‌ கரணியெனு மொருகீர்த்த 

மதனையது தானே நேருஞ்‌ 

சுந்தரஞ்சேர்‌ மாமதிய மா துலனாந்‌ 
தக்கனிடு சூளி னாலே 

வந்ததொரு குறைதீரத்‌ தன துபெரு 
வள்ளுகிரால்‌ வகுத்தோர்‌ குண்டம்‌ 

விந்தமுறத்‌ தன துபதி னறுகலையி 
னமுதுஇனம்‌ விடுத்தா னன்றே. 


718 பாட்டியலிற்‌ சிவனுருவை யமுகுமய 

மாகஇயவப்‌ பள்ள நீரா 

லாட்டியடைந்‌ தனன்பெருமை யந்நீரை 
யன்றுமுத லாரே யேனும்‌ 

வேட்டருக்கிற்‌ பெரும்பிணிபோம்‌ : பின்நவமாம்‌ 
உருவுவரும்‌ வேக வாய்மை 

காட்டுபதி யிதிலுஹறைவோர்‌ மருத்‌ துவதரல்‌ 
வழிநடவு கடனைச்‌ சேர்வர்‌, 





711. படியில்‌-ரீராடினால்‌. தென்திசை தேர்விடும்‌ நாள்‌-தட்ச 
ணாயனம்‌. வடதிசைத்தேர்விடும்‌ காள்‌-உத்தராயணம்‌., தஇங்கள்‌ 
தோற்றம்‌-மாதப்‌ பிறப்பு. சிவனுருப்பெறுவது-சா ரூபம்‌, ' 


712. மதியமாதுலன்‌-சச்திரனுக்குப்‌ பெண்‌ கொடுத்த 
மாமன்‌. சூளினால்‌-சாபத்தால்‌, குறை-க்ஷயம்‌. வள்‌உ௫ர்‌-கூரிய 
நகம்‌. குண்டம்‌-குளம்‌. சந்திரன்‌ தான்‌ உண்டாக்கிய குளத்தில்‌ 
குனது கலைகளை இனமும்‌ விடுத்தான்‌. 


_ 713. பாடு இயல்‌--இல்‌--பாட்டியலில்‌. தோன்றும்‌ தன்மை 
யில்லாத. பள்ளம்‌-இர்த்தம்‌. ஆட்டி - அபிஷேகம்‌ செய்து, நவமாம்‌- 
புதியதான. மருத்துவ நூல்வமி நடவு கடன்‌-மருத் துவ நாவிற்‌ 
கூறியபடி நடப்பதால்‌ உண்டான பயன்‌ (ஆரோக்கியம்‌), 


ர்த்தச்‌ சருக்கம்‌ 249 


774 நந்தைதனி லந்தமுறு நன்னாண்முத்‌ 

இதிகூடு காளா மக்காட்‌ 

டந்திரநான்‌ மனுவாதுி யுகாதியெனு 
நாள்முத்த டாக மாடும்‌ 

புந்தியுளோ ரிந்திரிய மெய்த்‌ தூய்மை 
பெறுமனகப்‌ புனித மாகும்‌ 

மந்திரமா சித்திவரும்‌ தெய்வமருத்‌ 
துவராடி வளமே பெற்றார்‌. 


மண்ணியாறு 
வேறு 


15 மண்ணி யாறென வொருகஇ யதுதனின்‌ மனத்தொன்‌ 
மெண்ணி யாடுவோ ரெண்ணிய வெண்ணியாங்‌ கெய்‌.து£ 
தண்ணி யார்பெருர்‌ திண்ணிய ராய்ப்பகை தணிப்பார்‌ 
நண்ணி யாரது விரும்பிடா ௬றுபெரு நலத்தார்‌. 


கலிச்சித்தியாறு 
2106 ஆம்கு அங்கலி சித்ததென வொருநதி யதுநீர்‌ 
மூழ்கு வோர்கலித்‌ தீங்கணு காவகை முனிவார்‌ 
மாழ்கு ருதொளிர்‌ பேரிசை யவரையே மருவும்‌ 
ஏழ்கு லாவிய பிறப்பினு மெய் துவ ரினிமை. 


714. நந்தை-பிரதமை அந்தமுறு ஈன்னாள்‌-அமாவாசி. 
முத்திதி கூடும்‌ காள்‌ - திருதியை. மனுவாதி - மன்வந்தரங்களின்‌ 
தொடக்க நாள்‌. யுகாது, யுகத்தின்‌ தொடக்க நாள்‌. முத்தடாகம்‌: 
1. கற்பை, 2. இட்டசித்தி, 3. சருவதீர்த்தம்‌, “இத்தகு கம்பை 
யூழ்‌ இட்டசித்தியும்‌, தத்துவெண்டிரைப்‌ புனல்‌ சருவ தீர்த்தமும்‌, 
தொத்தலர்‌ மாரிழற்‌ சூழல்வைகிய, உத்தமன்‌ விழிகள்‌ மூன்‌ 
ஹென்ன ஓங்குமால்‌', (காஞ்சி-இரண்டாம்‌ காண்டம்‌. தாத்தவிசே 
டம்‌ 156). இந்திரியமெய்‌ - ஐந்து பொறிகளைப்பெற்ற உடல்‌: 
அனகப்புனிதம்‌-பாபம்‌ உலவாத தூய்மை. 

715. அதுதனில்‌- அந்த மண்ணியாற்றில்‌. எண்ணிய-எண்‌ 
ணிய காரியங்களை, தண்ணியார்‌-தாழ்ந்தவர்‌. “தண்‌ ஆவாது 
அடியேனைப்‌ பணிகண்டாய்‌' (இருவாய்மொழி 4.9.1,) தணிப்பர்‌- 
அடக்குவார்‌. உறுபெரு ஈலத்தாரர்‌, யார்‌௮து ண்ணி விரும்பி 
டார்‌ எனக்‌ கூட்டுக, 

716. அதுநீர்‌-அறீர்‌ (புதுப்பிரயோகம்‌) முனிவார்‌-கோபிப்‌ 

2௮ 


260 காஞ்சிப்‌ புராணம்‌ 


பம்பையாறு 


217 பம்பை யாறென வொருநகதி யதுதனிற்‌ படிவோ 
ரம்பை யாரரு ளெய்தியே யவனியின்‌ பாரஞ்‌ 
செம்பை யாடர வாறவே தரிப்பர்சீரடியார்‌ 
நம்பை யானன னருளவர்‌ திறப்பட ௩டாவும்‌, 


மஞ்சணீர்‌ ஈதி 
218 அரிச னத்திரு ஈதியுமை யாடு ரமலக்‌ 
தெரிச னத்தினி னுதவுமக்‌ நீரையே திலாத்தால்‌ 
விரிச னத்தவ ரம்பிகை யுலகினில்‌ வீராவிக்‌ 
கரிச னைத்தையு நீங்கியே யிருப்பரக்‌ கணத்தில்‌. 


சிப்பியாறு 


219 ஏிப்பியாறுபேரியாறது திலாத்துமா றரொன்மீ 
னெய்ப்பி யாவது மாறினன்‌ விரதம தியற்றித்‌ 
தப்பி யார்தவ றகற்றிடும்‌ படியின்மெய்த்‌ தரும 
வைப்பி யாதிது வன்றியே மாநில வரைப்பில்‌. 

த அ பபப ப ப ப பபபபபபபப(।! 


பார்கள்‌. மாழ்குறாது-மயங்காமல்‌. பேரிசை-பெரும்புகழ்‌. குலா 
விய ஏழ்பிறப்பு என மாற்றுக. 


717. அம்பை-உமாதேவி. அம்பா என்ற வட சொல்லின்‌ 
திரிபு. செம்‌ பை ஆடு அரவு ஆற்‌ எனப்‌ பிரிக்க. செம்மையான 
படத்தைப்‌ பெற்ற ஆடுகிற ஆதிசேடன்‌ இஃ்ப்பாற. செம்மை 
என்றது பண்பை. நிறத்தையன்று. அடியார்‌ நம்பும்‌ ஐயானன்‌- 
அடியவர்கள்‌ விரும்புகின்‌ ற ஐந்து முகத்தை உடைய சிவபிரான்‌. 
“ஐயானனன்‌ இயல்வாணனை அடிமை கொள மெய்யே-பொய்யா 
வனம்‌ எழுதும்பதி' (வில்லிபாரதம்‌. அருச்சுனன்‌ தீர்த்த யாத்‌ 
இரை). திறப்பட-உறுதியடைய. நடாவும்‌-௩டாத்தும்‌. திருவருள்‌ 
நல்வழியில்‌ ஈடக்கச்‌ செய்யும்‌. 

718. அரிசனம்‌-மஞ்சள்‌. தெரிசனத்தினில்‌ அமலம்‌ உதவும்‌. 
சனத்தவர்‌-உறவினர்‌. கரிசு அனைத்தையும்‌-குற்றங்கள்‌ யாவற்றை 
யும்‌. 

719. பேர்யாறு-பெரிய ஆறு. மால்தொல்மீன்‌ எய்ப்புயாவ.து 
மாறினன்‌. மீன்‌-மச்சாவதாரம்‌. எய்ப்பு-தளர்ச்சி, தப்பியார்‌- 
தவறு செய்தவர்கள்‌, வைப்பு-இடம்‌. நிலவரைப்பில்‌-உலக எல்லை 
யில்‌. இது அன்றி தவறு அதற்றிடும்‌ வைப்பு யாது எனக்கூட்டுக: 


்‌ 


நீர்த்தச்‌ சருக்கம்‌ 251 


தார்‌த்தம்‌--சக்கரத்தடம்‌ 
720 சக்கரத்தட மென்றுமொன்‌ நதுபரச்‌ தாமன்‌ 
செக்க ரஞ்சுடர்‌ நேமியா லமைத்தது: தினைத்தே 
மைக்க ரும்பெரு வடிவுபோய்ப்‌ பவளமாம்‌ வண்ண 
மிக்கு ருந்தன னன்னமீர்‌ மிகப்பெரு விமலன்‌. 


721 தாதை யானபொற்‌ பேரினோற்‌ கவன து தனையன்‌ 
ஈது நீரினாற்‌ றருப்பணம்‌ புரிந்தவ னென்பைக்‌ 
காத லித்ததிற்‌ சேமிக்க வரதமாங்‌ கழுகீர்ப்‌ , 
போதெ ஞாகிகழ்ச்‌ ததுபல பலவதன்‌ புதுமை, 

காப்புத்தடம்‌ 

729 காப்பெ ஸனுந்தடம்‌ படிந்தவர்‌ தமைமிகக்‌ காத்து 
மாப்பயன்றரு மாதலா லிப்பெயர்‌ மருவும்‌ 
மூப்பு வந்தடை. யாமலே பற்பல முனிவர்‌ 
வாய்ப்பெ னும்புரா தனம்புகன்‌ றதன்கரை வ௫ிெப்பார்‌. 

மங்கள தீர்த்தம்‌ 

7259 எங்க எம்பிகை சேடியர்‌ மங்களை யியற்ற 
மங்க ளந்தரும்‌ மங்கள தீர்த்தமா மணிஈர்‌ 


திங்க ளொன்றிதிற்‌ றிளைத்திடும்‌ அவர்‌ மைத்‌ தெய்வத்‌ 
துங்க மங்கையர்‌ தமதுகா யகரெனச்‌ சூழ்வார்‌. 





790. நேமியால்‌-சக்கரத்தால்‌ கருவடிவுபோய்‌ பவள வண்‌ 
ணம்‌ மிக்கு இருந்தனன்‌. விமலம்‌- தூய்மையானது. க 

721. தாதை தந்‌ைத. பொழற்பேரினோன்‌- இரணியன்‌. தீனையன்‌- 
பிரகலாதன்‌. இதில்‌ சேமிக்க-இந்தச்‌ சக்கரத்‌ தீர்த்தத்தில்‌ சேர்க்க. 
எலும்பு கழுநீர்ப்‌ பூவாக மாறிற்று. எலும்பு மலராக மாறும்‌ 
அதிச்பத்தைத்‌ தஇருப்பூவண புராணம்‌ அற்பு தந்தனை என்‌ சொல்‌ 
'கேன்‌: மிகும்‌ அறவீர்காள்‌ அரிது அரிது அ௮ேரோ-பெற்ற தாதை 
பிறங்கெலும்பு பெருங்கடத்தில்‌ இருர்‌ துதான்‌-எ.ற்‌.ற இச்த இலஞ்சி 
நாப்பண்‌ எழுந்து வீழ்ந்து அரவிந்தமோடு-௨.றற பானலதாக 
யானொரு வேணுமே இருவுடைமையேன்‌' என்று நயம்படப்பேசும்‌ 
(தருமஞ்ஞன்முத்தி 21). , 

722. வாய்ப்பு-செமிப்பு. புராதனம்‌ புகன்று-பழைய நிகழ்ச்சி 
களக்‌ கூறி. (முதியவர்களின்‌ இயல்பு). - 

723, சேடி-தோழி, இ௲கத்திடும்‌ அவர்‌-குளிக்கின்றவர்கள்‌. 
தங்கம்‌-மேலான, 


252 காஞ்சிப்‌ புராணம்‌ 
புண்ணிய தீர்த்தம்‌ 
724 சரத மேன்மைசேர்‌ புண்ணிய தீர்த்தநற்‌ றஐரும 
வுருவ மாகையால்‌ அப்பெயர்‌ பெற்றுள துன்னி 
வரத ராடியே சங்கரர்‌ நிருமல வடிவப்‌ 
பரம நாயகங்‌ கண்டிடுபெரும்பயன்‌ படைத்தார்‌. 


வேகவதி 


225 சலத்து வேதனை யிகலியே கலைமக டனாது 
பலத்து லாயது சோபனப்‌ பாவனப்‌ படிவ 
நலத்‌.து வேகவ திப்பெயர்‌ சான்றதந்‌ நதியில்‌ 
நிலத்து மேற்படர்ர்‌ தாடினர்‌ நினைவெலா நிகழும்‌. 


பாலிமா நதி 
வேறு 


126 தராதல வளமை சேருக 

தண்டகத்‌ திருமா டென்றும்‌ 
விராவியே தரும ராசி 

விகாத்திடு பயனே போலித்‌ 
திராவிடத்‌ தொகைய தான 

செழுந்தொடைப்‌ பனுவல்‌ யாவும்‌ 
பராவுற மருவா நிற்கும்‌ 

பாலிமா நதிய மொன்றே. 


724, தரும உருவம்‌-தருமத்தின்‌ வடிவம்‌. வரதர்‌-திருமால்‌. 
நிருமலவடிவ- தூய வடிவுடன்‌ கூடிய. பரமநாயகம்‌-மேலான 
தலைமை. கண்டிடும்‌-௮அடைகின்‌ ற. 

725. சலம்‌-தணிக்க முடியாத கோபம்‌. *சலம்‌ கொண்ட. 
இரணியன்‌' (பெரிய திருமொழி. வேதனை-பிரம்மதேவனுடன்‌ 
(உருபு மயக்கம்‌). பலத்து-வன்மையுடன்‌. சோபனம்‌-மங்களம்‌: 
பாரவனம்‌- தூய்மை. பாவன சீதாராம்‌' (காந்தியடிகள்‌ விரும்பிய 
பாசுரம்‌). படர்ர்‌து-பயணம்‌ செய்து. நினைவு- எண்ணியவை. 


726. தண்டக நாடு (செய்யும்‌) தருமராசி விளைத்திடும்‌ பயன்‌ 
போல்‌, பனுவல்‌ யாவும்‌ பராவு, ற பாலிமா நதி ஒன்றே மருவா 
நிற்கும்‌ எனக்‌ கூட்டுக. தராதல வளமை-உலகத்தில்‌ உள்ள 
வளங்கள்‌ யாவும்‌. விராவி- மனம்‌ கலந்து செய்த), திரா 
விடம்‌-தமிழ்‌. தொகை-கூட்டம்‌. தொடைப்பனுவல்‌-தொடுக்கப்‌ 
பட்ட நால்‌. பராவுற-புகழ, ட 


22 


126 


724 


ஐர்த்தச்‌ சருக்கம்‌ 463 


இறந்தகொல்‌ வளங்கள்‌ யாவு 
மெய்துவா னெண்ணி விண்ணோர்‌ 
சிறந்தவா ரிதியை முன்னங்‌ 
கடைதலும்‌ கேனு வொன்று 
பிறந்ததங்‌ கதனை யாரும்‌ 
பெரியனாம்‌ விட்டன்‌ றன்பா 
லறந்தவா மகங்களி யாவு 
மாற்றுதி யென்று நேர்க்தார்‌. 


அந்திவா னிறத்தெம்‌ மண்ணல்‌ 
ஆடுறு மஞ்சம்‌ மற்றுஞ்‌ 
சிந்தையா னினைத்த யாவும்‌ 
தீருமொரு தேனுத்‌ தன்ன 
யெந்தையாம்‌ வசிட்டன்‌ றன்பா 
லேற்றன னிருக்கை யான 
நநீதிமால்‌ வரையை கண்ணி 
நன்மக வினைசெய்‌ காளில்‌. 


கல்லுயர்‌ குடுமி நெற்றி 
களிப்புமீக்‌ கொண்ட தேனுப்‌ 
புல்லுண வருந்தித்‌ தூய 
புனிதப்பால்‌ சொரியா நிற்ப 
எல்லையில்‌ புவன கோடி 
யாவுமாம்‌ இறைவற்‌ முங்க 
வல்லமால்‌ விடையாம்‌ நந்து 
வந்தவண்‌ டோன்றிற்‌ றன்றே. 


இறந்த-நீங்கப்போன. வாரிதி-கடல்‌. தேனு-பசு 


அற்ம்தவா-தருமத்திலிருந்து தவரு த. மகங்கள்‌-யாகங்கள்‌. நேர்ந்‌ 
தர்ர்‌-கொடுத்தனர்‌. 


720. அநீதிவான்‌ நிறம்‌-சிவந்து கிறம்‌. (செவ்வான்‌ அன்ன 


மேணி:௮வ்வான்‌ இலங்குபிறை யன்ன விலங்குவால்வை எயிற்று 


(அகம்‌-கடவுள்‌ வாழ்த்து) ஆடுறும்‌-திருமஞ்சனம்‌ 


கொள்ளும்‌, 


“ஆவினுக்கு அருங்கலன்‌ அரன்‌ அஞ்சு ஆடுதல்‌' (தேவாரம்‌) 
ஏ.ற்றனன்‌-ஏற்றுக்‌ கொண்டனன்‌. ம௩ம்‌--வினை--மகவினை, யர்கத்‌ 


தொழில்‌. 
729. கல்‌-மலை, குடுமி-இரண்டு கொம்புகளுக்கும்‌ 


ஈடுவில்‌ 


264 காஞ்சிப்‌ புராணம்‌ 


750 கண்டது விடையைத்‌ தேனு 
கதுமெனக்‌ காமத்‌ தீயுட்‌ 
கொண்டது மனங்க சிந்து 
குழைந்தது குணங்கள்‌ யாவும்‌ 
விண்டது பசந்து மெய்யும்‌ 
விளர்ந்தது வெய்ய நஞ்ச 
மூண்டது போல மாழ்கி 
யுறுதுய ௬ுற்ற தன்றே. 


153 அருந்தவ முனிவன்‌ செய்யு 
மருமறைச்‌ ௪டங்குக்‌ கன்பாற்‌ 
பொருந்திய நல்குக்‌ தேனுப்‌ 
பொழுடீட்‌ படித்தல்‌ காணூஉகத்‌ 
இருந்திய இறனை ஞானத்‌ 
தெளிவினா னாடித்‌ தேர்ந்தே 
யிருந்தனன்‌ பசுவின்‌ வெக்நோ 
யெவ்வண்ணரக்‌ தீர்த்து மென்றே. 


798 நோக்ன ஸிதுதான்‌ னோேனான்‌ 
நோயினை கொய்ய போழ்தி 
னீக்குவ இதனா லென்றே 
நெடிதொரு தருப்பை கொண்டே 
யாக்கனன்‌ புனிற்றின்‌ கன்றொன்‌ 
றகுதெழுச்‌ துகைத்துத்‌ தாவி 
விக்குறு மூவகை துள்ளிப்‌ 
பசுவின்‌ மேல்விழுந்த தன்றே. 


த ப்ப ப ப ப பப்ப ட டடப்ப ப பபயயவயவவவையை 
உள்ள மேடானபகுஇ, புவனகோடி-உலகத்‌ தொகை. இறைவன்‌ 
உலகமாக இருக்கிறான்‌ என்று ஞானிகள்‌ கூறுவர்‌, “ஒன்றாய்‌ 
உலகனைத்தும்‌ ஆனார்‌ என்று அ௮ப்பமுனி-பொன்றா மொழியால்‌ 
புகன்‌ நிருக்க'. (வள்ளலார்‌ சாத்திரம்‌, இவஞான-77) மால்விடை- 
பெருமை மிக்க இடபம்‌. 

790. கதும்‌ என-விரைவில்‌. 'புனலாடு மகளிர்கதும்‌ எனக்‌ 
குடைய” (பொருகர்‌ ஆற்றுப்படை. 241). விண்டது-நீங்கிற்று. 
மாழ்கி-மயங்கி, 

791. மறைச்சடங்கு-வேதத்திற்‌ கூறப்பட்ட இரியை. பொருந்‌ 


இய-ஏ.ற்ற பொருள்கள்‌. நீட்டித்தல்‌-தாமதித்தல்‌, ஊட்டல்‌ என்‌ 
”ம்பால்‌ பெருகும்‌ அளவெல்லாம்‌-ரீட்டித்த காரணம்‌ என்‌” (மரு 
தக்கலி, 17) காணூஉ-கண்டு, இர்த் தும்‌-6ீக்குவோம்‌. 


795. நொய்யபோழ்தில்‌-சிறி.து கேரத்தில்‌. புனிற்றின்‌..சன்‌ று- 


தர்த்தச்‌ சருக்கம்‌ 255 


7989 மீதுறு கன்றை நோக்கி 
விரைவினில்‌ விடைமேல்‌ வைத்து 
காதல்போ யகன்று தன்னிற்‌ 
களிப்புட னணைத்து மோந்து 
சோதிகாக்‌ கொடுதை வந்து 
சுரந்துபா லொழுகி நின்ற 
தாதலால்‌ மகவி னாசை 
யாசைய ளாசை யாமால்‌. 


794 பொழிதரு தாரை வான்போற் 
புனிதவான்‌ சொரியு மப்பா 
லிழிதர வெள்ள மாகி 
யெழுந் துபோய்‌ நந்தி வெற்பிற்‌ 
குழுமிய தரள ராசி 
செம்பொனின்‌ குப்பை சந்தம்‌ 
அழகிய கைமா யாவும்‌ 
வாரியே யணைந்த தன்றே, 
அ௮ணிமையில்‌ பிறந்த கன்று, அகுது-௮ஃது. உதைத்து- உயர 
எழும்பி. வீக்குறும்‌ உவகை-மிக்க மகிழ்ச்சி, வீங்கு என்ற மமன்‌ 
தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ வன்தொடர்க்குற்றியலுகரம்‌ ஆயிற்று, 
வீங்குதலை உலகமக்கள்‌ வீக்கம்‌ என்று வழங்குதலை கோக்கு. 





733. அணைந்து மோந்து காக்கொடு தைவநீது, என்று பசு 
வின்‌ செயலை இயற்கையாகப்‌ பாடிய திறம்‌ பாராட்டற்குரிய_து. 
மகவின்‌ ஆசை, அசைகளுக்குள்‌ மேலானது என்று மனோதத்து 
வம்‌ பேசுகின்றார்‌ ஆரியர்‌. இப்பசுவின்‌ செயல்‌:கன்‌ றினையணைத்து 
விம்மும்‌, முூலையினையூட்டி, மென்மை முதுகு, வால்‌, அடிநா நீட்டி 
அலைதர வளைத்து மோந்து வேட்கையகற்றிய', (சீருப்புராண) 
மானின்‌ மெய்ப்பாட்டை நினைக்கச்‌ செய்கிறது, (சீறா. மானுக்குப்‌ 
பிணை, 51) 


754. வான்போல்‌-மேகத்தைப்‌ போல. இ;பிதர-இறங்க, தரள 
ராசி-முத்‌ துக்கூட்டம்‌. குப்பை-குவீயல்‌. கைமா-யானை. பால்‌, நதி 
யாகப்‌ பெருகிற்று. இவ்வரலாற்றைகத்‌ கொண்டர்சீர்பரவுவார்‌, 
“துங்க மாதவன்‌ சுரபியின்‌ திருமுலை சொரிபால்‌-பொங்கு தீர்த்த 
மாய்‌ நந்திமால்‌ வரைமிசைப்‌ போந்தே-அங்கண்‌ நித்திலம்‌ சந்த 
னம்‌ அ௫லொடு மணிகள்‌-பங்கயத்‌ தடம்‌ நிறைப்ப வந்து இமிவது 
பாலி' என்று குறிப்பார்‌. (இருக்குறிப்பு. 21). 


256 காஞ்சிப்‌ புரர்ணம்‌ 


495 ஆரிட னதனை கோக்க 
யற்புதப்‌ பால னாடுப்‌ 
பேரிடர்‌ புவனி இதரப்‌ 
பிறந்ததிந்‌ நதியா மென்றே 
8ீரிடு முடியான்‌ றன்னை 
சினைத்தனன்‌ தவத்தின்‌ பேற்று,ம்‌ 
பாரிடர்‌ முனிவர்‌ சூமப்‌ 
பரனுவ ஸணுற்றுக்‌ கூறும்‌. 


298 ஞான நூல்‌ வரம்பு கண்ட 

நன்முனி யுனது காம 

தேனுமின்‌ னருளி னாலே 
சொரிதரு கம்பால்‌ வெள்ளம்‌ 

ஆனுறு மஞ்சின்‌ மூன்றுக்‌ 
காதியா மாத லாலே 

பீனமினதியா யுள்ள 
வெயவையினும்‌ புனிதமாமே. 


197 வருநதி காஞ்சி மூதூர்‌ 
வராகச மாற்பே றென்னும்‌ 
பெருமைசேர்‌ நிலைய மேவு 
பெறுதியான்‌ மிகவு மேன்மை 
மருவிடும்‌ நஇயீ தாடின்‌ 
மகவினை நீமு னன்பரற்‌ 
புரிபய னனைத்து மன்னார்‌ 
பொருந்துவ தாக வென்றான்‌. 





735, ஆரிடன்‌-முனிவன்‌ (வசிட்டன்‌). பாலன்‌-கன்ழை உடை 
யவன்‌. புவனி-உலகம்‌. நீரிடுமுடியான்‌-கங்கையை வைத்த தலையை 
உடையவன்‌, பாரீடார்‌-பூதங்கள்‌. உவண்‌-இடையில்‌, 


736. ௩ன்முனி-ஈல்லமுனிவனே. அண்மைவிளி, மூன்றுக்கு- 
பால்‌, தயிர்‌, கெய்‌ என்ற மூன்று பொருள்களுக்கு, ஆஇ- 
காரணம்‌. (முதற்காரணம்‌) ஈதியாய்‌ உள்ள-ஈஇியாக இருக்கின்‌ ற, 
எல்லா நதியினும்‌ பாலியாறு புனிதம்‌ மிக்கது, 


737. பெறுதியால்‌ - பாக்கியத்தால்‌. மகவினை-யாகக்கிரியை, 
பெரருநீஅவகாக-௮டையட்டும்‌. 


தர்த்தச்‌ சருககம்‌ 267 


190 தேனுவின்‌ பாலே தீர்த்தஞ்‌ 
செழுமலர்த்‌ தவிசின்‌ மேலோன்‌ 
மானத குமரனான 
வசிட்டன தருளா லுற்றது 
ஆனுயர்‌ கொடியோன்‌ வேத 
மருளிய திருவாக்‌ காலே 
மேனில்‌ பெற்ற கென்னில்‌ 
விளம்பலார்‌ தகைமைத்‌ தொன்றோ. 


செய்யாறு 
154 வேறுமோர்‌ நதிய முன்னம்‌ 
வேலுடைகச்‌ கடவுட்‌ செவ்வேள்‌ 
சிறுமோர்‌ சூரன்‌ றன்னைச்‌ 
செற்றிடச்‌ செல்லு நாளில்‌ 
ஏறுசீர்த்‌ தேவ சேனா 
பதியென வில்ாயோன்‌ றன்னைக்‌ 
கூறியே தமக்கு மேன்மை 
குறித்தபி டேகஞ்‌ செய்தார்‌, 


2240 புனிதவான்‌ கங்கையாது 

புண்ணிய நன்னீர்‌ யாவு 
மினிமையிற்‌ கொணர்ந்து வேத 

மனுவினை யெண்ணி யெண்ணிப்‌ 
பனவரா முனிவர்‌ தேவர்‌ 

பணித்தபி டேகஞ்‌ செய்ய 
அனகனாங்‌ குமர னாடு 

மறல்பெரு வெள்ள மாய, 





738. மலர்த்தவிசின்மேலோன்‌-பிரமன்‌. *தாமரைத்‌ தவிக' 
உறைதரு சதுமுகக்‌ கடவுள்‌'. (பாகவதம்‌). மானதகுமரன்‌-மனத்‌ 
திலிருந்து தோன்‌ றியவசிட்டன்‌. திருவாக்கு: தருவாய்‌. 


759. செற்றிட-௮மிக்க. சேனாதிபதி என்பது சேனாபதி 
என்று சுருங்கிற்று. “சினப்போர்ச்‌ சுவேதனைச்‌ சேனாபதியாய்‌- 
மனப்போர்‌ முடிக்கும்‌ வகை'. (நான்முகன்‌ திருவந்தாதி, 2,4) 


740. வேதமனு-வேதமந்திரம்‌, ஆடும்‌ அறல்‌-நீராடிய தீர்த்‌ 
தம்‌. “அம்செம்‌ சேதா உண்‌ அறல்‌ அமிழ்தே' (ஞானாமிர்தம்‌ 40), 
599 


2௦6 காஞ்சப்‌ புராணம்‌ 


247 பிரளையச்‌ சலதி யேபோற்‌ 

பெருவிசை யதனாுற்‌ செல்லக்‌ 

கருதியே முனிவர்‌ தேவர்‌ 
கைதொழுூஉப்‌ பரவிப்‌ போற்றி 

யுரவிய பெரு$£ர்‌ செவ்வே 
லுடையகோ ஸாடு மக்கீ 

ரரகர வென்றுட்‌ கொண்டா 
ராடினார்‌ புனித ரானார்‌. 


142 அறுமுகக்‌ கடவுட்‌ போற்றி 
யனைவரு மிர்நீ ராடப்‌ 
பெறுகுகர்‌ பாத காதிப்‌ 
பெரும்பவச்‌ தீரு மாறுஞ்‌ 
செறிகுறி விருச்சி கப்போ்‌ 
சேருஞா யிறுதொட்‌ டேயாண்‌ 
டுறுதரு மாரன்‌ மூழ்கி 
லுனதுல குறவுஞ்‌ செய்வாய்‌. 


42 எனவரம்‌ பெற்றுக்‌ கந்த 
நதுப்பெய ரிதற்கு நாட்டி 
வினையமாம்‌ அவுணர்‌ சீற 
மேவின ரனைய ரிப்பாறி 
புனிதவிந்‌ நதிக்கும்‌ யாரும்‌ 
புகழ்தரப்‌ பாலி யென்றே 
நனிவரு நதிக்கு மாக 
நடுவுசூ ழெல்லை யாவும்‌, 
.... 741. சலஇி-கடல்‌. “தமிழ்‌ எனும்‌ அளப்பரும்‌ சலதிதம் தவன்‌”. 
(பாலகாண்டம்‌. தாடகை). தொழூஉ-கையைதீ தலைமேலே வைத்து 
வாழ்த்தி. “கைதொழுஉப்‌ பரவிக்‌ காலுற வணங்கி” -: என்பர்‌ 
நத்ேர்‌. (திருமுருகாற்றுப்படை. 252) ஆசிரியர்‌ முருகாற்றுப்‌ 
படையை இங்கே அனுசந்தித்தார்‌. “அரகர” அிவபக்தர்கள்‌ 
உவகைப்‌ பெருக்காற்கூறும்‌ வாசகம்‌. “மொய்க்குறும்‌ முகில்கண்‌ 
டரிசரி என்னும்‌ முழக்கும்‌, அரகர என்னும்‌ தக்கவர்‌ முழக்கும்‌ 
எதிர்‌ எழும்‌ சோணசைலனே கயிலைகாயகனே' (சோணசைலமால்‌ 
08). 

742. பவம்‌ - பிறப்பு. விருச்சிகப்பேர்ஞாயிறு - கார்த்திகை 
மாதம்‌. ஆரல்‌-கார்த்திகை நட்சத்திரம்‌. “அரவுக்கண்‌ அணுவுறல்‌ 
:அரல்மீன்தகைய வொப்ப' (குறிஞ்சிக்கலி 60). உலகு உறவும்‌- 
சாலோகம்‌ அடையவும்‌, 

743-744, கதந்தநதி பெயர்‌ - சேயாறு, வினையம்‌-வஞ்சகம்‌, 


தர்த்தச்‌ சருக்கம்‌ 259 


ர்க அந்தரு வேது யன்றே 
யறைகுவர்‌ யமுனை கங்கை 
சந்திசெ யிடம தாமந்‌ 
தருவேதுி தன்னி லீது 
முந்திய தென்றே யீசன்‌ 
மொழிந்தன னுமைக்கு முன்ன 
மெந்தையே காம்ப ரம்பொற்‌ 
பரம்பரத்‌ இடம தாகும்‌, 


வேறு 


745 இன்ன மெண்ணில தீர்த்தமத்‌ திறனெலா மெவரே 
பன்ன வல்லவர்‌ சனகரா தியர்க்கயன்‌ பகர்நீதான்‌ 
முன்ன மென்றன னெம்பெருங்‌ குரவ முனிவ 
னென்ன நண்பட ஸனிசைத்குனன்‌ சூகுனா மிறைவன்‌. 





சேயாற்றுக்கும்‌ பாலியாற்றுக்கும்‌ நடுவில்‌ உள்ள பகுதியை அந்தர்‌ 
வே.இ என்றுகூறுவர்‌. யமுனை கங்கை சந்திசெய்‌ இடம, இருவேணி 
சங்கமம்‌. இருவேணி சங்கமத்தில்‌ சரஸ்வதஇிதி மறைந்திருப்பதால்‌ 
அதை அர்தர்வேதி என்பர்‌. அதைவிடக்‌ காஞ்சியில்‌ உள்ள அந்தர்‌ 
வேதி பழையது. அந்தர்‌ வேதியின்‌ பழமையை இறைவன்‌ 
உமைக்குக்‌ கூறினன்‌, ்‌ 


745. எஏம்பெரும்‌ குரவன்‌ என்றது வியாச மாமுனிவரை. 
இது சூத முனிவரின்‌ கூற்‌.று. 


தீர்த்தச்‌ சருக்க முற்றும்‌. 
ஆகச்‌ சருக்கம்‌ 4க்கு விருத்தம்‌ 745. 


கோவமாக எள்‌ சனை. 


5 அபிதானச்‌ சருக்கம்‌ 


746 அவனுரை வினவிய முனிவரர்கள்‌ 
யாவரும்‌ அன்புகெழீஇ யினராய்ப்‌ 
புவனியி லதிசய மொளிருதல்‌ 
மருவிய புனிதன்‌ னீர்பலவால்‌ 
விவிதம திவையுரை செய்தனை 
யெமதுநல்‌ வினைகல மினியடிகே 


ஞூவமையி லதுபதி முதியபன்‌ 
னிருபெய ௬ளதென வோ தினயால்‌,. 


747 அன்னது வினவுமவ்‌ வரமுடை 
யோமென வருள்மூனி யருள்புரிவான்‌ 
பன்னிரு பெயரது சிவமனு 
வாகிய படனவி சேடநல 
மூன்னிடு மவர்கரு தியபல 
னடைகுவர்‌ மொழிகுவர்‌ சிவகதியே 
அன்னுவர்‌ முன்னுப னிடதநனூ 
னவுரையவை சொற்றது மற்றதுவே. 


வேறு 


(21 காவான பேர்பிரமம்‌ அஞ்சி யென்ப 

தடைதல்பாக்‌ கருத்தா தானே 

மாவாக வடைதலினாற்‌ காஞ்சியெனும்‌ 
பெயர்மருவு மற்றுங்‌ கஞ்சத்‌ 

தேவானோன்‌ பெயருமதா மஞ்சியென்கை 
பூசைபுரி செய்கை காஞு 

மோவாமல்‌ அவன்பூசை புரிவ.துகொண் 
டப்பெயரு மூடைத்து மாதோ, 


746. வினவிய-கேட்‌்ட... புனித நன்னீர்‌-தீர்த்தம்‌. விவதம்‌- 
வகைகள்‌. (அபிதானம்‌-பெயர்‌), 

747. வினவும்‌ அவ்வரம்‌-கேட்கும்‌ நற்பேறு. அருள்முனி- 
சூதமுனிவன்‌. படனம்‌-புராணம்‌ படித்தல்‌. ;படன விவேகபரம்பர 
வேதா”. (திருவருட்பா, 6 ஆம்‌ திருமுறை. அம்பலத்தரசே. 
நாமாவளி. 6.) 


748. காவானபேர்பிரமம்‌-கா என்றால்‌ வேதம்‌. (வேதத்தைப்‌ 


அபிதானச்‌ சருக்கம்‌ 261 


74 அளவுபடாப்‌ பேரின்பங்‌ காவென்ப 

அஞ்சியென்‌ பதடைத லாமே 

யெளிதடையு மணுக்களெல்லாம்‌ பேரின்பம்‌ 
அடைதலினு மிப்பேர்‌ மல்கும்‌ 

உளதுசிரச்‌ தனக்குமிப்பேர்‌ அஞ்சியென்ப 
துபசரித்தல்‌ உலப்பி லாத 

வளநிலவு தலமனைத்துஞ்‌ சிரமாகக்‌ 
கோடலினும்‌ வருமந்‌ நாமம்‌. 


850 பரமகக னத்துருவாந்‌ திருக்காமக்‌ 

கோட்டத்தின்‌ பாங்கு நீங்கா 

தொருதருநின்‌ றப்பதியி னெல்லைமுழு 
துந்தழைத்தே யுலவா நிற்கு 

மிரவிபடு சாயையிலை யத்தருவி 
னற்புகமு மியல்ப தான 

பெருமையுமெம்‌ போல்பவராரற்‌ பிறித்தறிதற்‌ 
களவு படாப்‌ பெற்றித்‌ தாமால, 





பிரம்மம்‌ என்பர்‌. பிரம்மத்தை ஓதுவதால்‌ அயன்‌ பிரமன்‌ 
என்னும்‌ பெயரைப்‌ பெற்றான்‌.) ௮ஞ்சி-௮அடைதல்‌. மா-மாமரம்‌. 
வேதம்‌ (கர) மாமரமாக அடைந்ததால்‌ (அஞ்சி) காஞ்சி எனப்‌ 
புகமப்பட்டது. 


கா-பிரமன்‌. அஞ்சி-வணக்கம்‌. பிரமன்‌ வணங்கியதாலும்‌ 
காஞ்சி என்னும்‌ பெயர்‌ பெற்றது. அது என்றது 'கா' என்ற 
எழுத்தை. கா-வேதம்‌. பிரமன்‌, அஞ்சி-௮டைதல்‌. வணங்கல்‌. 


749. பேரின்பத்திற்டமுக்‌ கா என்று ஒரு பெபயர்‌ உண்டு. 
அஞ்சி. அடைதல்‌. அணுக்கள்‌-ஆன்மாக்கள்‌. (ஆஅணவமலத்தைப்‌ 
பெற்றுத்‌ தன்‌ விரிவுத்‌ தன்மை இழந்ததால்‌ ஆன்மாக்கள்‌ அணு 
என்று வழங்கப்படும்‌.) க-சிரம்‌. (தலை) உபசரித்தல்‌- தலையின்‌ மேல்‌ 
வைத்துப்‌ போற்றல்‌. தலங்கள்‌ யாவும்‌ காஞ்சியைச்‌ சிரமரகக்‌ 
கொள்ளுதலால்‌ சாஞ்சி என்னும்‌ பெயர்‌ பெற்றது. கோடல்‌- 
கொள்ளு தல்‌. 


750. கசனத்து உருவமாம்‌-அகாய வடிவமாகிய. ஒருதீரு- 
ஓப்பற்ற மரம்‌. உலவா நிற்கும்‌-பரவியிருக்கும்‌. சாயை-நிழல்‌. 
பெற்றித்து- தன்மையுடையது, 


262 காஞ்சிப்‌ புராணம்‌ 


151 மற்றதுசெம்‌ பொற்படிவம்‌ பன்னமிளக்‌ 

தளிர்பட்டு வயிர நற்பூப்‌ 

பற்றியுறை நகறையமுத மரகதங்காய்‌ 
மாணிக்கம்‌ பழுக்கா யாவுஞ்‌ 

சொற்றவிதற்‌ கீராறு பருவமுமா 
மிதன்கனியைத்‌ துய்ப்பா ராகின்‌ 

முற்றுமுட லிளமைபெறும்‌ வளமைபெறு 
மறிவுமிக முதிரு மாதோ. 


158 பெருகுதரு விசேடமதிற்‌ காஞ்சியெனு 
மொருபெரும்பேர்‌ பெற்று மேவுக்‌ 
தருவதுகின்‌ நிலகுதலி னா ஓ.மப்பேர்‌ 
பெறும்‌ புவன சார மென்னு 
மொருபெயரி னுண்மைதனை யுறைத்திடுவன்‌: 
கேண்மினனைத்‌ அுலகும்‌ யாரும்‌ 
பருவலிசேர்‌ வினையருந்தி மலமகற்ற 
வயன இலம்‌ படைத்து மேவும்‌. 





751. அம்௦உரத்‌இன்‌ வடிவம்‌ பொன்போல இருக்கும்‌. அதன்‌ 
இலை, பட்டுப்போல்‌ இருக்கும்‌. இளரச்தளிர்‌, வயிரம்‌ போல இருக்‌ 
கும்‌. அதன்‌ பூவில்‌ அமுதம்‌ இருக்கும்‌. காய்‌, மரகதம்‌ போல்‌ 
இருக்மும்‌. பழம்‌, மாணிக்கம்போல்‌ இருக்கும்‌. பன்னிரண்டு மாத 
மும்‌ பழுக்கும்‌, பன்னம்‌-தமை, பழுக்காய்‌-பழுத்தகாய்‌, (பழம்‌) 


752. விசேடம்‌- வகை. இன்னது என்று விளக்க முடியாத 
சந்தர்ப்பத்தில்‌, அணிவீசேடம்‌, மரவிசேடம்‌ என்று வரைந்து 
தப்பித்துக்கொள்ள உதவிய ஒரு அற்புதமான சொல்‌. காஞ்சி 
மரம்‌ இருந்ததாலும்‌ காஞ்சி என்ற பெயர்‌ பொருச்தும்‌. உண்‌ 
மையான காரணத்தைக்‌ கடை.சியில்‌ கூறியது ஆராய்ச்சியாளர்‌ 
களுக்கு அதிசயம்‌ தரும்‌. பல ஊர்கள்‌ மரத்தின்‌ அடிப்படையில்‌ 
அமைந்தனவே. தில்லை, மருதூர்‌, வேணுபுரம்‌, வதரி. பராய்த்‌ 
துறை முதலான பெயர்களை கோக்குக. கான்கு வகையான நிலங்‌ 
களின்‌ பெயரை ஆய்க, 


வீனை அருந்தி- வினைகளின்‌ பயனைத்‌ துய்த்து, மலம்‌ 
அகற்ற- ஆணவத்தை விலக்க. ஆணவ மலம்‌ அமியாது என்பது 
சைவ சித்தாந்தக்‌ கொள்கை. ஆதலின்‌ அழிக்க என்னாகு, அகற்ற 
என்றார்‌. அயன்‌ உலகத்தைப்‌ படைப்பான்‌, 


அபிதானச்‌ சருககம்‌ 263 


154 கண்ணனவை காத்தளிக்கு மெம்பெருமா 

னுரியபெருங்‌ கருணை மேவு 

தண்ணளியா லுயிரெயையு மிளைப்பாற்றும்‌ 
பொருட்டாகிற்‌ சார மாக 

வெண்ணகில வுற்பனத்தின்‌ வித்தாய 
சத்திதனை யாவு மீன்று 

நண்ணுபரா பரமான காமக்கோட்‌ 
டத்தினிடை நடுவு சேர்த்தி, 


724 ஓங்குசரா சரமனைத்துக்‌ தொலத்தொருமர 

நிமலதன்‌&£ முறையு நாளில்‌ 

ஆங்குகெடு நாள்கள்பல போயகல 
வமலைதனை யருளி னாலே 

பாங்குபெறப்‌ புரிந்தவளால்‌ அயன்றனயுண்‌ 
டாக்கியவன்‌ படைக்கு மாறு 

கூங்குபுகம்ப்‌ பராபரத்துற்‌ சகற்சார 
முதவுமறைத்‌ தனிமா வுள்ளோன்‌. 








758. கண்ணன்‌-திருமால்‌. (கண்ணன்‌ என்னும்‌ சொல்‌ 
பெரும்பாலும்‌ யசோதையிளஞ்‌ சிங்கமாகிய கிருஷ்ணனையே குறிக்‌ 
கும்‌. கம்பன்‌ *எங்குமுளன்‌ கண்ணன்‌” என்னும்‌ ஈம்மாம்வாரின்‌ 
தொடரில்‌ மனம்‌ ப.றிகொடுத்ததால்‌ திருமாலைப்‌ பல இடத்தும்‌ 
கண்ணன்‌ என்றே குறிப்பான்‌. இராமபிரானையும்‌ சண்ணன்‌ என்‌ 
பது கவிச்சக்கரவர்த்தி கம்பனின்‌ தனி இயல்‌). இவ்வாசிரியர்‌ 
கம்பனை அ௮றிந்தவர்போல்‌ தோன்றுகிறது. எம்பெருமான்‌-உருத்‌ 
இரகூர்த்தி. உற்பனத்தின்‌-கோன்றிய பொருள்களின்‌. வித்தாய 
சத்‌ தி-காரணமாகவுள்ள மூலசக்தி, 





. 754, தொலைத்து-மலத்துள்‌ ஒடுங்கச்செய்து. புரிந்து-விரும்பி' 
நோக்கி. பர அம்பரம்‌--பராம்பரம்‌, சிதாகாசம்‌. சகழற்சாரம்‌- 
உலகசாரம்‌. மறைத்தனிமா-வேதமாகிய மாமரம்‌. தனிமாவுள்‌ 
ளோன்‌ அயனை உண்டாக்கி, படைக்குமாறு, சகற்சாரம்‌ உதவும்‌ 
எனக்‌ கூட்டுக, 


204 
(22) 


156 


(2214 


755. பங்கயன்‌-பிரமன்‌, 


756. பேரிறுதிக்காலம்‌-மகா சங்கார காலம்‌, ௮ற்றம்‌-சமயம்‌, 
கொடிவரையில்‌-கை விரலை நொடிப்பதம்குள்‌. நீத்தம்‌-வெள்ளம்‌. 
757. மகப.தி-இர்திரன்‌, வெருவந்து-பயந்து. 'வேருவந்த 
செய்து ஒழுகும்‌ வெஙகாலன்‌? (திருக்குறள்‌ 363). புகல்‌ இடம்‌-தப்பு 
வதற்கு அமைந்த இடம்‌. அஞ்சினான்‌ புகலிடம்‌” பற்றிய குறிப்பு 


காஞ்சிப்‌ புராணம்‌ 


பங்கயனங்‌ கதுகொடக லம்படைக்கு 
மீதுபரம்‌ பரையாய்‌ நீடு 

மிங்கிடுகா ரணமதனாற்‌ சகற்சார 
மெனவொருபே ரிலகா நிற்கும்‌ 

பொங்குபுகழ்ப்‌ பதியிதனைப்‌ பிரகாயசித்‌ 
தெனவுகிலம்‌ புகழு மென்று 

மெங்குமிலற்‌ புதப்பகுதி யானதிறன்‌ 
அகனையுநீ ரியம்பக்‌ கேண்மின்‌. 


சொற்றதொரு பேரிறுதிக்‌ காலமென 
ஞானமிசைத்‌ தொடர்வு பூணு 

மற்றுமொரு பெருங்கற்ப முடிவுபடு 
கடைகாளின்‌ மதியி னாலே 

யிற்றெனயா வருமுணர்தற்‌ களவுபடா 
வகலமெலா மீறு செய்தான்‌ 

முற்றுமூல கனைத்துமொரு கொடிவரையிற்‌ 
பெருகீத்த மூடிற்‌ றன்றே. 


அகலிடமே முதலலை தலமுழுதுஙு 
கொண்டுவரு மகனை நோக்கி 
மகபதியே முதலமர ரெவருமுனி 
வோருமந்த மறலி தானு 
மிகைதருமிம்‌ நீத்தமிதற்‌ கேதுசெய்வோ 
மெனந௩டுங்கி வெருவந்‌ தேங்கிப்‌ 
புகலிடமிக்‌ காஞ்சியென வடைந்தனரக்‌ 
காலமற்றும்‌ புகலுண்‌ டாமோ. 





களைச்‌ சைன சமயத்தில்‌ காண்க. 


ஊங்கு-பிறகு. அ௮துகொடு-அந்த 
சசம்சாரத்தை கொண்டு, பிர£ய சித்து, ஏன்று காஞ்சிபுரம்‌ 
போற்றப்படும்‌, ௮தன்‌ காரணசக்தைக்‌ கூறத்‌ தொடங்குகிறார்‌ 
முனிவர்‌. 


அபிதானச்‌ சருக்கம்‌ 2௦25 


158 ஆவதுகண்‌ டிரும்பெருகீ ரிதுபொழுது 

முடிவுபடா தருளும்‌ தானம்‌ 

பூவிலுயர்‌ காஞ்சியதகின்‌ மற்றுமுள 
தலத்‌ துறைவோர்‌ புகுதா வண்ணம்‌ 

காவல்புரிர்‌ திடு துமெனத்‌ கொடருதலு 
மனையரெலாங்‌ கலங்கி யுள்புக்‌ 

காவியென மாவினொரு தனிமூல 
நாதனரு கடைந்தா ரன்றே. 


(221 வெஞ்சினமீக்‌ கொடுபரந்து புவனிமுழு 

தொருகொடியில்‌ வேறிதேயாக்கு 

யெஞ்சலிலாப்‌ பெருநீத்த மெமையடுவான்‌ 
குறித்துவரு மிதனை நீக்கித்‌ 

கஞ்சமென வடைந்தவெமைக்‌ காத்தருள்வா 

- யெனச்ளூதத்‌ தனிம லத்தோ 

னஞ்சலென வருள்புரிக்தா னவனலது 

மற்றெவரே யருள்செய்‌ இற்பார்‌. 


760 அன்னவரை யஞ்சலென வருள்புரித்து 

கண்டசண்ட வடன்மீக்‌ கொண்ட 

மின்னுருவு தருமெயிற்று வெறித்திடுசெக்‌ 
கர்ச்சடில வெங்க ராளப்‌ 

பன்னகவெம்‌ பணித்தொடையற்‌ பாழிபடு 

மூழியந்திப்‌ படி.வத்‌ தா.ழ்‌.ற்‌ 

கொன்னுனைமுக்‌ குடுமியடற்‌ படையணங்கு 

தனைப்பரமன்‌ குறிப்பிற்‌ பார்த்தான்‌. 





75%, மற்றவர்கள்‌ வந்தால்‌ இடம்‌ போகாது .என்று -கர்ட 
ம்க்கள்‌ தடுக்க முற்பட்டனர்‌. இங்கனம்‌ தடுக்கப்பட்டவர்ககல 
சிலர்‌ எப்படியோ மாமரத்தின்‌ அடியில்‌ எழுக்தருளியுள்ள -டுப்ர 
மான்‌ பக்கல்‌ உற்றனர்‌, காவல்‌ புரிந்திடுதும்‌-தடை . செய்வோம்‌. 


759. அடுவான்‌-அமிக்கும்‌ பொருட்டு. குஞ்சம்‌ -அடைக்கலம்‌: 
சூதம்‌-மாமரம்‌. செய்கிற்பார்‌-செய்பும்‌ வல்லமை உடையவர்‌. கில்‌ 
ஆற்றலை உணர்த்தும்‌ இடைச்சொல்‌. 


760. இப்பாடல்‌ துர்க்கா பரமேஸ்வரியின்‌ பயங்கரக்‌ 
கோலத்தை விவரிக்கிறது. கண்டசண்ட-ஆபத்தை உண்டுபண்‌ 
ணும்‌ வேகமான. எயிறு-பல்‌, 'செக்கர்ச்சடிலம்‌-செஞ்சடை, 


94 


566 காஞ்சிப்‌ புராணம்‌ 


76 பார்த்‌ தளவில்‌ அவ்வணங்கு பார்த்தனண்முத்‌ 

தலைப்படையைப்‌ பகுவா யார 

வார்த்தனள்‌ வெள்‌ ளெயிறதுக்கித்‌ தின்றனள்பின்‌ 
னகைத்தனள்‌ பேரச்ச மெங்கும்‌ 

போர்த்தனள்பா தலநடுங்க வகிலமுழு 
வதுநடுங்கப்‌ புவனி யாவும்‌ 

பேர்த்தனளா மெனக்கடி திற்‌ பிறங்குமணி 
நூபுரத்தாள்‌ பெயர்த்துச்‌ சென்றாள்‌. 


104 சென்றதனை முடிவுசெயுங்‌ கொடுங்கால 

வடவனலஞ்்‌ சீறிச்‌ சீறி 

யன்றுசுவ றிடக்‌ குடித்தா லெனச்சினத்து 
நகோக்குதலு மனைய நீத்த 

மின்றெமது பெருவலியு மிற்றதுகொ 
லெனவெருவந்‌ தேங்கி யுள்ளங்‌ 

குன்‌. றியலம்‌ வந்துநெடி துள்வாங்கி 
நடுங்கிமிகக்‌ குலைந்த தன்றே. 


₹68 ஆற்றல்பெறு நீத்தவடி வதுகீத்துத்‌ 

தெய்வவடி. வாகி கேர்நின்‌ 

றஹேற்றமிகு மித்தலமல்‌ லாலெவையு 
மாற்றுவதிங்‌ கெனது செய்கை 

போஜற்றியிந்தத்‌ தலனிடையே மற்றையரும்‌ 
புகுதுவதோ ? புகுதா வண்ண 

மாற்றுவனெம்‌ பிரானாணை மாற்றுதியோ 
வெனவணங்கு மறுத்துச்‌ சொல்லும்‌. 





கராளபன்னகம்‌-விஷப்பாம்பு. தொடையல்‌-மாலை. அடற்படை- 
ஆற்றல்‌ மிக்க சூலம்‌. எயிற்றையும்‌, சடிலத்தையும்‌, தொடையல்‌ 
யும்‌, படையையும்‌ உடைய அணங்கு. கண்களினாற்‌ கருத்தைத்‌ 
தெரிவிப்பதைக்‌ குறிப்பில்‌ பார்த்தல்‌ என்பர்‌. 

761. பெருமான்‌ துர்க்கையைப்‌ பார்த்தான்‌, துர்க்கை சூலப்‌ 
படையைப்‌ பார்த்தாள்‌. ஆர-மிகுதியாக, ஆர்த்தனள்‌-ஆரவாரித்‌ 
தாள்‌. போர்த்தனள்‌-மூடச்‌ செய்தாள்‌. பேர்த்தனள்‌ ஆம்‌ என- 
பெயர்த்துவிட்டாள்‌ என்று கூற. நூபுரம்‌-சிலம்பு. “நூபுரமும்‌ 
மேகலையும்‌ நூலும்‌ அறல்‌ ஓதி' என்று கம்ப நாடகம்‌ பேசும்‌. 

762. வ.டவனலம்‌-வடவாமுகாக்கினி. சுவறிட-வற்ற. உள்‌ 
வாங்க-பின்‌ வாங்கு. 'ஓருசான்று நீஉயர்த்து உள்வாங்கி நீயே, 
அருநான்கும்‌ ஆனாய்‌அறி' (நான்முகன்‌ இருவந்தாதி 5). 

763. நீத்தவடிவு-வெள்ளவடிவம்‌. தெய்வவடிவாகி-தெய்வத்‌ 


அபிதானச்‌ சருக்கம்‌ 267 


164 இந்தமுது பதியடைந்தோர்‌ வீடடைவ 

தன்றியுன்னா லிறுதல்‌ செய்யார்‌ 

சிந்தையா லவரையட நினைத்தனையுன்‌ 
வலிதொலையச்‌ செறுப்பே னின்றுன்‌ 

புந்திகனி லிக்ககரிற்‌ புகுதுவது 
கருஇனையாற்‌ பொறுத்து ளேன்யான்‌ 

உய்ந்தனைநரீ யினிப்போதி போதியென்றாள்‌ 
ஊழிக்கு மூரி போல்வாள்‌. 


862 வையமெல்லாங்‌ கொள்ளவரு மெந்காளு 

மிந்நகரில்‌ வளமை மேவு 

செய்யவைந்து யோசனைப்பால்‌ வர்தடை.ந்தோர்‌ 
நீவணங்குர்‌ தெய்வப்‌ பாலோ 

ரையமிலை யென்றலுமே பெருநீத்தம்‌ 
வணங்கியுன தருளே செய்வன்‌ 

உய்யுநெறி யளித்தனையென்‌ றக்நெறியே 
தவரும லுலாவிற்‌ றன்றே. 


166 பேராண்மைக்‌ தலப்படுத்தப்‌ பிராட்டியவள்‌ 

வந்திறைஞ்சப்‌ பெருமா னன்புற்‌ 

றஹேராகச்‌ தமதுவலப்‌ பாலிருக்க 
விருக்கையளித்‌ கெவரும்‌ போற்ற 

வாராது பிரளயத்தைத்‌ தடுத்ததொரு 
பெருந்திறமை வளமைப்‌ பாலால்‌ 

ஆராத வுவகையொடு பிரளையம்வக 
தாளெனும்பேர்‌ அவட்கு நேர்ந்தான்‌.” 





இருமேனியுடன்‌. மாற்றுவது-சங்காரம்‌ செய்வது. எம்பிரான்‌ 
ஆணை-சிவபிரானின்‌ கட்டளை. (இது பிரளயத்தின்‌ கூற்று). 

764, இறுதல்‌-அழிதல்‌- நினைத்தனை-எண்ணினால்‌, செறுப்‌ 
பேன்‌-அழிப்பேன்‌, இந்தப்‌ புண்ணிய நகரில்‌ வந்தவரை வாட்டக்‌ 
கூடாது என்று பொறுத்தேன்‌. இனி உய்ந்தனை போதி போதி- 
இப்போதே தப்பிப்போ! போ! ஊழிக்கும்‌ ஊழிபோல்வாள்‌- 
எல்லாவற்றையும்‌ அழிக்கும்‌ ஊழிக்காலத்துக்கும்‌ ஊழிக்காலமாக 
இருப்பவள்‌ (துக்லை). 

765. கொள்ளவரும்‌ காள்‌-ஊ.ழிக்காலம்‌. தெய்வப்பாலோர்‌- 
தெய்வத்தன்மை உடையவர்கள்‌. ௮ருள்‌-கட்டளை. உய்யும்கெறி- 
பிழைக்கும்‌ வழி. 

766. ஆண்மைத்‌ தலைப்படுத்து-ஆண்‌ தன்மையினால்‌ மேம்‌ 


“268 காஞ்சிப்‌ புராணம்‌ 


101 எண்டிசையு மீதலமும்‌ பாதலமு 

மொருங்குபட விறுது நீத்தம்‌ 

மண்டிவரு பொழுதிலிந்தத்‌ தலமிருந்த 
பரிசெவரே வழுத்தற்‌ பாலார்‌ ? 

தண்டருவெண்‌ பளிக்குவரை யிக்ககர்க்கோர்‌ 
கோயிலெனச்‌ சமைத்தா லொக்கு 

மண்டவமா மண்டலத்தை யப்புவெனு 
மண்டலஞ்சூழ்‌ வதுவு மேய்க்கும்‌. 


166 செறிதருமக்‌ காலைதன்னின்‌ மார்க்கண்ட 

னென்னுமொரு செம்ம லத்நீ 

ருறுதரங்கக்‌ கரமதனான்‌ மகத்துயிலத்‌ 
துயிற்றுதல்போ லோச்சா நிற்ப 

அறிதரவெம்‌ பெருமானா ரருள்ஞான 
வாரியென வறிஞர்‌ சொற்ற 

குறிபெறுகநே யத்தமிழ்ச்துப்‌ பிரளயத்தில்‌ 
அமிழ்ந்தாமற்‌ குலவினானே. 





பாடுற்று. ஏர்‌-அழகு. இருக்கை-இருப்பிடம்‌. ஆராத-தெவிட்‌ 
டாத. உவகை-மகஇிழ்ச்சி, கேர்ந்தான்‌-சூட்டினான்‌. 


767. இறுதி நீத்தம்‌-ஊழிக்கால வெள்ளம்‌. பரிசு-தன்மை. 
பளிக்குவரை-பளிங்குமலை. இந்த நஈகருக்கே ஒரு பளிங்குக்‌ 
கோவில்‌ கட்டியதுபோல்‌ இருந்தது. மண்டலமாம்‌-மண்ணார்‌ 
செய்யப்பட்ட. மண்டலத்தை-உலரத்தை. அப்புஎ.னும்‌ மண்டல்‌: 
தண்ணீராகய வட்டம்‌. *தார்தாங்கிச்‌ செல்வது' என்று தொடங்‌ 
கும்‌ குறஞுக்குப்‌ (படைமாட்சி 7) பரிமேலழகர்‌ உரையை “நோக்‌ 
கன்‌ உண்மைப்‌ பொருள்‌ புலனாகும்‌. வியூசவகை நான்கனுள்‌ 
தலைசிறந்தது மண்டலம்‌. மண்டலமாவது பாம்பு மண்டல்ம்‌ 
இடுவ.துபோல்‌ சேனையை வளைவாக நிறுத்துவது. (சக்கரவியூகம்‌) 
ஊ.ழிவெள்ளம்‌, போருக்கு மண்டல வியூகத்துடன்‌ வந்ததுபோல்‌ 
இருந்தது. 


768. செம்மல்‌-பெருமை மிக்கவர்‌. தரங்கக்கரம்‌-அலைகளாகிய்‌ 
கைகள்‌. மகத்துயில-குமந்தை உறங்க. அுயிற்றுகல்போல்‌- தூங்‌ 
கப்‌ -பண்ணுவதுபோல, மன்னுயிர்‌ எல்லாம்‌ .துயிற்றி” 
திருக்கு றள்‌- காமம்‌. ஓச்சாறிற்ப-மெல்லென்று .வருட; - அந்நீர்‌, 
மகத்துயிலத்‌ துயிற்றுகல்போல்‌ ஓச்சா நிற்ப எனச்‌ சேர்க்கவும்‌, 


அபிதானச்‌ சருக்கம்‌ 269 


169 சென்றுறுமவ்‌ வளவையிடைப்‌ பெரு$த்‌ குஞ்‌ 

செயம்புரிந்த திருத்தா னத்தின்‌ 

வென்றிதொடு பதாகையெனப்‌ பி ரளையமுங்‌ 
கடந்தெழுச்‌.து மீச்சென்‌ றோங்கி 

மன்றலுறு கடுக்கையந்தார்ப்‌ பெருமானா 
ரரசிருந்து வனப்பு நீடு 

கன்றிடமா முடிக்கவடு விலகுபெருஞ்‌ 
சனைபொகுளிக்‌ கவினக்‌ கண்டான்‌. 


0₹0 கண்டுபவப்‌ பெருவெள்ளத்‌ திடைப்படுவோர்க்‌ 
கூற்றமெனக்‌ கவின்ற மாவுட்‌ 
கொண்டதுதன்‌ மீதுநின்று கீணோக்கு 
மளவையினிற்‌ கோலச்‌ செம்பொன்‌ 
மண்டபமுஞ்‌ சூளிகையு மாளிகையுஞ்‌ 
சாளரமு மணிப்பேரி யாறு 
மெண்டொகையிற்‌ கடவுளர்தம்‌ பேரிருக்கை 
நிலையமுமங்‌ கெய்த நோக்கி, 


க கடட ஆட அன்‌ அ வத்த ட பவம்‌ படபட ட பல்ல தகட்ட ள்‌ க ட டட்டப்பப்ட்ட்பை 
ஞானவாரி-அறிவுக்‌ கடல்‌. கேயத்து அமிழ்ச்தி-அன்பிலே மூழ்கி, 
துயிலத்‌ துயிற்றி என்பன போன்ற பிரயோகத்தைக்‌ (அயில) 
கேவல பத மாத்திரையாய்நின்றது என்பர்‌ வடநூலார்‌. (பிரயோக 
விவேகம்‌: சமாகம்‌ 9), 


769. நீத்தம்‌ செயம்புரிர்த-பிரளய வெள்ளத்தை வென்ற. 
பதாகைஎன-கொடிபோல. “காண்டகும்பதாகை' (பாரதம்‌ உத்தி, 
வாசுதேவன்‌) மீச்சென்று-மேலேபோய்‌ கடுக்கை- கொன்றை. 
'கரந்தைமத்தமோ டெருக்கலர்‌ கடுக்கை-நிரக்க பொற்சடை நின்‌ 
மலக்‌ கொழுந்து'. (இராமாவதாரம்‌. பால. அகலிகை. 52) கன்று 
இடமாம்‌-இளமைக்கிருப்பிடமான. விலங்கு முதலானவற்றின்‌ 
இளமைப்பெயரைக்‌ கன்று என்பர்‌. சிச்தாமணியில்‌ தேவர்‌ 
கருப்புரக்கன்று'. என்றுர்‌. (பதுமை) 

770. ஊஜற்றம்‌-பற்றுச்கோடு, உள்முகல்‌ பொருட்கு எலாம்‌ 
ஊற்றம்‌ ஆவ்ன' (கம்பகாடகம்‌. அயோத்தி, திருவடி. 74) சாளரம்‌- 
பலகணி. சாளரம்‌ தோறும்‌ தோன்றும்‌ சந்திர உதயம்‌ கண்டார்‌'. 
(கம்பராடகம்‌) சூளிகை-றிலாமுற்றம்‌. இருக்கை கோவில்‌, “டிய 
தொல்புகழ்‌ நீலி இருக்கை நாடினன்‌'. (கந்த. மார்க்கண்டேய. 
144), ்‌ 


210 காஞ்௫ப்‌ புராணம்‌ 


8737 இன்னகர மதிசயமுற்‌ நிருந்ததென 

மருண்டமர ரிருக்கை யான 

பொன்னகரோ? நிஇக்கிறைவன்‌ பொதுககழரோ? 
வோராமிப்‌ புரவித்தேரோன்‌ 

மன்னகரோ? பசுங்கதிர்த்தண்‌ மதிககரோ? 
வென்னிலவை மறிந்து போன 

வன்னவரி திகன்பெருமை யெவராலு 
மித்திறனின்‌ றுரைக்கற்‌ பா.ற்றோ,. 


116 இன்னபல பன்னிமறைச்‌ சிறுமுனிவன்‌ 

றஐருவதனின்‌ றிழிந்து போகி 

யன்னகரி லைங்கருமத்‌ தரசுசெயு 
மேகம்பத்‌ தடிக ளாரித 

முன்னமுறப்‌ பணிந்தெழுந்து பற்பலவும்‌ 
பரவிரின்று முதல்வ னேயென்‌ 

றின்னகரின்‌ றன்மையெனக்‌ கரிவரிதாற்‌ 
பேரச்சம்‌ நடாவும்‌ இன்றே. 


715 அருள்புரிதி யித்தலத்தின்‌ றன்மையினைக்‌ 

கருணையினா லடியேற்‌ கென்னக்‌ 

கருணை புரிந்‌ திறைவன்‌ இவண்‌ டிருக்காமக்‌ 
கோட்டமுதற்‌ கடவுட்‌ டானப்‌ 

பெருமையெலா முரைத்திடலும்‌ வினவிழுனி 
யுண்மைநெறி பெறும்பே றுட்கொண் 

டொருதனிமா நிழற்பரம னிருதிருத்தா 
ளினைபரவி யுறைந்தா னன்றே. 





771. ௮மரர்‌ இருக்கை-தேவலோகம்‌. ஓராழிப்புரவித்தே 
ரோன்‌-ஓற்றஹைச்‌ சக்கரத்தையும்‌, குதிரைகளையும்‌ பெற்‌. றதேரை 
உடையவன்‌. (சூரியன்‌) என்னில்‌-என்றுகருதினால்‌. மறிந்து- 
அழிந்து. 

772. மார்க்கண்டேயர்‌ என்றும்‌ பதினாறு வயதோடிருப்‌ 
பதால்‌ சிறிமுனிவன்‌ என்றார்‌. ஐங்கருமம்‌-ஐர்‌து தொழில்‌. 
படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌, மறைத்தல்‌, அளித்தல்‌. பேரச்சம்‌- 
மாயம்‌. நடாவும்‌-விலகச்‌ செய்யும்‌. 

773. இவண்‌-இவ்விடம்‌. வினவி-கேட்டு. * மேயாயே போல 
வினவிவழிமுறைக்‌-காயாமல்‌ வேண்டுவல்‌ யான்‌”. (மருதக்கலி. 17,) 
நச்சர்‌ உரைகாண்க, 


அபிதானச்‌ சருக்கம்‌ 2711 


இருக்காம பீடம்‌ 


714 ஆயபல வூழிதொறும்‌ பிரகயகீர்ச்‌ 

செயம்புரியும்‌ அதனான்‌ மேன்மை 

மேய்பிர ளையசித்தென்‌ மொருதிருப்பேர்‌ 
புவியின்மிசை விளங்கா நிற்குந்‌ 

தூயதுநற்‌ றிருக்காம பீடமெனும்‌ 
பேரதுவுஞ்‌ சொல்லக்‌ கேண்மின்‌ 

தேயமிசை யெவர்செவிப்பாற்‌ படினுமவ 
ரெண்ணமெல்லாஞ்‌ செறிப்ப தாகும்‌, 


வேறு 
772 மாத வன்மக வான்மல ராசன்‌ 
நாத வன்கமலாரிச ராசுரர்‌ 
காதல்‌ கூர்தரு தத்தங்‌ கதியெலா 
மீது மாபதி யெய்திய டைநீதுளார்‌. 


116 அன்ன தாக வறம்பொரு எின்பம்வீ 
டென்னு கான்கினு மெண்ணிய வெண்ணியாஙு 
குன்னி யுன்னி யுலக மியாவுமே 
மன்னு மிப்பதி வண்மையி னெய்துமால்‌. 


722 கூறுமாதரு மஞ்சில கூர்ந்திடு 
மீறி லாத்திரு வீயுஞ்‌ சிலசில 
மாறில்‌ காமம்‌ வழங்குவ அுஞ்சில 
வேறு வேறு வியன்பதி யாவையும்‌. 





774. எண்ணம்‌எலாம்‌ - நினத்தவையாவும்‌. செறிப்ப.து- 
நிரம்பக்‌ கொடுப்பது. 


775. மகவான்‌-இர்திரன்‌. கமலாரி-சந்தஇுரன்‌. கமலாஅரி- 
கமலாரி (தாமரைக்குப்பகைவன்‌) ஈதுமாபதி-இந்தப்‌ பெரியதலம்‌. 
(புதுப்பிரயோகம்‌),. 

776. உலகம்யாவும்‌, இப்பதி வண்மையால்‌ நான்இனும்‌ 
எண்ணிய எண்ணியாங்கு எய்தும்‌ எனப்பிணைக்க. வண்மையின்‌- 
வள்ளல்‌ தன்மையால்‌. 

777. வேறுவேறு பதியாவையும்‌, சிலதருமம்‌ கூர்ச்திடும்‌. சில 
இருசயும்‌: சில காமம்‌ வழங்கும்‌. வியன்பதி-பெரியதலங்கள்‌. 
கூர்க்திடும்‌-நிரம்பத்தரும்‌. ஈறுஇலா-அ௮ழியாத. காமம்‌-இல்லற 
இன்பம்‌. 'காமத்திற்‌ செம்பாகம்‌ அன்று”. (திருக்குறள்‌). 


212 காஞ்சிப்‌ புராணம்‌ 


778 முத்தியீயு முதுபதியுஞ்சில : 
இத்த ராதலத்‌ இப்பெருங்‌ காஞ்சிதா 
னுய்த்தி யாவு முதவு மொருகதை 
நித்தி யானந்தர்‌ சேண்மி னிகழ்த்துவாம்‌,. 


689 வரது நீது வயங்கு மகதநாட்‌ 
ரக மாகிய விம்மைப்‌ பயனையே 
சரத மாயெனுந்‌ தன்மையன்‌ வேறிலா 
விரக மாவிர சன்னெனும்‌ வேதியன்‌. 


60 பனவ னாறிரு சைவப்‌ பகுதிநான்‌ 
முனிவு ருது முழுது தெரிந்தன 
னினைய னாயினு மின்மையிற்‌ பட்டுளான்‌ 
வினையின்‌ பான்மை விலகப்‌ பிபவேர? 


26... ஆய்ந்த னன்விர தம்பல வாற்றினன்‌ 
மோய்ந்த னன்புவித்‌ தூயன்‌ னீரெலாஞ்‌ 
சேர்ந்து நன்பல தேயந்‌ திரிந்தனன்‌ 
ஓய்ந்த னன்னெறி யூழும்‌ விலகுமோ. 





778. முதுபதி-பமையதலம்‌, தரரகலம்‌-உலகம்‌, உய்த்து 
யாவும்‌ உதவும்‌-சுமந்து கொண்டுதரும்‌. 'உய்த்துரைத்தல்‌', என்ற 
தொடருக்குப்‌ பரிமேலமகர்‌ (கயமை என்ற அதிகாரக்‌ குறளில்‌) 
கூறிய உரைகாண்க. ஆனந்தர்‌. ௮ண்மைவிளி, : 


779. வரதம்‌-வரம்‌ கொடுப்பது. இரதம்‌-புணர்ச்சி, சரதம்‌- 
சிலையானது. 


780. ஆறு இருசைவம்‌-அறு பெரியகைவம்‌- : 1. - சைலம்‌” 
2. பாசுபதம்‌. 3: மாவிரதம்‌: 4; காளாமுகம்‌.' 5, வாமம்‌. 
6. வைரவம்‌. “சைவம்‌ பாசு பதமா விரதம்‌-காளா முஃத்தெரடு- 
வாமம்‌ வைரவம்‌-இவையம்‌ சமயம்‌ ஏன்ன இயம்புவர்‌' (பொருட்‌: 
டொகைஙிகண்டு, 573) வேறுவிதமாகவும்‌ கூறலாம்‌. அஃது 
இங்குப்‌ பொருந்தாது. முனிவுறுது-வெறுக்கரமல்‌, : இன்மை- 
வறுமை, வினையின்‌-விதியின்‌, 


781. தூயநன்னீர்‌-தீர்த்கங்கள்‌. தோய்ர்தனன்‌-நீ சாடினான்‌. 
ஓய்ந்தனன்‌-தளர்ந்தான்‌. 


அபிதானச்‌ சருக்கம்‌ 213 


164 ஆசை யென்னு மளக்கர்ப்‌ படீஇயவன்‌ 
காகி யெய்தகியே கங்கை நீராடினன்‌ 
மாசிலாத மனுமுறை யாவையும்‌ 
பேசி மாதவஞ்‌ செய்தனன்‌ பெற்றியான்‌. 


84 அனையன்‌ முன்னகின்‌ றத்தலக்‌ தெய்வதம்‌ 
நினைவி யாதுறி கழ்த்தருள்‌ வேனென 
வினைய மாக வறம்பொரு ளின்பம்வீ 
ட னைய கான்கு மெனக்கருள்‌ என்றனன்‌. 


264 தேடி. யார்தம தீவினை தெய்வநீ 
ராடி னோருக்‌ ககற்றுவ னென்னிடை 
வீடி னார்க்குயர்‌ வீடும ளிக்குவ 
னாடி யெய்துதி யென்றுக வின்றதால்‌, 


1095 கரும மாதி தருகலை யாலிவண்‌ 
கரும மேதெனக்‌ காசி விடுத்தொரீட 
யருமை யாற்சண்‌ பகாடவி யென்னுமோர்‌ 
பெரிய மாவனம்‌ பேணியங்‌ கெய்தினான்‌. 


792. அளக்கர்‌-கடல்‌. “கரைகாண்‌ கல்லாக்‌ கற்பனை அளக்‌ 
கர்‌((ஞானாமிர்தம்‌ 40) படீஇ-படிந்து.(ரீராடி) மனுமுறை-மந்திரக்‌ 
கிரமம்‌. 





்‌.. 795.. தெய்வதம்‌-தெய்வம்‌ (கடவுள்‌) வினையம்‌-உபாயம்‌. “வினை 
யம்வல்லான்‌” (கம்பன்‌. யுத்த. இலங்கை கேள்வி) இனைய நான்கு- 
இந்த நான்கு. 

784, தீவினை-தீவினைகளை. (இரண்டாம்‌ வேற்றுமைத்தொகை) 
“ல்யங்‌ கண்ணும்‌ அல்லாப்‌ பொருள்வயின்‌, மெய்யுருபு தொகா 
“இறுதியான: (வேற்றுமை மயங்கியல்‌) என்‌,று தொல்காப்பியர்‌ 
வரையறை செய்தது பொருள்‌ மயக்கம்‌ உண்டாகாமல்‌. :இருத்‌ 
தற்காகவே. ஈண்டு சிறுமயக்கம்‌ தரினும்‌ கூர்ந்து கோக்கின்‌ 
கெளிவுண்டாம்‌. ஆகலின்‌ பிழையில்லை என்‌ 5. 

வீடினார்க்கு-இறந்தவர்க்கு, எய்துத அடைக, காடியில்‌ 
இறக்க முத்தி கயிலையிற்‌ பிறக்க முத்தி-தேசுறு தில்லை மன்றம்‌ 
தெரிசிக்க முத்தி' என்று சிவஞான வள்ளலார்‌ பகர்வர்‌, 

785. தருகலை-தரமாட்டாய்‌. ஆல்‌-ஆதலால்‌. கருமம்‌-செய்யக்‌ 
கூடியது: சண்பகாடவி- திருக்குற்றாலம்‌. *செங்கைமான்‌ மழுவினார்‌ 
செண்பகாடவியினார்‌' (திருக்குற்றாலத்‌. தேவர்கள்‌ 29), 

9௦9 


274 காஞ்சிப்‌ புராணம்‌ 


766 சற்று மாசை தணிந்திலன்‌ முன்னமே 
யுற்ற காதலு முதயர்‌ வெய்தினான்‌ 
பெற்ற பேறும்‌ பிரானரு ளன்றியே 
கற்ற நூலிற்‌ கவலை தெளியுமோ? 


107 ஆன காலை அவன்செவி ஊடுசெந்‌ 
தேனின்‌ மாரி யெனத்திகழ்‌ காஞ்சியே 
தான மாக எவையும்‌ தருமென 
வானி னூடொரு வாக்கெழுர்‌ இட்டதே. 


1768 ஆர்த்த வோசை செவிப்புல னார்தலும்‌ 
வேர்த்த நெஞ்சிடை வீக்கு முவகையின்‌ 
போர்த்த னன்மெய்ப்‌ புளகம்‌ புறனெலா 
நீத்த வெந்துயர்‌ ஆனவை நீங்கினான்‌. 


769 நீங்கு மந்தண ஸீடிருக்‌ காஞ்சியின்‌ 
- பாங்க ரெய்திப்‌ பராவின னிற்குமஞ்‌ 
ஞாங்கர்‌ யாவு நவமணிப்‌ பொன்மழை 
யோங்கியே பெய்ய வுள்ள முவந்தனன்‌. 





796. காதல்‌ உறாது-விரும்பியதைப்‌ பெறுமல்‌. பெற்றம்‌- 
எருது. *பெற்றங்கள்‌ மேய்க்கும்‌ பிரானார்‌ பேணும்‌ இருக்கோயில்‌' 
(பெரியாழ்வார்‌ 5.2.6). பிரான்‌-வள்ளல்‌, கவலை-கலக்கம்‌. “அவலக்‌ 
கவலை கையாறு அழுங்கல்‌-தவலா வுள்ளம்‌ தன்பால்‌ உடையது” 
(மணிமேகலை 4,118-119) வேற்றுப்‌ பொருள்‌ வைப்பணி. 

787. செவியின்‌ ஊடு - செவியின்௧ண்‌. தேனின்மாரி-தேன்‌ 

- மழை. வாக்கு-சொல்‌. *இருவிசும்பின்‌ அகடுகிழித்து எழுந்ததால்‌ 
ஒருவாக்கு்‌ (திருவிளயாட ற்‌-பழியஞ்சின 33). 


788. ஆர்தலும்‌-ரிரம்புதலும்‌. வேர்த்த-அஞ்சிய, வேர்த்‌ 
தார்‌ அதுகண்டு விண்‌ உறைவோர்‌' (கம்ப நாடகம்‌. யுத்த. அதி 
காயன்‌). வீக்கும்‌-மேலும்‌ மேலும்‌ பெருகும்‌. புளகம்‌ போர்த்தான்‌ 
என மாற்றுக. துயர்‌ஆனவை-துன்பங்கள்‌. (ஆனவை, முதலாம்‌ 
வேற்றுமையின்‌ சொல்லுருபு என்பா). 


789. ஞாங்கர்‌-இடம்‌. ஓங்கியே-அளவுக்கு அதிகமாய்‌, 


அபிதானச்‌ சருக்கம்‌ 215 


90 பேதியாது பெரும்பொரு ளெய்துமே 
லாதி யாய்முடியாதுமொன்‌ றுள்ளதோ 
நீதி யாக நினைந்ததெல்‌ லாமுடித்‌ 
தோதி யானவ னுற்றன னென்பவே. 


191 ஆம தாதலி லாரிடர்‌ விண்ணுளோர்‌ 
நேமி மானிட ரெண்ண நிகழ்த்தலாற்‌ 
காம பீடமெ னும்பெயர்‌ காசினிக்‌ 
கேம மாக வினிதுறும்‌ மக்ககர்‌. 


198 செயிரி லாத சிவபுர மென்றுளோர்‌ 
பெயரு லாவப்‌ பிறங்கிடு மன்னது 
மயர்வி லாம லறைகுவன்‌ கேண்மினோ 
முயலு மாதவ முற்றுமுனி விர்காள்‌. 


198 எண்ணி லாவு தயில மியைந்தென 
மண்ணி லாவெவ்‌ வயினுமெக்‌ காலையும்‌ 
அண்ண லாதி யகில சராசரத்‌ 
அண்ணி லாவி யுறைந்திடு முண்மையால்‌. 





790. பேதியாது-வேறுபாடு அடையாது. ஓதியான்‌-(நூல்‌ 
களைக்‌ கற்று) ஞானம்‌ (சொல்‌ அளவில்‌) பெற்றவன்‌. ஈவம்‌ உற்ற 
னன்‌-புதுமை எய்தினான்‌. என்ப-அசை. 

791. ஆரிடர்‌.முனிவர்‌. எண்ணம்‌-விருப்பம்‌. நிகழ்த்தலால்‌- 
நிறைவேற்றுவதால்‌. ஆரிடர்‌ முதலானவர்களின்‌ விருப்பத்தை 
(காமம்‌) நிறைவேற்றுவதால்‌ (காஞ்சி) காமபீடம்‌ என்றும்‌ பெயர்‌ 
பெறும்‌. 

702. செயிர்‌-குற்றம்‌, 'செயிரறச்‌ செப்பிய இறமும்‌ கேட்டு" 
(மணிமேகலை 27. 240). உலாவ-எங்கும்‌ வியாபிக்க, “ஓதிய உடம்பு 
தோறும்‌ உயிர்‌ என உலாயதன்ே' (இராமாவதாரம்‌ பால. 
ஆற்று). மயர்வு-மயக்கம்‌. “மயர்வற மதிநலம்‌ அருளினன்‌” 
(திருவாய்மொழி 1). 

793. எள்நிலாவு தயிலம்‌ இயைந்தென எனப்பிரிக்க. திலத்தி 
லிருந்து (எள்‌) எடுக்கப்படுவது தயிலம்‌. எள்‌ ளிலிரும்து எடுக்கப்‌ 
படுவது எண்ணெய்‌. வடமொழிக்கும்‌ தென்மொழிக்சூம்‌ உள்ள 
ஒருமைப்பாட்டைக்‌ காண்க. மண்ணிலா-மண்ணில்‌ மாத்திரமா? 
எவ்வயினும்‌-எல்லா இடங்களிலும்‌. அண்ணல்‌ ஆதி-சிவபிரான்‌. 
அகூலை-எல்லா. சராசரத்து - இயங்கும்பொருளிலும்‌ இயங்காப்‌ 
பொருளிலும்‌, 


216 காஞ்சிப்‌ புராணம்‌ 


194 அகில பூரண னாகிலு மெம்பிரான்‌ 
மகத லத்தில்‌ வரம்பெறு புண்ணியத்‌ 
தகுதி சேரும்‌ தலங்கள்‌ இலங்கவே 
மிகுதி சேர்ரவி விளங்குவ னென்பவே. 


895 முரசு லாவ. முழுதுல காள்பவ 
னுரிமை செய்வ னொருபதி யங்கதி 
லரையன்‌ மாமனை யன்புறு மீதிலும்‌ 
புரிவு கூர்தரு மந்தப்‌ புரந்தனில்‌, 


296 அன்ன தென்ன வகூலமு மாயவன்‌ 
மன்னு புண்ணிய வண்பதி தன்னிலும்‌ 
இன்ன காஞ்சியி லெய்து மிதனிலு 
மின்னு மந்தரு வேதியி லெய்துமால்‌. 


897 வேதி தன்னிலு மிக்கு விளங்கிடு 
மாதி வேதவ ருங்கலை யாவுமாய்ப்‌ 
பூத பேத புவனம்‌ பிறந்திடுஞ்‌ 
சூத நீமற்‌ சுடர்விடு சோதியாய்‌. 





79%. மஇூதலம்‌-பூமி. வரம்பெறு-உயர்வுபெற்ற. இலங்க- 
எங்கும்‌ புலப்பட. மிகுதி-பொலிவு. 


795-796. அரசனுக்கு அரண்மனையிடத்தில்‌ ஆசை அதிகம்‌. 
அதனைவிட அந்தப்புரத்தில்‌ ௮ன்பு அதிகம்‌. அதுபோல்‌ சிவபிரா 
னுக்குக்‌ காஞ்சியின்பால்‌ விருப்பம்‌ அதிகம்‌, காஞ்சிககர த்தைவிட 
மாமரத்‌ திண்ணயில்‌ ஆசை அதிகம்‌. 


உலகு ஆள்பவன்‌ - அரசன்‌. ஒருபதி- ஒரு .ஈ௧கரத்டைத. 
உரிமை செய்வன்‌ - தலைககரரகக்‌ கொள்வான்‌. . அதில்‌ அநக. 
நகரத்தைவிட, மாமனை-அரண்மனை, ஈதிலும்‌- இதைவிட, அந்தப்‌ 
புரத்தில்‌ பரிவு கூறும்‌ என மாற்றுக. 796. அகிலமும்‌ ஆயவன்‌- 
எல்லாவுலகாகவும்‌ இருப்பவன்‌. வண்பதி-கே்ஷேத்திரங்கள்‌. .மின்‌ 
னும்‌ ௮ம்‌ தருவேதி எனப்‌ பிரிக்க, தர௬-மாமரம்‌. வேதி-திண்ணை. 
“உத்தர வேதிசெய்‌ என்று உரையணங்கு இறை உரைத்தான்‌” 
(மெய்விரதமான்மியம்‌ 8). 


797. வேதுதன்னிலும்‌-மேடையை விட, வேதங்களாய்‌, 
அவற்றின்‌ கலைகளாய இருந்து. பூதங்களும்‌, அவற்றின்‌ .பேதங்‌ 
களும்‌ பிறப்பதற்கு இடமாகிய சூதம்‌. (மாமரம்‌) நீழல்‌-நிழல்‌,; ... 


அபிதான்ச்‌ சருக்கம்‌ 217 


196 பரிவு சேரப்‌ பராபர மாமுமை 
யரண மாகிய வந்தப்‌ புரம_து 
கருண சோம தரனவ்‌ விடைபிகப்‌ 
பரண மார்கலம்‌ புதுமைப்‌ படுவதோ, 


799 மாது முன்க யிலைத்திரு மாமலை 
மீது நாகன்‌ விழித்‌ துணை மூடுமப்‌ 
போது தீர்வு புரியப்‌ படுமதற்‌ 
உது மாதல மென்றரன்‌ சொற்றகாள்‌. 


600 ஆற்றல்‌ சாலு மகல கலையுட 
னேற்ற மாக வினிதவண்‌ மேவுதும்‌ 
போற்று நீயெனப்‌ பூசை புரிந்தன 
ஞூற்ற மாக வுமையவ ளங்ஙனம்‌. 


சிவபுரம்‌ 
60. ஆன்ற மாமறையாம்பர மூலத்திற்‌ 
பூன்ற மான பொலிவு விளங்கிடத்‌ 
தோன்றி யென்றுஞ்‌ சுடர்விடு சோதியாய்‌ 
ஏன்று கொண்டவ ணெய்தின ளென்பவே. 





798. பரிவுசேர-௮ன்பு அதிகரிக்க. பராபரமாம்‌ உமை-எல்லா 
வற்றிற்கும்‌ மேலே இருக்கும்‌ உமா3தவி. அரணம்‌-காப்பு. தரு 
ணம்‌-இளமை. சோமதரன்‌-சர்திரனைத்‌ தரித்தவன்‌. சோமன்‌-சம்‌ 
இரன்‌, பாதிச்சோ மன்புனையப்‌ பற்றாது என்றோ எமது-மீதிச்சோ 
மன்பறிக்க வேண்டினீர்‌' (சுந்தரர்‌ வேடுபறி 114), புரணம்‌-மிரம்‌ 
நிய. . நலம்‌-அன்பு, 'நலங்கனிந்து உருகி நின்றாள்‌ காமவேல்‌ 
காமர்கண்ணாள்‌” (சிர்தாமணி-சுரமஞ்சரி 66) பு துமைப்படுவதோ- 
புதுமையின்‌ பாற்பட்டதா? 

799. மாது.உமாதேவி. நாதன்‌-சிவபிரான்‌ தீர்வுபுரிய-பிராய 
சுத்தமாக, - 


800.“ அகலகலையுடன்‌-எல்லா அம்சத்துடனும்‌, மேவுதும்‌- 
தங்கி இருப்போம்‌. ஊற்றம்‌ ஆக-உறுதியுடன்‌. 

801. மறை ஆம்பரம்‌- வேதமாகிய மாமரம்‌. *பன்னுமெய்ப்‌ 
பொருட்‌ பீரம்மாம்‌ வேதம்‌-ஓற்றைமா எனப்‌ பணைத்தது கண்டீர்‌- 
அ௮ன்னதற்கிறையாகிய யாமே-இலிங்கமாய்‌ அதன்‌ அடித்தலத்‌ 
துறைகேம்‌' (சிவ. காஞ்சி. திருவேகம்பம்‌ 26) பூன்றம்‌-பூரணம்‌. 
௮வண்‌-அவ்விடம்‌. 


218 காஞ்டுப்‌ புராணம்‌ 


80, அம்மை மேவுமச்‌ தப்புர மாதலான்‌ 
மும்மை யாமுல கத்தினு முகதுற 
நன்மை யாள்பவ னண்ணி யுறைதலாற்‌ 
செம்மை சேருஞ்‌ சவபுர மென்பரால்‌. 


விண்டுபுரம்‌ 
வேறு 
805 மண்டலம திற்பெரிய வன்பதி யதற்கே 
விண்டுபர மென்றுமொரு மெய்ப்பெயர்‌ விளங்கும்‌ 
பண்டகில முஞ்செறி பரம்பரை திரும்பக்‌ 
கண்டவை பிறக்கடை வொடுங்குமொரு கற்பம்‌, 


804 இப்பதி யொழிக்தெவையு மீறுபட நீடு 
மப்பொழுது சூதநிழ லாளுமொரு காதன்‌ 
மெய்ப்புவன முற்பட விதித்திட மதித்தான்‌ 
றிப்பிய கலப்படொரு தெய்வத வணங்கை. 


802 அன்னவளி யாவதும ளித்திடவ ரிப்போ்‌ 
மன்னுகட வுட்டனை மதித்திறைவ னீயே 
யின்னகரி னுக்கிறைவ னிப்பதி யிருந்தே 
பன்னுபுவ னத்தொகைப ரித்திடுதி யென்றான்‌. 


பட பற அதுமட்டும்‌ கனக த படத்த ந்தவ ப அ லவ த்வ ய்‌ ட்‌ உறவ லப்டப்‌ கனக 

802. அக்தப்புரம்‌-௮ரசி இருக்கை. “இவற்கு முகிலூர்‌ தி- 
அந்தப்புரத்தில்‌ ஆராமம்‌ அர்தப்பு ரத்துக்கு ஆராமம்‌:. (பாரதம்‌. 
இரளபது41). 

805. அூலைமும்‌-யாவும்‌. பரம்பரை - வமிசத்‌ தொடர்பு. 
கண்டு- அருட்கண்ணாற்‌ பார்த்து. அடைவு-முறைப்படி.. ஓடுங்கும்‌- 
மலத்தில்‌ ஒடுங்கும்‌. “ஓடுங்கி மலத்துளதாம்‌' (சிவ. போதம்‌ 1) 
அதுதான்‌ எப்படி யென்றக்கால்‌ அநாதியாம்‌ சீவர்‌ எல்லாம்‌: 
பொதுவான சுழுத்தி போலப்‌ பொருந்தும்‌ அவ்வியம்‌ தன்னில்‌- 
இது கால தத்துவப்பேர்‌ ஈசனுட்‌ பார்வையாலே முதுமூல 
சுபாவம்‌ விட்டு முக்குணம்‌ வியத்தம்‌ ஆமே'்‌ என்று கைவல்யம்‌ 
பேசும்‌, கைவல்யம்‌ “உட்பார்வை' என்று கூறிற்று. புராணம்‌ 
ண்டு! என்று கூறிற்று. 

804. ஈறுபட-முடிவு அடைய. விதித்திட-படைக்க, மதித்‌ 
தான்‌-சங்கற்பத்தாற்‌ படைத்தான்‌. திப்பியம்‌-தெய்வத்‌ தன்மை. 
அணங்கை மதித்தான்‌ என மாற்றுக, 


805. அ௮ளித்திட-பாதுகாகல, மதித்து (திருமாலையும்‌) 


அபிதானச்‌ சருக்கம்‌ 219 


606 அற்றையது நாண்முத லரிக்ககில சத்தி 
பெற்றிபடு கலதல மிப்பதி பிரானார்‌ 
சொற்றது தவாதுசெய்‌'தொழிற்கிறைவன்‌ மாலென்‌ 
றுற்றுமறை யாவுமிக வோலமிடு மன்றே. 


80 நேசமுடன்‌ மாயனை நினத்தலரு ளோன்மு 
னாசில்பரி மேத மகமாயிர மியற்றக்‌ 
காசியிடை யெண்ணு மதுகாலை யகல்வானத்‌ 
தோசைபடு மோருரை யுதித்ததவ ணன்றே. 


806 ஆயிரமி யாகமிது காசியி லமைக்குஞ்‌ 
சேயபல னுண்டொரு மகந்தெளி வினார்க்குத்‌ 
தாயவட வம்புரி தலத்தினிடை யாந்றிற்‌ 
தூயதென வவ்வுரை துணிந்தய னெழுக்தான்‌. 


6809 இத்தல மடைச்துபரி மேதையெனி யாக 
மத்திகரி யுத்தரமென்‌ வேதியி லமைத்தான்‌ 
கைத்திரி யோனஃது காலையிலும்‌ வந்தே 
நித்தனரு ளாலய னினத்தது மூடி.த்தான்‌. 





படைத்து. இப்பதி- இத்தலம்‌. புவனத்தொகை-உலகக்‌ கூட்டங்‌ 
களை. பரித்திடுதி-சுமப்பாயாக. (பாதுகாத்தலைச்‌ செய்க) பார்‌ 
பரித்த சேடன்யான்‌ (பா கவதம்‌. விபூதிஉரைத்த அத்தியாயம்‌ 24). 


806. அற்றை (அது) நாள்முதல்‌-அன்றைய நாள்‌ தொடங்கி. 
அது, பகுதிப்‌ பொருள்‌ விகுதி. பிரானார்‌-சிவபிரான்‌. இறைவன்‌ 
மால்‌ என்று மறை ஓலமிடும்‌-பரம்பொருள்‌ திருமால்‌ என்று 
-வேதம்‌ உரக்கக்‌ கூறும்‌. 


807. அலர்‌உளோன்‌-மலரில்‌ வாழும்‌ பிரமன்‌. 


808, சேயபலன்‌- தூரத்தில்‌ வழங்கும்பயன்‌. தாயவள்‌ தவம்‌ 
புரி எனப்பிரிக்க. தாய்‌-உமாதேவி. ஆகாயவாணி கூறியதை மெய்‌ 
விரதமான்யம்‌ எத்திசை நிலனும்‌ எய்து இருந்தவம்‌ செய்த அந்‌ 
நரள்‌-சத்திய விரதம்‌ செய்வாய்‌ என்ற தோர்‌ உரையின்‌ சார்வால்‌' 
என்று சுருக்குக்‌ கூறும்‌. உரையாசிரியர்‌ “சத்யவிரத கேஷத்திரத்‌ 
இல்‌ செய்யப்படும்‌ ஓர்‌ அஸ்வமேதயாகம்‌ ஆயிரம்‌ அஸ்வ மேதத்‌ 
தின்‌ பலனைத்தரும்‌” என்ற விளக்கி உள்ளார்‌. 


809. பரிமேதை என்யாகம்‌ எனப்பிரிக்க. பரிமேதை-௮ஸ்வ 
மேதம்‌. உத்தரம்‌ என்வேதி-உத்தரவேகதி, (என்‌-என்று கூறப்படு 


280 காஞ்சிப்‌ புராணம 


பிரமபுரம்‌ 
6910 அன்றுமுதல்‌ விண்டுபுர மானபெயர்‌ மேவும்‌ 
பின்றைகெறி யொன்றுபிர மன்புரம தென்று 
மொன்றுளது நாமமதுரைத்திடுது மேனாள்‌ 
நன்றிபுரி வேதன்முனம்‌ நற்பதி யிதன்கண்‌. 


877 பற்றொடு சிருட்டி செய்‌ பதத்தின்‌ நினைத்தே 
கற்றமறை சொற்றபடி கச்சப தலத்தே 
யுற்றரனை யர்ச்சனைசெய்‌ துட்டெ.ளி வினிற்சர்‌ 
பெற்றவதுி பத்திபரி பெட்பொடு சரித்தான்‌. 


612 இந்தனை முடிப்பது சிவன்செய லெனக்கா 
மந்தரு தலத்திடை வசிப்பது மதித்தே 
யெந்தையவ ணுற்றுனதி யற்கையெவ னென்னச்‌ 
சந்ததம்‌ விரித்திடு தலுக்குதவு கென்றான்‌. 


812 அருள்குலவு மிப்பதி யருத்திபெற நாளும்‌ 
பிரமபுர மென்றொரு பெயர்ப்பட ஈடாவும்‌ 
வரமுமுன தருளுமொரு மைப்படவ ஸளித்தாள்‌ 
பரமவென வப்படி பணித்தன ஸிருந்தான்‌. 


இன்ற). இதிரியோன்‌-சக்கரம்‌ ஏந்தியவன்‌. (இருமால்‌) *இதற 
விளங்கிய இகிரியோனே. (கற்றி 7) 

810. புரமான பெயர்‌; என்பதில்‌ ஆன என்பது, .முதல்‌ 
வேற்றுமையின்‌ சொல்லுருபு. ஓன்று உளது காமம்‌ என்பதை, 
நாமம்‌ ஒன்று உளது என மாற்றுக. உரைத்திடுதும்‌-சொல்வோம்‌. 

811. பதம்‌-பதவி. கக்சபதலம்‌-கச்சபேச்வரம்‌. “அதுபக்தி- 
மிக்க பக்தி- பெட்பொடு-விருப்பத்துடன்‌. பிணையும்‌ பேணும்‌ 
பெட்பின்‌ பொருள என்ற (சொல்‌) சூத்திரத்திற்குச்‌ சேனாவரை 
யர்‌ வரைந்தவுரையின்‌ கட்டளையால்‌ இங்கனம்‌ பொருள்‌ கூறப்‌ 
பட்டது. ௮து வர்தவமி சுண்டு கொள்க என்றார்‌. வந்தவழி 
இங்கே காண்க, 

812. காமம்‌ தருகலம்‌-விருப்பத்தை வழங்கும்‌ கேஷத்திரம்‌. 
இயற்கை-விருப்பம்‌. விரித்தலுக்கு-படைப்பதற்மு, 

813, அருத்தி-விருப்பம்‌, இப்பதி பிரமபுரம்‌ என்று பெயர்‌ 
பெறவும்‌, யான்‌ உனது திருவருள்‌ பெறவும்‌ அளித்தருள்க 
என்றான்‌. ஈடாவும்‌-௩டக்கின்‌ ற. பணிந்தனன்‌-கொடுத்தருளினான்‌. 


அபிதானச்‌ சருக்கம்‌ 281 
மும்மூர்த்திபுரம்‌ 
814 ஆதியய னேவரம தூய்ரிறுவ லாலே 
யீதுபிர மாபுரமெ னப்பெயர்‌ விளங்கும்‌ 


மூதறிவு மேவினாமும்‌ மூர்த்திபுர மென்று 
மோதுவர்‌ புராதன முரைத்துமது கேண்மோ. 


815 யாவதும மிந்துிறுதி யெய்‌துமொரு நாளின்‌ 
மாவினொரு மூலகிறை வள்ளலரு ளாலே 
தேவிலளி தாமுதல்வி செவ்விபெற கல்கப்‌ 
பூவினனன்‌ மால்‌ முதல்வர்‌ புங்கவ ரணைந்தார்‌. 


616 ஆயவரை யன்புசெய்‌ தருட்படிவ மாமத்‌ 
தாயவள்‌ மதித்தவர்‌ தொழிற்பட ௩நடாவு 
நாயகம ளித்தகலை சத்திபட நாஞ 
கேயமுட ஸிப்பதிரி லாவியருள்‌ கூர்மின்‌, 


817 வாலிதுநும்‌ மெய்த்தொழில்‌ வருத்தனை குலாவுங்‌ 
காலனை யுதைக்குமிறை காணியென வேயிப்‌ 
பாலுறைவி ரித்தகைய பண்பிலிது மூதூர்‌ 
மூலகல முற்றதிரி மூர்த்திபுர மென்றாள்‌. 


814. வரமதாய்‌-மேலானதாக, மூதறிவு-பமழமையான அறிவு, 
புராதனம்‌-பமைய வரலாறு. 


6153. லளிதா-லலிதாதேவி: லலிதையை லளிதா என்று சிவ 
ஞான முனிவரும்‌ கூறியுள்ளார்‌. “இலங்கு பூண்முலை இலளிகைப்‌ 
பிராட்டி என்பர்‌. (திருவேகம்பப்படலம்‌. 6) பூவினன்‌ ஈன்மால்‌- 
பிரமன்‌ திருமால்‌. புங்கவர்‌-சிறந்தவர்‌. அணைந்தார்‌-தோன்றினர்‌. 


816. அருட்படிவமாம்‌-சிவத்தின்‌ திருவருள்‌ வடிவமான. 
“அருளது சத்தியாகும்‌ அரன்‌ தனக்கு: அருளையின்றித்‌-தெருள்‌ 
சிவம்‌ இல்லை: அந்தச்‌ சிவம்‌ இன்றிச்‌ சத்தியில்லை்‌'. (சிவஞான 
சித்தியார்‌. 229) கொமில்பட-முத்தொழில்‌ உண்டாக. நாயகம்‌- 
தலைமை. அகில சத்தி.எல்லாவிதமான ஆற்றலும்‌, 


817. நும்‌ மெய்த்‌ தொழில்‌ வாலிது. லாலிது- தூய்மை 
யானது. வருத்தனை குலாவும்‌ காலன்‌-வளர்ச்சி நிரம்பிய யமன்‌, 
இறைகாணி என-இறைவன்‌ வழங்கிய உரிமை. 


26 


2282 காஞ்சிப்‌ புராணம்‌ 
தயபோமயம்‌ 


816 என்றுபரை சொற்றிட வியற்கைநல மேயாய்‌ 
நின்‌ றவர்‌ திருப்பதி யதிற்குலவி நேர்வார்‌ 

: வென்றிபெறு மப்பெயர்‌ விளங்கியது.காதூர்‌ 

நன்றிபெறு மற்றுமொர்‌ தபோமயமெனாமம்‌. 


819 -தற்புருட கற்பமது தன்னிலயன்‌ அக்காள்‌ 
பிற்பட விடிந்தொளி பிறங்குபொழு தன்னோன்‌ 
விற்புருவ நெற்றிநடு விற்புகம்‌ விளங்கச்‌ 
சிற்பரனு ர௬ுப்படுசி றப்பிலா நினைந்தான்‌. 

வேறு 

620 அகில மானபுவி சலில பாவணையி 

லமிழகூழ்‌ கியது நெடிதெனா 
விகலி லாம லவைபுரி தனடியிறை 
புருடமா மனுவை யெண்ணியே 
குருதி யேசுருகி நெறிதவா துபுகம்‌ 
தவமா யரவது மியற்றினா 
னுகவை யாகயவவ வருவோ டேபரனு 
முற்றனன்‌ கருணை முற்றுவான்‌, 





818. திருப்பதியதில்‌-சிறந்த காஞ்சிபுரத்தில்‌. நோவார்‌-தங்கி 
இருக்க உடன்படுவார்‌ ஆயினார்‌. நன்‌ றிபெறும்‌-சிறப்பாகப்‌ பெற்றி 
ருக்கும்‌. 


..., 819, தற்புருடுற்பம்‌-தத்புருஷன்‌ பெயரால்‌ விளங்‌ இய 
கஷ்பம்‌.- சிவபிரானின்‌ ஐந்து இருமுகங்களில்‌ தற்புருஷம்‌. பொன்‌ 
நிறம்‌ உள்ளதாய்க்‌ கிழக்குத்‌ இசை நோக்கி இருக்கும்‌.” அந்தநாள்‌ 
பிற்பட-அர்தகாளின்‌ (இரவின்‌) பின்பகுதி தோன்ற. . நெற்றி 
£டுவில்‌-புருவமத்தியில்‌ கிற்பரன்‌-சிவபிரான்‌, 


520. சலில பரவனையில்‌-பிரளயத்‌ தண்ணீரின்‌ சங்கற்பத்‌ 
தால்‌. புரிதல்‌-படை..ச்‌.சல்‌. புழுடமாமனு-தற்புருஷருக்தகம்‌ என்ற 
மந்திரத்தை. தவம்‌ யாவதும்‌-எல்லாத்‌ தவங்களாயும்‌, உசவை- 
விருப்பம்‌, பரன்‌-சிவபிரான்‌. 


அபிதானச்‌ சருக்கம்‌ 283 


8௨.1 பொருவி லாததவ முற்றியே யெமது 

புருடமா மனுவு சொற்றுளாய்‌ 

கருதி யேயுனத! செயல தானவியல்‌ 
கடிது - கூடுமென வற்றைகாள்‌ 

வரைவி லாதுபல படிவ கோடிகள்‌ 
வகுத்து ளானயன்‌ வகுத்துலுந 

தரணி மீதி லணுமுழுது மேன்மைகெறி 
தக்கவா ணுருவு தொக்கதே, 


6.22 இருவு லாவிய பெண்ணுரு வுருதவகை 

தேறி மாறுபடு செய்கையால்‌ 

மருவி யேபரை பிரானே டொன்றியுறை 
வடிவு நாடுதவ முறுதலு 

மருவு கூரரிவை பிரிவு முவடி வி 
னுடன ணந்துபரனு டையதன்‌ 

ருண மாமிடது புறன நாடவுமை 
தனது நாலினொரு பிரிவதாய்‌,. 


625 ஓரணங்‌ கினிய பத்தி ரைப்பெய 

ருளாளடைம தனளவ்‌ வொண்ணுகுற 

காரணங்‌ குலவு கருணையால்‌ தனது 
கனகமா முருவை யலருளோ 

றாரணங்்‌ கொடுபிறித்தலுமவ னுமா 
டன்மே வசத பையும்‌ 

பாரடைந்‌ தனைய வாண்மை பெண்மை 
யிருவடி. வமல்கி நில்பட்டதே. 


821, தய று க்‌ லட கடிது ரம்லத்‌ 
நிறைவேறும்‌. படி வகோ.உகள்‌-உருவக்கொகைகள்‌,. வகுத்‌ துளான்‌- 
பிரமன்‌. ௮ணு முழுவதும்‌ வானகத்தில்‌ கூடி ற்று. 

922. பெண்கஉரு உராத வகை-பெண்ணின்‌ வயிற்றில்‌ தோன்‌ ' 
மருத தன்மை. பரை-சக்கி, பிரான்‌-சிவன்‌. ஒன்‌ றிஉறைவடிவம்‌- 
அர்த்தகாரீஸ்வரக்‌ கோலம்‌. நாடுதவம்‌- டா க. செய்த 
துவம்‌, 

923; உமாதேவியின்‌ நான்கு அம்சத்தில்‌ ஒரு அம்சமாகப்‌. 
பத்‌ திரை வந்தாள்‌. அவ்வுருவைப்‌ பிரமன்‌ வேதத்தைக்‌ கொண்டு 
பிரித்தான்‌. சதரூபை பூமியில்‌ ௨.நீதா.ற்‌ போல இரண்டு எடி. 


284 காஞ்சிப்‌ புராணம்‌ 


624 பங்க யன்புரி தவப்பயன்‌ குலவு 

பண்பி னாலுமை பரிவினா 

லிங்கணைந்‌ துதவ முயலுகா எிருவர்‌ 
இருவுநா மகளு மெய்தியே 

சங்கை யின்றி மிகுதவ முயன்று 
தமதலை வரன்புசெ றிதலினுமித்‌ 

துங்க முர்து தவமயபு ரப்பெயர்‌ 
ுடங்கு மிப்பதி துலங்கவே, 


சகலூத்துபுரம்‌ 
685 அகில சித்திதர புரமெனப்‌ பெயரு 
மறைவரிப்‌ பதியை யறிவுளோர்‌ 
உகவயையிழ்‌ பரவி முனிவர்‌ பற்பலர்மு 
னுபரி டத்திலணி மாதியாஞ்‌ 
சகல சித்திகளு மணுகு நித்தமுறு 
தலைமைபெற்‌ றனரிவ்‌ விடையிலே 
விகல மற்று முதிர்சித்த வர்க்கரள 
விலரி ர௬ுப்பரிடை விடுகிலார்‌, 
ர 
வங்கள்‌ ௮ங்கே வெளிப்பட்டன. அவ்வடிவங்கள்‌ ஆண்மை 
பெண்மையாக இருந்தன. 


'உற்றதண்‌ மலரோன்‌ மெய்யினோர்‌ கூற்றின்‌ உதித்தனள்‌ 
எழில்சதரூபை-மற்றொரு கூற்றின்‌ உயர்‌ சுவாயம்பு மனுவெனும்‌ 
மன்னவன்‌ பிறந்தான்‌. (பாகவதம்‌. சனகாதியர்‌ தோற்றம்‌. 12) 


824, பங்கயன்‌-பிரமன்‌: திருவும்‌ நாமகளும்‌ உமையின்‌ 
அருளால்‌ தங்கள்‌ தலைவர்களின்‌ அன்பைப்‌ பெற்றனர்‌. அதனாலும்‌ 
தபோமயம்‌ என்ற பெயரை அப்பதி பெற்றது. 


தமதலைவர்‌-தங்கள்‌ கணவன்மார்கள்‌: திருமால்‌, பிரமன்‌, 
அன்புசெறிதலின்‌- அன்பை மிகுதியாகப்‌ பெற்றதனால்‌, காஞ்சி 
புரம்‌ தபோமயம்‌ என்றுபெயர்‌ பெற்றதற்கு மற்பெமுரு 
காரணக்கைச்‌ கூறியுள்ளார்‌. 


825, உகவை-விருப்பம்‌. உபநிடதம்‌ என்பதே பெருவழக்கு. 
அசிரியர்‌ உபநிஷத்‌ என்ற சொல்லை உபறிடத்‌ என்றே கையாண்‌ 
டார்‌. மகாகவி பாரதியாரும்‌ ;பன்னரும்‌ உபநிட நூல்‌ எங்கள்‌ 
நூலே' என்று பகர்ந்தமை கருதுக. இவ்விடை-இவ்விடம்‌, சித்த 
வர்க்கர-சித்தர்‌ கூட்டத்தார்‌, 


அபிதானச்‌ சருக்கம்‌ 285 


வேறு 
626 மருவினரொன்‌ பதிமர்பெருஞ்‌ சித்தரவ 
ரித்தலதெய்‌ வத்தைப்‌ போற்றிக்‌ 
கருதுகவ நாதசித்த ரெனும்‌ பெருமை 
பெற்றனரோர்‌ கதையுங்‌ கேண்மின்‌ 
அரதனமா புரியெனுமப்‌ பெரும்பதுியி 
னிரவிகுலத்‌ தரசர்‌ கோமான்‌ 
பெருமைபெறு மிராச்சியயர்த்‌ தனனெனவே 
கவினுமொரு பெயரு முள்ளான்‌. 


627 அன்னவன்கோ தாவிரிநீர்க்‌ கரைப்பாங்கர்‌ 

தஇனகரனை யாற்றல்‌ சாலப்‌ 

பன்னிநெடு காளரிய தவமழுழக்து 
தோற்றிடலும்‌ பானு வானோ 

னின்னருளா லணிமாதி சித்தியவன்‌ 
வேண்டிடலு மீந்தா னீய்நீது 

நன்னியமம்‌ நீயகலி லவையகலு 
மென்றுமொன்று நவின்று சென்றான்‌. 


6,268 அத்தகைய சித்தியெல்லாம்‌ பெற்றுடையோ 

னரைக்கணத்தி னவனியாவு 

மூய்த்துநெடுக்‌ தேர்டடவிப்‌ பேராணை 
நேமிசெல வொழுகு நாளில்‌ 

வித்தகநா லறிவலியாற்‌ பேரகந்தை 
மீப்படவே விடுத்தா னோன்பும்‌ 

பத்திமையு மொழுக்கரமுமற்‌ றியாவரையு 
மிகழுகெறி படர்ந்தா னன்றே, 


926. நவநாதகித்தர்‌, பமைய இலக்கியங்களிற்‌ காணப்படா 
விடினும்‌ சித்தா நூல்களிற்‌ பேசப்படுகின்‌ றனர்‌. (ஞானகருணாகர 
முகம்‌ கண்ட போதிலே நவநாத சித்தர்களுழுன்‌-நட்பினை விரும்பு 
வார்‌'என்று தாயுமானவர்‌ மெளனகுருவணக்கத்திற்‌ கூறியுள்ளார்‌. 
“சித்தர்‌ ஒன்பதின்மர்‌. சத்தியநாதர்‌, சகோதரகாதர்‌, ஆதிராதர்‌, 
அநாதிநாதர்‌, வகுளிநாதர்‌, மதங்கநாதர்‌, மச்சேந்‌ துரநாதர்‌, 
கடேந்துரகாதர்‌, கோரக்கராகர்‌ (பொருட்டொகைநிகண்டு. 770). 
இரவிகுலம்‌-சூரியவம்சம்‌, 


927. தினகரன்‌-சூரியன்‌. பானுஈசூரியன்‌. நியமம்‌-அசாரம்‌ 
(ஒழுக்கம்‌), 


௦26, உய்த்து-(உலகத்தார்க்குத்‌ தன்னுடைய உயர்வை 


286 காஞ்சிப்‌ புராணம்‌ 


629 இரவிபுகல்‌ சூளறவால்‌ அணிமாதி 

யனையனைகொரந்்‌ திகழ்ந்து போய 

வரிசைபெறு பேரரசும்‌ பகைஞர்கொள 
வரசனிவன்‌ வறிய னானா 

னரிதரிது பெருந்திருவுற்‌ நிடுபொழுது 
மகந்தையிலா தவனி காத்தல்‌ 

இரணமதி நதிமுடி.யோன்‌ றனதருள்பெற்‌ 
றவர்க்கலது கடைத்தி டாதே, 


650 அவ்வரச னாசானாம்‌ வசிட்டனைகேர்க 

கனையசெய லழஹைய வன்னான்‌ 

செவ்விதிசெய்‌ திலையுன து வினவலியா 
லின்னுமொரு செயனீ செய்வாய்‌ 

எவ்வகையு மெண்ணியது தருமுமையாள்‌ 
காஞ்சியத னிடைநீ சென்று 

வெவ்வினை தர்‌ தரத்தவமே யாற்றுதியச்‌ 
சித்தியெல்லா மேவு மென்றான்‌. 


651 கடைப்பிடித்தம்‌ மொழிமன்ன னுயர்காஞ்சிப்‌ 

பதியணுடூக்‌ காம கோட்டத்‌ 

தஇடைப்பொருவிற்‌ பராபரமாசர்‌ தெய்வவணஙப 
இனைப்பரவி யேத்த லோடுஞ்‌ 

சுடர்ப்படிவ முறத்தோன்றி யம்மையணி 
மாதி௫த்தித்‌ தொகையை யெல்லாந 

இடப்படவே யெய்‌்துதியென்‌ ஐருள்புரிந்தா 
ளவனுமவை சேர்ந்தா னன்றே. 


தெரிவித்து, “உற்றது எல்லாம்‌, அவ்வாரி அரசர்க்கு உய்து 
தார்க்கு அரசனும்‌ அவலம்‌ எய்தி' (சிந்தாமணி. பதுமை 242) 
ஆணை கேமி-ஆக்கினா சக்கரம்‌. (கட்டளை) அ௮றி- அறிவு, - *அறி 
கொன்று அறியான்‌ எனினும்‌' (திருக்குறள்‌) வலி-வன்மை; 
மீப்பட-அஇகரிக்க. கோன்பு-விர தம்‌. ன ர க 

்‌” 829. சூளுறவால்‌-ஆணையால்‌. வரிசை-உயர்வு. பெபருந்‌ 
திருவுற்றிடு பொழுது அகந்தையிலாது அவணிகாத்தல்‌ அரிது. 
மதிநதி முடியோன்‌ - சந்திரனையும்‌ கங்கையையும தரித்த சிவ. 
பிரான்‌. அகந்தை நீங்கவேண்டும்‌ எனில்‌ இறைவன்‌ திருவருளை 
நாடவேண்டும்‌ என்னும்‌ உயரிய கத்‌ துவம்‌ பேசப்பட்டுள்ளது. 

830. கேர்ந்து-அடைந்து. விணவலியால்‌ செவ்விதி செய்திலை 
என்று மன்னன்‌ மனம்‌ நோவாமற்‌ பேசிய வசிட்டரின்‌ நயக்கக்க 
நாகரிகம்‌ கருதத்‌ தக்2து. தீர்தர-$ங்க, 

- 891. கடைப்பிடித்து-உறுதியாகப்பற்றி.. பராபரமாம்‌- 


அபிதானச்‌ சருக்கம்‌ 291 


கன்னிகரப்பீடம்‌ 


658 சித்தியெனு மத்தொகையை யெய்தியவ 

ரெய்துமவர்‌ திரிகா லத்துந 

தத்‌ துவமித்‌ தலத்திலென்கை சரதமத 
னாலிதுபேர்‌ சான்ற தாகும்‌ 

புத்திளமைக்‌ கன்னிகைகாப்‌ பெனவுமொரு 
பெயருளது புகலக்‌ சேண்மின்‌ 

அத்துவசுத்‌ திப்பெரும்பே றுற்றவரே 
கேட்கலுறும்‌ அளவைத்‌ தாமால்‌, 


699 அச்தரவா னத்தவர்பல்‌ லாண்டிசைப்ப 

முனிவர்மறை யறிவிற்‌ போற்ற 

விந்திரன்‌ மால்‌ அயன்முதலோர்‌ தம துகுறை 
தஇர்த்திடுமா றெண்ணி யேற்ற 

மந்தரமா மலைமீது தமதுசிறு 
ரிருவர்பெரு மகழ்ச்சி கூரச்‌ 

சந்திரசே கரப்பெருமா னிமையமக 
டனோடுக்‌ தருக்கு நாளில்‌, 


மேன்மையான பொருள்‌ யாவற்றினும்‌ மேலான, சுடர்ப்படிவம்‌- 
சூரியனைப்‌ போன்ற திருமேனி. அம்மையின்‌ மேனியை உதயசூரிய 
னின்‌ ஓளிக்குச்‌ சமமாகக்‌ கூறுவர்‌ “உத்யத்‌-பானு-ஸஹஸ்‌ர-ஆபா” 


(உதிக்கும்‌ கதிரவனுக்கு ஓப்பானவள்‌) லலிகா ஸஹஸ்ரகாமம்‌. 


832. எய்தியவர்‌-முன்பே சித்திகலாப்‌ பெற்றவர்‌. எய்‌ துமவர்‌- 
இனிமேல்‌ பெறுபவர்கள்‌, தத்துவம்‌- உண்மை. சரதம்‌-உறுதஇ, 
போர்சான்றது-பெருமை மிரம்பியது. புத்‌ இள ைமக்‌.உன்‌.ணீ- 
புதுமையும்‌ இளமையும்‌ பெற்ற கன்னி, அத்துவசுத்தி-௮த்‌. துவா 
சுத்தி. அத்துவா-வழி. மந்திரம்‌ பதம்‌ வன்னம்‌ என்னும்‌ .கொற்‌ 
பிரபஞ்சத்தாலும்‌, புவனம்‌, தத்துவம்‌, கலை என்னும்‌ பொருட்‌ 
பிரபஞ்சத்தானும்‌ ஆன்‌. மாவைச்‌ சேர்ந்த அழுக்கை நீக்கிச்‌ சுத்தி 
செய்தல்‌ அத்துவசுத்தி, “அழமிவிலாக்‌ கிரியை.பினான்‌ ஆதல்‌' சத்தி 
மத்தானாதல்‌, அத்துவா சுத்திபண்ணி மலம்‌ அகற்றி? (சிவஞான 
சித்தியார்‌. 558) அளவைகத்து-பெருமை உடையது, 


833. மறையறிவு-வேதஞானம்‌. சிருர்‌ இருவர்‌ - விநாயகப்‌ 
பிரான்‌, முருகப்பிரான்‌. தருக்கும்‌ நாளில்‌-பூரித்திருந்கத இனத்தில்‌. 
இறைவனை அன்பர்கள்‌ அவரவர்கள்‌ இயல்புக்‌ கேற்பப்‌ போற்று 
வதைக்‌ கூறும்‌ திறம்‌ பாராட்டற்குரியது. 


268 காஞ்சிப்‌ புராணம்‌ 


654 சாமளையா முமையையரன்‌ முறுவலித்துக்‌ 

காளியெனச்‌ சாற்ற லோடு 

நாமுறுமோர்‌ பெருமாணி னுடலொடுங்கிச்‌ 
சிறுதுயரின்‌ நடாவ நாடிச்‌ 

சோமமதா முறப்படநீ சொற்றிலையுன்‌ 
கவினுருவு தொடப்பொ ரமுதே 

னேமவுட லேமவண மெய்துவனென்‌ 
ழேறமூரி யினைச்சேர்ம்‌ துற்றாள்‌. 


625 உரிமைபெறு வரையதன்மேற்‌ றருகன்னீர்‌ 

புனிதமுற வுமையா எாடித்‌ 

திருவுருவில்‌ வெண்ணீறு பொலிதரச்செஈ 
இக்கடவுட்‌ டிசைகான்‌ கோங்க 

விருவிழியு மிரவியொளி யுற்றொளிரச்‌ 
சிவனை மனத்‌ தெண்ணி கோற்று 

ளரனுமிஞத்‌ தொருபெரிய திருவிளயாட்‌ 
டாகவுன்னி யங்க ணுற்றுன்‌. 


686 ஞானவிழி யுமைகோக்கிப்‌ பரவுதலுக்‌ 

குழீஇக்கொடுகன்‌ னலஞ்சொற்‌ றுன்னா 

லானசெயல்‌ அனைத்துமுயிர்த்‌ தொகை பிழைக்கு 
மாறுகுறித்‌ தன்றோ வென்ன 

மானவள்பைம்‌ புறநீவத்‌ திருமேனிக்‌ 
கருமையொரு வடிவ மாகிச்‌ 

சூனிலவு கருமுகில்போ.ற்‌ சண்டிகையென்‌ 
பேரணங்காய்த்‌ தோன்றிற்‌ றன்றே. 


அ வம லு அடட்த ன எ அன்ப வல வ யக கதவ வ க ப பபப பம தக ன்‌ க அட்ட அம்‌ பயப்பது பிட்ட 
. 934, சாரமளையாம்‌உமை-கரியரிறம்‌ பெற்ற உமை. காளி-காள 
நிறம்‌ பெற்றவள்‌. (காளம்‌-கருப்பு) காம்‌-௮ச்சம்‌, சோமம்‌ மது 
ஆழமுற-சோமம்‌ என்று கூறப்படும்‌ மதுவின்‌ மயக்கம்‌ உண்டாக. 
சொ ்‌.றிலை-கூறவில்லை. (அன்போடு பேசவில்லை) ஏமவுடல்‌-பொன்‌ 
உடல்‌. ஏமவணம்‌-பொன்நிறம்‌. ஏமகரி-பொன்மலை (மேடு). 


835. நீர்புனிதமுற - தீர்த்தம்தூபய்மையடைய, மற்றவர்கள்‌ 
புனலால்‌ தூய்மைபெறுவர்‌. இங்கு அம்மையால்‌ குளம்‌ தீர்த்தம்‌ 
ஆக மாறிற்று. ஐந்து தீ பேசப்படுகிறது. நான்கு புறத்தில்‌ உள்ள 
தீயும்‌ விண்ணில்‌ உள்ள சூரியன்‌ வெயிலும்‌ சேர்ந்து ஐந்து தீ 
ஆகிறது. 


896. நலம்‌ சொற்று- மங்கல வார்த்ைதயையக்‌ கூறி, 


௮பிதானச்‌ சருக்கம 2009 


087 ௮ன்னவடி வாமணங்கை யிருவருஙகண்‌ 

ணுற்றவணி யணுகி யாங்கு 

மன்னுபிசி தாசனரைக்‌ கொல்புரிந்தே 
யுலகாணி வடபான்‌ மேவிக்‌ 

கன்னிதிருக்‌ காஞ்சிககர்‌ புர துறைவாய்‌ 
நாடோறுங்‌ கடிதி னென்௫ர்‌ 

நன்னியம மெனவணங்கி யப்புரியே 
புரந்துறைய நாளு நாளும்‌. 


துண்டீரபுரம்‌ 
656 கருணைபரி பெருச்திறல்சேர்‌ சன்னிபுரப்‌ 
பதனாலே கன்னி காப்பென்‌ 
அரியகொரு பெயர்விளங்குந்‌ துண்டீர 
பு ரமெனவு மொருபேர்‌ மல்கு£ 
இருமலையா இயவெள்ளி யங்கிரிமேற்‌ 
கவின்ஞுலவிச்‌ இகழா நின்ற 
குரணிபல கோடியுதிக்‌ தெனக்கிரண 
மணிதிகம்ச்தானம்‌ தரணி தன்னில்‌, 


659 ஈசனிய லேவல்புரி கணநாதன்‌ 

அண்டீர னிமயப்‌ பாவை 

சேசமுறு மாலதியென்‌ சேடி யிவர்‌ 
துமதுமுன்னை நீர்மை யாலே 

பாசமொடு காமநுகர்‌ தருபார்வை 
கூருதலும்‌ பரம னோக்கி 

யூசலெனப்‌ புவனியிடைப்‌ பிறந்திறந்து 
காமதுகர்ச்‌ துறைதி ரென்றான்‌. 





்‌ மானவள்‌-பெருமைக்குரிய பராசக்தி, பைம்புறம்‌- பசுமை நிறம்‌ 
பெற்ற உடல்‌. தேவியின்‌ கருமையானது சண்டிகை என்னும்‌ 
பெயருடைய பெண்ணாக மாறிற்று. 

837. பிசிசாசனர்‌- இறைச்சியை உண்போர்‌. (அரக்கர்‌) 
பிசத--அசனர்‌-- -பிசிதாசனர்‌. பிசிதம்‌- இறைச்சி, :பிறவியிற்‌ 
பெரிய தோற்றப்‌ பிசிதம்‌ உண்டு உழலும்‌ பெற்றி (கம்ப நரடகம்‌. 
நாகபாசம்‌) அசனம்‌ - உணவு. அசனமிடுவார்கள்மனை (திருப்‌ 
(2/2) உலகாணித்‌ தீர்த்தம்‌. கியமம்‌-உட்டளை. 

838. புரப்பதனால்‌-பாதுகாப்பதால்‌. மல்கும்‌-பிரசித்தமாகப்‌ 
பேசப்படும்‌. கவின்‌-௮மழமு. தரணி.சூரியன்‌. தரணி-பூமி, 

839. இம௰யப்பாவை உமாதேவி. முன்னை நீர்மையரல்‌-பழம்‌ 


91 


290 காஞ்சிப்‌ புராணம்‌ 


840 அ௮ய்யனஃது ரைத்தலுமே வெருவரலுற்‌ 

அளநடுங்கி யவலித்‌ துங்கள்‌ 

செய்யதிரு வடி பிரியி லுய்யுநெறி 
படருகிலோஞ்‌ சினப்பா யல்லை 

பையவெம தரியபிமை பொறுத்தியெனப்‌ 
பராவுதலும்‌ பரிவு கூர்ந்து 

மெய்யனெம திட.துபுற வடிவாகுங்‌ 
காஞ்சிககர்‌ மேவு மென்றான்‌. 


847 காஞ்சியெனக்‌ கயிலையெனப்‌ பேதமிலை 

யெமக்கிதுலுங்‌ கனம தான 

வாஞ்சையுள தவ்விடைநீர்‌ அறிதிரவ 
ணுற்பவிக்கின்‌ மரிக்கின்‌ மேன்மை 

யாஞ்சரத மேகுமென்ன நலமென்றே 
போற்றிசெய்‌ தவனன்‌ னாட்டோர்‌ 

பூஞ்சிகரப்‌ பதியரசன்‌ புண்ணியச்‌ 
லன்றனது புதல்வ னானான்‌. 


8.12 தணவாம லவனுதித்த பொழுதுபெருக்‌ 
தகையாவான்‌ றன்னை நாடிக்‌ 
கணநாதன்‌ றுண்டீர னையனிவ 
னென்னவுள்ளங்‌ களித்து மேன்மைக்‌ 
குணராசி தனயெண்ணித்‌ துண்டீர 
னெனுமொருபேர்‌ கொடுத்தா னன்னோன்‌ 
பணவாள ராவணியும்‌ பிரானருள்போல்‌ 
வளர்ரீ துகவின்‌ படைத்தா னன்றே, 
பிறப்பின்‌ தன்மையால்‌. நுகர்தரு-அ னுபவிக்கவேண்டும்‌ என்னும்‌ 
விருப்பத்தைத்தருகின்‌. ற. கூருதல்‌-அதிகரித்தல்‌. ஊசல்‌-ஊஞ்சல்‌. 
பிறவிக்கு ஊசலைப்‌ புலவர்கள்‌ உவமையாக்குவர்‌. ஊசல்‌ வடம்‌ 
போல்‌ ஊர்ச்சகடம்‌ போல்‌ ஓழியாமே-நாச உடம்போடு ஆவி 
சழன்ே ஈலிவேனோ' (திருவரங்கக்கலம்பகம்‌). 

840. அவலித்து-வருந்தி. படருகிலோம்‌-௮அடையமாட்டோம்‌. 
சினப்பாய்‌ அல்லை-கோவிப்பவன்‌ அல்லவே. அரியபிழை - ஒரு 
மூறை செய்த குற்றம்‌. இடதுபுறவடிவு-உமாதேவி, காஞ்சிபுரம்‌ 
உமாதேவியின்‌ சொருபம்‌ என்று பல இடங்களில்‌ கூறப்‌ 
படடுள்ள_.து. 

941, இதிலும்‌-இர்தக்‌ கயிலாசத்தைவிட, மரிக்கின்‌-இறந்‌ 
தாலும்‌. சரதம்‌-உறுதி. பூஞ்சிகரம்‌-பொலிவுடைய சிகரம்‌. பதி- 
தலைநகர்‌. 

912. தணவாமல்‌-£ங்காமல்‌. துண்டீரன்‌ ஐயன்‌-துண்டீரன்‌ 


அபிதானச்‌ சருக்கம்‌ 29] 


848 அரகனமாம்‌ புரியினிடைச்‌ சுவாகுவெனு 

மரையன்மக ளாகி யன்னா 

ஞரியதொரு மவ்வல்லா பொன்மணக்கா 
மாலதியென்‌ மொருபேர்‌ பெற்று 

ளிருவர்பெரு மணமிசைந்து காஞ்சிகக 
ரரசியற்றி யெம்பி ரான்றன்‌ 

பொருவில்பெரும்‌ பூசைவிழா வெமதுபிரா 
னடியரைப்போற்‌ புரிவித்‌ தானால்‌. 


644 சவினுமொரு இிருக்காஞ்சி செகற்சாரம்‌ 

பிரளயசிற்‌ காம பீடஞ்‌ 

சிவபுரம்பின்‌ விண்டுபுரம்‌ பிரமபுரந 
இருமூர்த்து வாசஞ்‌ செய்ய 

தவமயமச்‌ சகல௫ூத்தி கரங்கன்னி 
காப்பிலகு தன்னினாளு 

முவமையில்சீர்த்‌ துண்டீர புரமெனும்பன்‌ 
னிருபெயரு முடைத்து மாதோ. 





என்னும்‌ பெயர்‌ பெற்ற தலைவன்‌. குணராசி-குணங்களின்‌ 
தொகுதி, பணவாளரா-படத்தையும்‌ ஒளியையும்‌ உடைய பாம்பு, 
“பணவாளரவின்‌ அரங்சேசர்தாளின்‌” (இருவரங்கத்‌ தட்‌ தா த- 
தனியன்‌). 


843. மவ்‌-மல்லிகை. வல்லா-(ஒப்புமையாவதற்கு) வன்மை 
யுடையதன்று. (மவ்வல்‌ என்ற சொல்‌ விகுதி நீங்கி மவ்மாத்திரம்‌ 
இருந்து மலரை உணர்த்துகிறது.) பொன்மணக்கா-தங்கம்வாசனை 
வீசாது. ஆகலால்‌ மாலதிக்கு உவமை சொல்லப்‌ பொருள்கள்‌ 
இல்லை என்று ஆசிரியர்‌ கருதுவதாகத்‌ தெரிகிறது. வேறுஉரை 
கடைப்பின்‌ நன்று. 


644, காஞ்சி, செகத்சாரம்‌, பிரளய௫ூத்‌, காமபீடம்‌, சிவபுரம்‌, 
விண்டுபுரம்‌, பிரமபுரம்‌, இருரமூர்த்திவாசம்‌, தவமயம்‌, சகலசித்தி 
கரம்‌, கன்னிகாப்பு, அுண்டீரபுரம்‌- என்னும்‌ பன்னிரண்டு 
பெயரை அப்பதி பெற்றுள்ளது. தன்னின்‌-தன்னைப்போல. 
ஆளும்‌-பிரயோகிப்பதற்கு. _ 


292 காஞ்சுப்‌ புராணம்‌ 


845 மன்னுமிது பன்னிருபேர்‌ மந்திரமா 

யந்திரமாய்‌ வரைந்து யாருஞ்‌ 

சென்னியின்மே லணியிலவ ௬டலமுதா 
சனருடல்போற்‌ சிறப்பு மேவு 

முன்னுமிம்மா மனுவுரைத்து நினைத்ததெல்லா 
முற்றினரு முடிவி லாதோ 

ரன்னவரிற்‌ சிற்சிலர்தம்‌ புராதனமாங்‌ 
காதையுள தறையக்‌ கேண்மின்‌. 


846 தாமரதி யெனுமறையோ ஸிப்பெயரா 

மனுவைவட தருவி னீழல்‌ 

ஏமமென வுரைத்தலுமே அத்தருவி 
லுறைபிரம ராக்க நீசன்‌ 

மாமனுத்தன்‌ செவிப்புலனா மளவிலெழின்‌ 
மருவுமொரு மறையோ னாகிக்‌ 

காமமுடன்‌ மனுவுரைத்த மறையோனை 
வணங்கியொன்று கமற லானான்‌. 


641 வேததரு மாவெனது பெயர்மறையு 

மகிலகலை விதமும்‌ தேர்ந்தே 

னாதலினால்‌ அந்தணரை யிகம்க்தெண்ணி 
முனிவருறை யவையை மேவி 

மூதறிவு காட்டியவர்‌ தமைமதியா 
தஇருக்கவெனை முனிந்து நோக்கிப்‌ 

பேதையினிீ நீபிரம ராக்கதனா 
குதியெனவே பெருஞ்ருள்‌ சொற்றார்‌. 





845, மந்திரமாகவும்‌ யந்திரமாகவும்‌ இப்பன்னிரண்டு 
பெயரையும்‌ எழுதித்‌ கலையில்‌ தரித்தால்‌ அவருடம்பு தேவர்‌ உடம்‌ 
பாகும்‌. அமுதாசனர்‌-தேவர்‌. அமுத--அசனர்‌--அ முதாசனர்‌. 
அமுதத்தை உண்பவர்‌. மாமனு-சிறந்த மந்திரம்‌. புராதனமாம்‌ 
காதை-பழையகதை. 

846. எஏமம்‌-பாதுகாப்பு, பிரமராக்கநீசன்‌-பிரம்மராட்சசாக 
மாறிய இமிவானவன்‌. காமம்‌ விருப்பம்‌. ப 


847, அகிலகலையும்‌-எல்லாக்‌ கலைகளையும்‌. குூதுஅறிவ காட்டி- 
பெரியவர்‌ கூறிய அறிவைக்‌ காண்பித்து. கசூள்சொற்றார்‌ - சாபம்‌ 
இட்டனர்‌, 


அபிதானச்‌ சருக்கம்‌ 293 


846 சாபம_து வந்தணைய வவர்த்தொழுது 

பெரிதிரங்கித்‌ தணீவீ ரின்ன 

கோபமெனப்‌ பராவுதலுங்‌ கல்விகற்ப 
தடங்குவது குறித்தே யன்றோ 

நீபெரிது மகந்தையு ற்று யுனதுவினை 
வலியையெவர்‌ நீக்கற்‌ பாலார்‌ 

சோபமிது திருக்காஞ்சி மனுவைநவி 
லேகுமெனச்‌ சொற்றா ரன்றே. 


849 அத்தகைய மனுவையுன்னால்‌ வினவியி.து 

பெருஞ்சாபம்‌ அகன்றே னீது 

சத்தியமென்‌ றனையனுய்யு மாறடைக்தா 
னின்னுமொன்று சாற்றக்‌ கேண்மி 

னுய்த்தபுகழ்ச்‌ சுவண புரித்‌“தனஞ்செயனா 
மொருபெயரை யுளனோர்‌ மன்னன்‌ 

பித்தனெனச்‌ சூதாலுங்‌ காமத்தாலுக்‌ 
திருவைப்பி ரிர்தார னன்றே. 


650 பெரியரமைச்‌ சினருரையும்‌ வினவுகிலான்‌ 

பகைஞரடு பெற்றி யாலே 

மூரிவுபுரி தரைவிடுத்துத்‌ இரிதருவான்‌ 
வழியிகந்தோர்‌ முளரி சேர்ந்தான்‌ 

பரிபவனவ்‌ விடைவனத்தீக்‌ குள்ளாய 
பாந்தளொன்று பகுவா யார 

வரிதரற்றக்‌ கண்டுகன றனையவிக்கப்‌ 
பிழைத்தரவ மவர்க்குக்‌ கூறும்‌. 


௪ அ த அ வப பபபபபபடடபபபபயவக 

848. அவர்த்தொழுது-அவரை வணங்கி. (வேற்றுமை உருபு 
இடையில்‌ உள்ளது என்பதைக்‌ காட்ட ஒற்றுமிகச்‌ செய்தனர்‌). 
தணிவீர்‌-சாந்தம்‌ அடையுங்கள்‌! கல்வி கற்பது அடங்குவது குறித்‌ 
தன்றோ. இந்தத்‌ தொடர்‌ இருக்குறளைப்போல மதிக்கத்தக்கது. 
சோபம்‌-சோகம்‌. 

849. இது பெருஞ்சாபம்‌-இந்தப்‌ பெரிய சாபம்‌. அனையன்‌- 
அந்த பிரம்மராட்சதனாக இருந்த வேததருமன்‌. 

பித்தன்‌ என-௮றிவு இரிக்தவன்‌ என்று கூறும்படி. இருவை- 
செல்வத்தை. பிரிந்தான்‌-இழக்தான்‌. 

950. வினவுலான்‌-கேட்கமாட்டான்‌. ௮டு-அழிக்கவேண்டும்‌ 
என்டின்ற. முரிவுபுரிதரை-பலர்‌ ஈட்‌ து அதனால்‌ பு.ந்கள்‌ எல்லாம்‌ 


294 காஞ்சிப்‌ புராணம்‌ 


651 தரைபுகழுங்‌ காஞ்சியிலோர்‌ பிலத்‌ துறைவே 

னெனதுபெயர்‌ சங்களூட 

னுருஞுதிருக்‌ காஞ்சியின்பேர்‌ பன்னிருமா 
॥னுவமெனக்‌ கூபதே சித்தான்‌ 

கருடபய மதுகீர்ந்தேன்‌ மறந்தனனிவ்‌ 
விடையரவக்‌ கண்ணி காமம்‌ 

பரவியிடா வாதலினித்‌ துயரடைந்தே 
னுயந்தனனுன்‌ பரிவி னாலே. 


852 மன்னவூ$ செய்ஈலனுக்‌ கியான்புரிகைம்‌ 

மாறிலையம்‌ மனுவை யிப்போ 

துன்னினனிற்‌ குறுகத்‌ துவனங்‌ கதுகணிக்கி 
னினந்ததெலா முடனே முற்று 

மென்னவது செவிப்புலனாக்‌ கியதரவு 
வேரக்துமஃ கெண்ணிச்‌ சோரு 

நன்னலமும்‌ பெருந்இருவ மெய்தியர 
சருளுயர்நீதா னாளு காளும்‌. 





முரிந்த வழி, வ.ழியிகந்து-திரும்பும்‌ வரியைத்‌ தாண்டி. முளரி- 
காடு. *எழுசரிய மொழி முளர்‌ இறை: (சேதுபுராணம்‌. அகத்திய 
இர்த்தம்‌ 27). வேநாரணியம்‌ என்பதை நிரம்ப அழகிய தே௫ிகர்‌ 
எழுதரிய மெ:(அிமளரி இறை என்றார்‌. பாந்தள்‌-பாம்பு. அரிது 
அரற்றக்‌ கண்டு-காப்பவர்‌ இல்லாமல்‌ புலம்புவதைப்‌ பார்த்து, 


851. பிலத்து-வளையின்கண்‌. உருமு-மக்கள்‌ வீணே கெடுகின்‌ 
ரூரே என்று நினைந்து உருகுகின்ற, பெருமான்‌ அடியவர்பால்‌ 
அருள்‌ காட்டுவது போல்‌ ௮வன்‌ வாமும்‌ தலமும்‌ அடியவரை 
நினைந்து உருகும்‌. மறர்சனன்‌-அப்பெயரை மறந்து விட்டேன்‌. 
கண்ணி காமம்‌ என்பரைக்‌ காமக்கண்ணி என மாற்றுக. காமக்‌ 
மண்ணி-காமாட்சி, உன்பரிவினால்‌- உன்‌ னுடை.ய அன்பால்‌, 


852. நலனுக்கு-நன்மைக்கு, கைம்மாறு-பிரதி உபகாரம்‌, 
உன்னினன்‌-நினவிற்டுக்‌ கொண்டு வக்து வீட்டேன்‌. நிற்கு- 
உனக்கு. உறுத்‌்துவன்‌-மன த்தில்‌ படியச்‌ செய்வேன்‌. ஏணிக்கல்‌- 
ஜெபித்தால்‌. சோரும்‌ ஈன்னலம்‌-ைவிட்டுப்‌ போன அரசு முத 
லான ௩ன்மைகளும்‌. பெருந்திரு-ஞானம்‌. நாளும்‌ நாளும்‌-இனம்‌ 
தோறும்‌'--இவ்வரலாற்றைக்‌ கவிராட்சசர்‌ கச்சியப்ப முனிவர்‌ 
காஞ்சிப்‌ புராணத்தில்‌ (இரண்டாம்‌ காண்டம்‌) விரிவாகப்‌ பாடி. 
யுள்ளார்‌: அகுற்கும்‌ இகற்கும்‌ வேறுபாடுகள்‌ உள்ளன. 


6. கயிலாயச்‌ சருக்கம்‌ 


658 எனப்புகலுஞ்‌ ரூதமுனி தனவணங்கி 

யாரிடரா மெவரும்‌ போற்றித்‌ 

தனக்குவமை யில்லாவிப்‌ பன்னிருபேர்‌ 
மனுவினவித்‌ தகைமை சான்மேரும்‌ 

மூனிப்பெரும வுமையிவண்வந்‌ தரியதவம்‌ 
பெருந்தரும முதல்வன்‌ பூசை 

யனைத்துமியற்‌ நினளென்றா யவைபகல 
வேண்டுமென வருளிச்‌ செய்வான்‌. 


வேறு 


824 வேத வந்தமு நடுவுமா தியந்திகம்‌ விமலன்‌ 
பாத வந்தனை யெளிதினிற்‌ பராவறப்‌ பசுக்கண்‌ 
மாத வந்திரண்‌ டனைய து வெள்ளிமால்‌ வரையம்‌ 
ஆத வன்றன தொளிவெளி புகாவகை யவிரும்‌, 


8565 விலங்க லன்னது வெள்ளிகம்க்‌ கமல.£ ,ரிசையே 
பொலன்செய்‌ மாமணிச்‌ சித்திர நிலையமப்‌ பொகுட்டு 
நலங்கு லாவிய தெனத்திகழ்நீ திடுமதன்‌ நாப்பண்‌ 
இலங்கு மெம்பிரா னரூருச்‌ இடுகவி னிருக்கை, 





853. ஆரிடர்‌-முனிவர்‌. வினவி-செவியில்‌ கேட்டு. 


854, அந்தம்‌-மு.ர.வு. விமலன்‌-சிவபிரான்‌. பாத வக்தனை- இரு 
வடியை வணங்கல்‌. பசுக்கள்‌ மாதவம்‌-ஆன் மாக்களின்‌ தவம்‌. 
வரையம்‌-மலை (அம்சாரியை). ஆதவன்‌ (சூரியன்‌) ஓஒளிபுசாதபடி 
(நெருங்கயசோலைகள்‌ இருத்தலால்‌) விளங்கும்‌. “பாம்பணைப்பள்ளி 
அமர்ந்தோன்‌ ஆங்கண்‌-வெயில்‌ நுமைபு அறியாக்‌ குயில்‌ நுழை 
பொதும்பர்‌” (பெரும்பாண்‌ 373-374). 


855. விலங்மல்‌--(கயிலை) மலை, பொலன்‌ செய்‌-பொன்னால்‌ 
செய்யப்பட்ட. பொன்‌ என்ற ரொல்லே பொலன்‌ என்று வந்த 
தாக இலக்கணிகள்‌ கருதுவர்‌. (பொன்‌ என்‌ செவி என்று 
தொடங்கிய தொல்காப்பியம்‌ காண்க, இதகைச்‌ சொல்லாய்வாளர்‌ 
உடன்படார்‌. பொகுட்டு-விகை, இருக்கை-கோவில்‌, 


496 காஞ்சிப்‌ புராணம்‌ 


856 ௮ருண மாமணி திகழ்தரு மண்டபம தன்மேற்‌ 
புரண மார்கவின்‌ ரொகையெலாம்‌ பணிப்படப்‌ பொலிய 
வருண சீதளச்‌ சோதிதிக்‌ கனைத்துமா வரிக்கத்‌ 
தருண கோளரிக்‌ கடவுளாம்‌ திருவணை சாலும்‌. 


85? இரவி மாமதி மகபதி யளகையா ஸிவர்க்குப்‌ 
பரவு பேரொளி நவநிதி தருவெனப்‌ பகரும்‌ 
இருவெ லாந்தரு மம்மலை மண்டபந்‌ இகழு 
மரிய ணைப்பொலி வெம்மனோர்‌ புகம்தருமளவோ. 


858 அனைய தெய்வதப்‌ பீடிகை யுறைதரு மமலன்‌ 
புனித மெய்க்கவின்‌ யாவரே புகழ்தரு புலனோர்‌ 
வினைய மாமறையுரைத்திடப்‌ படாதென விடுத்த 
மனிதர்‌ தம்முளஞு மேமையே னெனக்கது வசமோ., 


8509 வரம்பி லாக்கவி னுடையவ னிமையமா மகடன்‌ 
அரும்பு போலிய முறுவலா லிலகஇியே யமர்க்தான்‌ 
இரும்பி ரானது பேரவைத்‌ திருவிழா வெனலும்‌ 
பெரும்பு ராதன வாயிலி னந்தியெம்‌ பெருமான்‌. 





856. அருணமாமணி-செம்மணி. கவின்தொகை-அழகின்‌ கூட்‌ 
டம்‌. ௮ருண-செக்றிறமான. ஆவரிக்க- (மற்றைய ஓளிகளை) 
மறைக்க. “சுத்தமாம்‌ ஆன்ம சித்தைத்‌ துகளுடல்‌ மறைத்த 
தென்னின்‌” (சித்தி 209)என்னும்‌ பாடலுக்குச்சிவாக்கிர யோகிகள்‌ 
உரைவகுக்கும்போது, மறைத்தது என்னின்‌-நின்மலமான ஆன்ம 
ஞானத்தைச்‌ சகலாமான தேகம்‌ அவரித்தது. அந்த உபா தியினால்‌ 
அவத்தாதிகள்‌ உண்டாம்‌ எனில்‌-என்று உரை வகுத்தமை நோக்‌ 
குக. தருணம்‌-இளமை. கோளரிக்‌ கடவுளாம்‌ திருவணை-சிம்மா 
சனம்‌. அவரிக்க, காலும்‌ எனக்‌ கூட்டுக. சாலும்‌-போதும்‌, - , 

857. இரவி-சூரியன்‌. மகபதி-இந்திரன்‌. அளகையான்‌-குபே 
ரன்‌. நவநிதி-ஓன்‌.பது செல்வம்‌. தரு-கற்பக மரம்‌, தரும்மலை 
என்று, யாவற்றையும்‌ கயிலைக்கு அடைமொழியாக்குக. பொலிவு- 
விளக்கம்‌. அளவோ-பிரமாணத்துக்குட்பட்டதா? 

8568. பீடிகை-பீடம்‌, மெய்க்கவின்‌- இருமேனியின்‌ அழகு. 
புலனோர்‌-அறிவுடையவர்‌. ஏமையேன்‌-௮றிவற்றயான்‌. வசமோ- 
அடங்குமா? 

859. போலிய-போன்ற. (புதுப்பிரயோகம்‌). இல௫-ஓளி 
பெற்று. சக்தியின்‌ பார்வையால்‌ சிவன்‌ ஓளி பெறுகிறது என்று 


கயிலாயச்‌ சருககம 297 


860 விரைந்தெ முந் துகை குவித்துமெய்‌ வவத்ததி வினயம்‌ 
புரிந்து சென்றவண்‌ பயப்பயத்‌ திருவடி. போற்றிச்‌ 
சுரந்த பேரரு ரண்‌ முகந்தெம இறைவமிற்‌ றொழுவான்‌ 
பரச்து மாலயன்‌ புரந்தரா இபரவண்‌ படர்ந்தார்‌. 


861 சில முக்துடின்‌ றிருவருட்‌ பெருவெள்ளர்‌ தஇளைப்பார்‌ 
மேலும்‌ வந்தனர்‌ பற்பல நாளெலா மேவக்‌ 
கால மின்றியே யேகனர்‌ உன்னது கருணைப்‌ 
பால தன்றியே யவர்செய னடந்திடப்‌ படாதால்‌. 


862 அத்த வுன்னது சேர்வையங்‌ களித்திட வேண்டுஞ்‌ 
சித்த மென்னெனப்‌ பராவலுகம்‌ திருவருள்‌ செய்தான்‌ 
பத்தி மைப்பட வனையர்போற்‌ பெருந்தவம்‌ பயிலு 
மூத்த மர்க்கலா லவனது சேர்வைவக்‌ துறுமோ. 


8638 ஈந்தி தேவனார்‌ பெருந்திரு வாயிலி னணுகி 
யெந்தை யாரரு ளேகுமி னென்றலு மெழுந்து 
முந்தி யேகினா னாரணன்‌ நிறம்புரி முறையாற்‌ 
புந்தி யார்தரப்‌ பங்கயன்‌ புரந்தரன்‌ புகுந்தார்‌. 





தந்திர சாஸ்திரங்கள்‌ பேசும்‌, (செளக்தரியலகரி முதற்‌ பாடலும்‌ 
இதனை குறிப்பாகப்‌ பேசும்‌). புராரன வாயில்‌- பழைய முற்றம்‌. 

860. நந்தியெம்‌ பெருமான்‌ சிவ.]ரான்‌ முன்‌ நிற்கும்‌ மெய்ப்‌ 
பாடு நயமுறப்‌ பாடப்பட்டுள்ளது, அதிவினயம்‌-மிக்க ஒழுக்கம்‌. 
பயப்பய-மெல்லமெல்ல. 'விடரஃங்களஞம்‌ வேய்செறி கானமும்‌, பட 
ரும்‌ சில்‌ நெறி பைப்பய நீங்கினார்‌' (பம்பன்‌. ஆரண்ய. அகத்தியப்‌ 
படலம்‌). நிற்றொழுவான்‌-நின்னை வணங்கும்‌ பொருட்டு. படர்கீ 
தார்‌-கூட்டமாக வந்துள்ளனர்‌. 

861. சலம்‌-எளிமை. திசாப்பார்‌-அனுபவிக்க விரும்பி, ௧௬ 
ணைப்பாலதன்றி-கருணையின்‌ கூறுபாடு இல்லாமல்‌, நடந்துடப்‌ 
படாது-நி௨மாது. 

862. சேர்வை-தரிசனம்‌. (பார்வை என்பது பாவை என்று 
வர்தாற்போல்‌ சேர்வை என்பதே சேவை என்று வந்தது. மொழி 
யியல்‌ உணராதவர்‌ சேர்வை என்ற சொல்‌ பாமர வழக்கு என்பர்‌. 
(சேர்வைக்காரர்‌ என்ற சொல்லை கோக்குக), சித்தம்‌.இருவுள்ளம்‌. 
(எண்ணம்‌) பத்திமை-பக்தி, அ௮வன்‌-சிவபிரான்‌. 


863. அருள்‌-கட்டலா. பெருமாள்‌ அருளப்பாடு தலான 


96 


ற்6 காஞ்சிப்‌ புராணம்‌ 


864 பின்ன ரம்முறை பிறம்க்தன நிறைந்தனர்‌ பெரிதும்‌ 
துன்னெ டுங்கட வட்டொகை கோக்கஇயே சுளிந்து 
பொன்னெ டுங்கவின்‌ மகுடகோ டிகளிறப்‌ புடைத்தான்‌ 
றன்னெ டுங்கரச்‌ சூரலா னந்தியந்‌ தலைவன்‌. 


96௦5 புடைத்து மெல்லெனவன்னவர்‌ தொகையையுட்‌ போக்கி 
யடுத்து வீற்றுவீற்‌ றவரபி தானமுற்‌ றறைய 
விடைத்த னிப்பிரா னனையவர்‌ செயலெலாம்‌ வினவிக்‌ 
கொடுத்து ளானவர்‌ வேண்டிய தியாவையுங்‌ குணித்‌_து. 


666 போது மற்றதி லுமையவள்‌ புரிவிகா யாடற்‌ 
கேது முற்றிய பிரசமா மலர்வனத்‌ இடையே 
பாத வத்தொகை யலர்தரு நிலைமையைப்‌ பாரா 
வாத ரத்திலவ்‌ வனம்படு கடவுள ரடைந்தார்‌. 





வரிசைகல்‌£ ஆழ்வார்களுக்குச்சாஇத்து” (கோயில்‌ ஒழுகு 44ஆம்‌ 
பக்கம்‌) திறம்‌-மரியாதைக்கரமம்‌, புரந்தரன்‌-இந்திரன்‌. 


804. முறை பிறம்ந்தன-வரிசைக்கிரமம்‌ அழிந்தது. கடவுள்‌- 
தேவர்‌. “கரந்து உருஎய்திய கடவுளாளர்‌” (மணிமேகலை 1. 15). 
சுளிந்து-கோபித்து. “சரும்பெர்டு வண்டு பாடச்‌ சுளிவொடு 
சன்றதன்‌ ே' (சிந்தாமணி 1076) சூரல்‌-பிரம்பு. “சாரற்ளுரல்‌ 
ககைபெற வலந்த-தழலும்‌ தட்டையும்‌ தளிரும்‌ பிறவும்‌, (குறிஞ்‌ 
சிப்பாட்டு 42-43). மருடகோடி-கிரீட வரிசை. *மகுடகோடி, 
தனயளக்க வைத்தகாலும்‌ நாழியும்‌' (திருவரங்கக்‌ கலம்பகம்‌) , 


865. அபிதானம்‌-பெயர்‌. அபிதான சிந்தாமணி: என்னும்‌ 
நூற்பெயர்க்‌ காரணம்‌ கருதுக. வினவி-விசாரித்து. குணித்து- 
பெருக்கி (மிகுதியாக). கொடுத்துளான்‌-மிகுதியாக வழங்கினான்‌. 
இடையீல்‌ உள்ள “உள்‌' மிகுதி என்ற பொருகத்‌ தருகிறது, உள்‌ 
கொடுத்தான்‌ என்று மாற்றுக, 


860. ஏது-காரணம்‌. பிரசம்‌-தேன்‌, “பிரசமாமலர்ச்‌ செண்ப 
3ப்‌ பொதும்பரிற்‌ பிறக்து' (இருக்குற்றாலத்‌ தல புராணம்‌. மந்த 
மாருதம்‌ 37). பாதவம்‌-மரம்‌. வனம்படு கடவுளர்‌ -வனதேதவைத 
கள்‌. மஞ்சே பொழிலே வனதேவதைகாள்‌்‌ (கம்பராடகம்‌- 
ஆரண்யகாண்டம்‌) 


கயிலாயச்‌ சருக்கம்‌ 299 


867 தெய்வ ஈந்திதன்‌ னருளினாற்‌ பிரானது திருமுன்‌ 
னவ்வி யம்படா மனத்தினர்‌ வணங்கி வானதனைத்‌ 
தைவ ரும்பெரு மலர்வனஞ்‌ செவ்வியிற்‌ சமைந்து 
கைவ னம்பட விரும்பிய விரும்பிய நலத்தால்‌. 


866 இறைவ வென்றலு முமையவ டிருமுகத்‌ தெழுந்த 
சிறிய புன்முறு வற்பெரு நிலவொளி சிதற 
மறுவி லன்புறீஇக்‌ கடவுளர்‌ தொகையினை மகிழ்ர்தே 
குறைவில்‌ ஈன்மையால்‌ அவர்க்சகெலாம்‌ பெருவிடை 
கொடுத்தான்‌. 
869 அனையர்‌ யாவரு மெம்பிரான்‌ ௮அருளெமக்‌ கழக 
இனைய காண்மிகச்‌ சுதினமென்‌ றேன ரிப்பால்‌ 
கனைகு லாவிய மலர்வனங்‌ காணிய நயந்து 
வினைய மார்தர எழுந்தன னுமையுடன்‌ விமலன்‌. 


870 மின்னு மாமணி வாயிலின்‌ புறத்தண வேலை 
தன்னை நேர்தரு கும்பன்றி கும்பன்வே தண்ட 
னின்ன ரேமுதற்‌ பெருங்கண காதரா மெனையர்‌ 
துன்னு பற்பல கோடியர்‌ சூழ்வநீது தொழுதார்‌. 





867. அவ்வியம்‌-வஞ்சகம்‌. வான்‌ அதனைத்‌ தைவரும்‌-ஆகா 
யத்தை அளாவும்‌. சமைந்து-பக்குவம்‌ உற்று. நைவனம்‌-௩டனம்‌. 
“மலர்வனம்‌ நலத்தால்‌ நைவனம்பட விரும்பிய” எனக்‌ கூட்டுக. 


868. உமையவள்‌ புன்னகை எம்பிரான்‌ முகத்தில்‌ அன்பைப்‌ 
பெருக்கிற்று. அன்புறீஇ-௮ன்பு மிகச்‌ செய்து. 


869. இனையகாள்‌-இந்த நாள்‌. சுதினம்‌-ஈல்ல நாள்‌. நனை- 
தேன்‌. “நனைமலர்‌ அலங்கல்‌ கேது: (சூளாமணி 1142). 


வினையம்‌ ஆர்தர-தேவபாணி நிரம்ப. (வாழ்த்துப்பாடல்‌) 
சிலம்பு. வேனிற்காகை, 26, 27 (உரை காண்க). உமையுடன்‌ விம 
லன்‌ என்றது “மங்கையோடிருந்தே யோகுசெய்யும்‌ சதுரப்பாட்‌ 
டைக்‌ கருதி, (கருவூர்த்தேவர்‌ பாசுரம்‌ காண்௭). 


870. எனையர்‌-பலர்‌. கோடியர்‌-சிவிகைசுமப்பவர்‌. சிவிகை 
யைக்‌ கொங்குவேளிர்‌ *கோடியல்‌ ஊர்த்‌ என்பர்‌, (உஞ்சை. 37, 
219) 


300 காஞ்டுப்‌ புராணம்‌ 


971 விசையை யேசெயை மங்கலா சண்டிகை வினையத்‌ 
தசைவி லாஇவர்‌ முகலினோ ராயிர மடவார்‌ 
இசைய வேயுமை தாட்டுணை பிறிதரா தேவற்‌ 
பசைய வேபுரி யணங்கினர்‌ சூழ்ந்தனர்‌ பணிந்தார்‌, 


872 யாழி லஓுள்ளன வீணை இங்‌ குமன்முத லியற்றிச்‌ 
ரூம மாதவம்‌ புரிசில சூரர மகளிர்‌ 
ஏழி னின்னிசை மும்முறை யோசையி னெழுப்பி 
வாமி யோதிடு கானவிஞ்‌ சையிற்பல மடவார்‌. 


879 காட கப்பெரு மை ஐபுகல்‌ கடமையைக்‌ கடவா 
மாட கப்பணி யாழிசை மொழியினர்‌ மதியோ 
ராட கஈத்தினி லிபற்றிய பரப னணிசேர்‌ 
நாட கத்துறல ரம்பையர்‌ யாவரு ஈண்ணா. 


874 வேலை வட்டம இடையடை மதியமா மேன்மைக்‌ 
கோல வட்டவாண்‌ மு றேக தக யாவருங்‌ குறுகிச்‌ 
சல வட்டம திருபுடை மனவுசித்‌ இரித்த 
வால வட்டமுஞ்‌ சாய்மரைத்‌ தொகுதியு மசைப்ப. 


பலப்பல கலைய வ வெய்ய வடம ட டக ககைத்கி ய ல கனடா வயம்‌ உலன்ப ட 


கூட்ட 


“871. விசயை, -செயை, ப மங்நளை, ௪ சண்டிகை முதலானவர்கள்‌ 
பரமேஸ்வரியின்‌ பணிப்‌ பெண்‌ ள்‌. பசைய-அன்புடன்‌ . 

872. சூ0-சூழ்ந் திருக்‌. (சாமீபம்‌ என்பர்‌) சூரரமகளிர்‌... 
தெய்வப்‌ பெண்கள்‌. (இருமுருகாற்றுப்படை காண்க) ஏழின்‌ 
இன்னிசை என்றது 1. குரல்‌. 2. துத்தம்‌, 3. கக்கிளை. 
4, உழை. 5. இளி. 6 விளரி. 7. தாரம்‌ என்பனவற்றை. 
7. சட்ஜம்‌. 2, ரிஷபம்‌. 3. காந்தாரம்‌, 4, மத்திமம்‌, 5. பஞ்சமம்‌, 
6. தைவதம்‌. 7. நிஷாதம்‌ என்பதே இன்று வழக்கில்‌ உள்ளது. 
மும்முறை என்றது 1. உதாத்தம்‌. 2. ௮னுதாத்தம்‌. 3. சுவரிதம்‌, 
என்பவற்றை, 1 உதாத்தம்‌-எடுத்தல்‌ ஓசை. 2 அனுதாத்தும்‌- 
படுத்தல்‌ ஓசை. 8 சுவரிதம்‌ ஈலிதல்‌ ஓசை, 

873: காடு அகப்பெருமைைற-காட்டிலே முனிபுங்கவர்களால்‌ 
இயற்றப்பட்ட வேதம்‌. (ஆரண்யம்‌ என்ற பெயரை ஆய்க) 
மாடகம்‌ யாழின்‌ முறுக்லாணி. “நல்யாழ்‌ இடர்தழீடுத்‌ தெறித்துத்‌ 
தாக்கிக்‌ கண்டுமாடகம்‌ திரித்துக்‌ கெளவிப திவவிற்பாவ-வீண்டு 
தேன்‌ ஓழுகிற்றென்ன வீக்கி மென்சுருதி கூட்டி' என்பர்‌ கவியரசர்‌ 
பரஞ்சோதியார்‌. (இரு3ிகசாயாடல்‌, விறகுவிற்ற படலம்‌. 27) 
ஆடகத்‌ தஇனில்‌-பொன்னா ல, 


874 வேலைவட்டம்‌-கடல்‌, முகத்தியா்‌-முகத்தை உடைய 


கயிலாயச்‌ சருக்கம்‌ 801 


825 கலாத்‌ திகழ்ந்திடு பாரிசே ரூழியாங்‌ கற்பங்‌ 
குலாப்‌ படுங்கவ னத்திறத்‌ தவனியைச்‌ குறித்தே 
யுலாத்‌ தியுண்டிடு சண்டகுண்‌ டோதர னுவப்பா 
னிலாச்‌ சொரிந்திடு சித்திரச்‌ சத்திர நிமற்ற. 


876 தருண மாமிமி லுடைவிடைப்‌ பிரான்மிசை தன்னில்‌ 
அருண மாமணிப்‌ பொற்றவி லெடட. வதன்மே 
லுருவு கூர்கரு மெம்பெரு மாட்டியா முமையா 
ளருகு சேர்தர வேறிவீற்‌ நிருந்தன னையன்‌. 


87* யாவு மாகிய சிவனைய மெம்பிராட்‌ டியையுக்‌ 
தாவி லாவகை தரித்திடு விடைப்பிரான்‌ றனையே 
தேவ தேவென வழிபடிற்‌ றிரிமல மகல்வர்‌ 
மேவு தத்‌ துவா இீதரா குவரிது மெய்ம்மை. 


878 தெழிக்கு மால்விடை. யேறியே யிருவருஞ்‌ செலவின்‌ 
வமிக்கொள்‌ வேலையி லவ்வனக்‌ கடவுளர்‌ மகிழ்ஈது 
முழுக்க மெய்ப்புள கத்தரா யவர்திரு முன்னர்ப்‌ 
பழுக்கு மன்பினர்‌ வணங்கின ரெகிர்ந்தனர்‌ பராவி. 


பெண்கள்‌. மனவு-மணி. *மனவிரி அல்குலார்தம்‌ மனத்தொடு 
மயங்கி. (சிந்தாமணி. கோவிந்தை. 58) ஆலவட்டம்‌-பெருவிசி மி. 
சாய்மரை-வெண்கசா மரை, 


875. கலாத்திரழ்ந்திடு-ஈல என்கின்ற தத்துவம்‌ மட்டும்‌ 
விளங்கும்‌. குலாப்படும்‌-மகிம்ச்சியடையும்‌. ௮வனியை உண்டிடும்‌ 
சண்டன்‌ குண்டோதரன்‌. இத்திரச்‌ சத்திரம்‌ அழகிய குடை. 
சத்திரம்‌ ஏந்தித்‌ தனி ஒரு மாணியாய்‌-உத்தரவேதியுள்‌ கின்ற 
ஒருவன்‌ ' (பெரியாழ்வார்‌ திருமொழி). 


876. தருணம்‌-இளமை. இமில்‌-இமில்‌. “இகல்‌ கொள்புள்ளைப்‌ 
பிளந்ததும்‌ இமில்‌ ஏறுகள்‌ ரெற்றதுவும்‌'. (திருவாய்மொழி, 501) 
விடைப்பிரான்‌-ருஷபதேவர்‌, தவிசு மெத்தை, 


677. ருஷப தேவரை வழரிபடுவோர்‌ மும்மலம்‌ நீங்கி தத் துவா 
இதர்‌ ஆவர்‌, இரிமலம்‌- ஆணவம்‌ கன்மம்‌ மாயை என்னும்‌ மும்‌ 
மலம்‌. 36 தத்துவங்களையும்‌ கடந்து உயர்குவர்‌. 

676. தெழிக்கும்‌-முழக்கும்‌. “வலம்புரி வாய்வைத்து ஆங்க 
வன்‌ தெழித்தலும்‌' (இந்தாமணி, 2308) பழுக்கும்‌-முற்றிக்கனிந்த, 
'ரின்‌ சேவடி சேர்ந்து அமைந்த டழுத்த மனத்து அடியர்‌', (திரு 
வாசகம்‌. அடைக்கலப்பத்து 7) 


302 காஞ்சுப்‌ புராணம்‌ 


879 காவி லுட்படு தருக்கொடி செடியெலாங்‌ கடவுட்‌ 
பாவ கப்படு மாதலிற்‌ கருங்கணீர்‌ பாயத்‌ 
தேவினைத்தளிர்க்‌ கரத்தினாற்‌ பன்மலர்‌ சிதறி 
யோவி யப்படத்‌ தலையசைத்‌ திசைத்தன வுவகை, 


880 மந்த மாருதந்‌ தடமெலா மூழ்கியே வாசச்‌ 
சந்த னாடவி தருணமா மலர்வன& தடவிக்‌ 
கொக்து சேர்ஈறைக்‌ குழுவெலாம்‌ வாரியே கொணர்ந்து 
சிந்தை யார்தரப்‌ பயப்பய வணங்ூயே திகழும்‌. 


881 விடையி னின்றிழிந்‌ இதருவருங்‌ காவினுண்‌ மேவி 
நடுவு பன்மணி குயிற்றிய சினகர நணுூக்‌ 
கடவு ளெம்பிரான்‌மழுக்கையா லமைத்தமாங்‌ கன்றின்‌ 
வடிவு காணிய வுந்றன ளிமயமா மயிலும்‌. 


882 ௮ந்த ளிர்த்தன திருக்கையா லமைத்தமா லதியைச்‌ 
சிந்தை செய்தன எரனருள்‌ பெற்றவண்‌ சேர்ந்து 
சந்‌_து மூங்கும ஈரக்தமாம்‌ வரம்புறச்‌ சமைத்துச்‌ 
இந்து வார்தரும்‌ அமுதமே 8ீரெனத்‌ தேக்கி, 


9889 வளர்த்த மாலதிக்‌ கோழிலக்‌ கொழுக்துபோய்‌ வளர்ந்து 
இளைத்த வெண்முகை நனைமுகஞ்‌ செய்துமேற்‌ கெழுமி 
விளைத்த செவ்விகண்‌ டளவறு முவகைமேல்‌ விரியத்‌ 
தளைத்த வன்புறீஇவிசையையா மணங்கொடு சாற்றும்‌. 


879. பாவகம்‌-தியானம்‌. கருங்கணீர்பாய-கண்ணீர்‌ சொரிய. 
கள்நீர்‌-மது. ஓவியப்பட-அறகு உண்டாக. இசைத்தன-கூறின. 

880. தடம்‌-குளம்‌. சந்தனாடவி-சக்தன மரம்‌ நிரம்பிய சோல்‌. 
நறைக்குழு-வாசனைத்‌ தொகுதி. 'பொங்கரில்‌ நுழைந்து என்று 
தொடங்கும்‌ திருவிளயாடற்‌ புராணப்‌ பாடலை இங்கே கருதுக. 
(தருமிக்குப்‌ பொற்கிமியளித்‌த பட லம்‌) 

881. பன்மணிகுயிற்றிய-பலமணிகள்‌ பதித்த. சினகரம்‌- 
கோவில்‌. மழுக்கையால்‌-மழுஏர்தியகையால்‌. (மழுவான்‌ பூமியைத்‌ 
தோண்டி ஈட்ட) காணிய-காண்பதற்கு, 

892. அம்தளிர்த்தன-௮ழகு தளிர்விட்டாற்போன்‌,ற. திருக்‌ 
கையால்‌- அழகிய கைகளினாலே. சந்து-சந்தனமரம்‌, நரந்தம்‌- 
வாசனைப்புல்‌, இந்து-(பாற்‌) கடல்‌. தீவின தகலமும்‌ சிந்து 
வட்டமும்‌. (சூளாமணி. 389) மாலதி-காட்டுமல்லிகை, 

993, கோழிலை- வளமான இலை. *“கோழிலை வாழைக்கோண்‌ 


கயிலாயச்‌ சருக்கம்‌ 303 


884 இர்த மாலதி மீதுறு மன்புமீக்‌ கொண்டான்‌ 
கந்த வேளெனுஞ்‌ சிறுவன்மே லன்பினுங்‌ கரிய 
தந்தி மாமுகப்‌ பிள்ளைமே லன்பினுக்‌ தழைத்து 
மைந்து மேவிய துண்மையா யெனமுக மலர்ந்து. 


885 கால முற்றிடா தெம்பிரான்‌ வளர்த்தமாங்‌ கன்றிற்‌ 
கேலு மித்தகை வளமையி னெழுதரு மிந்த 
மால திச்சிறு முூழவியாம்‌ கடனை வதுவைப்‌ 
பால மைத்திடு வோமென வெழுந்தனள்‌ படர்வாள்‌. 


866 அளவில்‌ பற்பல சேடிய ரரம்பைய ரமரா 
வளமை மாற்றிய மடந்தையர்‌ முனிவர்தம்‌ மகளிர்‌ 
களத்‌ எளத்திடு முமைகள்வில்‌ லிடவனச்‌ தன்னில்‌ 
பளப எத்திடு மலர்பறித்‌ தாடுவான்‌ படர்ந்தார்‌. 


மிகு பெருங்குலை'. (அகம்‌. 2) முகை-அரும்பு. “நனைமுதிர்‌ புன்கின்‌ 
பூதக்தாம்‌ வெண்மணல்‌'. (குறுந்தொகை. 33) செவ்வி-பருவம்‌. 
“செவ்விகொள்வரகின்‌ செஞ்சுவல்கலித்த' (குறுந்கொகை. 282) 
விசயை-உமாதேவியின்‌ தோ.மி. “முடிவிலான்‌ இவை உரைத்தலும்‌ 
விசையை முகம்‌ நோக்கி: (கந்தபுராணம்‌. தவங்காண்‌ படலம்‌ 8) 


884. சிவபிரான்‌ முருகன்பாற்‌ கொண்ட அன்பினும்‌, 
விநாயகன்‌ பாற்கொண்ட அன்பினும்‌ இந்த மாலதிக்கொடியின்‌ 
பால்‌ கொண்ட அன்பு அதிகம்‌ என்று தேவி கூறினள்‌. மீக்கொண் 
டான்‌-மிகுதியாகக்‌ கொண்டுள்ளான்‌. தந்தி-யானை. மைந்து- 
விருப்பம்‌, “தணிபனலாகத்‌ துறைவேண்டுமைந்தின்‌' (பரிபாடல்‌ 
6.30) 

885, காலம்‌ முற்றிடாது பருவம்‌ முஇர் வதற்கு முன்‌, 
வதுவை-தஇிருமணம்‌. சிவபிரான்‌ வளர்த்த மாங்கன்றுக்குத்‌ தான்‌ 
வளர்த்த மாலதியை மணம்‌ முடிக்க அம்மை விரும்பினாள்‌. எழுந்‌ 
தனள்‌ படர்வாள்‌.எழுநீது நடந்தாள்‌. 

இங்கு. “மன்னும்‌ எம்பிரான்‌ குடங்கையால்‌ வளர்த்த மாங்‌ 
கன்றும்‌-அன்னை தன்கரத்‌ தம்பினால்‌ வளர்த்த மாலதியும்‌' என்று 
காஞ்சிப்புராணம்‌ (இரண்டாம்‌ காண்டம்‌ 163) கூறுவதைக்‌ 
கருதுக. 

986, சேடியர்‌ தோழிமார்கள்‌. அமரா-விரும்பி. குழைகள்‌- 
காதணிகள்‌. *இமைகளும்‌ குமைகளும்‌ மின்ன முன்னமே: (கம்ப 
நாடகம்‌ பாலகாண்டம்‌) ஆடுவான்‌-விளையாடுவதற்கு, படர்ந்‌ 
தார்‌-நீங்கிவர்‌. 


304 காஞ்சிப்‌ புராணம 


887 வதுவை முற்றுவா னெழுதரு முவகையே வலிதுிற்‌ 
க.துமெ னக்கொடு சேறலு முமையவள்‌ கருத்தி 
லதிச யப்படு திருவிளை யாடலோ வன்றி 
யெதுநி னைத்தன ளோவறி வுறுத்துதற்‌ கிசையா. 


888 எண்டி. சைக்குளிக்‌ தென்றிசை பெருமை பெற்றிடவோ 
மண்ட லத்திலித்‌ தொண்டைநன்‌ னாடுறும்‌ வரமோ 
தண்ட மிழத்திருக்‌ காஞ்சியம்‌ கடவுள்செய்‌ தவமோ 
முண்டகத்தனுக்‌ தெளிதரற்்‌ கொண்ணுமோ முன்னில்‌. 


889 விரத முண்டிடு மேனியள்‌ விரைவினின்‌ மேவி 
யரத னந்திகம்‌ மண்டபத்‌ தபரமா யணைந்து 
கரத லங்களா லெங்கணுங்‌ கண்ணெனக்‌ கவினும்‌ 
வரக னெம்பிரான்‌ றன்திரு விழியையு மறைத்தாள்‌. 





887. முற்றுவ,ன்‌-நிறைவேற்றுவதற்காக, திருமணம்‌ கருதிச்‌ 
சென்ற அம்மை எதுகினைத்நாளோ? அறியோம்‌. அதனைக்‌ கூற 
வொண்ணாது. அறிவுறுத்துகல்‌-பிறர்‌ அறிவில்‌ தங்கக்‌ கூறுதல்‌. 

986. மண்டலத்தில்‌-ரர களுக்குள்‌. கொங்குமண்டல சதகம்‌, 
சோழமண்டல சதகம்‌, தொண்டை மண்டல சதஃம்‌” முதலான 
நூற்‌ பெயர்களைக்‌ காண்‌. காஞ்சியம்‌ கடவுள்‌-காஞ்சிபுரத்‌ 
தேவதை. (இதனை நகர்த்‌ தெய்வம்‌ என்பர்‌. சிலப்பதிகார த்தில்‌ 
மதுரைமா தெய்வம்‌ பேசப்படுகிறது. காஞ்சிபுரத்‌ தேவமையும்‌ 
உண்டு என்பதை முன்பும்‌ கண்டோம்‌). முண்டகத்தன்‌-தாமரை 
மலரில்‌ வீற்றிருக்கும்‌ பிரமதேவன்‌. தெளிதரற்‌ கொண்ணுமேோ- 
அறிந்துகொள்ள முடியுமோ. 

889. விரகம்‌ உண்டிடுமேனியள்‌-விரதங்சளால்‌ இளைத்த 
இருமேனியை உடைய உமாதேவி. உமையம்மையின்‌ தவச்‌ 
சிறப்பைப்‌ பெரியதிருமடலில்‌ இுமங்கையாம்யார்‌ சிறப்புறப்‌ பேசி 
யுள்ளார்‌. அரசனம்‌-ரத்தினம்‌. அபரம்‌-பின்புறம்‌. பெருமாட்டி 
வெரிந்புறத்‌ தெய்திவல்லே-செம்மற்‌. ற வேணியஞனார்‌ திருக்கண்‌ 
புதைத்தாள்‌' என்பது சிவஞானயோகிகள்‌ காட்டும்‌ ஓவியம்‌. 
(தழுவக்குமைக்கு படலம்‌. 26) “குலம்புரிமஞ்ஜஞை செம்பொன்‌ 
குன்றினை அைந்மால்‌ என்ன-வலம்புரி மிடற்றார்‌. மேள்வன்‌ 
வெரிந்புடை மறைம்து நண்ணா. (262, பெழு£லக்‌ கலவியாற்றும்‌ 
செவ்வியின்‌ ஓள்கான்றுள்ளம்‌-முழுவதும்‌ நாணச்‌ செய்வ இவை 
என முனிவாள்‌ போலப்‌-பொறிகதிர்ச்‌ சுடர்ப்பூங்கண்கள்‌ 
இரண்டையும்‌ பூங்கை நீட்டிக்‌-கழிகளி யகத்துப்‌ பொங்கக்‌ கது 


கயிலாயச்‌ சருக்கம்‌ 305 


890 இரவி மாமதி யவ்விமி யவைமறைந்‌ திடவே 
தரையி ௬ண்டது பாதல மிருண்டது தடவம்‌ 
பரமி ர௬ுண்டது மால்விழி யிருண்டது அ௮ம்பகமாம்‌ 
இரளி ௬ண்டது பங்கையா சனற்கெனிற்‌ செயலென்‌. 


8917 மாலு மாலயன்‌ முதலிலோர்‌ மிகவெரு வந்து 
கால மீறுறு கணக்கிலை யேது காரணமோ 
வேலு மாறிது புந்திசெய்‌ துணர்வுற வெளிதோ? 
சூல பாணிதன்‌ னருளினா லன்்‌றியே தோன்று, 


892 என்று கூறலு மெம்பிரான்‌ நிருவுளத்‌ திரங்கி 
யொன்று நல்லற மாமக மறைநெறி யொழுக்கம்‌ 
பொன்று மேயெனக்‌ குளஞுந்ததி சீதளம்‌ பொருந்த 
வென்றி மேவிய நெற்றியங்‌ கண்ணினை விழித்தான்‌. 


மெனப்புதைத்தல்‌ செய்தாள்‌ (263) என்பர்‌ கவிரா£ ட் சச்‌. 
காஞ்சிப்புராணம்‌. இரண்டாம்‌ காண்டம்‌. இருக்கண்‌ புதைத்து 
படலம்‌) பழைய காஞ்சிப்‌ புராணத்தைக்‌ கவிராட்சசர்‌ கச்சி 
யப்பரே மிகமிகப்‌ பின்பற்றுகிறார்‌. ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌. 


890. இரவி, மாமதி அவ்விழி-சூரியனாஃவும்‌ சந்இரனாகவும்‌ 
உள்ள: கண்கள்‌. தட-டஅம்பரம்‌-தடவம்பரம்‌. தடவம்பரம்‌- 
பெரிய ஆகாயம்‌. (தடவு அம்பரம்‌ என்றும்‌ பிரிக்கலாம்‌). தடவு- 
பெரிய. அம்பகம்‌-கண்கள்‌ . பங்கையாசனன்‌-பிரமன்‌. பங்கயன்‌ 
என்பது பங்கையன்‌ என்று வந்தது போலி. 


891. மாலும்‌ மால்‌-மயக்கம்‌ உற்ற திருமால்‌. அயன்‌.பிரமன்‌. 
வெருவந்து-அஞ்சி. சூல பாணி-சூலம்‌ ஏந்திய சிவபிரான்‌. சிவ 
பிரான்‌ .திருவருள்‌ இன்றேல்‌ எவையும்‌ தோன்றா. அருளால்‌ எவை 
யும்பார்‌ என்றான்‌. (தாயுமானவர்‌ ஆனந்தக்‌ களிப்பு.) கணக்கு- 
முறை. அளவு என்றும்‌ கூறலாம்‌. 


892, அறம்‌, ஆகமம்‌, மறை பொன்றுமே எனச்‌ ௪தளம்‌ 
பொருந்தக்‌ கண்வியித்தான்‌. இறைவன்‌ கெற்றிக்கண்‌ இறந்தால்‌ 
உலகம்‌ அழியும்‌. ஆதலின்‌ நெற்றிக்கண்ணின்‌ வெப்பத்தைக்‌ 
குளிரப்‌ பண்ணித்‌ திறந்தான்‌. குளிர்ச்சியின்‌ மிகுதியைக்‌ காட்ட 
ஆசிரியர்‌, குஞந்து அதிசீதளம்‌ பொருந்த என்றார்‌. குளிர்ந்து 
என்பது குளுந்து என்று நாட்டு வழக்காயிற்று, 


989 


306 காஞ்சிப்‌ புராணம்‌ 


898 விழித்த காலையிற்‌ கனற்சிகை மதியென விளங்கிச்‌ 
செழித்த வத்திமி ரத்தொகை யழிவுறச்‌ சீறி 
முழுக்க திர்ப்பெரும்‌ பகலிரா விற்குல முழுதும்‌ 
பழித்து மெய்யொளி பரப்பிய துலகெலாம்‌ பரவ. 


994 ஆதி நாயகன்‌ றிருமுகத்‌ தழுதமா மதியஞ்‌ 
சோ சேர்தரு மிரவியெம்‌ பிராட்டியின்‌ நூய 
போது நேர்கரம்‌ பொருந்திட. வெயர்வதுற்‌ பொடித்து 
மாது செங்கையி னங்குலி யாவினும்‌ வழிந்த. 


895 மதியி லெண்ணியே யுமையவள்‌ கரத்தினை வாங்கப்‌ 
புதிய துள்ளியா யொழுகிடு மமுசகநீர்‌ பொரறுளாய்ச்‌ 
சிதற வேதெறித்‌ இடுதலு மதுதிசை திசைபோய்‌ 
விதியி னாுலொரு பதுநதி யாகவே விரிந்த. 


9896 வழுவை மயீருரி யுடையவன்‌ வதனமண்‌ படலத்தின்‌ 
விழியி லம்மைதன்‌ கரத்திலுற்‌ பவித்தலால்‌ விரிகீர்‌ 
பமைய தாகிய பாவனை பவித்திரம்‌ பார்மேன்‌ 
மொழிய நின்றிடு புண்ணிய நீர்க்கெலா முதன்மை.” 





893. கனல்சிகை-நெருப்பின்‌ கொழுக்து. திமிரத்‌ தொகை- 
இருளின்‌ கூட்டம்‌, இந்திரன்‌ வெண்பகடோடு உடையார்‌ தஇிமிரக்‌ 
கடல்‌ புக' (மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிம்‌ 40), இரவின்‌ குலம்‌ 
முழுதும்‌ பழித்‌ து-இராத்தஇிரியின்‌ கூட்டம்‌ யாவற்றையும்‌ இகழ்ச்சி 
செய்து, இரவுக்‌ கூட்டம்‌ என்றது, இருளையும்‌, இரவில்‌ உலாவும்‌ 
பேய்‌, பிசாசம்‌ முதலியவற்றையும்‌ என்க. மெய்யொளி- உண்மை 
யான ஒளி. சூரியனும்‌, சந்திரனும்‌. நட்சத்திரங்களும்‌ வழங்கும்‌ 
ஓளி பொய்‌ ஒளி என்று உணர்க, பரவ-புகம. 


994. மதியம்‌, இரவி, பிராட்டியின்‌ கரம்‌ பொருக்இி வெயாவு 
பொடித்து அங்குலியாவினும்‌ வழிந்த. பொடித்து-அரும்பி, 
'திலகத்‌ திருநுதல்‌ வியர்‌ பொடித்திழிய: (பெருங்கதை, உஞ்சை 46 
160). அங்குலி-விரல்‌. “செஞ்சுடர்‌ போன்ற அங்குலி நுமையா”்‌ 
(பெருங்கதை, இலாவாண,. 3. 114). 


895. துள்ளி-துளி, "வானத்தின்‌ துள்ளி அல்லால்‌ வருந்தி 
னும்‌ விரும்பல்‌ செல்லா-மானத்தை உடைய புள்ளின்‌ மைந்தர்கள்‌ 
மறுத்து நிற்ப' (மேருமந்தர புராணம்‌, வைசயந்தன்‌ 121). அமுத 
£ர்‌-அழுதமாகிய தண்ணீர்‌. இருபெயர்‌ ஓட்டு, இசைஇசை போய்‌- 
திக்குகள்‌ தோறும்‌ சென்று. வியர்வைத்‌ துளிகள்‌ பத்து ஈதிகளாய்‌ 
உருக்கொண்டன. 


9906. வழுவை-யான, உரி-தோல்‌. பாவனை பவித்திரம்‌-இயா 


கயிலாயச்‌ சருக்கம்‌ 907 


897 வரந திப்பெருங்‌ கங்கைநீ ரதுதனை மதித்துப்‌ 
பிரமன்‌ மான்முதக லோரெலாம்‌ பிறித்தனர்‌ பேணிச்‌ 
சரத மேவுதத்‌ தம்பதம்‌ புனிதமே தழைக்க 
மூரிவி லாதுகொண்‌ டேகின ரிதுகங்கை மூலம்‌, 


896 ஈச னுக்கொரு கால்வரு காலிரே சிக்கிற 
றேசு முற்றிடு மாயனுக்‌ கிறுதியச்‌ செயலாற்‌ 
பாச முற்றுமை யரன்விமி மறைக்குமப்‌ பருவம்‌ 
நாச முற்றது பற்பல கற்பமந்‌ நாளில்‌. 
வேறு 
899 படியி ர௬ண்டதுங்‌ கனலொளி பரந்ததும்‌ பாரார்பைங்‌ 


கொடிய சைந்தொசிர்‌ தெனவர னதுதிருக்‌ குறிப்பெண்ணித்‌ 


தொடியி லங்குசெங்‌ கைகுவித்‌ தச்சமுஞ்‌ ரூம்போத 


அடியி றைஞ்சியென்‌ விளைந்ததென்‌ றொருபுடை யயனின்றாள்‌. 


னிப்பகாலேயே தூய்மை தருவது, முதன்மை மொழிய நின்றிடும்‌ 
எனக்‌ கூட்டுக, 


897. அம்மையின்‌ கைவிரல்களில்‌ தோன்றியது கங்கை, சர 
கும்‌- உண்மை. முரிவிலாது-நீங்காமல்‌, இங்கு :பங்குறை உமை 
யவள்‌ பாணியின்‌ வரு-கங்கை எவ்வுலகமும்‌ கலந்ததாம்‌ என: 
என்று கந்தபுராணம்‌ கூறுவதை நேரக்குக, (கந்தபுராணம்‌. உற்‌ 
பத்தி. திருவவதாரம்‌ 57), இந்தக்‌ கங்கையே விஷ்ணுலோகத்தில்‌ 
விரஜா நதியாயும்‌, பிரம்மலோகத்தில்‌ மானத தீர்த்தமாயும்‌, 
இந்திர லோகத்தில்‌ தேவ$ர்த்தமாயும்‌ பெருன என்பர்‌ பாம்பன்‌ 
சுவாமிகள்‌. 


896. இறைவன்‌ ஒருமுறை இரேசகம்‌ செய்தால்‌ அது திருமா 
லக்கு இறுதியாகும்‌. வருகால்‌-வந்த காற்றை, இரேசித்தல்‌-௬வா 
சத்தைப்‌ புறத்து விடுதல்‌. பற்பல கற்பம்‌ அச்காளில்‌ நாசம்‌ உற்‌ 
றது எனக்‌ கூட்டுக. 


999. பார்‌ ஆர்‌ பைங்கொடி-பூமியில்‌ தோன்றிய கொடி. 
குறிப்பு- எண்ணம்‌. கொடி-வளையல்‌. ஒருபுடை அயல்‌ நின்றாள்‌- 
ஒரு புக்கத்தில்‌ ஓ.துங்கி நின்றாள்‌, 


308 காஞ்டுப்‌ புராணம்‌ 


900 ஒன்று கேளுமை நீவி&ா யாடலி னுவப்போடு 
மின்று மேவிஈம்‌ மிருவிமி புதைத்திடு மியல்பாலே 
நன்று கூர்தரு மூத்தொழில்‌ யாவதும்‌ நடவாது 
சென்று போயது பற்பல காலமிச்‌ செகமீதே. 


901 மழைம றக்தனர்‌ கியமமு மறந்தனர்‌ மகமாற்றுக்‌ 
இ.றம றந்தனர்‌ பூசனை மறச்தனர்‌ சிவயோகத்‌ 
துறைம றந்தனர்‌ மாமனு மறந்தனர்‌ துகளில்லா 
அறம றந்தனர்‌ முப்புவனத்துளோ ரனைவோரும்‌. 


902 ௮ச்ச மெய்த னியென்கையெக்‌ காலுமுன்‌ னருளாற்ளு 
மிச்சை ஞானமா இரியையென்‌ றுரைத்திடு மிவைமூன்றுங்‌ 
கொச்சை யாருயிர்த்‌ தொகைமல மகற்றிடுங்‌ குறிப்பன்றோ 
நிச்ச மாயினு மிதற்குநீ தீர்வுசெய்‌ சிலையுண்டால்‌. 





900. உவப்போடு-சாதலுடன்‌. புதைத்துிடும்‌-மூடிய, யாவ 
தும்‌ நடவாது-ஏறிதும்‌ ரி-/றாமல்‌. செகம்‌-உலசம்‌, சகம்‌, செகம்‌ 
என்று வரும்‌. தசரதனைத்‌ தெசரதன்‌ என்றார்‌ கவியரசர்‌ திருக்‌ 
குருரைப்‌ பெருமாள்‌. கயிலையில்‌ சில நிமிடங்கள்‌ பம்பல பகவ 
களாச உலடல்‌ விரியும்‌. “சூட்டு ஈன்மாலைகள்‌' என்று தொடங்கும்‌ 
இருவிருத்தப்‌ பரசுரத்தை (ஈம்மாழ்வார்‌) இங்கு உரையுடன்‌ 
காண்க. 


901. நியமம்‌- நாள்தோறும்‌ செய்ய வேண்டிய கடமை, அட்‌ 
டாங்க யோகத்துள்‌ ஒன்றாகிய நியமும்‌ எனினும்‌ ஓக்கும்‌. “நியமம்‌ 
அவது தவம்‌ தரய்மை தத்‌ துவம்‌- நூலை ஓர்‌.தல்‌ மனமுவந்திருத்தல்‌- 
தெய்வம்‌ வழிபடல்‌ என்னச்‌ செப்பும்‌'. (பொருட்டொகை நிகண்டு 
643). மம்‌ ஆற்றும்‌ இறம்‌-வேள்விகளில்‌ செய்யப்படும்‌ சடங்கின்‌ 
கூறுபாடுகள்‌, மாமனு-மஹாமந்திரம்‌. ஈண்டு பஞ்சாட்சரம்‌. 

902, அச்சம்‌ ஏய்தல்‌-அஞ்சாதே. நீ என்‌ கை-மீ என்னுடைய 
கைஈசளாக இருப்பவள்‌. திருவருட்சத்தியின்‌ இச்சையாலும்‌, 
ஞானத்தாலும்‌, கிரியையாலும்‌ ஆன்மாக்களின்‌ மலம்‌ நீங்கும்‌. 
கவொச்சை-இமழிவு, கொச்சைமானீடர்‌ (கம்பன்‌, யுத்த. மந்திரப்‌ 
படலம்‌). மலம்‌-ஆணவம்‌. “ஈம்‌ கையினால்‌ நரமனைத்தும்‌ செய்தல்‌ 
போல்‌ நாடனைத்தும்‌ - நங்கையினால்‌ செய்தளிக்கும்‌ நாயகனும்‌' 
என்று திருக்கடவூர்‌-உய்யவர்த தேவகாயனார்‌ திருச்களிற்றுப்‌ 
படியாரிற்‌ பகாந்தது கொண்டு எம்பிரான்‌ பராசக்தியை நீஎன்கை 
என்றான்‌. நிச்சம்‌-ரிச்சயம்‌, (உறுதி) “நிச்சம்‌ ஏனும்‌ கவசக்தாரன்‌ 
நிலைகிற்பதன்்‌ றி-அச்சம்‌ எனும்‌ ஈது ஆருயிர்க்குத்‌ துணை ஆமேர” 


கயிலாயச்‌ சருக்கம்‌ 309 


908 என்று கூறலு மெம்பெரு மாட்டிகொம்‌ தெனதார்வ 
நன்று கூர்ந்தில விவ்விள மாலதி நற்சூத 
மன்ற லோவிடை யூறுபட்டதுமுன மகாராகத்‌ 
துன்று மாருயிர்த்‌ தொகையொரு காலையிற்‌ நுனிகூர்ந்தே. 


90.4 தக்க மன்றலுக்‌ கியலிடை யூறுசெய்‌ தலும்பாவ 
மக்க ஞக்குவெர்‌ துயருறுத்‌ துவதொரு மகாபர்வ 
பிக்க விப்பிழை பெரும்பிமை யாகவே விளைந்திட்ட 
அக்கு மாலையாய்‌ பொறுத்திரீ யெனப்பின்னு மறைகிற்பாள்‌. 


905 பெரிய மாமுனி வரரிமை யோர்முதல்‌ பிறரானோர்‌ 
தரும மாதியாய்ப்‌ புரிகரு மத்திறம்‌ தடையாய்‌ 
பரம வீதெனக்‌ கேவல மோபெரும்‌ பரிகாரம்‌ 
புரிய வேண்டிடுஞ்‌ செயலதற்‌ கடமெலாம்‌ புகலென்றாள்‌. 





(கம்ப நாடகம்‌. ஆரண்யம்‌. கரன்வதை 142). தீர்வு-பிராயச்சித்தம்‌, 
(கழுவாய்‌), செழுக்கொடும்‌ சிவறிர்தை செய்வாய்க்கிலை தீர்வு. 
(பிரபுலிங்க லீலை. கயிலாச ௪தஇ 40), 


903. கூர்ந்தில-ரிறைவு பெறவில்லை. “மாலிக்கும்‌, மாங்களன்‌ 
அக்கும்‌ யான்‌ செய்யக்‌ கருதிய திருமணத்திற்கு இடையூறு வந்து 
விட்டதே' என்று அம்மை வருந்தினாள்‌. மாலதி-முல்லை. சூதம்‌- 
மாங்கன்று. மன்றல்‌-இருமணம்‌. மகளிர்‌ மரங்களையும்‌ கொடி 
களையும்‌ வளர்த்து மகவு போலப்‌ பேணுதலைச்‌ சிந்தாமணியிற்‌ 
கண்டு மகிழ்க, (ப துமையாரிலம்பஃம்‌). 


904. மன்றலுக்கு இடையூறு; செய்தல்‌ பாவம்‌. பெற்ற 
மக்களுக்குத்‌ துயர்‌ செய்வது மகாபாவம்‌. பிழை பெரும்பிழை 
ஆயிற்றே என்று அம்மை வருந்தினாள்‌. அக்குமாலையாய்‌-எலும்பு 
மாலை ௮ணிந்த பெருமானே. : அக்கு அரவம்‌ புனைந்தார்‌ அயனார்‌ 
இடையாம்‌” (திருவரங்கத்தந்தாதி 29). 


905. தருமம்‌ ஆதியாய்ப்புரி கருமம்‌-அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, 
வீடு என்று கூறப்படும்‌ செயல்கள்‌. ; கருமத்திறம்‌-செயல்வகைகள்‌, 
கேவலமோ-சாதாரணமா.* பெரும்பரிகாரம்‌-பெரிய பிராயச்சித்‌ 
தம்‌, பரிகாரம்‌ _ செய்வதற்கேற்ற இடக்தைப்‌ புகல்க என்று 
அம்மை வேண்டினாள்‌. 


810 காஞ்சிப்‌ புராணம்‌ 


906 மாது கூறலுரந்‌ தூாயதென்‌ நிறைவனிவ்‌ வகைமேவுந 
இது கீர்ப்பதா ருயிர்த்தொகைக்‌ கியன்றிடும்‌ திறமன்றால்‌ 
நீதி யாகவே யகற்றிடப்‌ படுவது நீயன்னை 
- வாதி யாதுகோய்‌ புதல்வரை யன்னையே மரு துண்ணில்‌, 


907 புத்தி யிற்படர்‌ விணக்குநீ இர்வினை புரிதந்தால்‌ 
சத்து யத்தணுத்‌ தொகைப்பவஞ்‌ சிந்தியே தகையேவும்‌ 
பத்தி யிற்புரி தருபரி காரமும்‌ பலபேத 
மூத்த மப்படு மெமதருச்‌ சனையிகு துபதேசம்‌. 


908 இப்பு விக்குளே பாரத கண்டமென்‌ மிசைமேவச்‌ 
செப்பு மவ்விட நியுதம்‌உண்டு அனகமாம்‌ சிவத்தானம்‌ 
அப்ப திக்குமே லாயிரத்‌ தெட்டகி னூற்றெட்டுண்‌ 
டொப்பி னற்பதி யதிலறு பத்‌ துதான்‌ ஞூயாவாகும்‌, 





906. ஆருயிர்க்‌ கூட்டம்‌ பிராய சித்தம்‌ செய்யும்‌ ஆற்றல்‌ 
அற்றது, அதற்றஈப்‌ பதிலாகநீயே செய்க. தாய்‌ மருந்துண்டால்‌ 
அது கூழந்தைக்கு டன்மை செய்யும்‌. உயிர்க்கூட்டம்‌ செய்யவேண்‌ 
டிய கடமைகள்‌ செய்யாமையால்‌ உண்டான பாபத்திற்கு (உயிர்‌ 
களின்‌ தாயான) நீயே பிராய சித்தம்‌ செய்க என்றான்‌ இறைவன்‌, 
அன்னை மருந்து உண்ணில்‌ புதல்வரை நேரப்‌ வாதியாது என 
மாற்றுக. “பால்‌ உண்‌ குழவி பசுங்குடர்‌ பொறாதென-கோயுண்‌ 
மருந்து தாய்‌ உண்டாங்கு-மன்னுயிர்த்‌ தொகுதிக்‌ கன்னருள்‌ 
திடைப்பத்‌-திருமாண்‌ சாயல்‌ திருந்திழை காணச்‌-சிற்சபை பொலி 
யத்‌ இருநடம்‌ புரியும்‌ அற்புதக்‌ கூத்த' என்பர்‌ குமர குருபரர்‌, 
(சிதம்பர மும்மணிக்கோவை 2). 


907. படர்வினை-துன்பந்தரும்‌ தீவினை. இர்வினை-பிராயசி.த்‌ 
தம்‌. அணுத்தொகை-உயிர்க்கூட்டம்‌. பவம்சிந்து-பாபம்‌ நீங்கி. 
கசுகைமேவும்‌-தகுதி பெறும்‌, (பெருமை பலபேதம்‌-பலவகை, 
எமது அருச்சனை உத்தமப்படும்‌. பிராயச்‌ சித்தங்கள்‌ பலவற்றுள்‌ 
சிறந்தது அருச்சனை ஆகும்‌, இகுது-இஃது, (புதுப்பிரயோகம்‌) 

908. அனகமாம்‌ சிவத்தானம்‌ நியூதம்‌ உண்டு- -துரய்மையான 


சிவஸ்தலம்‌ லட்சம்‌ உண்டு. நியுதம்‌-லட்சம்‌. உயர்வாகும்‌-சிறப்‌ 
புடையதாம்‌. 


கயிலாயச்‌ சருக்கம்‌ 5311 


வேறு 
909 பயன்முந்து பதியின்‌ மேன்மை 
படைத்திடும்‌. பதியோ ரேமுண்‌ 
டியவர்தி துவரை மாயை 
யயோத்தியே மதுரை யென்னுஞ்‌ 
செயன்முந்து காசி காஞ்சி 
யெனுகந்திருப்‌ பதியின்‌ மிக்கு 
நயரமுக்துங்‌ காசி காஞ்சி 
நகரமங்‌ கவையி ஸுள்ளும்‌. 


910 சிறந்தது காஞ்சி யென்னும்‌ 

இருஈகர்‌ புகலக்‌ கேணி 

யறந்தரு பதியு ளெல்லா 
வணுத்தொகை யுய்யும்‌ ஆற்றால்‌. 

உறைந்தினி தமர்வோர்‌ ஞான்‌ 
யோகர்தா மெளிதஇ ஸுய்வர்‌ 

நிறைதவப்‌ பதஇயின்‌-சிரா 
னிருமலம்‌ பெறுவர்‌ யாரும்‌, 





909. மேன்மை படைத்திடும்பதி-முத்திவமங்கும்‌ ஸ்தலம்‌, 
மேன்மை-முத்து. அவந்தி, துவரை, (துவாரகை) மாயை, 
அயோத்தி, மதுரை, காசி, காஞ்சி, இவற்றை முத்திதரும்‌ தலம்‌ 
என்பர்‌. ஏழுதலங்களுள்‌ சிறந்தது காசி, கரஞ்சி, அவந்‌இ- 
உச்சயினி. உஞ்சை அவந்தி (இவாகரம்‌. இடப்பெயர்‌.) ஆசிரியர்‌ 
அவர்தியை யவந்தி எனக்கொண்டு யகரம்‌ மொறிக்கு முதலில்‌ 
வாராது என்று நினைத்து 'இயவர்தி என்ர௫ர்‌; (புதுப்‌ பிரயோகம்‌), 
மாயை-மாயாபுரி. மாயூரம்‌, 


910. அறம்தருபதி-தர்மத்தை வளர்க்கும்‌ ஸ்தலம்‌: எல்லா 
அணுத்கொகை-எல்லா உயிர்கூட்டங்களுபம்‌. ஆற்றால்‌- முறைப்படி: 
இனிது அமர்வோர்‌-இல்லறத்தார்‌. யாரும்‌-£2 மான மக்களும்‌. 
இமிவு“சிறப்பும்மை. நிருமலம்‌-தூய்மை. நித்தநிரு மலசகித 
ரிஷ்பரபஞ்சப்‌ பொருளை. (தாயுமானவர்‌. இருவருள்‌ விலாசம்‌. 3) 


312 காஞ்சிப்‌ புராணம்‌ 


911 உற்றவவ்‌ விடைச்சா லோக 

மூயர்ந்தசா மீப மென்னும்‌ 

பெற்றியை யடைவர்‌ காசிப்‌ 
பெரும்பது மரிக்கப்‌ பெற்றோர்‌ 

பற்றுசா ரூப மென்னும்‌ 
பலன்றனை யடைவர்‌ திண்ணம்‌ 

மற்திது காஞ்சி மேயோர்‌ 
வீட்டின்ப மருவு வாரே. 


912 தறம்பெறு தலங்கள்‌ யாவுஞ்‌ 

சிரமெனக்‌ கோட லாலே 

பிறங்கிய காஞ்சி யென்னும்‌ 
பேரது பெற்ற தாகும்‌ 

அறம்புரிம்‌ தொன்று செய்யி 
லாயிர மாக நீளம்‌ 

மறம்படு செய்கை யன்றோர்‌ 
குய்யமும்‌ பேசக்‌ கேட்டி, 


915 உடலுயிர்‌ விடும்போ தார்க்கு 

முச்சியி னின்று நீங்கப்‌ 

படுமது யாவு நீங்கத்‌ 
கனஞ்செயற்‌ பற்றி நின்றே 

கடமது கனலும்‌ போது 
கபாலத்துற்‌ பிரம நாடி 

வெடி. படு வழியே யேகி 
மேவிடுங்‌ கருமப்‌ பாலாய்‌. 


911. சாலோகம்‌-இறைவன்‌ உலூல்‌ வாழ்தல்‌. சாமீபம்‌-இறை 
வன்‌ பக்கத்தில்‌ வாழ்தல்‌. சாரூபம்‌- இறைவனின்‌ வடிவம்‌ 
பெறுதல்‌. காஞ்சிமேயோர்‌ வீட்டின்பம்‌ (சாயுச்சியம்‌) பெறுவர்‌, 

912. கோடலால்‌-கொள்வகதால்‌. காஞ்சி என்றால்‌ தலையின்‌ 
மேல்‌ வைத்துப்‌ போற்றத்தக்கது என்பது பொருளாகும்‌. புரிந்து 
அறம்‌ ஓன்று செய்யின்‌ ஆயிரமாக நீளும்‌ எனச்‌ சேர்க்க. விதை 
ஒன்றாயினும்‌ ஈன்னிலத்தில்‌ ஆயிரமாக மிகும்‌. ஈண்டு அதைக்‌ 
கருது, ;ஒருகளிறு படியும்‌ சீறிடம்‌-எழுகளிறு புரக்கும்‌ நாடு” 
என்று புறம்‌ பேசும்‌. மறம்படு செய்கையன்று-மயக்கத்‌ துடன்‌ 
கூடிய நிகழ்ச்சியன்‌ று, உண்மை. குய்யம்‌-இரகசியம்‌, 


913. தனஞ்சயன்‌-பத்து வாயுக்களுள்‌ ஒன்று. மனிதர்கள்‌ 


கயிலாயச்‌ சருக்கம்‌ 913 


974 அறிவினில்‌ வீடு சேர்வோர்‌ 

ஆவியக்‌ கணத்திற்‌ ருனே 

நெறிபடு கபால நின்று 
நீங்கிடுஞ்‌ சாற்றும்‌ பின்னை 

வெறிதுடல்‌ கனலும்‌ போது 
வெடி. படா கபால மின்ன 

துறுதியிக்‌ காஞ்சி மூதூ 
ரநுறைபவா முத்த ராவார்‌, 


915 ஆதலா லவர்தம்‌ மாவி 
வீடுமக்‌ கணத்திற்‌ ரனே 
மேதக வுடனே சென்று 
வீட்டினை யடையு மங்கம்‌ 
இதெறக்‌ கனலும்‌ போது 
கபாலமோ திறத்த லின்றாம்‌ 
பேதியா தென்று மீது 
பெருமைபெற்‌ நிலகு மன்றே. 





இறந்த பின்னும்‌ உடலில்‌ தங்கியிருக் து பிறகு நீங்குவது. இதன்‌ 
விளக்கத்தைச்‌ சிலப்பதிகார உரையில்‌ தனஞ்சயன்‌ பிராணன்‌ 
போன பின்னும்‌ உடம்பை விடாதே நின்று மூன்றாம்‌ நாள்‌ உதிப்‌ 
பித்து உச்சந்தலையிற்‌ பிற்கூற்றிலே மூன்று நெற்டை வெடித்துப்‌ 
போம்‌ என்று அறிக்‌ என்று விளக்கினார்‌ அடியார்க்கு நல்லார்‌. 


உச்சியினின்று நீங்கப்படும்‌ ௮து என்றது மற்றைய வாயுக்‌ 
௧௯. கடம்‌-உடல்‌. கனலும்‌ போது-எரியும்‌ சமயத்தில்‌. வெடிபடு 
பிரமகாடி என மாற்றுக. கருமப்பாலாய்‌-வினைக்கு த்‌ டட 
இங்கனம்‌ நிகழ்வது மறுபிறப்பை அடைபவர்களுக்கே, 


914. வீடு சேர்வோர்‌ ஆவி-முத்து அடைபவரின்‌ உயிர்‌. ௮க்‌ 
கணத்தில்‌-இறந்த போதே. கபாலம்நின்றும்‌ நீங்கடும்‌-தலை உச்சி 
யிலிருநீது வெளிப்படும்‌. உடல்‌ கனலும்‌ போது வெடிபடா- 
உடம்பு எரியும்‌ பொழுது கபாலம்‌ வெடிக்காது. இன்னது உறுதி- 
இது நிச்சயம்‌, 


915. வீடும்‌ அக்கணத்தில்‌: உடம்பை விட்டு நீங்கியதும்‌. 
மேதகவுடன்‌-மிக்க சிறப்புடன்‌. அங்கம்‌-உடம்பு. தீதெற-கெருப்பு 
எரிக்க. என்றும்‌ ஈது பேதியா-எப்போதும்‌ இந்நிகழ்ச்சி பிறழ்வு 
தில்லை. 

40 


314 காஞ்சிப்‌ புராணம்‌ 


916 சொற்றகாஞ்‌ சியிற்க பாலக்‌ 
துண்ணென வெடியா வாறும்‌ 
மற்றய பதிக பாலம்‌ 
வெடிப்படு மாறு மீதா 
மிற்றிது வேத வாய்மை 
யாம்புகன்‌ றுள்ள தென்றுஞ்‌ 
சிற்பரை யுனது மேன்மைத்‌ 
திருவுரு வக்த மூதூர்‌. 


977 வெள்ளியங்‌ கிரியிற்‌ செய்த 
வினைப்பரி கார மாற்ற 
லுள்ளிய தெய்து மம்மூ 
தூரினி லன்றியுண்டோ? 
தெள்ளிதின்‌ முன்ன மிங்கே 
செய்வினை தீர்வ தாக 
வள்ளலங்‌ கமனி கூதூ 
ராற்றினர்‌ பலரு முண்டால்‌, 


918 பிரளைய கற்ப மொன்று 
பிறந்தது முன்ன மக்காள்‌ 
தருமமெய்க்‌ கடவு எஞ்சித்‌ 
தனிவிடை யுருவ தாகி 
யரணென வெம்மைச்‌ சார 
வபயமங்்‌ கதற்கு நல்க 
வுரிமைசே ரியான மாக 
வுறைந்ததிவ்‌ வரையின்‌ பாங்கர்‌. 


பஸ்ப்டுதவத்கக ப வெக்க சைகை அங்கைகைக்கிவக க்கிய கக்கின பப பக்கதில்‌ பகனக ன்‌ டப்‌ பண்ட கட்டட 





அண 
ல 


916. சொற்ற-புகழப்பட்ட. துண்‌, என்பது ஒலிக்குறிப்பு. 
சி.ற்பரை, விளி. பராசக்தியின்‌ வடிவமாகக்‌ காஞ்சிபுரம்‌ உள்ளது 
என்பது வேறு சந்தர்ப்பங்களிலும்‌ கூறப்பட்டுள்ளது. 

917. வினைப்பரிகாரம்‌-தீவினைக்குப்‌ பிராயசித்தம்‌. உள்ளிய து- 
நினைத்த செயல்‌. உண்டோ - ஓகாரம்‌ எதிர்மறைப்‌ பொரு 
உணர்த்துகிறது. வினை தீர்வதாக-வினைகள்‌ நீங்க. அள்ளல்‌-சேறு. 
கழனி-வயல்‌. ஆழ்‌.றினர்‌-கோன்பு நோ.ற்றவர்கள்‌. 

918. பிரளயகற்பம்‌-உலகம்‌ அழியும்‌ கற்பகாலம்‌. கற்பம்‌ 
என்பது நானூற்று முப்பத்திரண்டு கோடி கொண்ட பிரமனது 
ஒரு காள்‌. தரும மெய்க்கடவுள்‌-தர்மதேவதை. விடை உருவதாய்‌- 


கயிலாயச்‌ சருக்கம்‌ 915 


919 ஆயது காலை யெம்மி 

னருளினைப்‌ பெறுவா னெண்ணி 
மாயவ னுவண மேறி 

வரைப்புற னிழக்தெம்‌ பாலின்‌ 
மேயின னங்கண்‌ வைகி 

மேம்படு மகந்தை மீக்கொண் 
டேயின னுவண ஸனிந்த 

வியல்பினை யினிதி னோக்கி. 


920 ஒருதனி விடைச்சு வாச 
மோச்சிநாற்‌ றைம்பான்‌ காதம்‌ 
வருவது போவ தாக 
வலித்தலு மூவண னொநது 
பரிபவ முற்று மாயற்‌ 
பரவியே விளிக்கு மோசை 
விரவவே மாலை கோக்கி 
யென்னென வினவி னோமால்‌, 


921 இம்மலச்‌ சார லென்னோ 

டெய்திய வுவணர்‌ கோமான்‌ 

மம்மர்கொண் மனத்தி னாலே 
மதித்தனன்‌ றன்னை யென்றே 

வெம்மைசெய்‌ விடைப்பி ரான்ற 
னுயிர்ப்பினில்‌ விரவி கொந்து 

சும்மைசெ யரவ மென்று 
தொழுதன னுரைத்த காலை- 





எருது வடிவத்துடன்‌. அரண்‌ என-பாதுகாப்பாயாக என்று, 
யானம்‌-வாகனம்‌. இந்திரன்‌ யானம்‌, அளிக்கலாய நீர்வறந்திட்ட. 
கலா ஆசை அந்தத்தின்‌ ஒளிக்க”. (ரகுவம்சம்‌. இக்குவிசயம்‌ 10) 

979, பெறுவான்‌-அ௮டையும்‌ பொருட்டு. உவணம்‌-கருடன்‌. 
“உவணச்சேவல்‌ உயர்‌ த்தோன்‌ நியமமும்‌', (சிலம்பு 14.8) அகந்தை 
ஆணவம்‌. “*அகந்தைக்‌ கிழங்கை அகழ்ந்து எடுக்கும்‌ தொழும்பர்‌” 
(மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ்‌. வருகை.9) 

920. சுவாசம்‌-மூச்ச. ஓச்சி-பாயச்‌ செய்து. :ஒரு புனிற்றா 
போற்றும்‌ அவன்‌ மேல்‌ மருப்பு ஓச்ச' (பெரிய. சண்டேசுரர்‌) வலித்‌ 
தீலும்‌-வருந்தும்படியாகச்‌ செய்தலும்‌. பரிபவம்‌- அவமானம்‌. 
மாயற்பரவி-திருமாலைப்‌ புகழ்ச்‌ து. விளிக்கும்‌-அழைக்கும்‌. 

921. மலைச்சாரல்‌-மலை அடிவாரம்‌. “இனைவிளைசாரல்‌ கிளிகடி. 


316 காஞ்சிப்‌ புராணம்‌ 


922 நந்தியை யேவ கந்தி 
நமது பாலுய்த்த லோடும்‌ 
உய்ந்தனன்‌ கலுழன்‌ நாமவ்‌ 
வொள்ளிய விடையை கோக்கி 
யெக்தம தருளா லன்றிக்‌ 
கலுழனை யிடுக்கண்‌ செய்தல்‌ 
புந்திய தன்று தீர்வு 
புரிதிரு காஞ்சி தன்னில்‌. 


925 என்றனம்‌ விடையு மங்க 

ணெய்தியே சவகங்‌ கைப்பா 

னன்றிசெ யிலிங்க மொன்று 
பெருவிடை காத னென்றே 

பொன்றிகம்‌ தரச்செய்‌ தெம்மைப்‌ 
பூசனை புரிந்த தாகு 

மின்றரு கயிலை யிற்செய்‌ 
வினையவ ணன்றி வீடா, 


தவன்‌ த ல பவ ப்தவவ் வப பப ப ப்புண்ப் பபப வன ப்பப்பப கட்க வ ண்ட அ ட்டட்டமம்‌ 
பூசல்‌". (மதுரைக்‌ காஞ்சி, 291) மம்மர்‌-மயக்கம்‌, *மம்மர்‌ எய்திய 
மடவமாந்தரும்‌. (ஞானாமீர்தம்‌-42) மதித்தனன்‌-செருக்குக்‌ கொண்‌ 
டான்‌. உயிர்ப்பினில்விரவி-மூச்சுக்காற்றில்‌ அகப்பட்டு, சும்மை 
செய்‌௮ரவம்‌-கூக்குரல்‌. 


922. நமதுபால்‌-நரம்‌ இருக்கும்‌ இடத்தில்‌, உப்ப்ப-கொண்டு 
வர. ஒள்ளிய-நல்ல. (இகழ்ச்சிக்‌ குறிப்பு) அருளால்‌ அன்றிஈ 
உத்தரவு இல்லாமல்‌. புந்தியதன்று - அறிவுடைமையாகா.து. 
காஞ்சிதன்னில்‌ தீர்வு புரிந்திரு-காஞ்சிபுரத்தில்‌ பிராயசித்தம்‌ 
செய்துகொண்டு இருப்பாயாக. புரிந்திரு-ஏவல்வினை முற்று. 


923. சிவகங்கை என்றது காஞ்சியில்‌ உள்ள பொய்கையை. 
பொன்திகழ்தர-பொலிவு உண்டாகும்படியாக. மின்‌ தருகயிலை- 
ஒளிமிக்க கயிலாயம்‌. அவண்‌ அன்றி-௮ந்தக்‌ காஞ்சிபுரத்தில்‌ 
அல்லாமல்‌, வீடா-நீங்கா, 


கயிலாயச்‌ சருக்கும்‌ 317 


த்‌ நீயுமான்‌ மாக்கள்‌ யாவு 
நிமலமாம்‌ பொருட்டு மேவித்‌ 
தூயது காஞ்சி தன்னிற்‌ 
சொற்றதந்‌ திரத்தி னாலே 
காயக மான பூசை 
நடாத்‌ துதி யகிலம்‌ யாவு 
மேயினம்‌ பிறிதி னில்லை 
யெனதுன இனிய தன்மை, 


நி25 ஆருயிர்‌ வருக்கம்‌ யரமே 
பறிவினை யுறுதீதி னன்றிப்‌ 
பேரறி வுறுத லில்லை 
பெருமல மறைக்க லாலே 
தாரணி தனிலெம்‌ பூசை 
தவம்பெருந்‌ தருமம்‌ யாவுங்‌ 
காரணி நீயே செய்யிற்‌ 
கடைப்பிடித்‌ தவையு முய்யும்‌, 


924. நிமலமாம்‌ பொருட்டு-தூய்மை அடைவதற்காக, 
தற்திரத்தினலே-தரம்இிரக சரஸ்தஇிரப்படி, நாயகம்‌-தலைமை. 
அகலம்‌ யாவும்‌ மேயினம்‌- உலகம்‌ முழுவதும்‌ நிரம்பியுள்ளேம்‌. 
“ஓசை ஒலி எலாம்‌ ஆனாய்‌ நீயே' என்பர்‌ ஞானமேவடிவான 
திருகாவுக்கரசர்‌, பிறிதின்‌ இல்லை - அகலத்தினும்‌ வேறுபட்ட 
பொருள்களில்‌ யாம்‌ தங்கியிரோம்‌, “சகமலா தடிமையில்லை" 
என்பதை நினைக. அூலேத்தினும்‌ வேறுபட்ட பொருள்‌ யாதோ? 
£பிறியாத சிவன்தரனே பிறிந்ீது வந்து பிரபஞ்ச பேதகமெல்லாம்‌ 
தானாய்க்‌ காட்டி' என்று சித்தியார்‌ பேசும்‌, 

925. அஆருயிர்வருக்கம்‌-சிறந்த ஆன்மாக்கள்‌. உறுத்தின்‌ 
அன்றி-செலுத்தினல்‌ அல்லாமல்‌. பெருமலம்‌- ௮ ணவமலம்‌, 
ஆன்மாக்கள்‌ தோறும்‌ கிரம்பியிருத்தலின்‌ பெருமலம்‌ என்ருர்‌. 
“ஒன்றதாய்‌ அனேக சக்க உடையதாய்‌ உடனாப்‌ ஆது-அ௮ன்றதாய்‌, 
ஆன்மாவின்றன்‌ அறிவொடு தொழிலை ஆர்த்து என்று சித்தி 
பேசும்‌ (170), அன்ம அறிவை மறைப்பது ஆணவம்‌. அத்துடன்‌ 
தன்னையும்‌ மறைத்துக்கொள்ளும்‌, “ஒரு பொருளும்‌ காட்டாது 
இருள்‌: உருவம்‌ சாட்டும்‌: இருபொருளும்‌ சாட்டாதிது என்றும்‌ 
பலரைப்‌ புணர்ந்தும்‌ இருள்‌ பாவைக்கு உண்டு என்றும்‌-கணவர்க்‌ 
கும்‌ தோன்றாத கற்பு என ஆணவ மலத்தின்‌ ௮திரேக மாயத்‌ 
தன்மையைத்‌ திருவருட்பயன்‌ பேசும்‌ (இருள்‌ மல நிலை), “நீயே 


318 காஞ்சிப்‌ புராணம்‌ 


926 அன்னது குறித்து மேவி 
யரும்‌ பெருங்‌ காஞ்சி மூதூர்‌ 
தன்னிலப்‌ பஞ்ச தீர்த்தத்‌ 
கடத்திற்போ யாடு கென்ன 
மின்னிடை வணக்க முற்றி 
விடைகொண்டு மலர்ப்பூங்‌ காவின்‌ 
பொன்னெடு வாயின்‌ முன்பு 
புக்கனள்‌ புக்க காலை, 


927 வரதனை யுமையா ஸணீங்கி 
வழிக்கொள்வா னினந்த கால்‌ 
யரிபிர மாதி விண்ணோர்‌ 
சராசர மாண்மை பெண்மை 
பரிவகன்‌ ரொருவி ஞானப்‌ 
பான்மையர்‌ போன்ருர்‌ என்றும்‌ 
புரணமாம்‌ புவன முற்று 
மவர்செயற்‌ புணர்ப்பே யன்றோ. 


செய்யின்‌ அவையும்‌ உய்யும்‌ என்ற கொடரைக்‌ காணும்போது 
கண்ணபிரான்‌ கீதையில்‌ கூறியது நினைவுக்கு வருகிறது. 
பெரியவர்‌ பயின்ற படியலால்‌ பயிலார்‌ பின்புளோர்‌: என்பது 
அன்றுகில்‌-உரியவுவ்‌ வுலகம்‌ மூன்றினும்‌ எனக்குச்‌ செய்யவேண்‌ 
டுவதும்‌ ஓன்‌றுண்டோ-அரியவை என்னால்‌ உருதவும்‌ உறுதற்பால 
வும்‌ யாவையிங்கையா-பரிய இவ்வுலகம்‌ மகிழ்வுடன்‌ வினைதான்‌ 
பண்ணுதற்கு என்னையும்‌ பாராய்‌! என்று $தோசாரியன்‌ 
கூறியதை இங்கு நினைவு கூர்க. (பகவத்கீதை. கர்மயோகம்‌ 13) 


926. ஆடுக என்னா-நீரரடுக என்று. வாயில்‌-முற்றம்‌, இல்‌ 
வாய்‌ என்பதே வாயில்‌ என்று வந்தது. *பொருகர்க்‌ காயினும்‌ 
புலவர்க்காயினும்‌ - அருமறை நாவின்‌ அந்தணர்க்‌ காயினும்‌ - 
அடையா வாயில்‌' (சிறுபாணாற்றுப்‌ படை 203. 204, 205). 


927. வழிக்கொள்வான்‌ - பயணம்‌ செய்வதற்கு, 
ஒழுக்கம்‌ உற்று எழுந்து இசைவலான்‌ அடுத்ததன்‌ பண்டர்‌- 
குழுக்களும்‌ குலை குலைந்திட இருள்வறிக்‌ கொண்டான்‌”. (திருவிக 
யாடல்‌. விறகு. 18). ஆண்மை பெண்மை பரிவு அகன்று என்றது 
காதல்‌ வேட்கையற்றிருத்தலை. சக்தியும்‌ சிவமும்‌ நீங்கின்‌ உலகல்‌ 
வேட்கை தோன்றுது. (கந்தபுராணம்‌ காண்க). காரண முதல்‌ 
வன்‌ மோனக்‌ காட்சியால்‌ அமரர்‌ எல்லாம்‌-சூர்‌ ௮ர மகளிர்‌ எல்‌ 


கயிலாயச்‌ சருக்கம்‌ 319 


98 அரிதிரு மார்பி னின்று 
மகன்றனள்‌ திருமா னந்த 
விரணிய கெற்ப னாவி 
னிமிந்தனள்‌ கலைமான்‌ செம்பொற்‌ 
புரமகவானை நீத்தாள்‌ 
புகவருஞ்‌ சசிமான்‌ என்முல்‌ 
அரிவையர்‌ கணவர்‌ தம்மை 
யகல்கிலா தெவரே யன்னாள்‌. 
அனை அ அன படக்க கு ட யத அலட்டல்‌ பப்பட்‌ ம 2 படட ட அபே 
லாம்‌ துணைமுலைப்‌ போகம்‌ இன்றி-ஆரிடர்‌ நிலமை தன்னை 
அடைந்தனர்‌ அளக்கர்‌ சூழ்க்த-பாரிடை உயிரும்‌ காமப்பற்றுவிட்‌ 
டிருந்த தன்ஹே£்‌ (கந்தபுராணம்‌. மேருப்‌ படலம்‌ 17). போகம்‌ 
ஈன்ற புண்ணியன்‌” என்ற சிந்தாமணித்‌ தொடருக்கு (மாமகள்‌ 
599). நச்சினார்க்கினி௰ர்‌ “தான்‌ சத்தியும்‌ சிவனுமாய்‌ உலகத்துக்‌ 
கெல்லாம்‌ போகத்தை உண்டாக்கின? என்று விளக்கம்‌ தந்த 
மையை இங்குக்‌ கருதுக. புவனம்‌ முற்றும்‌ ௮வர்‌ செயற்‌ புணர்ப்‌ 
பேயன்ரோ-உலகம்‌ முழுவதும்‌ அவர்கள்‌ (சக்தி சிவம்‌) செய்யும்‌ 
சூழ்ச்சியல்லவோ? 

928. அரி-திருமால்‌, திருமான்‌-திருமகள்‌. இரணியகெற்பன்‌- 
பிரமன்‌. நாவின்‌ இமிந்தனள்‌-நாவிலிருந்து இறங்கினாள்‌. செம்‌ 
பொற்பு ரம்‌-தேவலோகம்‌. மகவானை - இந்திரனை, சசிமான்‌- 
இந்திராணி. அக்காள்‌ கணவர்‌ தம்மை அகல்கிலா அரிவையர்‌ 
எவர்‌ எனக்‌ கூட்டுக, 


7. உமைவரு சருக்கம்‌ 


929 பலமாதர்கள்‌ புடைசூழ்தரு திருமாதுப ராவுங்‌ 
கலைமா துயர்‌ சாவித்திரி காயத்திரி சசிமா 
னுலவாதறு பத்தாறினு முயராயிர மடவா 
ரலையாழியி லமுதோடுறு மவர்சூழ்தர வந்தார்‌. 


980 சுதையாமருக்‌ ததிமானன சூயைப்புகழ்‌ மடமான்‌ 
றிதியேயதி இப்பூவையு லோபாமுத்‌ திரைப்பெண்‌ 
முதலாரிட முனிவோர்செயன்‌ முற்றும்படி துணையாய்ப்‌ 
பதிமாவிர தப்பேதையர்‌ பலவாயிர ருற்றார்‌. 


981 அறுகோடிம காமாயைமி னார்பற்பல ர்டலே 
பெறுமூவிலை யயிலபற்றுபி டாரித்தொகை காஞங்‌ 
கறைசேர்தரு முனைவாள்பயில்‌ காளிப்பெரு வர்க்கம்‌ 
விறலார்தரு மகயோகினி மிகுடாகினி வெள்ளம்‌. 





929. உமையம்மையைத்‌ தெய்வ மங்கையர்‌ சூழ்கீது வந்தமை 
பேசப்படுறது. இருமாது, கலைமாது, சாவித்திரி, காயத்ரி, 
சமான்‌, அறுபதாயிரத்தினும்‌ மிக்க பெண்கள்‌ அம்மையுடன்‌ 
வந்தனர்‌. அழமுதோடுறும்‌ அ௮வர்‌-பாற்கடலில்‌ அமுதத்துடன்‌ 
பிறந்த பெண்கள்‌. 

930. சுதையாம்‌ அருந்ததிமான்‌-அ௮முதம்‌ போன்ற அருந்ததி. 
அனசூயை-அத்திறி முனிவரின்‌ பத்தினி. புகம்மடமான்‌-புகம்‌ 
மடந்தை. திதி, ௮இஇ-காசிப முனிவரின்‌ பத்தினிகள்‌. ஆரிட 
முனிவோர்‌-ரிஷிகள்‌. “ஆரிடர்‌ நிலமை தன்னை அடைந்தனர்‌”, 
(கந்த. மேரு, 17). விரதப்பேதையர்‌-கோன்பை மேம்கொண்ட 
பெண்கள்‌. 

931. ௮றுகோடிமகாமாயை உண்டு என்பதை மணிவாசகர்‌, 
அறுகோடி மாயா சகத்திகள்‌-வேறு வேறுதம்‌ மாயைகள்‌ தொடங்‌ 
கன” என்ற தொடர்களால்‌ குறிப்பிட்டார்‌. அயில்பற்று-வேல்‌ 
ஏந்திய. “அயில்புரை நெடுங்கண்‌ அம்பணைத்‌ இரள்தோள்‌-மயிலி 
யற்‌ சாயல்‌ குயிலியற்‌ கிளவி' (ஞானாமிர்தம்‌ 40), பீடையை அரிப்ப 
தால்‌ பிடாரி என்ற பெயர்‌ வந்தது (கிராமதேவதை. கறை-இரக்‌ 
தக்கறை. யோகினி-காளிக்குப்‌ பணிவிடை செய்யும்‌ தெய்வப்‌ 
பெண்கள்‌. புணரும்‌ மைத்ரி முதலான பொருள்‌ உள்ள பரிசே- 
உணரும்‌ மார்க்கம்‌ வரு மாதவர்கள்‌ யோகினிகள்‌- (அஞ்ஞவதைப்‌ 
பரணி. உட்பரிவாரம்‌ 3). டாகினிகள்‌-காளியின்‌ கணத்தைச்‌ 


உமைவரு சருக்கம்‌ 321 
வேறு 


982 இன்னரர்‌ விஞ்சைப்‌ பேரோர்‌ 

கெருடர்‌ கந்தரு வராதி 

மின்னிடை மடவார்‌ நாக 
கன்னியர்‌ வியன்பா தாலத்‌ 

தன்னமென்‌ னடையார்‌ மற்று 
மாயினோர்‌ கயிலை மீது 

துன்னின ௬மையே மேவில்‌ 
யாவரே துன்னி டாதார்‌. 


988 சேடிமா மடவா ராய 
விசையையே செயையே வண்மை 
நீடுமங்‌ களையே கீர்த்தி 
_ நிலவுசண்‌ டிகையே யாதி 
யேடவிம்‌ குழலார்‌ முப்பா 
னிராயிர வருஞ்சூம்‌ போகி 
யூடிய மாதியுள்ள 
முூவகையா லேந்திச்‌ சென்றார்‌. 





சேர்ந்தவர்கள்‌. “அப்பொழுகைக்‌ கப்பொழுதும்‌ அதிசயமாம்‌ 
அதுவே கொண்டு-எப்பொழுதும்‌ அதிசயமாய்‌ இருப்பார்‌ 
இடாகினிகளே' (மோகவதைப்‌ பரணி. பலிபீடம்‌ 7). 


992. கின்னரர்‌, மனித உடலும்‌ குதிரை முகமும்‌ உடைய 
(யாழிசைவல்ல) தேவசாதியர்‌, கின்னர மிதுனங்கஞும்‌ தம்தம்‌ 
இன்னரம்‌ தொடுகிலோம்‌ என்றனரே' என்பர்‌ பெரியாழ்வார்‌. 
(பெரியாழ்வார்‌ திருமொழி. 3. 6. 5). விஞ்சைப்பேரோர்‌-வித்யர 
தரர்‌. கருடர்‌, கந்தருவர்‌-தேவகணத்தவர்‌. துன்னிடரதார்யாவர்‌- 
வாரரது இருப்பவர்‌ எவர்‌. 


933. சேடிமாமடவார்‌-தோழியர்கள்‌. அவர்கள்‌, விஜயை, 
ஜெயயை, மங்களை, சண்டிகை முதலானவர்கள்‌. தேவியின்‌ தோழி 
கள்‌ முப்பத்திரண்டாயிரவர்‌. ஊடு டயம்‌ ஆதி எனப்‌ பிரிக்க. 
இயம்‌-இசைக்‌ கருவிகள்‌. கவிச்சக்கரவர்த்திகள்‌ பல்லியம்‌ என்றும்‌ 
பின்னியம்‌ என்றும்‌ இராமாவதாரத்தில்‌ குறிப்பனவற்றைக்‌ 
காண்க. 


கிர்‌ 


922 காஞ்சிப்‌ புராணம்‌ 


095.4 வயிணவி பிரமி மாகே 
சுரிமகேச்‌ இரிகு மாரி 
சயவலி மிகுவ ராகி 
சாமுண்டி. எழுவர்‌ மற்றும்‌ 
பயிரவி மதங்க சூலி 
பார்க்கவி வருண சண்டி 
யயுதமாம்‌ புவனி காவல்‌ 
அடல்படு மாதர்‌ பல்லோர்‌. 


985 எழுமழுத்‌ தண்டு பிண்டி 
பாலமே யெறிய முட்கோல்‌ 
சுமிதரு கிடுகு வாள்வேற்‌ 
ரோமரஞ்‌ ரூல சாலம்‌ 
வழுவிலாப்‌ படைக ளேந்தி 
வானமண்‌ ணாதி யாவுகநீ 
தொழுதகு சினத்தின்‌ பாலாய்த்‌ 
தோன்றினர்‌ சூம்ர்து கொண்டார்‌. 








994. சப்தமாதர்கள்‌ பெயர்கள்‌ குறிப்பிடப்படுகின்‌றன. 
1. வைணவி, 2. பிரமி, 3. மகேஸ்வரி, 4, மகேந்திரி, 5. கெளமாரி. 
6. வராகி, 7. சாமுண்டி. பயிரவி-பயிரவரின்‌ சத்தி, (பயங்கர 
மானவள்‌) மதங்கி-மதங்கமுனிவரின்‌ புகல்வியாகப்‌ பிறந்த சக்தி, 
அயுதம்‌-லட்சம்‌,. அடல்படும்‌-வீரம்‌ மிக்க. 


935. எழு-தூண்‌. பிண்டி பாலம்‌-எறிபடை வகைகள்ச்‌ சார்ந்‌ 
தது. பெருவரை முகம்புகும்‌ பிண்டி பாலமே்‌ (சூளாமணி, அரி 
யல்‌ 270). முட்கோல்‌-குதிரையைத்‌ தூண்டும்‌ தாற்றுக்கோல்‌. 
'முட்கோல்‌ வலக்கையில்‌ தாங்கி” (சிந்தாமணி 794). இடுகு-கேட 
கம்‌, தோமரம்‌-கண்டாயுதம்‌. 'தகோமரவலத்தர்‌'-(பதிழ்றுப்பத்‌து 
549; சூலசாலம்‌-சூலங்களின்‌ கூட்டம்‌. சினத்தின்பரலாய்‌-கேோரபம்‌ 
உடையவராய்‌. மகளிரைப்‌ பாதுகாப்போர்‌ கோபத்துடன்‌ செல்‌ 
வது மரபு. “காரணம்‌ இன்றி யேயும்‌ கனல்‌எம விழிக்கும்‌ 
கண்ணார்‌” என்பர்‌ கவிச்சக்கரவர்த்தியார்‌. (இராமாவதாரம்‌, பால- 
எழுச்சிப்‌ படலம்‌ 67). 


உமைவரு சருக்கம்‌ 92 


986 பிரமதன்‌ பானு கம்பன்‌ 
அனுகம்பன்‌ பினாக பாணி 
வரகன்வே தண்ட ஸனாதி 
வலிகெழு கணகா தப்பே 
ருருகெழு சீற்றத்‌ அப்பின்‌ 
னுருத்திர வடிவ முள்ளோர்‌ 
பரமத திமிர பானு 
வனையர்பற்‌ பலரும்‌ புக்கார்‌. 


987 இவ்வியல்‌ பதனை கோக்கி 
யிந்திர திருவின்‌ மிக்க 
திவ்விய விமான மொன்று 
செங்கதுி ர௬ுதய பானு 
நொவ்வுற விரிக்குஞ்‌ சோதி 
நோன்மையின்‌ மிக்க தாகு 
மவ்வது மிசையி னேறி 
யருளில்‌ வீற்‌ றிருந்தா என்றே. 


950 கருணைசெய்‌ தருகு சூழுங்‌ 
கன்னியர்‌ தம்மி னாமான்‌ 
மிருமயில்‌ புலோமி சைப்பெண்‌ 
ணெனுமிருக்‌ தெரிவை மாரைப்‌ 
பரிவுசெய்‌ குறிப்பா னோக்கப்‌ 
பணிக்திரு புறனு மேறி 
யிருவர்‌ சாமரை யிரட்டச்‌ 
சசியடைப்‌ பையினை யேந்த,. 


936. பிரமதன்‌-சிவகணகத்‌ தலைவன்‌. இவனைத்‌ தலைமையாகக்‌ 
கொண்டமையால்‌ சிவகணக்தைப்‌ பிரமதகண”ம்‌ என்பர்‌. 
“சங்குகன்னன்‌ முன்னான வென்றிப்‌ பிரமதகணம்‌”' என்பர்‌ கவி 
யரசர்‌ பரஞ்சோதியார்‌. (மெய்க்காட்டிட்டபடலம்‌ 23) பானுகம்‌ 
பன்‌, அனுகம்பன்‌, பினாகபாணி, வரதன்‌, வேதண்டன்‌-இவர்கள்‌ 
கணகாதர்கள்‌. உருத்திர வடிவம்‌ உள்ளோர்‌-ர௬த்ரசாரூபம்‌ பெற்ற 
வர்கள்‌. பரமதம்‌- மற்றைய புறச்‌ சமயங்களாகிய. திமிரம்‌-இரு 
ஞுக்கு, பானு௮அனையர்‌-சூரியனைப்‌ போன்றவர்கள்‌. 

997. இக்திர திருவின்‌ மிக்க-இந்திரனின்‌ செல்வம்‌ போன்ற 
விமானத்தினும்‌ சிறப்புற்ற உகயபானு-உதயரசூரியன்‌. நொவ்வுற- 
(நமக்கு இத்தகைய ஒஓளியில்லையே என்று) வருந்த, அவ்வது 
மிசையின்‌-அ௮௩₹த விமானத்‌இன்‌ மேல்‌. 

998. நாமான்‌-கலைமகள்‌. திருமயில்‌-இருமகள்‌. புலோமிசை- 


9424 காஞ்சிப்‌ புராணம்‌ 


9580 மற்றையர்‌ கோடி. கோடி. 

மணிப்பணி விமானக்‌ தேர்மாச்‌ 

சொற்றவெம்‌ பகடு, யாளி, 
யாளியஞ்‌ சுகம்‌,பைந்‌ தோகை, 

கொற்றமால்‌ விடையே, சேனங, 
குணிக்கலா யான மான 

பற்பல மிசைக்கொண்‌் டம்மை 
பதத்துணை பரவிச்‌ சென்முர்‌. 


940 குழுமணிப்‌ படகச்‌ தக்கை 
குடமுழாத்‌ திமிலை பீலி 
யழகிய சங்கம்‌ பேரி 
யருங்கர டிகையே கண்டை 
குழுவிய பதலை பாண்டி. 
றண்ணுமை முரசம்‌ யாவு 
மெழுகடல்‌ முழக்க மென்ன 
வெங்கணு மியம்பிற்‌ நன்றே. 





இந்திராணி. புலோமன்‌ மகள்‌ ஆதலின்‌ புலோமிசை எனும்‌ பெயர்‌ 
பெற்றனள்‌ என்பர்‌. (பொருவது விண்ணின்‌ வேர்தன்‌ புலோமசை 
நலம்‌ துய்த்தானான்‌'. (பாகவதம்‌. மருத்துக்கள்‌ பிறப்பு. 5) இருவர்‌- 
இருமகள்‌, கலைமகள்‌. சசி-இர்திராணி, அடைப்பை-வெற்றில்ப்‌ 
பை. :அருங்கயல்‌ அடைப்பை அங்கையின்‌ ஏந்தி. (பெருங்கதை, 
உஞ்சை. 46, 229) 


939. மற்றைய மகளிர்‌, விமானம்‌, தேர்‌, யானை, எருமை, 
யாளி, சிங்கம்‌, கிளி, மயில்‌, எருது, பருந்து, முதலான 
வாகனங்களில்‌ வந்தனர்‌, மா-யானை,. பகடு- எருமை, யாளி- 
சிங்கம்‌, சுகம்‌-கிளி. தோகை-மயில்‌. சேனம்‌-பருந்து. குணிக்கலா- 
அளவிடமுடியாக. 


940. படகம்‌-சிறுபறை. இது ஒரு முகம்‌ உடையது. *ரு 
விரல்‌ தெறித்தும்‌ லவிரல்‌ குவித்தும்‌ பெருவாய்‌ ஒரு முகப்‌ படகம்‌ 
பெருக்க”. (கல்லாடம்‌. 8) தக்கை-(டக்கா.) தோற்கருவி, *இமிலை 
குடமுழா தக்கை கணப்பறை, (சிலப்பதிகாரமேற்கோள்‌. அரங்‌ 
கேற்றுக்காதை) குடமுமா-குடத்தையே மத்தளமாகக்‌ கொண்டு 
இசைக்கப்படுவது. :படகம்‌ குடமுழவம்‌ பாங்கரய ஏழும்‌- 
அடைவே முதற்கருவியாம்‌'. (பஞ்சமரபு. 94) திமிலை-திம்‌ ஏன்‌ ற 


உமைவரு சருக்கம்‌ 325 


947 உமைபரா பரையே வந்தாள்‌! 

உம்பரைப்‌ பயந்தாள்‌ வந்‌ தாள்‌! 

கமைவடிவா வானாள்‌ வந்தாள்‌! 
கடலுல களித்தாள்‌ வந்தாள்‌! 

சமையமா முதல்வி வந்தாள்‌ 
தண்ணளி யுடையாள்‌ வந்தாள்‌! 

இமையமா மடந்தை வந்தாள்‌! 
என்றன சின்ன மெல்லாம்‌. 


94, செல்லுமக்‌ காலை காமான்‌ 

செங்கையிற்‌ கவரி தன்னை 

யொல்லென விசையை வாங்கி 
யுரைவழித்‌ திறனி யாவு 

மெல்லென வென்னுஞ்‌ சொல்லின்‌ 
விரகினாற்‌ கல்வி மாது 

சொல்லினள்‌ வழியின்‌ வண்மை 
தொடர்ந்தன ளேகுங்‌ காலை, 


ஒசை உடைய தோற்கவி, *நிசாளம்‌ துடுமை முரசே பேரிகை- 
தேசிதிமில்‌' (பஞ்சமரபு மேற்கோள்‌. 123. பக்‌) பீலி-பெருஞ்‌ 
சவளம்‌. (சிறு சின்னம்‌ என்றும்‌ கூறுவர்‌) கரடிகை-கரடியின்‌ 
குரலைப்‌ பெற்ற தோற்கருவி. கண்டை-சலம்பு. பதலை-ஓஒற்றைக்‌ 
கண்ணைப்‌ பெற்றமாக்கணை. பகலை ஒருகண்‌ பையென இயக்கு 
மின்‌' (பூறம்‌. 152) பாண்டில்‌-கஞ்சதாளம்‌. “*இடிக்குரல்‌ முரசம்‌ 
இழும்‌ என்‌ பாண்டில்‌'. (சிலம்பு. வஞ்சி, 194) தண்ணுமை-மங்கள 
வாத்தியம்‌. “ஏதமில்‌ கண்ணுமை எக்கம்‌ மத்தளி. (முதலாயிரம்‌. 
இருப்பள்ளி எழுச்சி, 9) வைணவ உரையாசிரியர்கள்‌ திருவரையில்‌ 
சாத்தினபறை என்று விளக்கினர்‌. 


941. இப்பாடல்‌ திருச்சின்னப்பாடல்‌. தலைமக்களின்‌ விருது 
களைக்‌ கூறி ஊதப்படும்‌ எக்காளம்‌, திருச்சின்னம்‌ எனப்படும்‌. 
வேதாந்த தேசிகர்‌ திருச்சின்னமாலை என்னும்‌ பெயருடன்‌ ஒரு 
பிரபந்தம்‌ இயற்றி உள்ளார்‌. ஈகமை-பொறுமை. சமையமா 
முதல்வி-சமயங்கள்‌ யாவற்றிற்கும்‌ தலைவி. 'ஆறுசமயத்தி” என்பர்‌ 
அனுபூதிச்‌ செல்வர்‌ அருண௫ரிநாகதர்‌, 


942. நாமான்‌ கையில்‌ இருந்த கவரியை விசயை (உமையின்‌ 
தோழி) வாங்கிக்கொண்டு வழியின்‌ வளங்களைக்‌ கூறக்‌ குறிப்பித்‌ 
தாள்‌. கலைமகளும்‌ அப்படியே கூறினாள்‌. ஒல்‌என-விரைந்து. மேல்‌ 


3.26 காஞ்டுப்‌ புராணம்‌ 


943 தாமரைச்‌ சரணம்‌ போற்றிச்‌ 
சங்கரி தன்னைச்‌ சூழ்ந்த 
தேமுறு மடவா ரெல்லாஞ்‌ 
சென்னெறிப்‌ படரும்‌ வேலை 
யேமமா ரெசுருச்‌ சாம 
மிருக்ககர்‌ வணமு மான 
மாமறை முழக்க மல்கு 
மகதநன்‌ னாடு கண்டார்‌, 
வேறு 
944 அன்னா டழல்கூர்‌ தருமா ரணியத்‌ 
தின்னா முழுதும்‌ படவெய்‌ திமுகிற்‌ 
பன்னா ஞூறையொன்‌ றுபடா தொழியப்‌ 
புன்னீர்‌ மைபொலிந்‌ துபுலந்‌ ததுவே. 


945 சலமே செய்‌ துபொய்க்‌ கரிசாற்‌ ஜினர்தங்‌ 
குலமே யெனமேன்‌ மைகுலைக்‌ துகரிநீ 
திலமே வுநெருப்‌ புநிரப்‌ பியிடுங்‌ 
கலமே யெனகதொர்‌ துகரிந்‌ ததுவே. 


என-மெதுவாகக்‌ கூறுக. இங்குச்‌ செளந்தரியலகரி 29 ஆம்‌ 
பாடலுக்கு எல்லப்ப நாவலர்‌ வரைந்த உரைக்‌ குறிப்பைக்‌ 
காண்க. “வினை எஞ்சு கிளவியும்‌ வேறுபல்குறிய்‌ என்பது கொண்டு 
அமர அமர வர வர. என்னும்‌ வினை எச்சங்களை வியங்கேோகோள்‌ 
முற்றுகக்‌ கொள்க என்று விளக்கினார்‌. [அம்மை விடையில்‌ 
பயணம்‌ மேற்கொண்டதாகக்‌ காஞ்சிப்புராணம்‌-இரண்டாம்‌ 
காண்டம்‌ கூறும்‌] 

945. சங்கரி- உமையம்மை. தேம்‌-இடம்‌. (தேயம்‌ என்ற 
சொல்லின்‌ திரிபு) தெவ்வர்‌ தேம்‌ (புறம்‌. 6) தேம்‌ என்பதற்கு 
இனிமை என்றும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. 

944. மகத நாட்டின்‌ வறுமை பேசப்படுகிறது. கச்சியப்ப 
முனிவர்‌ இங்குத்‌*கன்புலமைத்‌ திறம்‌ தோன்ற விவரித்ததைக்‌ கல்‌ 
லாதார்‌ கல்லாதவரே. (காஞ்சிப்புராணம்‌. இரண்டாம்‌ காண்டம்‌) 

அழல்கூர்தரும்‌-வெப்பம்‌ மிகுந்த. ஆரணியம்‌ - பாலைநிலம்‌. 
இன்னா-துன்பம்‌. பட-௮அடைய. முகில்‌ எய்தி உறை ஒன்று படாது 
ஓமிய, புன்னீர்மை பொலிம்து புலர்தது எனப்பிரிக்க, உறை- 
நீர்த்துளி. புன்னீர்மை-அ௮ற்பத்தன்மை. புலந்தது-காய்ந்து_து. 

945. சலம்‌-வஞ்சகம்‌. பொய்க்கரி-பொய்யானசாட்சி, இலம்‌- 


உமைவரு சருக்கம்‌ 327 


946 வெள்ளிற்‌ பனையோ மைவிரிந்‌ ததலைக்‌ 
கள்ளிப்‌ புதலோ டுகனன்‌ றுவெறுஞ்‌ 
சுள்ளிப்‌ படவற்‌ றியசோ ரிபடும்‌ 
பொள்ளம்‌ றசையாக்‌ கைபறைப்‌ படுமே. 


947 கற்பிற்‌ பசையொன்‌ றுகலந்‌ திடவே 
வற்புற்‌ றிடுமா ருயிர்வர்க்‌ கமெலாம்‌ 
பொற்பற்‌ நுவறகந்‌ துபுலர்ம்‌ துடல்வீழ்ந்‌ 
தெற்புக்‌ குவையா கியவெங்‌ கணுமே. 


946 கண்டா ஞமைமா மகதத்‌ திருநா 
டெண்டா வுழுயிர்த்‌ தொகையிற்‌ றிடுமா 
றண்டா தவருட்‌ கடலன்‌ னயவட்‌ 
குண்டா யதிரக்‌ கமொருப்‌ படவே. 








இல்லம்‌. (வீடு) நெருப்பு நிரப்பியிடும்‌ கலம்‌-நெருப்பைப்‌ பாது 
காத்து வைக்கும்‌ பாத்திரம்‌. மகதம்‌ பொய்க்‌ கரிசாற்றினர்தம்‌ 
குலமே எனக்‌ கரிந்குது. 


946. வெள்ளில்‌-விளாமரம்‌. ஓமை-உகர என்ற குத்துச்செடி 
சோரிபடும்‌-இரத்தம்‌ சிந்திய பொள்ளல்‌- உள்ளே ஒன்றும்‌ இல்‌ 
லாத. பரணியில்‌ பாலையைப்‌ பாடும்போது புலவர்கள்‌ மனத்தில்‌ 
தோன்றும்‌ மரங்கள்‌ வெள்ளில்‌ முதலானவை. *அடர்புன்கு 
தொடர்‌ சூரை அழல்கள்ளி விழல்‌ வெள்ளில்‌ அதர்சேர்‌உகாய்‌- 
படர்‌ இண்டு களவீரை பலவன்னி என இன்ன பலதுன்‌ னுமே”. 
(இரணிய வதைப்பரணி. காடுபாடியது. 62) 


947. கற்பின்பசை - கல்வியாகியபசை. (யாசிப்பது கூடாது 
என்று நீது நூல்கள்‌ கூறியதைக்‌ கற்ற மனப்பண்பு) வற்பு-மான்த்‌ 
இண்மை. உயிர்வர்க்கம்‌ - உயிர்க்கூட்டம்‌.  வறந்து- வற்றி, 
புலர்ந்து-உலர்ந்து. எற்புக்குவை-௭ லும்புக்குவியல்‌. யாசிப்பது 
கூடாது என்ற மானஉணர்வால்‌ உயிர்க்கூட்டங்கள்‌ எலும்புக்‌ குவி 
யல்கள்‌ ஆயின. கச்சியப்பர்‌ எப்படியாவது வாம்ந்தால்‌ போதும்‌ 
என்று கருதும்‌ வறுமையாளரைக்‌ காட்டினார்‌. இவர்‌ மானம்‌ 
பெரிது என்று கருதி மாண்புடையாளரின்‌ எலும்புக்குவியலைக்‌ 
காட்டினார்‌. 


948. மகதத்‌ திருநாடு உயிர்த்தொகை இற்றிடும்‌ ஆறு உமை 
கண்டாள்‌. அருட்கடல்‌ அன்னை அவட்கு இரக்கம்‌ உண்டாயது. 


328 காஞ்டுப்‌ புராணம்‌ 


949 கன்னிக்‌ கலைமா திதுகா ணிய£ 
பின்னிப்‌ பசிநகோ யடுபெற்‌ றியினா 
லின்னற்‌ படுமா ருயிர்யா வுமிவண்‌ 
அன்னக்‌ களைகே வலமன்‌ றதனால்‌. 


9௦0 இன்னா டுதுனிப்‌ படவே குமதோ 
சின்னா ளிவணன்‌ புசெயற்‌ படவே 
யன்னா தியளித்‌ தறன்முற்‌ நியதன்‌ 
பின்னா கடடப்‌ பதுபெற்‌ றிமையே. 


951 என்றா ஞமையென்‌ றலுமிக்‌ கல்மா 
னன்றா மதுவென்‌ றலுஈண்‌ புமரீஇப்‌ 
பொன்றும்‌ வரையிற்‌ பொலிமா னமதில்‌ 
நின்றார்‌ வமோடுற்‌ றனர்நீ ணிலமேல்‌. 


952 வாரம்‌ பெறுமன்‌ புமைவைச்‌ தலுமே 
யாரம்‌ பமுகிற்‌ குலமத்‌ தனையுஞ்‌ 
சோரும்‌ புயல்மெத்‌ தியதுண்‌ ணெனவே 
ரின்‌ பொலிவுற்‌ றதுதே சமெலாம்‌, 





எண்தாவும்‌-எண்களின்‌ வரம்பைக்‌ கடந்த. (தாவுகல்‌ என்ற 
சொல்லை ஈயமுற அமைத்துள்ளார்‌] இ.ந்றிடும்‌ஆறு-அழிந்த 
தன்மை. ௮ண்டா - அளவுகடநீத. ஒருப்பட உண்டாயது-ஒரு 
முகப்பட்டுத்‌ தோன்றிற்று. 

949. கலைமாது, விளி, காணிய-காண்க. இன்னல்படும்‌- 
துன்பம்‌ அடையும்‌. அன்னக்களை- அன்னம்‌ இன்றிக்‌ களைத்‌ 
இருப்பது. கேவலம்‌-இ.ிவு. மன்‌ ற--அதனால்‌-மன்‌ றதனால்‌. மன்‌ற- 
நிச்சயம்‌. 

950, துனிப்பட..- துன்பம்‌ அடைய, ஏகுமகோ-செல்வதா. 
அன்பு செயல்பட-அன்பானது காரியப்பட, அ௮ன்னாதி-உணவு 
முதலானவைகள்‌. அன்ன--ஆஇ--அன்னாஇு. அறன்முற்றியதின்‌ 
பின்னாக-தரும்‌ செய்து முடித்த பிறமு. பெற்றிமை-நற்பண்பாகும்‌. 
இங்கு ரஷயஞானி டால்ஸ்டாய்‌ கருத்து நிரம்ப வரைந்த, இரண்டு 
எருசலயாத்திரிகளின்‌ கதை நினைவுக்கு வருகிறது. 

951. கலைமான்‌ நன்றாம்‌ என்று அம்மையின்‌ செயலை உடன்‌ 
பட்டுப்‌ புகழ்ந்தாள்‌. பொன்றடுழ்வரை-அம௰ூய மலையின்‌ அடி 
வாரம்‌. ஆர்வமொடு நீள்‌ நிலம்‌ மேல்‌ உற்றனர்‌ என்க. 


952. வாரம்பெறும்‌ அன்பு- பயணத்தடை செய்யும்‌ பேறு 


உமைவரு சருககம்‌ 329 


9௦5 பலன்முற்‌ றுதொழிற்‌ புரிபான்‌ மையினுக்‌ 
கலகற்‌ மிடுமா னிடரா னவர்போல்‌ 
வலியற்‌ றமையுன்‌ ஸனிவலித்‌ தறமே 
சிலபற்‌ பகல்செய்‌ தனள்சே யிழையே. 


954 எம்மா யறமே செயவெண்‌ ணினளென்‌ 
றம்மால்‌ பிரமா தியரா ணையினாற்‌ 
கைம்மா முகில்போல்‌ ௮ளகைப்‌ பதியோன்‌ 
விம்மா தரவா லவண்மே வினனே. 


55 நெற்கூ டரிசிக்‌ குவைடீ ணிதியப்‌ 
பொற்கோ யில்பொருட்‌ பலபொற்‌ புறவே 
யற்கா வியல்பிற்‌ செயவைத்‌ தனனாற்‌ 
சற்கா ரமதற்்‌ கொருதாம்‌ வுளதோ. 


பெற்ற அன்பு, வாரம்‌ என்‌ இனிப்‌ பகர்வது' என்பர்‌ கவிச்‌ 
சக்ரவர்த்திகள்‌. (அயோத்தி, மந்திரப்படலம்‌) (நுட்பம்‌ எண்ணா 
மல்‌ இங்கு வாரம்‌ என்பதழ்கு அன்பு என்று உரைகூறினாரும்‌ 
உளர்‌) ஆரம்பமழுகில்‌- மமை பெய்யத்‌ கொடங்கிய மேகம்‌. துண்‌ 
என மெத்தியது-விரைந்து வானில்‌ மொய்த்தது, பொலிவுற்ற.து- 
வளம்‌ பெற்றது. 

9533. பான்மை-தன்மை. அலகு அற்றிடும்‌- அளவற்ற. மானிட 
ரானவர்‌ போல்‌-ஆஅண்களைப்‌ போல. வலித்து-உடன்பட்டு. மகத 
நாட்டு மக்கள்‌ வலிமையற்றமையை நினைத்து அவர்களுக்கு 
உதவ உடன்பட்டாள்‌ அம்மை என்க, பற்பகல்‌ சில செய்தனள்‌ 
என்று கூட்டுக, 

954. எம்‌ஆய்‌-எம்முடையதாய்‌. (உமையம்மை) மால்பிரமன்‌ 
மூதலானவர்களின்‌ கட்டகயால்‌. கை மாமுகில்போல்‌-கைகளைப்‌ 
பெற்ற மேகம்‌ போல. அளகைப்பதியோன்‌-குபேரன்‌. விம்மு- 
நிரம்பிய. *விம்ம அங்கு அமரர்க்கு அழுது அளித்த அமரர்‌ 
கோவே! (பெரியாழ்வார்‌ இருமொமி, தாய்ப்பால்‌ உண்ண 
அழைத்தல்‌. 9) அவண்‌-அங்கு, 

953. மகெற்கூடு-குதிர்‌' “மாமாவின்‌ வயின்‌ வயின்‌ நெற்கூடு 
கெழீஇய நாடு' (பொருநர்‌ ஆற்றுப்படை) அரிசிக்குவை-அரிசிக்‌ 
குவியல்‌. நிதியப்‌ பொற்கோயில்‌-செல்வம்‌ நிரம்பிய அரண்‌ மனை. 
அற்கா-குறையாக, சற்காரம்‌-உபகாரம்‌. “சார்ந்த உனைக்கண்டு 
எழுந்து சற்காரம்‌ செய்து-அன்னான்‌ தன்குறங்கு இருத்தி விடுத்‌ 
தனன்‌' (பிரபோதசந்திரோதயம்‌, இடம்‌ பாங்காரம்‌. 87.) 

ன்‌ 


330 காஞ்ுப்‌ புராணம்‌ 


950 மறுகா வவளு ருயிர்வாக்‌ கமெலாம்‌ 
வெறிதா யபெரும்‌ பசிவீ டுறுமா 
இறுகசா லமியா வதுமோ வறவே 
ரசிறுகா வுணவண்‌ டுதெவிட்‌ டியதே, 


957 காமா ரியருட்‌ பெறுகா ரணியே 
யாமா முதலிற்‌ படணங்‌ கினரைத்‌ 
தாமா யையிலம்‌ மககச்‌ தினுளோர்‌ 
மாமா னிடமா கமதித்‌ தனரே. 


950 பொழுதத்‌ திருநா டுபுரப்‌ பவஜனோர்‌ 
இழுதைத்‌ தனமன்‌ னனிசைப்‌ பதெனே 
யழிதக்‌ சவனென்‌ பவனா எமிகப்‌ 

பழுதுற்‌ றதுவாய்ப்‌ பகரப்‌ படுமால்‌. 








956, மறுகா அவண்‌-(அஇம்மை வந்தமையால்‌) துன்பம்‌ இல்‌ 
லாது போன அவ்விடத்தில்‌. வெ.றிதாய-(அ.றிவு ஆற்றல்‌ முத 
லானவை) இல்லாது செய்த. (பசிமிக்கவனுக்கு வேதங்கள்‌ 
மறந்து விடும்‌ என்று உபறிடதம்‌ கூறுகிறது.) வீடுறுமாறு-நீங்கும்‌ 
படி. ஓவற-ஓரிவு இல்லாமல்‌. “ஓவற இமைக்கும்‌ சேண்‌ விளங்கு 
அவிர்‌ ஓளி. (திருநூருகாற்றுப்படை. ஜயர்‌ அவர்களின்‌ அடிக்‌ 
குறிப்பைப்‌ பார்க்கவும்‌) சிறுகா உணவு-சி றமையற்ற உணவு. 
சிறுமையாவது, இட்டோர்க்குச்‌ செருக்கும்‌, ஏற்போர்க்கு இழி 
வும்‌. தெவிட்டியது-தேக்கிட்டது, (தொண்டின்‌ சுவடு அறியாமல்‌ 
விடுகிோேேனோ? எனக்குத்‌ தெவிட்டி விடுகிறேனோ' (திருவாய்‌ 
மொழி. ஈடு. 170.) (வெறுப்புற்றது என்று பொருள்‌ கூறின்‌ 
அம்மை வழங்கிய பிரசாதத்துக்கு இரிவாம்‌.) 

957. காமாரி-சிவபிரான்‌. (காம அ௮மித்தவன்‌) முதலிற்படு- 
முதன்மையாகக்மகொண்ட. அணவங்கினரை - கெய்வப்‌ பெண்களை, 
தெய்வப்‌ பெண்களை. மகத நாட்டவர்‌ மானிடமாகமதித்தனர்‌.” 
காரணம்‌ சதேவியின்மாயையே மானிடன்‌ அல்லன்‌ என்பர்‌” என்று 
கம்பகாடனாம்‌ காட்டப்பட்ட மக்கள்‌ சிலரே. 

இவ்விடத்தில்‌ கச்சியப்ப முனிவர்‌ . (காஞ்சிப்‌ புரரணம்‌) 
இரண்டாம்‌ காண்டத்தில்‌ மதவியின்‌ கருணையை அமழகுறப்‌ பேசு 
வார்‌. “இரக்கம்‌ உள்ளகத்‌ தூற்றம இனையநாடனைத்தும்‌-சுரக்‌ 
கும்‌ 8ீர்‌ உணவு ஆதியால்‌ துயரெலாம்‌ துரந்து-புரக்க வேண்டும்‌ 
என்று உன்னினள்‌: போதல்ச்‌ தணந்தாள்‌; பரக்கும்‌ வின்‌மணிச்‌ 
சாலைகள்‌ நிருமித்தாள்‌ பலவும்‌”. (கழுவாய்ப்படலம்‌. 78) 

955. பொழுது-(அர்தச்‌) சமபத்தில்‌. இழுதைத்தனம்‌-குற்றத்‌. 


85 
ப்ப 
வக 


உமைவரு சருக்கம்‌ 


9௦59 அறச்சா லையினுட்‌ படுமப்‌ பொருளின்‌ 
றிறச்சார்‌ பதுகண்‌ ணுறுசெய்‌ கையினாற்‌ 
குறிச்சான்‌ வலிதஇுற்‌ கவர்கொள்‌ கையினை 
யுறச்சால்‌ பிலரவ்‌ வகையுற்‌ றனரால்‌,. 


960 நெறிநீ தியிலா நிருபன்‌ றிருகா 
டுறுமா றியல்பன்‌ றெனவுன்‌ னிநிலா 
எறுழ்மே வுவிமா னமதே றிவளம்‌ 
பெறுகா சியடைந்‌ தனள்பே ரருளால்‌, 


961 மலமே துமிலா வரன்மா துமையா 
ஞலகோர்‌ செயல்போற்‌ சிலவுற்‌ நிடுமா 
றிலகா ருயிரித்‌ திறமொண்‌ ணில்வினைப்‌ 
பலமோ வுறுபான்‌ மையெனப்‌ படுமால்‌. 





துடன்‌ கூடியதன்மை, அழிதக்கவன்‌-அழியவேண்டியவன்‌. ஆள- 
ஆட்சிபுரிய, பழுதுற்றது-வறுமை உற்றது. (தாள்‌ நிழல்‌ மருக 
கில்‌ ௮ணுகுபு குறுகத்‌ தொழுதுமுன்‌ நிற்குவிராயின்‌ பழுதின்று”. 
(பொருகர்‌ ஆற்றுப்படை. 149,150) 


“959. கொடிய மன்னவன்‌ தேவியின்‌ அறச்சாலையில்‌ உள்ளக 
பொருள்களைக்கவர ஏவலாளர்களலா அனுப்பினன்‌. பொருளின்‌ 
திறச்சார்பு-பொருள்களின்‌ வகைகள்‌. கண்ணுறு செய்கையினால்‌-. 
பார்த்தமையால்‌ குறிச்சான்‌- -எண்ணினான்‌. குறித்தான்‌ என்ற. 
சொல்‌ குறிச்சான்‌ என்று வக்தது. உற-மிகுதியாக. சால்பிலவர்‌- 
வயதா அ 


960. நெ.றி- நல்வழி. நீதி-ஓழுக்கம்‌. இயல்பு அன்று-முறைமை- 
ஆகாதது, எறுழ்மேவு-வலிமைபெற்ற, 'எறுழ்வலியாகும்‌', (தொல்‌.” 
சொல்‌. -உரியியல்‌, 388) 


மன்னன்‌ பொருள்களைக்‌ கவர முனைந்தபோது அவை சிறகு 
கள்‌ பெற்று வானிற்பறந்து சென்‌ றன என்றும்‌, பின்னர்‌ மன்ன. 
வன்‌ திருந்தி அம்மையை வணங்கி உய்தி பெற்றனன்‌ என்றும்‌ . 
கூறுவர்‌ கச்சியப்பர்‌. (காஞ்சிப்புராணம்‌. இரண்டாம்‌ காண்‌ டம்‌) 


961 மலம்‌ ஏதும்‌ இலாஅரன்‌-அனாதிமலர ஹிதனாகஇய : சிவ. 
பிரான்‌, மாது-பத்தினி, இத்திறம்‌-இத்தன்மை. வினைப்பலன்‌- 
நல்‌ வினையின்பயன்‌. ஓவுறும்‌-நீங்கும்‌. பான்மை-சகுதி. 


334 காஞ்சிப்‌ புராணம்‌ 


963 தருமப்‌ பொருடா னியட$ டியமெய்கீ 
கருவிச்‌ சிறைபெற்‌ றுயர்கா யமிசைக்‌ 
குருவித்‌ இரள்போ லெழில்கொண் டுமையைத்‌ 
துருவிப்‌ பெயர்வுற்‌ றதுசூ மலொடும்‌, 


968 இவ்வற்‌ புதமியா வதுமெய்‌ தியிடக்‌ 
கவ்வைப்‌ படுமன்‌ னதுகண்‌ டுமுனைச்‌ 
செவ்விப்‌ படுநல்‌ வினைசேர்‌ தலினா 
னொவ்வுற்‌ றுமனத்‌ துநுனித்‌ துயர்வான்‌. 


964 அணங்கா கயதெய்‌ வதவா யைட௩டுக்‌ 
குணங்கா ரணமின்‌ ற௮இியகோ மள்யா 
மூணங்கா வகையெய்‌ இனனோர்ந்‌ தவடாள்‌ 
வணங்கா மலிகழ்க்த தென்வல்‌ வினையே, 


965 என்னத்‌ தளர்வெய்‌ இயெழுந்‌ தவடன்‌ 
பின்னும்‌ றனனுற்‌ றிடுபெழ்‌ நியனோ 
சின்னப்‌ பட எடிதேய்ம்‌ இடவு 
முன்னிப்‌ பலகா வதமோ டினனால்‌. 
து 2 0 பப்ப ப ப்பட்ட ப்ப அவ்வ டவ கப்பட்ட 

962. தருமப்‌ பொருள்‌-(அம்மை) அறம்‌ செய்யும்‌ பொருட்டுச்‌ 
சேர்த்துவைத்த பொருள்‌. கருவிச்சிறை-பறப்பதற்குச்‌ சாதன 
மான சிறகுகள்‌. காயம்‌-ஆகாயம்‌. (விண்‌) *விண்‌என வரூஉங்‌ கரயப்‌ 
பெயர்‌ வயின்‌-உண்மையும்‌ உரித்தே அத்தென்‌ சாரியை”-(தொல்‌. 
எழுத்து. புள்ளி 18) துருவி-தேடி. சூமலொடும்‌ பெயர்வுற்றது 
எனக்‌ கூட்டுக, சூழல்‌-இடம்‌. 

963. கவ்வைப்படும்‌- பழிச்சொல்‌ பெற்ற, செவ்விப்படு-சந்‌ 
தர்ப்பம்‌ நேரக்கியிருந்த, கெரவ்வுற்று-மனம்‌ வருந்தி, நுனித்து- 
ஆராய்ந்து, “நால்‌ வீனை நுனித்த நுண்‌ தொழிலாளர்‌' (பெருங்‌ 
கதை. உஞ்சை, யாழ்கை வைத்தது. 143) உயர்வான்‌-சிறப்படை 
யக்கருதஇ. வானீற்று வினை எச்சம்‌. 


964. தெய்வதஆயை - தெய்வத்தன்மைமிக்க தாயை. யாம்‌ 
உணங்காவகை-தவம்‌ முூதலானவற்றைச்‌ செய்து நாம்‌ வருந்தா 
மலிருக்கவும்‌' ஒர்ச்து-(பராசக்தி வந்துள்ளாள்‌ என்பைத) 
ஆராய்ந்து. இகழ்ந்தது-ரிக்துத்த காரணம்‌. 

965. அவள்‌ தன்‌ பின்னுற்றனன்‌-அவளைத்தேடிப்‌ பின்பற்றிச்‌ 
சென்றான்‌. பெற்றியனோ-தவத்தைச்‌ செய்தவனோ. சின்னப்பட- 
இழிவு உண்டாக, உன்னி-நினைந் து. 


உமைவரு சருக்கம்‌ 393 


966 அரக்கா யுருகத்‌ தனடித்‌ துணையோய்‌ 
மரக்கா லவைகட்‌ டிமரீஇ யினனப்‌ 
புரக்கா வலனற்‌ புறுபொற்‌ பதனா 
லிருக்கா ரணியன்‌ பையுமெய்‌ தனனே. 


967 காசிப்‌ பதிமே வியகன்‌ னிஈலம்‌ 
பேசிப்‌ பரமா னபிரா னுருவம்‌ 
பூசிப்‌ பதுமப்‌ பதிபுக்‌ கநலம்‌ 
நேசிப்‌ பதுமா கிநிலா யினளே. 


966 பொன்போ லோளிர்மே னியள்பூ ரணமா 
மன்பால்‌ விசுவே சுரனா ரருள்பெற்‌ 
ரொன்பான்‌ மணிமா னமதுற்‌ றனளாய்த்‌ 
தென்பா லுறுமா திசைசென்‌ றனளே. 


969 நதியா யினகோ டிமினார்‌ பலருங்‌ 
கதிரார்‌ கவரிப்‌ படுகா லசையா 
மதுரா முதவா மிவழங்‌ கிடவே 
யதிரா சதமா கவடைநீ தனளே. 





966 அரக்காய்‌-அரக்கைப்‌ போல. மரக்கால்‌ கட்டிக்கொண்டு 
மன்னன்‌ தேவியைத்‌ தேடிச்‌ சென்றது ஈம்‌ மனத்தை உருக்கு 
இன்றது. புரக்காவலன்‌ - அரசன்‌, அற்புறு - அன்பு நிரம்பிய. 
இருக்கு ஆரணி-இருக்கு என்ற வேதத்தின்‌ உட்பொருளாகிய 
பராசக்தி, 


969. சன்னி-பரமேஸ்வரி, பவன்பிரமசாரியாகும்‌, பான்மொழி 
கன்னியாகும்‌ என்று சாத்திரம்‌ முழங்கும்‌. (சித்தியார்‌) பரமான 
பிரான்‌-வீசுவராதன்‌. நிலாயினள்‌-தங்கி இருந்தாள்‌. 


968. பூரணம்‌ ஆம்‌ அன்பு-நிரம்பி முற்றிய அன்பு. மணி 
மானம்‌-மணிகள்‌ பதித்த விமானம்‌. விமானம்‌ என்ற சொல்லின்‌ 
மூதற்குறை. “இரண்டு மானமும்‌' இலங்கை மாககரமும்‌ இழர்து 
போனான்‌”. (கம்பராடகம்‌. யுத்த. இலங்கை கேள்வி. 56) 


969, நதியாயினமினார்‌-5தகளாகய பெண்கள்‌. கதிரார்‌-ஒளி 
நிரம்பிய. கால்‌-காற்றை, அசையா-௮சைத்து. மதுர அமுத(ம்‌) 
ஆழிவழங்கெ-இனிய அமிர்தத்தைக்‌ கடல்‌ கொடுக்க. ௮திராசத 
மாக-மிக்க ராஜஸகுணத்துடன்‌ (ஆடம்பரமாக) 


394 காஞ்டுப்‌ புராணம்‌ 


9₹0 அரம்பைத்‌ திருமா மகளா தியராய்‌ 
வரம்பெற்‌ றுயர்தெய்‌ வதமா மடவார்‌ 
பரம்பப்‌ பரதப்‌ படிபா டனடம்‌ 
விரும்பிப்‌ பரிவோ டுமைமே வினளே. 


வேறு 


9117 செம்ப யோதர மாதர்‌ இதிரளெலாம்‌ 
வம்பு லாமலர்‌ கொண்டு வரிபட ' 
வும்பர்‌ துந்துமி யேயொலி மீக்கொள 
வம்பை மேவி யடைதரு மெல்லையில்‌, 


978 அன்னை பூசனை யாற்றிட மேவுவாள்‌ 
பொன்னு லாவுரு காஞ்சி புரத்ததன 
மன்னு மோகை வழங்கி யெழுந்தரன்‌ 
முன்ன மான புவன முழுதினும்‌, 


970, வரம்பெற்று-ேவியினிடத்தில்‌ வரத்தைப்‌ பெற்று. 
பரதப்படி-பரதசாஸ்துரப்படி, பால்‌-பக்கத்தில்‌. பரம்ப-விரிவாக. 
விரும்பி-அசையொடுபார்த்து. 


971. செம்‌-செம்மையான. பயோதரம்‌-கொங்கை. *பஞ்சார்‌ 
அமளிப்‌ பிரிதலுண்டோஎம்‌ பயோதரமே'்‌ (இருக்கோவையார்‌, 
பரத்தையர்ப்‌ பிரிவு. 27) வம்புலாமலர்‌-மணம்‌ நிரம்பிய பூக்கள்‌, 
£வம்புலாம்சோலை மாமதிள்‌ தஞ்சை- (பெரிய திருமொழறி-மு.த.ற்‌ 
பதிகம்‌) மீக்கொள-அதிகரிக்க. அம்பை-பரர்வதி. 


972. இப்பாடல்‌ விளக்கம்‌ பெறவில்லை. சரியான பாடம்‌ 
கிடைக்கவில்லை. அன்னை காஞ்சியில்‌ தவம்புரிகிறாுள்‌ என்று சிவ 
பிரான்‌ புவனம்‌ முழுவதிலும்‌ இருந்து நீங்கி காஞ்சிபுரத்தை 
அடைந்தான்‌. அன்னை, பூசனையாற்றிடக்‌ காஞ்சிபுரத்து மேவு 
வாள்‌ என அரன்‌, புவனம்‌ முழுதினும்‌ ஓகை வழங்கி, எழுந்து 
என மாற்றுக. எழுந்து என்பது முற்று, பாவைப்‌ பாடல்களில்‌ 
பின்வரும்‌ சொல்லைப்போல்‌ கொள்க. மார்கழி நீராட மகிழ்ந்து. 
என்ற இடத்தைச்‌ சொல்லாராய்ச்சி கொண்டு பொருள்‌ காண்க. 
திருமால்‌ நம்மாழ்வார்‌ வந்து நிலையை இங்ஙனம்‌ விளக்கினார்‌. 
(திருவாய்மொழி 167. ஈட்டுரை காண்க) 


சனக ஷ்‌ சமனை ஒனனுஹானாகு யயகுபக. 


8. நகரச்‌ சருக்கம்‌ 


978 தங்கள்‌ வெங்குழை தீரக்‌ தனித்தனி 
யெங்கண்‌ மாநிழ லாளரை யேத்தியே-: 
துங்க மும்பத மும்பெறு தூயராம்‌ 
பங்க யத்தவி சோன்முதகமற்‌ பண்ணவர்‌. 


974 யாரு மோரிடை. யெண்ணி யடைந்தனர்‌ 
பேரு லாவு மளகைப்‌ பிரான்றனைச்‌ 
சீரி தாகிய கெய்வதத்‌ தச்சனைப்‌ 
பார மாக விளித்துப்‌ பகருவார்‌. 


975 அகில காரணி யாமெம்‌ பிராட்டியே 
சகல மாருயி ருய்தரு தன்மையா 
னிகரில்‌ காஞ்சி நிருமலன்‌ பூசனை 
விகல மின்றிப்‌ புரிதர மேவுவாள்‌. 


976 தேவ காயகி சேர்தர வந்ககர்‌ 
நீவி ரேக நிலைப்படு பேரணி 
யோவிலாமலு ஞற்றிநீ ருய்ம்மினென்‌ 
ஹேவி னார்௩கல மென்றவ ரேஒனார்‌. 





973. வெம்குறை-விருப்பமான மனக்குறை. *தம்குறை தீர்வு 
வுள்ளார்‌ தளர்ந்து பிறார்க்குறாஉம்‌ - வெங்குறை தீர்க்கற்பர்‌ 
விழுமியோர்‌. (ஈன்னெறி. 10) தீர-நீங்க. மாகிழலார்‌-மாமரத்தின்‌ 
நிழலில்‌ இருப்பவர்‌. (ஏகாம்பரநாதர்‌). துங்கம்‌-உயர்வு. பங்கயத்‌ 
தவிசோன்‌-தாமரை மலரை ஆசனமாகக்‌ கொண்ட பிரமன்‌. 

974, ஓரிடை-ஓரு இடத்தில்‌. “எவ்வாய்‌ மருங்கினும்‌ இடை 
யறக்‌-குழீஇ*. (பெருங்கதை, உஞ்சை. 38. 84) அளகைப்பிரான்‌- 
குபேரன்‌. தெய்வதத்தச்சன்‌ - விள்வகர்மா. பொருள்‌ ௩ல்கக்‌. 
மூபேரனும்‌, பணிசெய்யத்‌ தச்சனும்‌ வேண்டியிருத்தலின்‌ இங்கு 
அவ்விருவரும்‌ அமைக்கப்பட்டனர்‌. பாரம்‌-பெருமை, 

975. அூலைகாரணி-எல்லா நிகழ்ச்சிகளுக்கும்‌ காரணமாக 
இருப்பவள்‌. விகலம்‌-வேறுபாடு. 


976. நிலைப்படு-ரிலையான. ஓவிலாமல்‌-ஓ மிவில்ல மல்‌. 


உஞற்‌.றி-செய்து. 'உற்ற தர்திரத்தால்‌ முறை பூசனையுஞற்றல்‌”, 
(பாகவதம்‌- 11, ஆம்‌ கந்தம்‌. 10. பூசனை, 4) உயம்மின்‌-வாழ்வு 
பெறுங்கள்‌. ்‌ 


5996 தாஞ்டிப்‌ புராணம்‌ 


977 ஒருகு பேர னுயர்மய னென்பவ 
ரரிய தாக வலங்கரித்‌ தேர்செயப்‌ 
புரியெ லாம்புகழ்‌ தக்க புரியது 
இருவு பேரணி யாற்சிறு மைத்ததே. 


976 பிரம லோகம்‌ வைகுண்டம்‌ பெரும்பொனாழ்‌ 
புரியி னாடு புரப்பவர்‌ யாவருநீ 
தரணி மீ.துவர்‌ தரகர்‌ சார்ந்துபின்‌ 
மரியி னாரப்‌ பதமுறும்‌ வானுமே. 


979 அன்ன வர்க்கெலாம்‌ அப்பத மவ்வர 
ஏரின்ன லிற்படா தீய்ந்தவ னெம்பிரான்‌ 
றன்ன தின்னரு ளானற்‌ சமைந்ததிப்‌ 
பொன்ன கர்ப்பதி யென்னும்‌ புராண நூல்‌. 


960 திருவி னாயகன்‌ சேனைப்‌ பெரும்பிரான்‌ 
வரச ரோருகன்‌ மந்திர நாயகன்‌ 
பரசு பாணிப்‌ பரன்றனி மாகிழல்‌ 
அரசு வீற்றிருக்‌ கன்றதம்‌ மாநகர்‌. 





977. அலங்கரித்து ஏர்செய்து- அலங்காரம்‌ செய்து 
நன்மையை உண்டாக்கி, ஏர்‌-ஈன்மை. ஏர்‌ அளவில்லா அளவினர்‌ 
ஆகுவர்‌ ஏந்திழையே” (திருக்கோவை. ஓதற்பீரிவு 4) பேராசிரியர்‌ 
ஏர்‌ என்பதற்கு நன்மை என்று உரை கூறினர்‌. புரிஎலாம்‌-அ௮ரச 
நகர்யாவும்‌. புகழ்தக்க- புகழத்தக்க. புரி-இந்திரன்ககர்‌, சிறு 
மைத்து-இழிவு பெற்றுவிட்டது. காஞ்சிபுர அலங்காரத்தால்‌ 
இந்திரனின்‌ நகரும்‌ சிறுமை உற்றது. 


976. பொன்ஞனால்புரி இன்‌ நாடு-தேவலோகம்‌. தேவலோகத்‌ 
தைப்‌ பொன்காடு என்பது புராண மரபு. மரியினார்‌-மறர்துவிட்ட 
னர்‌. (திசைச்‌ சொல்‌. தெலுங்கு). அகந்ககர்‌ சார்ந்துபின்‌ பத 
முறும்‌ வானும்‌ மரியினார்‌ என்ஃ. 


9₹9- அன்னவர்க்கு-பிரமன்‌ முதலானவர்களஞக்கு. ஈய்ச்தவன்‌- 
கொடுத்தவன்‌, *கணங்களுக்கர௬ு நல்கிக்‌ கயிலையும்‌ காணியீய்ம்‌ 
தான்‌'. (சங்கரவிலாசம்‌ பிருங்கிபிரதெக்கணம்‌. 61) இன்‌ அருளால்‌ 
நற்சமைந்தது எனப்பிரிக்க. ஈகர்ப்பதி-ஈகரக்கோவில்‌. 


980. சேணைப்பெரும்பிரான்‌-தேவ சேனாதிபதியாகிய முருகன்‌, 
சரோருகன்‌-தாமரையினில்‌ வீற்றிருக்கும்‌ பிரமன்‌. மந்‌ இரநாயகன்‌- 


நகரச்‌ சருக்கம்‌ 987 


96/7 சொற்ப மித்துச்‌ சுரரிடை யிற்பொலி 
கற்ப கத்தருக்‌ காவின்‌ புறனெலாம்‌ 
அற்ப கற்பட லாற்பசுங்‌ காய்கனி 
யுற்ப வித்தெப்‌ பருவமு மோங்குமால்‌. 


952 அள்ள லங்கம ஸனிக்கமு காடவி 
யுள்ளி லங்குபைங்‌ காய்பழுக்‌ காயுதுர்‌ 
வெள்ள மங்கண்‌ விரவவிண்‌ ணாடியர்‌ 
தள்ள ரும்மனை யென்னத்‌ தயங்குமால்‌. 


988 நெடிய தென்னை வான்டிமிர்ர்‌ தேகிவான்‌ 
ரொடவு யர்ந்து பழுக்குலை தூங்கலில்‌ 
உடுவு லாவுல கோர்கடம்‌ மாளிகைக்‌ 
கடிகொள்‌ பொற்குட மென்னக்‌ கவிப்பரால்‌. 


984 நாக நீடு நறுமலர்த்‌ தேனிரால்‌ 
மாக மீது மிளிர்தர வான்மது 
யேகி யெம்பத மெம்மனை யோர்பத 
மாக வுற்றது கொல்லென வையுறும்‌. 


விகாயகப்பிரான்‌. (மந்திரங்களுக்குத்‌ தலைமையாக இருப்பது ஓங்‌ 
காரம்‌. ஓங்கார வடிவமாக இருத்தலின்‌ விநாயகன்‌ மந்திரப்பிரான்‌ 
என்று கூறப்பட்டனன்‌. பரசு-மாம. “பரசு பாணியைப்‌ பத்தர்கள்‌ 
அத்தனை' (ஞானசம்பந்தர்‌ தேவாரம்‌. 2 ஆம்‌ இருமுறை) கனிமா- 
ஒற்றை மாமரம்‌. 

981. சொல்‌-புகழ்‌. சகரர்‌ இடையில்‌-கேவர்களுக்கு நடுவில்‌: 
அல்பகல்பட-இரவுப்‌ போகடுலும ஒளி உண்டாக. எப்பருவமும்‌ 
காய்சனி உற்பவித்‌ து ஓங்கும்‌ என்௧. 

962. அ௮ள்ளல்‌-சேறு, கமனி-வயல்‌. கழுகாடவி-பரக்கு மரத்‌ 
தோட்டம்‌. பைங்காய்‌ - பச்சைக்காய்‌.  பழுக்காய்‌-பழுத்தகாய்‌. 
வெள்ளம்‌ - மிகுதி. விண்ணாடியர்‌ - தேவலோகத்தவர்‌. கள்ளரும்‌- 
ஒதுக்க முடியாத. தயங்கும்‌-விளங்கும்‌. 

983. வான்‌ நிமிர்கீது - ஆகாயம்‌ அளாவி. பழுக்குலை - பழுத்த 
குலைகள்‌. உடு உலாவு உலகோர்கள்‌-நட்சத்‌இரங்கள்‌ இயங்கும்‌ 
விண்‌ உலகத்‌ தேவர்கள்‌. பொற்குடம்‌ என்ன பழுக்குலைகளைக்‌ 
கவிப்பர்‌ என்க. 

984, நாகம்‌.தேவலோகம்‌. மலர்த்தேன்‌ இருல்‌-மலரிலிருக்‌து 
ஈட்டப்பட்ட தேன்டிரம்பிய தேன்‌ கூடுகள்‌. எம்‌அனையோர்பத 


48 


338 காஞ்சிப்‌ புராணம்‌ 


965 பொதுளு மாப்பல பூங்கத லிக்குழு 
கதிர்கொள்‌ வானள வோங்கிக்‌ கனித்தொகை 
சிதற விண்ணிடைப்‌ பண்ணவர்‌ சேர்வுறீ இச்‌ 
சுதையி னாசை வெறுத்துச்‌ சுவைப்பரால்‌, 


966 கண்டு லக்கதி ரிற்படு சாலிகள்‌ 
விண்ட லத்தெழு வீக்கம்‌ பலபல 
மண்ட லத்திர விக்குவெண்‌ சாமரை 
யெண்டொ கைப்படா தீட்டிய போலுமால்‌, 


967 இரவி திங்க ளெழுமிரு போதினு 
மூரவி தாக வலர்ந்துிடு முற்பல 
மரிய பங்கய மங்குமு தங்களிற்‌ 
பெரிய வற்புதம்‌ பின்னெவ ணுண்டரேோ,. 


966 இட்ட ஞான்று வளர்ந்தெழும்‌ தேடியே 

மட்டு வீசும்‌ மலர்ப்பசுங்‌ காய்கனி 

பட்டு மேன்மை பலிக்குரந்‌ தருவெலா 

மட்ட திக்கிலிவ்‌ வற்புத மூள்ளதோ. 
மாக-எம்போன்றவர்களின்‌ பதவியாக, (சர்திரபதவி), உற்றது 
கொல்‌-பொருந்துற்றோ. ஐயுறும்‌-சந்தேகம்‌ கெரள்ளும்‌. 

985. பொதுளும்‌-நெருங்மும்‌. பொன்மலர்‌ பொதுளிய சின்‌ 
மலர்‌ பழிச்சுதும்‌' (மதுரைக்‌ கலம்பகம்‌ 1). கதலி-வாமை. சோர்வு 
ம8இ-ஓன்று சேர்க்து. சுதை-அழுகம்‌, மாங்கணியையும்‌, வாழைக்‌ 
கனியையும்‌ உண்டு ௮முதத்தையே வெறுப்பார்கள்‌. காஞ்சிபுரத்‌ 
இன்‌ மண்‌ வளம்‌ கூறிற்று, 

986. கதிரில்‌ தண்டுலம்படு சாலிகள்‌-கதிர்களிலே அரிசியைப்‌” 
பெற்ற செந்நெல்கள்‌. தண்டுலம்‌-௮ரிசி, *தருமணல்‌ மணிமுத்‌ 
தாகத்‌ தண்டுலம்‌ இயற்றி (சூளாமணி. 10. 277) சாலி-செக்நெல்‌. 
கரலி மேவினர்‌ பலரே: பலர்‌ அகதன்‌-வரலிய விந்துவும்‌ மருவா 
தோரே: (ஞானாமிர்தம்‌. 80) வீக்கம்‌-மி௫ தி, இரவிக்கு-சூரிய னுக்கு, 
ஈட்டியபோலும்‌-தொகுத்‌ துவைத்தர ற்‌ போலத்‌ கோன்றும்‌. சாலி 
கள்‌ இரவிக்குச்‌ சாமரை ஈட்டிய போலும்‌ என்க, 

967. இரவி-சூரியன்‌, உரவிதாக-வன்மையுடன்‌. 
இரவிலும்‌, நீலோற்பலம்‌, பங்ஃயம்‌, 
எங்கு உண்டு. எவண்‌-ஏங்கு, 


998. விதைகள்‌ இட்டதும்‌ வளர்ந்து எழுந்து, மலர்‌, காய்‌, 


பகலிலும்‌ 
குழுதம்‌ மலரும்‌ அற்புதம்‌ 


ஈகரச்‌ சருக்கம்‌ 999 


989 கொய்து கொய்து குவித்திடப்‌ பின்னரு 
மைது போதிற்‌ பசம்பயி ராய்விளைக்‌ 
தெய்‌_து நன்னெல்‌ முதலிய யாவையுஞ்‌ 
செய்யின்‌ வண்மை தெரிக்கப்‌ படுபவோ, 


990 நல்ல மாமறை மாநடுச்‌ சுற்றுறு 
மெல்லை யைந்தனி யோசனைப்‌ பாலது 
தொல்லை மாமதில்‌ சூழ்ந்த துயரறு 
மல்லல்‌ ஞாலம்‌ வளாய்மலை யென்னவே. 


991 இறுதி நீத்தமங்‌ கெய்தப்‌ படாவகை 
நிறுவு பேரண யென்னரி லாவிடும்‌ 
மறுவில்‌ கால வரையறை யின்மையால்‌ 
உறுதி யும்முயர்‌ வஞ்சொல வோண்‌ ணுமோ, 


994 மணிப்பொ ஞனார்தரு வாயில்க ணான்கினுங்‌ 
கூணிப்பி லாருயிர்‌ வெள்ளங்‌ குலாவுறும்‌ 
தணிப்பி லாதயன்‌ றன்முக நான்கினும்‌ 
பிணிப்பி லாது பிறத்தலை மானுமே. 





கனி, பட்டு மேன்மை பலிக்கும்‌ தரு அட்டதிக்கில்‌ உள்ளதோ? 

இட்டஞான்று-ஊன்றியபோகதே. ஏகி-மேல்கோக்கி வளர்ந்து. 
மட்டு-வாசனை,. பட்டு- உண்டாகி. நாளின்‌ வித்தும்‌ அன்றே பயன்‌ 
நல்கும்‌ ஓர்‌ கமனி” (காஞ்சி, விம்மிதம்‌. 9) 


989. கொய்து கொய்து-அரீநீது அரிந்து. ஐதுபோதில்‌-சில 
நிமிடங்களில்‌. செய்யின்‌ வண்மை-வயல்களின்‌ வள்ளல்‌ தன்மை. 
வயல்கள்‌ அரிய அரிய மெல்விகாயும்‌ அதிசயம்‌ சொல்லில்‌ 
அடங்குமோ? என்கிருர்‌ ஆ௫ிரியர்‌. 'மீள மீளநெல்‌ அரிதொறும்‌ 
்‌ விளவதோர்‌ பமனம்‌'. (காஞ்சி. விம்மிதம்‌. 9) 


990. மறைமா-வேதமாகிய மாமரம்‌, ஐந்தனியோசனை-ஜந்‌.து 
யோசனை தூரம்‌. மதில்‌, ஞாலம்‌ வளாய்‌ மலை என்னவே சூழ்ந்த 
என்௯. மதில்‌ உலகைச்‌ சுற்றி உள்ள மலைகள்‌ போல்‌ உள்ளன. 


991. இறுதிநீத்தம்‌-பிரளய வெள்ளம்‌. நிறுவு-நிர்மாணிக்கப்‌ 
பட்ட. (நிறுத்தி வைக்கப்பட்ட) ௮ண-சரை. “உவகை வெள்ளம்‌ 
ஆர்வத்தால்‌ அணையை நூக்கிச்‌ சென்றவர்‌ வெள்ளம்‌ போலும்‌' 
(பெரியபுராணம்‌. திருஞானசம்பந்தர்‌, 723) காலவரையரை-கால 
எல்லை. உறுதியும்‌ உயர்வும்‌ மதிலின்‌ இலக்கணம்‌. உயர்வு, அகலம்‌, 
இண்மை, அருமை இந்நான்கின்‌-௮அமைவரண்‌ என்றுரைக்கும்‌ 

நரல்‌” என்று அரணியல்‌ கூறும்‌. (திருக்குறள்‌. 743) ்‌ 


992, வரயில்கள்‌-கட்டடத்‌தள்‌ நுழையும்‌ இடம்‌. இல்லின்‌ 


340 காஞ்சிப்‌ புராணம்‌ 


998 நிதியி னானணி யால்வெள்ளி நீர்மையால்‌ 
வதியு மண்டப மாளிகை சூளிகை 
புதிய தாகும்‌ புராதன மாயினும்‌ 
பதியி னாயிரம்‌ வீதி பயிலுமால்‌, 


994 குறிய வீதி குணிப்பிலை யவ்விடை 
நறிய பூந்தொடை பொற்சுண கானகெய்‌ 
பொறிகொள்‌ மாமணிப்‌ பூணணி யாவையும்‌ 
வெறுநர்‌ வீசிய வெள்ளிடை யெங்கணும்‌. 


வேறு 


995 மல்ல லாவணங்்‌ காண்வரு மகபதி யொருகால்‌ 
நல்ல தாயதன்‌ சின்னதச்‌ சரக்கறை நாடி 
யில்லை யிவ்வள மெனக்குறை யாவு மிவ்விடையே 
யொல்லை யேகொணர்ந்‌ தேகின னிரப்பின னுவந்தான்‌. 


வாய்‌ போன்றது ஆதலின்‌ இல்வாய்‌ என்று வழங்கப்பட்டு வாயில்‌ 
என்று முன்பின்னாக மாறியது. இன்று வாசலாக உருப்பெற்று 
வேறுபொருள்‌ தருகிறது. வாயில்களில்‌ மக்கள்‌ வெளிவருவ_து 
நான்முகனின்‌ நான்கு வாய்களிலிருந்து மக்கள்‌ பிறப்பதைப்‌ 
போன்றுள்ளது. 


மணி, பொன்‌ ஆர்தருவாயில்‌- மணிகளும்‌ பொன்‌ னும்‌ நிரம்பிய 
வாசற்படிகள்‌. குணிப்பில்‌-குறிக்கமுடியாத. தணிப்பிலா து- 
ஏண்ணுக்குள்‌ அடங்காமல்‌. பிணிப்பு இலாது-கட்டுட்பாடு இல்‌ 
லாமல்‌. மானும்‌-ஓக்கும்‌. 4 வீரன்மேனியை மானுமிவ்‌ விங்குகீர்‌”, 
(கேம்பகாடகம்‌. சுந்தரகாண்டம்‌), 

993. நிதி-செல்வம்‌. ௮அணி-௮லங்காரம்‌. வெள்ளிநீர்மை- தூய 
தன்மை. சூளிகை-செய்குன்று. *மலையுறம்‌ கோபுரம்‌ மன்றம்‌ 
சூளிகை-ரிலைகெழு செய்யதேர்‌ நிமற்று மண்டபம்‌”. (கந்த. உற்‌ 
பத்தி. 8. 7) புராகனமாயினும்‌ புதியதாகும்‌ எனமாற்றுக, புரா 
தனம்‌-பழையது. காஞ்சிபுரம்‌ ஆயிரம்‌ வீதகளைக்‌ கொண்டது. 

994, குறியவீஇ-சந்‌ துகள்‌, தொடை-மாலை, சுண்ணம்‌ஃவாசனைப்‌ 
பொடி. சானம்‌-கஸ் தூரி. *நானநீர்‌ கலந்து உகுத்தமாலை' (சூளா 
மணி. 506) வெறுகர்‌-வெறுத்தவர்கள்‌. வெள்ளிடை -வெழ்றிடம்‌. 
வீசிய-வீசப்பட்ட பொருள்களே உள்ளன, 

995. காண்வரு-கண்டுவர்த. மகபஇ-இந்திரன்‌. நல்லதாய்‌ 
அதன்‌ சின்னது அ௮ச்சரக்கறை எனப்பிரிக்கவும்‌. சரக்கறை- 


நகரச்‌ சருக்கம்‌ 5341 


996 ௮ருண மாமணி மாளிகை விளங்குக லகில 
வருண மேருவே முதலிய வரைகடம்‌ மரபிற்‌ 
கருணை கூர்தரு முமைதவம்‌ புரிவது காண்பான்‌ 
புரண மாமிவண்‌ மருவிய வாமெனப்‌ பொலியும்‌. 


99* வமாப்பெ ருஞ்சுரு இக்கலிப்‌ பொற்பணி மணியாழ்க்‌ 
குழாப்ப டின்னிசை முதற்படு மியம்பல முழங்க 
விமாப்பொ லிந்‌ துயா ணர்க்கட வுட்பெரு விமானக்‌ 
குழாத்து நீடிய பதினரு யிரஞ்சிவன்‌ கோயில்‌, 


998 பனக மெய்ப்பணா டவிக்குல மணியிமை படுமா 
கனக முற்றுறு சித்திரப்‌ பித்திகை கவினி 
யனக முச்சிகைச்‌ சக்கரப்‌ படையினோ னமருஞ்‌ 
சினக ரத்தொகை பன்னிரா யிரமவண்‌ சிவணும்‌, 


பொருள்‌ வைக்கும்‌ களஞ்சியம்‌, சிவந்த ஆடிய பொடி நீறும்‌ 
சிரமாலை சூடி. நின்று-கவம்‌ தான்‌ இருக்கும்‌ சரக்கறையோ என்‌ 
கனி நெஞ்சமே” என்று திருநாவுக்கரசர்‌ திருவாய்மலர்ந்தருளினார்‌- 
(சரக்கறைத்‌ திருவிருத்தம்‌. 112. 11) குறையாவும்‌ - தன்பால்‌ 
இல்லாத பொருள்கள்‌ யாவற்றையும்‌. ஏகினன்‌, நிரப்பினன்‌, 
உவந்தான்‌ என்க. 

996. மாளிகைகள்‌, மலைகள்‌ யாவும்‌ தங்கள்‌ மரபில்‌ அவதரித்த 
உமையம்மையின்‌ தவத்தைக்‌ காண வந்தாற்போல்‌ உள்ளன. 
அருணம்‌-செந்டிறம்‌, அ௮கிலம்‌-உலகில்‌ எங்கும்‌ உள்ள. காண்பான்‌- 
காணும்‌ பொருட்டு. புரணமாம்‌ இவண்‌-ரிறைவான இந்த இடத்‌ 
இற்கு. மருவியவாம்‌ என-வட்‌து தங்கினா ற்போல. 

997. சுருதிக்கலிப்பு-வேக முழக்கத்தின்‌ எழுச்சி, பணி 
மணி-நாகரத்தினம்‌ பதிக்கப்பட்ட. குழா-கூட்டம்‌. முதற்படும்‌ 
இயம்‌ - மூதன்மையான இசைக்கருவி. கடவுட்பெருவிமானக்‌ 
குமாத்து-தெய்வத்தன்மை பெற்ற விமானக்‌ கூட்டங்களின்‌ நடு 
வில்‌. பதினாறு ஆயிரம்‌ சிவன்கோயில்‌ காஞ்சியில்‌ உள்ளன. 
காஞ்சிப்புராணத்திற்கு சிவத்திரு. வண்ணக்களஞ்சியம்‌ நாகலிங்க 
முதலியார்‌ வரைந்த முன்னுரை காண்க.) பதினாறாயிரம்‌ என்பது 
பதினறாயிரம்‌ என யாப்பு நயம்‌ கருதிக்‌ குறுக்கப்பட்டது. 

996. பனகம்‌-பாம்பு பண௮டவி-படவரிசை. கனகம்‌-பொன்‌. 
சித்திரப்‌ பித்திகை-௮ழகயசவர்‌. அனகம்‌-தூய்மையான. முச்‌ 
சிகை-மூன்று நெருப்புக்‌ கொழுக்தைப்பெற்ற, அமரும்‌- விரும்பும்‌, 
சினகரம்‌-கோவில்‌, சிவணும்‌-பொருக்‌இயிருக்கும்‌. 


342 காஞ்சிப்‌ புராணம்‌ 


999 மலைய மாமிப முகறிசா சரன்பெரு மரபோ 
டுலைய மோதுமோ ரலவையிற்‌ பாரத வுரையைச்‌ 
சிலைய மேருவி னேழுஇடு விகாயகச்‌ செம்மல்‌ 
நிலைய மாகவே யலரியிற்‌ பொலியுமோர்‌ நியுதம்‌. 


7000 மறவர்‌ வற்கமெய்ப்‌ புனிதமாம்‌ பொருட்டவண்‌ மருவுஞ்‌ 
சிறுமி பத்தினிப்‌ பிராட்டி தன்‌ னருள்வெள்ளத்‌ தவலை 
பெறும தற்கட விக்குளே திரிதரு பெருமை 
யறுமு கப்பிரா னிலையமா மாயிர மதன்கண்‌. 


100] மூலி யாமறப்‌ பயிரினை நிசாசர முசுக்கள்‌ 
கோலி யார்தரா வகைசுடர்‌ முத்தலைக்‌ கொல்வேற்‌ 
சூலி யாய்ப்பெருக்‌ தாருகற்‌ காய்ந்தடத்‌ தோன்றும்‌ 
நீலி யாலைய மாகவை யாயிர நிலவும்‌. 


7002 வைய மேலுயிர்‌ மையலைச்‌ சேர்தர வலியே 
செய்ய மேவுபை சாசமே முதலிய சினக்கு 
மைய னாகிய வரிகர புத்திர னமருஞ்‌ 
சைய கேர்சன கரமுகாற்‌ பான்படு சதகம்‌, 








999. இபமூக நிசாசரன்‌ - கலுமுகாசுரன்‌. மரபோடுஉலஎ:- 
வமிசத்துடன்‌ அழிய, ஓர்‌உலவையில்‌-ஓற்றைக்‌ கொம்பால்‌. “காம 
மால்‌ ஓடையானைத்‌ குரளநீள்‌ உலவை என்றும்‌' காஞ்சிப்புராணம்‌. 
இரண்டாம்‌ காண்டம்‌. கழுவாய்ப்படலம்‌. 397) அலரி-சூரியன்‌. 
நியுதம்‌-இலட்சம்‌. 

1000. மறவர்வற்கம்‌ - வேடர்‌ கூட்டம்‌. சிறுமி பத்தினிப்‌ 
பிராட்டி -வள்ளிநாச்சியார்‌. அருள்வெள்ளத்திவலைபெறும்‌ அதற்கு- 
அருட்கடலிலே ஒரு சிறு திவலையைப்‌ பெறுவதற்காக. அடவிக்‌ 
குளே-காட்டின்‌ கண்னே. வள்ளிநாச்சியார்பால்‌ முருகன்‌ கொண்ட 
காதல்‌ பேசப்படுகின்றது. “சஎனையோடு அருவித்‌ துறையோடு, 
பசு5-இனையோடு இதனோடு திரிந்தவனே' (கந்தர்‌ அனுபூதி. 40) 
காடும்‌ புனமும்‌ கமழும்‌ கழலே' (அனுபூதி, 44) 

1007. கூலியாம்‌ ௮றப்பயிரினை-மருந்தாக இருந்து உதவுகின்ற 
தர்மமாகிய பயிரை. நிசாசரர்‌-அரக்கர்கள்‌. முசுக்கள்‌-கருங்குரங்கு 
கள்‌. கோலி-சூழ்ச்து. ஆர்தராவகை-உண்ணமுடியாதபடி. சூலி 
யாய்‌-ரூலத்தை ஏந்தியவளாரயம்‌; நீலி-கரளி. “சூலி நீலி மாலவற்‌ 
இளங்கிளா' (சிலம்பு-மதுரை. வேட்டுவவரி. 68) 


1002, மையலைச்‌ சேர்தர-மயக்கச்தையடைய. பைசாசம்‌- 


நகரச்‌ சருக்கம்‌ 343 


17008 சித்தி ரித்துவெண்‌ பளிங்கறுத்‌ தடுக்கியே செறித்த 
பித்தி கைத்தொகை மீப்படு பான்மணி பெற்ற 
கைத்தி ருத்துமூ விலைப்படை வெற்றரைக்‌ கடவு 
ணித்தி யப்படு முத்திறத்‌ தாயிர நிலையம்‌. 


1004 இரவி யாலையம்‌ திருமகள்‌ கலைமக எிருக்கை 
யுரவு வாட்படை காளிகோட்‌ டம்மமனு முறையுள்‌ 
விரவி யாயிர மாயிரம்‌ பரவியே விளங்கம்‌ 
பரவு மப்பதி நிலையத்தின்‌ குணிதமார்‌ பகர்வார்‌. 


7005 பொன்னு மாமணி குயிற்றிய புராதன நிலைய 
மின்ன பான்மையி னுலப்பிலா வகையினா லிலங்குங்‌ 
கன்னி மாமதிற்‌ பதியிது வன்றியே ககனத்‌ 
அதுன்னு பாதலத்‌ தவனியின்‌ மற்றும்‌ வேறுளதோ. 


1006 சாதி வேதியர்‌ புரவலர்‌ வணிகரே ௪ துத்தர்‌ 
பேதி யாவனு லோமரே பிரதிலோ மப்பேர்‌ 
ஏதி லாவந்த ராளரே விராத்திய ரென்பர்‌ 
நீதி யாவையும்‌ பிறம்தரா துரைப்படி நிற்போர்‌. 





பிசாசு. முதலிய-ழமுதலானவற்றை. ஐயன்‌-சாஸ்தாவீன்‌ பெயர்‌, 
“ஐயன்பா மியில்‌ யாண போர்க்கு உரித்தாம்‌ அன்றாயிற்று'. (இரு 
வாய்மொழி. முதற்பத்து. 5 நம்பிள்ளா ஈடு) சையம்‌ கேர்‌-மலை 
போன்ற. சினகரம்‌-கோவில்‌. “தேவர்‌ வாழும்‌ சினகரம்‌ முன்னரும்‌” 
(பிரம்மோத்தரம்‌. வஞ்சனை. 15) 


1003. கித்திரித்து-அலங்காரம்‌ செய்து, பித்திகை-சுவர்‌. 
கைதிருத்து-கைப்பயிற்சி பெற்ற. வெற்றரைக்‌ கடவுள்‌. (நிர்வாண 
மாயுள்ள) வைரவமூர்த்தி. டித்தியப்படும்‌-நித்தியப்பூசை நடக்‌ 
கின்ற. 

7004. ரவியாலையம்‌ - சூரியன்‌ கோவில்‌. க்லை- ப்‌ 
பிடம்‌, ர ரல்‌ ன தி ட்ப கல்ப்‌ 
நிலையத்தின்‌ குணிதம்‌-கோவில்களின்‌ எண்ணிக்கை, 


1005. பொன்னும்‌ மாமணி குயிற்றிய-தங்கத்தாலும்‌ மாணிக்‌ 
கத்தாலும்‌ செய்யபபட்ட. “பான்னினும்‌ மணியினும்‌ குயிற்றி்‌ 
(ஞானாமிர்தம்‌. 13) உலப்பிலா வகை-அளவுகடந்த பிரிவுகளை 
உடையதாய்‌. 'குடைகீது உலகு அணைத்தையும்‌ நாடும்‌ கொப்பினால்‌ 
மிடை.ந்தவர்‌ உலப்பில்‌” (கம்பகாடகம்‌. சுந்தர. உருக்காட்டு. 23) 


ககனத்து-விண்‌ உலகத்திலும்‌, பாதலத்து- கம்‌ உலகத்திலும்‌. 


அவனியின்‌-பூமியின்கண்ணும்‌. வேறு உளதோ-(௪ிறப்பாக) வேறு 
ஒன்று உள்ளனவா? 


1006. சதுத்தர்‌-வேளாளர்‌, அ௮னுலோமர்‌-உயர்குல ஆட 


344 காஞ்சிப்‌ புராணம்‌ 
வேறு 


1007 முன்னமே யெம்பெருமா னிப்பதியைத்‌ 

தன்னதருண்‌ முழுது மாக 

இன்னிலமே லமைத்திடுநா ளைங்கோணச்‌ 
சக்கரத்து னியல்ப தாக 

வுன்னியே யமைத்தனனன்‌ ஸீர்மையினாற்‌ 
அிசைமயக்க மூற்று மேவுங்‌ 

கன்னிமா னகர்ச்சங்குத்‌ தாபனஞ்செய் 
தம்பமது கச்சிக்‌ கல்லே, 


வேறு 


7006 இரவிலே யிரவி யாயு 
மிரும்பகன்‌ மதியம்‌ போன்றும்‌ 
பரவுமோர்‌ தீபம்‌ பின்னர்ப்‌ 
பகலெலா மிரவே யாயும்‌ 
வருமிராப்‌ பகலே யாயும்‌ 
வழங்கிடு மிரண்டு தானந்‌ 
குரணியோர்க்‌ சன்ன நன்னீர்‌ 
கருமொரு தெற்றி தானே. 





வனுக்கு இழிகுலப்‌ பெண்ணீடம்‌ பிறந்தவர்கள்‌. பிரதிலோமர்‌- 
உயர்குலப்‌ பெண்ணுக்கும்‌ இழிந்தகுல ஆடவனுக்கும்‌ பிறந்தவர்‌ 
கள்‌. பிரதிலோமத்‌ தந்தைக்கும்‌ அனுலோமத்‌ தாய்க்கும்‌ பிறந்த 
வர்கள்‌ விராத்தியர்‌. அனுலோமத்‌ தந்தைக்கும்‌ பிரதிலோமத்‌ 
தாய்க்கும்‌ பிறந்தவர்கள்‌ அ௮ந்தராளர்‌ பிறழ்தராது-மாறுபாடு 
அடையாதபடி. 

1007. இகந்நிலமேல்‌-இந்தப்‌ பூமியின்கண்‌. ஐந்‌ து கோணங்்‌ 
களுடன்‌ கூடிய சக்கரத்தின்‌ தன்மை பொருந்த. நன்னீர்மை-ஈல்ல 
பண்பு. சங்குத்தாபனம்‌-சங்கை அடியில்‌ வைத்து ஸ்தாபித்தல்‌, 
தம்பம்‌- தூண்‌. கச்சிக்கல்லின்‌ விளக்கம்‌ கூ.றப்பட்டுள்ளது- இசை 
மயக்கம்‌ காஞ்சிபுரத்தில்‌ உண்டாகும்‌ என்று புராணம்பகரும்‌- 
“மேவினர்க்குத்திசை மயக்கம்‌ எய்தும்‌ ஒன்றில்‌: காஞ்சிப்‌ 
புராணம்‌. முதற்காண்டம்‌, விம்மிதப்படலம்‌. 14) 

1008. இரவியாயும்‌-சூரியனாகியும்‌. மதியம்‌-சர்‌இரன்‌. தானம்‌- 
இடம்‌. தரணி-பூமி. தெற்றி-திண்ணை. ஊங்கு அணைந்தவர்க்கு 
அமுதுநீர்‌ உதவிடும்‌ ஓன்று-தெற்றியும்‌ உளவாம்‌' (வீம்மிதம்‌, 8) 


நகரச்‌ சருக்கம்‌ 346 


1009 ஊமரைப்‌ பேசச்‌ செய்ய 

ஓர்தெற்றியு லோபர்‌ மேவிற்‌ 

சேமமாய்‌ கைக்குக்‌ தெற்றி 
யென்றிவை தெற்றி மூன்றாம்‌ 

பாமணி யுத்தி பெண்ணை 
வேங்கடம்‌ பவளக்‌ குன்ற 

மேமத்தா லிவைதீ மைப்பா 
லிறங்டொ வரணம்‌ நான்கே, 


1010 நிருமலத்‌ தனிமா வொன்ற 

னீழல்காட்‌ பறவை யாவுஞ்‌ 

சுருதியின்‌ பொருள்வி னாய 
சொற்றிடு முனிவர்‌ தேறத்‌ 

திருமலர்‌ காயி லாதோர்‌ 
புளிசெழுங்‌ கனியே நல்கு 

மரிதது துய்த்தோர்‌ யாரு 
மணிமாதி சித்தி சேர்வார்‌. 


1011 மருமலர்ப்‌ பேதம்‌ யாவு 
மலருமோர்‌ மதூகம்‌ பொற்பூ 
விரிதரு மத்தி யத்தை 
மிலைச்சி னொரும்ப ராவர்‌ 
பெரிதது தவனைச்‌ சூழ்நீது 
தன்னிழற்‌ பிரியாக்‌ காஞ்சித்‌ 
தருவிவை யஞ்சுக்‌ தெய்வத்‌ 
தருவினுக்‌ குதவும்‌ வண்மை. 





17009. ஊமர்‌- ஊமைகள்‌. உலோபிகள்‌-கருமிகள்‌. “மூங்கை 
பேசவும்‌ பேசினோன்‌ மூங்கையாய்‌ உறவும்‌-ஆங்கு அளிப்ப 
தொன்று”: (வீம்மிதம்‌. 8) பாமணி-பரவிய மாணிக்கம்‌. உத .இி-கடல்‌. 
பெண்ணை-பெண்ணையாறு. ஏமத்தால்‌-பா துகாப்பினாலே. 
அரணம்‌-மதில்‌. 


1070. நிருமலத்தனிமா- தூய ஒற்றை மாமரத்தில்‌, காள்‌- 
காலையில்‌, “சாட்காலே நீராடி சா அட 2 
ஐயங்கட்கு. சொற்றிடும்‌ - விடைகூறும்‌. ஓர்புளி, மலர்‌, காய்‌ 
இலாது கனி நல்கும்‌. அரிது அ௮து-கிடைப்பதற்கு அரிதான 
அதனை. இத்தி எட்டுவகைப்படும்‌. :பூவாவது காயாது கனிகள்‌ 5ல்‌ 
கும்‌ பூம்புளி'. (காஞ்சி. விம்மிதம்‌. 11) 


1011, மலர்ப்பேதம்‌-பூ வகைகள்‌, மதாூகம்‌-இருப்பை மரம்‌, 


அலி 


346 காஞ்சிப்‌ புராணம்‌ 


7012 மணிகளா மெயையு நல்கும்‌ 
வளம்பெறு மன்னம்‌ பின்னைக்‌ 
கணிதநா லுரைக்கு மாந்தை 
காசினி தனிலே யும்ப 
ருணவினை யுதவு மங்கோர்‌ 
சாதக முரைக்கு மேன்மை 
பணிபட நூல்கள்‌ யாவும்‌ 
பகர்ந்திடுங்‌ இள்ளை யொன்றே,. 


17018 குறைவரிற்‌ புவிக்கச்‌ காளிற்‌ 
கூவிடா திருக்குங்‌ கோழி 
யுறைபுனல்‌ வறந்த காளி 
லார்த்துவா னமைக்கு நேமி 
முறைபடு பறவையாறு 
முதிரறி வளிக்குங்‌ கம்பை 
பறையொலி யெந்த நாளும்‌ 
வழங்கியே முழங்கும்‌ பம்பை, 





ரீதிமா மதூக நீழல்‌ நெட்டிலையிருப்பை என்றோர்‌-காதல்‌ கூர்பனு 
வல்‌ பாடும்‌ கபிலன்‌” (பழைய திருவிளையாடல்‌. ஞனோபதேசம்‌. 3) 
பல்வகைப்‌ போதும்‌ தரும்‌ மதாரகம்‌' (காஞ்சி.விம்மிதம்‌. 17) பூவிரி 
தரும்‌-பூமலரும்‌, அத்தி-௮த்திரம்‌, (அத்தி பூவாது. பூவாது காய்க்‌ 
கு.ம்‌ மரமுமூள என்று சான்றோர்‌ கூறியது இதனையே. “அத்தி மல 
ரும்‌ அருங்காக்கை வெண்நிறமும்‌' என்று வழங்கும்‌ பாடல்‌ யாரும்‌ 
அறிந்ததே.) *“தாவாத செம்‌ பொன்மலர்‌ அத்தி ஓன்று”. (காஞ்சி. 
விம்மிதம்‌. 11) மிலைச்சனோர்‌-அணிந்தவர்‌, சிழல்‌ பிரியாக்காஞ்சி- 
நிழல்‌ காலையிலும்‌ மாலையிலும்‌ மரத்தை விட்டு விலகி இருக்கும்‌. 
இந்தக்‌ காஞ்சி மரம்‌ அப்படிப்பட்டதன் று, 

1012. மணிகளை அன்னம்‌ நல்கும்‌. கணித நூல்‌-கணக்கு நூல்‌. 
உம்பர்‌ உணவு-௮மிர்தம்‌. மேன்மை பணிபட-செருக்குத்‌ தணிய. 
இள்ளை-கிளி. “தள்ள அடையாக-பெரியதனம்‌ வீண்‌ அன்றோ 
பேசாய்‌” (அழகர்‌ கள்ளை விடு தூது. 32) “மறை நூல்‌ எல்லாம்‌ 
எய்யாமையின்றி உணர்கிள்றா ஏனைக்‌ கணித நூல்‌ எனைத்தும்‌ 
எடுத்‌ துரைக்கும்‌ ஆந்தை: (காஞ்சி-விம்மிதம்‌. 13.) 

1013. குறை-தமை, உடழறைபுனல்‌-துளிக்கும்‌ தண்ணீர்‌, 
வறந்த நாளில்‌-வற்றிய காலத்தில்‌, வான்‌-மேகம்‌. நேமி-சக்கர 
வாகப்‌ பறவை. மமையை வரவழைக்கும்‌ பறவை மயில்‌ என்று 
காஞ்சிப்புராணம்‌ கூறும்‌. பெய்யாத காலத்தின்‌ அகவிக்‌ கொண்தூ 


நகரச்‌ சருக்கம்‌ 947 


7014 ஆடிலக்‌ கணமே பூமான்‌ 
அருடரு மஞ்ச ணன்னீர்‌ 
கூடிய வததி வண்மை 
கொடுத்திடுஞ்‌ சிப்பி மூழ்கிற்‌ 
பீடுபொன்‌ மயம தாக்குங்‌ 
கலிச்சிமுற்‌ பிறப்பி னுண்மை 
நாடியே யுதவு மன்றி 
நற்கவி யருளும்‌ வெஃகா, 


1015 எழுகதி யிவையகத்‌ தேவ 
ரிசைத்திடு மொழிகள்‌ கேட்குநீ 
தொமழில்பட நாளுச்‌ தெய்வத்‌ 
து£துமி முழங்கு மன்ற 
மிவுறாு மூயலொன்‌ முனை 
யணைந்திடிற்‌ றுரத்து மன்ற 
மொமிவறப்‌ பாதா எத்து 
னுரையெலாம்‌ வினவ மன்றம்‌, 


70716 வானவ ருலகங்‌ காட்டும்‌ 
வமங்குமே (நிசையின்‌ றன்மை 
தானவின்‌ நருளும்‌ புக்கோர்‌ 
தமக்குவே அுருவு நல்கு 
மானதோர்‌ தெய்வ ஞான 
மளித்திடு மன்ன தான 
பான்மையெண்‌ பொதுவா மிக்க 
பயனெலாம்‌ விரிக்கற்‌ பாற்றோ. 





வருவிக்கும்‌ பெருமஞ்ஞை: (காஞ்சி. விம்மிதம்‌. 13) கம்பை அறிவு 
வழங்கும்‌. பம்பை மறை முழங்கும்‌. 
1014. ஆடில்‌-நீராடினால்‌. பூமான்‌-பூமிகதேவி, உததி-கடல்‌. 
சிப்பி-சிப்பியாறு. மூழ்கில்‌ பொன்மயம்‌ ஆக்கும்‌ கலிச்சி, முற்‌ 
பிறப்பின்‌ உண்மை-முற்பிறப்பு உள்ளதை. :மூழ்குநர்க்குப்‌ பொன்‌ 
உருவம்‌ அளிக்கும்‌ ஒன்று” (காஞ்சி. விம்மிதம்‌. 15) ்‌ 

1015. தேவர்‌ மொழிகள்‌ கேட்கும்‌ மன்றம்‌. துந்துமி முழக்‌ 
ஒம்‌ மன்றம்‌. முயல்‌ யானையைத்‌ துரத்தும்‌ மன்றம்‌. பாதாள ஒலி 

கட்கும்‌ மன்றம்‌- $வானாடர்‌ வார்த்தை செவி.ப்புலனாம்‌ ஒன்‌ றின்‌- 

மதகரியை முயல்‌ ஊக்கித்துரக்கும்‌ ஒன்றின்‌; பாதலத்தோர்‌ 
கமறு மொழி கேட்கும்‌ ஒன்றில்‌' (காஞ்சி. விம்மிதம்‌ 14). 

1016. வானவர்‌ உலகு-தேவலோகம்‌, தெய்வஞானம்‌ - சிவு 


3489 காஞ்சிப்‌ புராணம்‌ 


1017 பிணியினை யகற்றும்‌ பொய்கை 
பேரர சானோர்‌ மாளுக்‌ 
அுணைநிறம்‌ வேராம்‌ பொய்கை 
தொன்றுமுக்‌ காலப்‌ பொய்கை 
யணைபவ ரெண்ண /ரியரவு 
மளித்திடும்‌ பொய்கை செம்பொன்‌ 
மணிரிற முதவும்‌ பொய்கை 
மூப்பின்‌ மாற்றும்‌ பொய்கை, 


7018 குரக்குரு வருளும்‌ பொய்கைக்‌ 
குளிக்கிலவ்‌ வுருவை மாற்றித்‌ 
துருக்கிய வடி வை நல்குந்‌ 
தண்ணறும்‌ பொய்கை யார்க்கும்‌ 
பொருக்கென மகவான்‌ செல்வம்‌ 
புரிந்திடும்‌ பொய்கை யின்ன 
குருக்கருள்‌ பொய்கை யொன்பான்‌ 
சந்தத வியப்பா மன்றே. 


ஞானம்‌. எண்‌ பொது-எட்டு மன்றங்கள்‌. (சபை) “மேல்‌ நரகர்‌ 
உலகுவிமிப்புலனாம்‌ ஒன்றில்‌: ஆனாது துந்துமிகள்‌ முழக்கும்‌ 
ஒன்றில்‌. காஞ்சி, விம்மிதம்‌. 14). 


1017. அரசு ஆனோர்‌ மாளும்‌ துணை-அரசர்கள்‌ இறக்கும்‌ 
சமயத்தில்‌, செம்பொன்மணிரிறம்‌-பொன்னப்‌ போல்‌ அழகிய 
நிறம்‌. 


1018. குரக்குஉ௬-குரங்கு வடிவம்‌, “குரக்கரசு ஆவது அறிந்‌ 
தோம்‌ குருந்திடைக்‌ கூறைபணியமே” (நாச்சியார்‌ திருமொ.மி. 3 ஆம்‌ 
பதிகம்‌. 4) தருக்கிய-செருக்கு அடைவதற்குரிய. பொருக்கென- 
விரைவாக. “புதுக்கோல்‌ கொணர்ந்து பொருக்கென நீட்ட”. 
(பெருங்கதை. மகத 75.32) மகவான்‌ - இந்திரன்‌, (சிவஞான 
முனிவர்‌ அதிசயப்‌ பொய்கை எட்டு என்பர்‌) முழுகுநர்க்குப்‌ 
பொன்‌ உருவம்‌ அளிக்கும்‌ ஒன்று-முழுமணி ஏர்தரும்‌ ஒன்று, விண்‌ 
ணோர்‌ கோமான்‌-வாழ்வளிக்கும்‌ ஓன்று: மனக்கினிய வெல்லாம்‌ 
தரும்‌ ஒன்று: வேண்டியதை வழங்கும்‌ ஒன்று: வீழ்தகைத்தா 
மெய்ஞ்ஞானம்‌ அளிக்கும்‌ ஒன்று: வீடுதவும்‌ ஒன்று: வினைப்பிணி 
கோய்‌ முற்றும்‌ பாழ்படுத்தும்‌ ஒன்றென்ன, மலங்கள்‌ மாற்றும்‌- 
 - பூம்‌ பொய்கை இரு நான்கு மேவும்‌'. (காஞ்சி, விம்மிதம்‌ 


நகரச்‌ சருக்கம்‌ - 549 


7019 சீவசஞ்‌ சீவி யாக்குஞ்‌ 
சேர்ந்தவை செம்பொ னாக்கு 
மாவிட மகற்று மெய்யில்‌ 
வரும்பிணி மாற்று முற்றோர்‌ 
யாவருந்‌ தேவ ராக 
ப வினிதருள்‌ புரியு மென்றுக்‌ 
தாவறச்‌ சந்தி செய்யுஞ்‌ 
சந்தான கரணி யாகும்‌, 


70.20 மன்னியே மெய்ம்மை யாக 
வழக்கனைத்‌ தோன்றச்‌ செய்யும்‌ 
உன்னிய கெடுதி காண 
வுணர்வினை யுறுத்து ஞானம்‌ 
பின்னமாய்‌ மறந்த யாவு 
மூணர்த்திடும்‌ பெரிய பாவம்‌ 
அன்னிய மாகச்‌ செய்யு 
மவைசிலை யொருபா னாமே. 





1019. சீவசஞ்சீவியாக்கும்‌.நிலையற்ற உயிரை நித்தியமாகச்‌ 
செய்யும்‌, சேர்ந்தவை- அடைந்த பொருள்களை, சந்தி செய்யும்‌- 
பிளவுபட்ட புண்களைக்‌ கூடச்‌ செய்யும்‌. சந்தானகரணி, மூலிகை 
யின்‌ பெயர்‌. உடல்‌ வேறு வகிர்களாகச்‌ எண்டாலும்‌ பொருந்து 
விக்கும்‌ ஒரு மருந்தும்‌” (கம்பராடகம்‌. யுத்த, மருத்துமலை, 27) 
அடியார்க்கு நல்லார்‌, சல்லியகரணி, சந்கானகரணி, சமனியகரணி, 
மிருதசஞ்சீவினி, என்று மான்கு மூலிகைகளைக்‌ குறிப்பிடுவர்‌. 
(சிலம்பு. புகார்க்காண்டம்‌, 5. 224-94) 


1020. வழக்கு-விவகாரம்‌, கெடுதி-காணாமற்போன பொருள்‌. 
காண-கண்ணுக்குத்‌ தெரிய. உணர்வினை உறுத்தும்‌-அறிவில்‌ 
தோன்றச்‌ செய்யும்‌. ஞானம்‌ பின்னமாய்‌ - அறிவு சிதைந்து, 
அன்னியமாக-தொடர்பற்றுப்போக. ஒரு பானாகும்‌ - பத்தாகும்‌. 
சிலைபத்து என்று சிவஞானமுனிவர்‌ பகர்வர்‌. 4 வழக்கனைத்தும்‌ 
ஈடுவாய்றின்று அறுக்கும்‌ ஓர்கல்‌. (காஞ்சிப்புராணம்‌. விம்மிதம்‌. 16), 


350 காஞ்சிப்‌ புராணம்‌ 


1021 உள்ளம்வே ரடுய தயோ 
ரும்பரே யாகச்‌ செய்யுங்‌ 
கள்ளரைச்‌ சுழற்றும்‌ எல்லாக்‌ 
கலைகளும்‌ வழங்கு முற்றோ 
ரெள்ளரும்‌ வன்ன பேத 
மெலாஞுூறப்‌ புரியுஞ்‌ சேர்ந்தோர்‌ 
விள்ளரு மயக்கம்‌ யாவும்‌ 
வீட்டியே யுண்மை கூறும்‌. 


1022 தேவர்த முலகத்‌ அுய்க்குத்‌ 
திருப்பெலத்‌ துவாரஞ்‌ சேருக 
தாவற மணியின்‌ மாரிச்‌ 
சந்ததம்‌ பெய்யா நிற்கும்‌ 
மேவினோ ரார்க்குங்‌ காணா 
மேன்மையை யுதவும்‌ முன்போய்‌ 
கூவிய வரவந்‌ தற்சூம்‌ 
கொள்கையர்‌ வினவா தாக்கும்‌, 


7025 அனைத்துள படைய முற்றோர்க்‌ 
கன்பினா லுதவும்‌ விண்ணோர்‌ 
தனித்துணு மமுதம்‌ போத 
சாதகற்‌ கென்று மீயு 
மினத்தெனற்‌ கரிய மன்ற 
மிவைபதி னொன்றா மென்பர்‌ 
மூனிப்புக றறவி யாரே 
முடிவுறப்‌ பகர வல்லார்‌. 
1021. உம்பரேயாக-தேவராக., சூழற்றும்‌-சழலச்‌ செய்யும்‌. 
வன்னபேதம்‌-வர்ணவகைகள்‌. வீட்டி-போக்கி. கூறும்‌-தெரிவிக்‌ 
ம்‌. 
ன்‌ 1022, பெலத்துவாரம்‌-பிலத் துவாரம்‌. (பாதாளம்‌) தரவு 
அற--.தாவர-இடையீடில்லாமல்‌, 'கூவகை முற்றியதனின்‌ இரு 
வகை-தாவா துறுப்பில்‌ தங்க. (ஞானாமிர்தம்‌. 14) சந்ததம்‌-எப்‌ 
போதும்‌, சந்ததம்‌ இளமையோடிருக்கலாம்‌” (தாயுமானவர்‌ 
பாடல்‌) அ௮ரவம்‌-ஓலி, வினவாதாசக்கும்‌-கேட்கமுடியாதபடிசெய்‌ 
யும்‌. பாதலம்‌ சேர்‌ பிலத்தைக்‌ காட்டும்‌' பொன்மாணிக்க மமை 
“பெய்யும்‌' (காஞ்சி-விம்மிதம்‌, 18) 
1023. படை-ஆயுதம்‌. போதசாதகற்கு-௮றிவுமிக்க மாணவ 
னுக்கு. முனி-சூதமுனிவர்‌. தறவு-அற்புதம்‌, 


ககரச்‌ சருக்கம்‌ 351 


வேறு 
1024 வீற்றுவீற்‌ ருகத்‌ கேனெய்பா லமுதம்‌ 
வியனுறு கபிலையஞ்‌ சவைகள்‌ 
ஊற்றுறச்‌ சுரக்குங்‌ கூவல்‌ பற்பலவும்‌ 
உள்ளவங்‌ கவ்விடை யன்றிச்‌ 
சாற்றிய பூசை பெருந்தவர்‌ தருமந்‌ 
தணப்பற முடிவது மற்றோர்‌ 
ஆற்றல்‌ சேரொருபான்‌ நிசையினு மாதல்‌ 
அரிதரி தெளிமையி னமையா. 


70025 பருவம தடைந்து குரவன தருளின்‌ 

பான்மையாறி நிருவருண்‌ மருவி 

விரிதரு முப்பாற்‌ பொருளுகாற் பாகு 
வெறுக்கையுட்‌ தெளிந்தன ரன்றிப்‌ 

பெருகிய மலஞ்சேர்‌ மன்பதை யில்லைப்‌ 
பிரானம ரிப்பதிக்‌ குருவந்‌ 

இருவரு ரருவ மாதலிற்‌ புவிக்கோர்‌ 
சின்மய மாமெனத்‌ திகழும்‌, 





1024. வீற்றுவீற்றுக-சனித்தனியாக. சேன்‌, கெய்‌. அமுதம்‌ 
பஞ்சகவ்வியம்‌ சுரக்கும்‌ கிணறு. கூவல்‌-கணெறு. தணப்பற.நீங்கு 
தல்‌ அற்றுப்போச. ஒருபான்‌ திசையிலும்‌-பத்துத்‌ இக்கிலும்‌. 


1025. பருவம்‌-பக்குவம்‌. திருவருள்மருவி-சத்‌ இரிபாதம்‌ 
பெற்று, முப்பாற்பொருள்‌-என்றது பதி, பசு, பாசங்களை, நாற்‌ 
பாதம்‌-என்‌ றது சரியை, கிரியை, யோகம்‌, ஞானங்களை. “அருமறை 
எவையும்‌ 'தஇருமிகு ஞானம்‌-இலங்கு ஒளி யோகம்‌, ஈலங்கிளர்‌ 
கிரியை, சரியை எனவுரை விரிதரு பாதம்‌' (ஞானாமிர்தம்‌. 7) 
வெறுக்கை-செல்வம்‌. எண்ணரும்‌ பல்லுயிர்‌ எய்தும்‌ வெறுக்கை 
யுள்‌-பெண்டிருள்மிக்க பெரும்பொருள்‌ இன்மையின்‌” (பெருங்‌ 
கதை. உஞ்சை. 38. 265.266) மலஞ்சேர்மன்பதை-மலத்தின்‌ வயப்‌ 
பட்ட மக்கள்‌. இப்பதிக்குஉருவம்‌-டந்தத்‌ தலத்துக்கு வடிவம்‌. 
சின்மயம்‌-அறிவின்‌ நிறைவு. 


352 காஞ்சிப்‌ புராணம்‌ 


1026 புறனுறா வுண்மை வைப்பிதஞ்‌ செழுத்தும்‌ 

புலப்படு மரவமெக்‌ காலுஞ்‌ 

செறியுமிவ்‌ வரவஞ்‌ செவிப்புலன்‌ படவும்‌ 
திருவருட்‌ பதியதி லுறவும்‌ 

பெறுநரர்‌ விலங்கு பறவை முன்னாஃப்‌ 
பேதமதற்‌ நுயிர்த்ததொகை யெவையு 

நிறுவுவா சகமே பரிசமே யென்ன 
நிலவிய பெறுஇயே பெறுமால்‌. 


1027 பரமத மதனை நெருக்கிடு தருக்கம்‌ 
பலபல சொற்றிறம்‌ யாப்பு 
விரிபொருட்‌ பகுதி யணிமத பேதம்‌ 
வியன்றரு புராதனப்‌ பனுவல்‌ 
அரியது வடநூற்‌ றென்சகலை முதலா 
மனைத்துள பாடையில்‌ யாவும்‌ 
தெரிதரக்‌ கிளியும்‌ பூவையும்‌ புகலு 
மென்னிலச்‌ சிறப்பையார்‌ தெரிப்பார்‌? 

1026. இது உண்மை வைப்பு-இர்தம்‌ காஞ்சிரகர்‌ சத்திய 
மாகிய சிவத்துக்கு இருப்பிடம்‌, ௮ஞ்சு எழுத்தும்‌ எக்காலும்‌ பலப்‌ 
படும்‌ எனச்‌ கூட்டுக, அருள்பதி-திருவருள்‌ வீழ்தல்‌ (சத்திமிபர 
தம்‌). நிறுவு-(உயர்ந்தது என்று) தர்க்கித்து முடிவுசெய்யப்பட்ட, 
பரிசமேஎன்ன-பரிச தீட்சை என்று கூறும்படி. பெறுஇ - அடை 
யத்தக்க பொருள்‌. (வீடு) மறைகளின்‌ இறுதியறுதியிடவரிய 
பெறுதியை-(தஇிருப்புகழம்‌. 928) இப்பாடல்‌ காஞ்சிமாஈகர உயிர்க்‌ 
கூட்டங்கள்‌ யாவும்‌ சிவஞானம்‌ கைவரப்‌ பெற்று ௮அடைய' 
வேண்டிய முத்தியைப்பெறும்‌ என்று கூறுகின்றது. 





1027. பரமதம்‌ - புறச்சமயம்‌. உலோகாயதம்‌ முதலியன. 
நெருக்கிடும்‌-இடித்துக்கூறும்‌. வியன்தரு-விரிவான. புராதனப்‌ 
பனுவல்‌ - புராணம்‌. வடநூல்‌ - வடமொமி, தென்கலை - தமிழ்‌, 
பாடை-மொழி. கிளியும்‌ பூவையும்‌ சொல்திறம்‌, யாப்பு. ௮ணி, 
மதபேதம்‌, புராணம்‌ முதலானவற்றைப்‌ பன்மொழியில்‌ கூறும்‌ 
திறம்‌ பெற்றுள்ளன. 


நகரச்‌ சருக்கம்‌ 363 


7028 மூனிவர ரொருவ ரொருவரோ டூகலி 

முடுகிய கடாவினுச்‌ கிடையே 

வினையம தடைய நிருத்தர மாக 
விடைபுகன்‌ நிடுந்திருக்‌ காஞ்சி 

கனி.நுகர்‌ பறவை யென்னிலவ்‌ விடையே 
கல்வியின்‌ பெருமையார்‌ கணிப்பார்‌ 

ஈனிமலர்‌ மடவார்‌ தவம்புரி தலத்தின்‌ 
ஞானமுக்‌ திருவுமெண்‌ ணரிதே. 


7028 கயாவின ரெவருந்‌ தருமரே பலருஞ்‌ 

சமகெறி யுளர்‌எனை யோரு 

நியாயகா ரணரே யகிலரு மனக 
நிமலமா மறிவினர்‌ எலாரும்‌ 

வயாவிலாத்‌ தனையர்‌ செறிதரு கரத்தா்‌ 
வனிதையர்‌ முழுவதும்‌ மக்க 

ளியாவரு பனகா பரனரு எதனால்‌ 
இயற்பெருங்‌ கொடையுளோ ரெவரும்‌. 





1028. முடுகய-வேகமான. கடா-வினா. 'காரணம்‌ இன்மை 
யின்‌ முரண்மிகு கடாவிடை-அறிமதி' (ஞானாமிர்தம்‌ 62) வினய 
மதாக-அடக்கத்துடனும்‌ ஓடுக்கத்துடனும்‌. நிர்‌--உத்தரம்‌-நிருத்‌ 
தரமாக, பதில்‌ கூறமுடியாதபடி. முனிவர்களின்‌ கடாவிடைக்‌ 
இடையே மென்மையான கனிநுகர்பறவை ஆராரயந்து முடிபு 
கூறும்‌ சிறப்புமிக்கது காஞ்சி, மலர்‌ மடவார்‌-சரஸ்வ இ, திருமகள்‌. 
கலைமகள்‌ தவம்‌ புரிகலால்‌ ஞானமும்‌, திருமகள்‌ தவம்‌ புரிதலால்‌ 
செல்வமும்‌ நிரம்ப உண்டு. அளவிடமுடியா_து. 


1029. தயாவினர்‌-கருணையுடையவர்‌. எனையோரும்‌-எப்படிப்‌ 
பட்டவரும்‌ (இமிவுசிறப்பும்மை) சியாயகாரணர்‌ - நியாயத்திற்குக்‌ 
காரணராக இருப்பவர்‌. அகிலரும்‌- அனைவரும்‌. அனககிமலம்‌- 
பாபம்‌ ௮அற்றதரய்மை. வயா-கருப்பகாலத்து உண்டாகும்‌ மயற்‌ 
கை. (மசக்கை என்பர்‌) தனையர்‌-மக்கள்‌. பனகாபரன்‌-சிவபிரான்‌. 
பன்னகம்‌-பாம்பு, பன்னக--பரன்‌ - பன்னகாபரன்‌., அச்சிரமம்‌ 
என்பது ஆச்சிராமம்‌ என்று வந்தாற்போலவக்கதது, 


49 


954 காஞ்சிப்‌ புராணம்‌ 


1080 அற்புதம்‌ பெறுமிப்‌ பதிதிரு வுறுத்தி 

கணை தரு மளகையர்‌ பிரானு 

மெற்பரி வுகந்து நிதியமும்‌ பதுழு 
மியக்கரிற்‌ றலைமையு மளித்துக்‌ 

கற்பனை புரிந்த சிவனுறை காஞ்சி 
கனகமா மணிப்பெருங்‌ கவினைப்‌ 

பற்பல வியந்து பழிச்சினன்‌ அதைத்தன்‌ 
பதியினை யச்சமும்‌ படர . 


7051 யானிவண்‌ மருவிப்‌ புனிதம துற்றே 

னிப்பதிக்‌ குதவியொன்‌ றிலையே 

யானதென்‌ றெண்ணிக்‌ கிடைத்திடா மணிபொன்‌ 
னாம்பெய லெழுதின மளவுரஈ 

தேனுவுக்‌ தருவு மணியுமா நிதியும்‌ 
இரளுடன்‌ மருவியே சொரியும்‌ 

பான்மையிற்‌ சொரிந்து பரவினன்‌ அகன்று 
படர்ந்தனன்‌ றனாதுயர்‌ மூதூர்‌, 





1030. திருவுறுத்தற்கு - செல்வம்‌ நிரப்புவதற்காக. அணை 
தரும்‌- அடைந்த. அளசையர்பிரான்‌ - குபேரன்‌. எல்பரிவு-ஓளி 
யோடு கூடிய அன்பு. நிதியம்‌-செல்வம்‌. பதம்‌-பதவி, இயக்கர்‌- 
யட்சர்‌. கற்பனை புரிந்த- சங்கற்பம்செய்த, (ினைப்பாற்செயல்‌ 
புரிவது பரம்‌ பொருளின்‌ இயல்பு) பற்பலவியந்து - பலவற்றைக்‌ 
கண்டு ஆச்சரியப்பட்டு, பழிச்சினன்‌-துதித்தான்‌. *வலமுறை 
வரது பலமுறை பழிச்சி' (பெருங்கதை. உஞ்சை. 46.105) காஞ்சி 
யைக்‌ குபேரன்‌ துதிப்பதுகண்டு அளகைமாககர்‌ தன்னைத்துறந்து 
விடுவானோ என்று அச்சம்‌ அடைந்தது. 


1031. புனிதம்‌- தூய்மை. ஆனது-செய்யக்கூடியது. மணி 
பொன்னாம்பெயல்‌-மணிமமை பொன்மழை. பெயல்‌-மழை. “பெய 
லிடைப்‌ பிறழும்‌ மின்னேர்‌ சாயலர்‌'. (பெருங்கதை. இலாவாண. 
7-6) தேனு-சாமதேனு. தரு - கற்பகமரம்‌. பரவினன்‌ - புகம்நீ 
தனன்‌. 


நகரச்‌ சருக்கம்‌ 955 


1022 மயனுமித்‌ தலனைக்‌ கவினுறுத்‌ திடுவான்‌ 

வருகுறை தஇர்தரப்‌ போற்றிக்‌ 

குயிலுமத்‌ இறனிற்‌ பலபல பயிழ்றிக்‌ 
குறிப்பு,ற வுணர்வினி னிறுத்தி 

யயனெனக்‌ குறுத்திற்‌ றிலனிவை யவனிவ்‌ 
வணிப்படத்‌ இருத்துமா றறியான்‌ 

பயனுற வெவையு முணர்ந்தவன்‌ சிவனே 
பதியுமன்‌ னோன்செய லென்றான்‌. 


1085 எத்தனை கோடி கடவுள ரிருக்கை 

யெத்தனை திருப்பொலி வீதி 

எத்தனை மாட மாளிகைத்‌ தொகுதி 
யெத்தனை கோபுர நிலையம்‌ 

எத்தனை தடாக மெத்தனை நதியம்‌ 
எத்தனை யற்புதக்‌ காட்சி 

யித்தனை யணியு மெம்மலோர்க்‌ கியற்றற்‌ 
கெளியதோ வென்றுபோ யினனால்‌. 





1032. கவின்‌ உறுத்திடுவான்‌ - ௮அமகை மிகுதிப்படுத்தும்‌ 
பொருட்டு. குறைதீர்‌ தர-தன்‌ னுடைய சிற்பப்புலமையின்‌ குறைவு 
கள்‌ நீங்க, குயிலும்‌ அத்திறன்‌-செய்கின்ற தன்மை. பயிற்றி- 
கழ்பித்து. 


1033. கடவுளர்‌ இருக்கை - கோவில்‌, எம்மஜேோர்க்கு - எம்‌ 
போன்ற சாதாரண மானவர்களுக்கு. எளியதோ - சுலப்மோ. 
போயினன்‌-இரும்பிப்போனான்‌, 


9, ஈகர்காண்‌ சருக்கம்‌. 


1084 காலமன்‌ னதிலைம்‌ பிராட்டியா முமையாள்‌ 

காஞ்சியம்‌ பதிவர லெண்ணி 

வாலிதென்‌ றகில புவனரா சிகளின்‌ 
வரனுறு புவனகா யகராம்‌ 

பாலினோர்‌ கால வங்கியின்‌ பெயரோர்‌ 
பரிவுசெய்‌ கூருமாண்‌ பத்தர்‌ 

கோலமார்‌ ஆட கேசுரர்‌ வீர 
பத்திரர்‌ குணிப்பில்சே னையினோர்‌. 


71085 மற்றுள கணங்க எரியயன்‌ மகவான்‌ 

மருவுழுப்‌ பத்‌ துமுக்‌ கோடி 

யு.ற்றிடு கடவுட்‌ டொகையினோ ரியக்க 
ருரகர்விஞ்‌ சையருயர்‌ கருடர்‌ 

சுற்றிடு மளவிற்‌ பரிசன ரியாருஞ்‌ 
சூழ்ந்திட வந்தன ரெஇர்ந்தார்‌ 

பெற்றிடு மன்னை வரவெகி ரேற்கும்‌ 
பெருமிதம்‌ பிள்ளாகட்‌ இயல்பாம்‌. 





1034, வாலிதென்று- தூய்மையானதென்று. புவனராகசி-உல 
கத்‌ தொகை. காலஅங்கியினோர்‌-காலாக்கினிருத்திரர்‌. ஆடகேசுரர்‌- 
பாதாள உலகில்‌ உள்ளருத்திரர்‌. சிவசகணங்களைப்‌ பரஞ்சோதி 
யார்‌ திருவிசாயாடற் புராணத்தில்‌ (திருமணப்படலம்‌) விவரித்‌ 
துள்ளார்‌. அஞ்சுயோசனை புகைந்து இருமடங்கு அமன்றவர்‌ 
என்றும்‌. (861) பாரிடப்படையுடைக்‌ கூர்மாண்டர்‌ என்றும்‌. (92) 
மேருவின்‌ அவிர்சுடர்‌ ஆடகர்‌ என்றும்‌ (83) கூறும்‌ பகுதியைக்‌ 
காண்க. 


1035. உரகர்‌-நாகலோத்தவர்‌. பரிசனர்‌-பரிவாரம்‌. *விடயப்‌ 
பல்பரி சனமும்‌ மிடையா' (ஞானாமிர்தம்‌. 10) எதிர்ந்தார்‌ - எதிர்‌ 
கொண்டு உபசரித்தனர்‌. “துறவோர்க்கு எதிர்தலும்‌ தொல்லோர்‌ 
சிறப்பின்‌-விருந்து எதிர்கோடலும்‌' (சிலம்பு, 16,72) பெருமிதம்‌- 
உள்ளக்களிப்பு. 


ஈகர்காண்‌ சருக்கம்‌ 357 


1026 ஒலிகெழு காஞ்சித்‌ தலத்தினர்‌ தவத்தோர்‌ 

யோகன்‌ சித்தர்மற்‌ றுள்ளோர்‌ 

பலபல விலக்கத்‌ தறுபத்‌ தாயிரமாய்ச்‌ 
பன்னுமா லையப்பரி கலத்தோர்‌ 

வலனுய ராடல்‌ பாடலிற்‌ சிறந்தோர்‌ 
மடவர லியர்பெரு வெள்ளம்‌ 

நிலனிடைப்‌ பொலியக்‌ கடவுளர்‌ தொகையி 
னிலாவினர்‌ விராவினர்‌ பெயர்ந்தார்‌. 


வேறு 


7027 உளத்து மீப்படு முவகையர்‌ 
புவனமன்‌ நுள்ளவர்‌ எனையோரும்‌ 
விளைத்த வன்பினர்‌ மயிர்புறம்‌ 
பொடிப்புற வீக்கிய வடிவுள்ளோர்‌ 
துளித்த கண்ணினர்‌ எம்பெரு மாட்டியைத்‌ 
தொழுதெழு பெரும்‌ பேற்றின்‌ 
களத்த காதவன்‌ சந்றிதிப்‌ 
பட்டனர்‌ தவத்தினும்‌ பெரிதுண்டோ, 


1098 ரான மாதவ ௬மைதனை வணங்கியே 
தனிமிக வருசேனைப்‌ 
பானி லாவிய பெரும்புவ 
னாதிபர்‌ பங்கயத்‌ தவிசுள்ளோ 
னேனை மாதவன்‌ புரந்தரன்‌ 
பேரெலா மிசைத்தனள்‌ குறிகூறித்‌ 
தானை காவல்பெற்‌ றுடையளாம்‌ 
விசையையே தனித்தனி நலஞ்சொற்றாள்‌. 





1036. காஞ்சிபுரத்தில்‌ பணிசெய்வோர்‌ இலட்சத்தாறாயிரத்‌ 
தறுவர்‌, வீராவினர்‌-கலந்தார்‌ : 


1097. மீப்படும்‌-௮திகரிக்கின்‌ ற. மயிர்புறம்‌ பொடிப்புற பூள 
கம்‌ உண்டாக 'மெய்மயிர்‌ பொடித்துத்‌ தன்முதல்‌ கலங்கி, (ஞானா 
மிர்தம்‌, 54) சந்நிதிப்பட்டனா்‌-இருமுன்பு வந்து சேர்ந்தனர்‌. 

1038. விசயை வணங்கவந்த தேவர்களைத்‌ 3தவர்களுக்கு 


அறிமுகப்படுத்தினாள்‌. குறி - அடையாளம்‌. தானைகாவல்‌-சேனைப்‌ 
பாதுகாப்பு. 


358 காஞ்சிப்‌ புராணம்‌ 


1029 இன்ன வண்ணமே யாரிட. . 
மடர்தைய ரிமையவர்‌ மடமாதர்‌ 
துன்னு பேரொளி விமானம 
திடைபடத்‌ துதிவிடுத்‌ துலகுய்யும்‌ 
பொன்ன லந்திகம்‌ துலாப்படு 
இங்களிற்‌ பூரமா ஈன்னாளிற்‌ 
கன்னி யம்பிகை யுவகையி 
னடைந்தனள்‌ காஞ்சியம்‌ பதிகாதூர்‌. 


10240 அடைய மெல்லையி லத்தலத்‌ 

தெய்வத மாயன்‌ மலர்மாரி 
புடைப ரந்திடக்‌ கம்பைமா 

நதிமுதற்‌ பொலிதரும்‌ பேரியாற்றி 
னிடைவி ராவிவிண்‌ டொடுகமு 

காடவி யிருள்மரக்‌ காவுள்ளே 
தடைப டாதெழு தென்றலோ 

டெதிருறத்‌ தாழ்ந்தது திருமுன்னம்‌. 


7047 அம்பை யத்தல மடைகதலு 

மளவிலா வனிகமற்‌ புதமெய்தச்‌ 
செம்பொன்‌ மாமணித்‌ தெய்வத 

விமானரின்‌ றிமிந்தனள்‌ செம்பஞ்சி 
னும்பர்‌ முச்சிய வணிமணிப்‌ 

பாதுகை யுவந்தனள்‌ மிதித்‌ தூன்றி 
யிம்பர்‌ முற்புரித்‌ தவத்தினி 

லேகன எளியாவரு மக௫ழ்ந்தேத்த, 





1039:. ஆரிடமந்தையர்‌ - ர௬ஷிபத்தினிகள்‌. விமானத்தை 
விட்டுத்‌ தேவி காஞ்சிககரில்‌ திருவடிவைத்த மாதத்தையும்‌ நட்சத்‌ 
இரத்தையும்‌ குறிப்பிடுகிறார்‌. துலாப்படுதிங்கள்‌-ஐப்படி மாதம்‌, 
பூரமா நன்னாளில்‌-பூரகட்சத்திரத்தில்‌. *செந்நிலைசேர்‌ ஐப்பசியில்‌ 
பூரராள்‌ சிறந்தோங்கும்‌ அன்றைஞான்று.' (காஞ்சிப்புராணம்‌, 
இரண்டாம்‌ காண்டம்‌. சழுவாய்ப்படலம்‌, 224) 

1040. காஞ்சிநகர்த்‌ தெய்வம்‌ தேவியை உபசரித்த திறம்‌ 
பேசப்படுகிறது. மலர்மாரி-மலர்மமை, கம்பை முதலான நதி 
களில்‌ கலந்து பாக்குமரச்சோலையில்‌ புகுநீ.து வருகின்ற தென்ற 
லுடன்‌ தெய்வம்‌ தேவியை வணங்கிற்று, கமுகாடவி - பாக்குமரத்‌ 
தோட்டம்‌. இருள்மரக்கா-இருண்ட (மரங்கள்‌ நிரம்பிய) சோலை, 
தெய்வம்‌ எழுவாய்‌, தாழ்ந்தது பயனிலை, 

1041, அனிகம்‌-சேனை. உம்பர்‌-தேவர்‌,. தேவி தேவர்களின்‌ 


நகர்காண சருக்கம்‌ ௦9 


704, வாழ்ந்து ளோமென விருமல 

ராசன வனிதையர்‌ முறையாகச்‌ 
சூழ்ந்து ளங்களி கூர்தர 

வறம்புரி சூடகக்‌ கரமேந்தப்‌ 
போழ்ந்து மாமதி நுதலியர்‌ 

பம்பலர்‌ புகம்ந்தன ரிசைபாடத்‌ 
தாழ்நீது சேடிய ரூழிய 

மியாவையும்‌ தனித்தனி புரிந்தேக, 


7048 அங்கு ரங்கமாய்‌ வருதிரு 

மாயவன்‌ அணிமணிக்‌ தண்டேர்கிப்‌ 
பந்து பந்தியா யணனிகழுன்‌ 

னெருக்குருப்‌ படியிரு பாலோச்ச 
முந்தி நான்முக னாசியி 

லிருவிமி மூசுறக்‌ கரங்கூப்பி 
யெந்தை யம்மவென்‌ றத்தலத்‌ 

துற்புத மியாவையு மிசைக்கின்றான்‌. 


மணிமுடிகளாகய பாதுகையில்‌ ரென்றனள்‌. முச்சிய-உச்சியில்‌ 
உள்ள. அணிமணி- அழகிய (இரீடத்தில்‌ உள்ள) மாணிக்கம்‌, 
இம்பர்‌-இர்த உலகம்‌, 


1042. இரு மலராசன வனிதையர்‌-மலரையே ஆசனமாகக்‌ 
கொண்ட இரண்டு மகளிர்‌. (திருமகள்‌, கலைமகள்‌). அறம்புரி-முப்‌ 
பத்திரண்டு தருமங்களைச்செய்‌ த. சூடகக்கரம்‌ - வளையல்‌ அணிந்த 
கரங்கள்‌. *சூடகம்‌ துஞம்பவும்‌ சுரும்பு சூழ்ச்‌ து பாடவும்‌”. 
(சூளாமணி. 4.55) போழ்ர்தமாமஇ-பிறைச்சந்திரன்‌., ஊழியம்‌- 
பணிவிடை. 


1083. அந்தரங்கமாய்‌-உள்ளன்்‌ புடன்‌. தண்டு-பிரம்பு. அனி 
கம்‌-கூட்டம்‌, 'ஓச்ச.ஓங்க, (அடிப்பதுபோற்காட்டல்‌) நாசியின்‌ 
இருவிழிகுசுதல்‌ யோகத்தின்‌ அடையாளம்‌. 


360 


704௪ 


1045 





1044. கரிமுகன்‌-விகாயகப்பிரான்‌. 
8ீலி-காளி. உள்‌-இடம்‌. சூரியன்‌ உி-சூரியன்‌ இருக்குமிடம்‌, 


1045: பரமாகாசம்‌-சிதம்பரம்‌. நிராமயம்‌-நோயம்‌ற.து. எவ்‌ 
வாயின்‌-எல்லா இடத்திலும்‌. உடல்‌ வளைவுற-(பிரமன்‌) தன்திரு 
நனியற்பொடு- மிக்க அன்புடன்‌. 
(திருவாலவாயடையார்‌ 


மேனி வளைத்து (குனிந்து.) 
“மன்னு முயா அற்பொடுவாம்நாளில்‌' 


காஞ்டுப்‌ புராணம்‌ 
வேறு 

இவைகரி முகன்வைப்‌ பிவைசிவ னிலைய 
பபிவையரி திருமுூற்றம்‌ 

இவையறு முகனிட மிவைநீ லியினுமை 
யிவைமா சாத்தன துள்‌ 

ச வைவபி ரவனக மாவைரூ ரியனுமி 
யவைபல வமையவயி 

னவையவ மகல கலைப்பய னாகிய 
வணிமா நிழலிதுவே. 


நிருமல மாகிய பரமா காசநி 
ராரமய மெவ்வாயி 

னரணிது பற்பல வற்புத ஈற்பொரு 
ளமரிட மிவையேயென்‌ 

அரைதர வப்பதுி யிற்பெரு மைத்திற 
மென்றொ.ழமி யாவகையா ற்‌ 

றெரிதர வுடல்வளை வுறஈனி யற்பொடு 
செப்பின ஜனொப்புறவே. 


இருவிளையாடல்‌ 02-26) 


கரைக்கு அவனள எறுக்கார. கலம்‌ 


வைப்பு-தங்கும்‌ இடம்‌; 


10. பூசைச்‌ சருக்கம்‌ 


1046 இன்ன வண்ணமங்‌ கயனுரை 

வினவியே யெழுதரு மகழ்தூங்கப்‌ 
பொன்ன லங்கல்சூம்‌ மணிமறு 

கூடுபோய்ப்‌ புதுவனப்‌ பிலகோக்கி 
மின்னு பற்பல கொடிகள்சற்‌ 

௮றவிளங்‌ கயதொரு பொற்கொம்பர்‌ 
அன்ன வம்பிகை தன்னுரு 

வாகிய பராம்பர மடைநீதுற்றாள்‌. 


1047 அனக மாகிய நிராமய 

பராம்பர வற்புதம்‌ தனை நோக்கி 
யினைய தாரண வுறுதியி 

னுட்பொரு ளிதுசிதா காயத்துட்‌ 
சனக ராதியர்‌ தெளிதர 

வரனுரை தருமனோ லையவுண்மை 
கனக மாமய நிலயென 

மறைபுகல்‌ கதியிது வேயாமால்‌, 





1046. அயனுரைவினவி-பிரமன்‌ மொழிகள்ைக்கேட்டு. ம௫ழ்‌ 
துங்க-களிப்பு நிரம்ப, “உழந்தவரும்‌ நோக்கி மகிழ்‌ தூங்க' (சிந்தா 
மணி. 597) மறுகூடு-வீதிவழியாக. கொடிகள்‌ சுற்றுற விளங்கும்‌ 
கொம்பு போன்ற அம்பிகை. “அம்பிகை பாகன்‌ தன்பால்‌ விடுவதற் 
கடுத்த தென்றோ' (பிரமோத்தரம்‌. விபூதி. 89) பராம்பரம்‌-காமக்‌ 
கோட்டம்‌. தேவியின்‌ இருப்பிடம்‌, 


1047: அனகம்‌-தூய்மை, சகிராமயம்‌-நோயின்மை. தாரண 
உறுதியின்‌ உட்பொருள்‌ இது-காரணைசெய்வதால்‌ தோன்றும்‌ 
பரம்பொருள்‌ இது, சிதாகாயத்துள்‌-அறிவுவெளியில்‌. மனோ 
லயம்‌-மனம்‌ ஓன்றுபடுதல்‌. “மாயையின்‌ பிரிந்தோர்க்கு எல்லாம்‌ 
மனோலயம்‌ வந்தது ஓத்தான்‌” (இராமாவதாரம்‌. யுத்த. மீட்சி.319) 
கனகமாமயரிலை-பொன்னை ஓத்துப்‌ பிரகாசிக்கின்ற நிலைமை. 
சிதம்பரக்தைப்‌ பொன்‌ அம்பலம்‌ என்று கூறுவதைக்‌ கருதுக, 
௧இ-ஆதாரம்‌. 


46 


362 காஞ்டுப புராணம்‌ 


17048 என்ற தன்புறம்‌ புவனியி 

ஒருவமாம்‌ பஞ்சதீர்த்‌ திகைப்பாங்கர்‌ 
சென்று நம்பிரான்‌ சென்னியி 

னீர்திளைத்‌ திடத்தகு நீர்போலு 
நன்றெனப்புகம்ந்‌ தவ்விடை 

முனிவரர்‌ நான்மறை நெறிகூற 
வொன்று காதலி னுபகிட 

துப்படி யாடின ஞமைதானே. 


1049 என்ன மாதவஞ்‌ செய்தன 

னியானென விருந்தட மெழுக்தாடி 
மன்னு வெள்ளியங்‌ கிரிமிசை 

யெம்பிரான்‌ வாய்மலர்ச்‌ தருள்கூரத்‌ 
குன்னை கேருமை தஇிகாத்திட 

விப்பெரும்‌ தகைமைபெற்‌ றனனென்னக்‌ 
கன்னி தற்பண வினைமுடித்‌ 

தெழுந்தனள்‌ கவினுறப்‌ பொலிகுற்றாள்‌. 


1020 நீறு மாமனுப்‌ புகன்றணிக்‌ 
தங்குள நியமமா மவையமுற்றி 
யேறி நஈன்மணிப்‌ பொன்னுரு 
வாகவே யிலகய திருக்காஞ்சி 
மாறி லின்னி௰ற்‌ றன்னின்முக்‌ 
கோணமாய்‌ வயங்குபொற்‌ றவிசின்பால்‌ 
வீறு வீற்றிருந்‌ தருளினள்‌ 
செயையைகல்‌ விசையையே வலின்வைக, 





1048, தீர்த்திகை-தீர்த்தம்‌. “தீர்த்திகைக்‌ கங்கை சன்னில்‌ 
திகழ்சர வணத்தில்‌ வந்த-மூர்‌த்‌இ'. (சந்‌.த. உர்பத்தி இருவவதாரம்‌ 
114) சென்னியின்‌ நீர்‌-கங்கை, இளத்திடத்தகும்‌ - நீராடுவதற்குத்‌ 
ர்க்க, கங்கையே தன்னைப்புவிதப்படுத்தும்‌ பொருட்டு நீராடு 
வதற்கேற்ற ககுதியுடையது பஞ்ச தீர்த்தம்‌. ஆடினள்‌-நீராடி 
னாள்‌. 

1049. அம்பிகை நீராட. யான்‌ என்னதவம்‌ செய்தேனோ? 
ஏன்று தீர்த்தம்‌ மகிழ்ந்தது. தில்த்திட-மூழ்கி மூழ்கி மஇழ்ந்து 
அனுபவிக்க. தற்பணம்‌-தேவர்களுக்கும்‌ முனிவர்களுக்கும்‌ பிதிர்‌ 
களுக்கும்‌ வழங்கும்‌ நீர்க்கடன்‌. 

050. மாமலு-பஞ்சாட்சரம்‌, நியமம்‌- கடமை, காஞ்சி மரத்‌ 


பூசைச்‌ சருக்கம்‌ 869 


7057 தேவி மங்களை சண்டிகை 
யென்னு மத்தெய்வத மடவாரைக்‌ 
தாவி லாதுமுப்‌ பானிரு 
கோடியா மியக்கியர்‌ தற்ளூழ 
நீவிர்‌ பேரறம்‌ புரிமினென்‌ 
முருயிர்‌ நிமலமாம்‌ பொருட்டுன்னி 
ஆவ லாகியே திருவறச்‌ 
சாலையொன்‌ றமைத்தன டியானத்தால்‌. 


1052 அமைத்து நீடுகன்‌ னருளினா 
லிருத்தியே யறப்பெருஞ்‌ சாலைக்கு 
ளிமைக்கு மெல்லையிற்‌ புவனரூன்‌ 
அளவுயி ரியாவையும்‌ பசிகீரச்‌ 
சமைக்கு மேன்மையக்‌ கலனுத 
கக்கலன்‌ றன்னையு மளித்தீது 
மித்த மாகழுப்‌ பானிரு 
தருமமு நிறுவுகற்‌ பணசெய்தாள்‌. 


தின்‌ நிழலில்‌ முக்கோணமான ஆசனத்தில்‌ தேவி எழுந்தருளினாள்‌. 
வீறு-தனியாக. வீற்றிருந்தருளினள்‌-பெருமிதத்‌ துடன்‌ இருந்தாள்‌. 
ஏவலின்வைக.ஏவலின்படி. பாதுகாத்திருக்க. 


1051. தாவிலா-கெடுதல்‌ இல்லாத. “தாவாத இன்பம்‌: (சிந்தா 
மணி 1) முப்பான்‌ இருகோடியாம்‌ இயக்கியர்‌-முப்பத்திரண்டு 
கோடியட்சர்கள்‌. ஆருயிர்‌ நிமலமாம்‌ பொருட்டு நீவிர்‌ அறம்‌ புரி 
மின்‌ என்று ௮றச்சாலை தியானக்கால்‌ அமைத்தனள்‌. தியானம்‌: 
சங்கற்பம்‌, 


1052. சமைக்கும்கலன்‌-சமையல்‌ செய்யும்‌ பாத்திரம்‌. உதகக்‌ 
கலன்‌-தண்ணீர்‌ வைக்கும்‌ பாத்திரம்‌. ஒரு தலைவர்‌ அளித்தருளும்‌ 
உலவாத பாசனம்‌. ஓண்சராவம்‌ தம்மால்‌, பொருவரிய அண்ட 
மெலாம்‌ களி தூங்க அறம்பலவும்‌ போற்றா நின்றாள்‌. காஞ்சி-கழு 
வாய்‌, 137). நிறுவு-நிலைநிறுத்‌ துகின்‌ ற. ்‌ 


முப்பத்திரண்டு அறங்களை விவரிக்கிறார்‌. கச்சியப்பமுனிவர்‌ 
இங்கு அறங்க&£ 32 பாடல்களில்‌ இனிகே விவரிக்கின்றுர்‌. 
பொருட்டொகை நிகண்டு முதலானவை இவ்வறங்களை இங்ஙனம்‌ 
கற வழிகாட்டின, 


364 காஞ்டுப்‌ புராணம்‌ 


1058 இல்லி டம்பொருட்‌ டுணைமகப்‌ 
பெறுமவர்க்‌ கீந்திடல்‌ படிப்போர்க்குச்‌ 
செல்லு ஈன்பொருள்‌ சொல்லுவிப்‌ 
பார்தமை செறிப்பது சவனேசர்‌ 
புல்லு நன்மடஞ்‌ சாத்திரம்‌ 
வெற்றறம்‌ புதுக்குதல்‌ பேரைய 
மொல்லை யேயறநு சமையமும்‌ 
வரைந்துடா அுதவுமூ ணிடுமூக்நூல்‌. 


1054 இறுகி சேருயிர்‌ மீட்டிடல்‌ 

சிறையுண வியாவர்க்குந்‌ இன்பண்ட 
நிறுவு மாடியாப்‌ புரந்துடல்‌ 

காக்குளன்‌ மணம்புரி நிலையெண்ணெ 
யறவு முத்தம தானமவ 

விலங்குண வறப்பிண மீடேற்றல்‌ 
செறிய நீர்ப்பக்தல்‌ கணிகையர்‌ 

போகமே திகம்மருத்‌ துவமாக்கல்‌, 


மண்ணைக்‌ 





1053. மகப்பெறும்‌ அவர்க்கு இல்முகலானவை உதவல்‌, 
(மகப்பெறுவித்தல்‌. பொருள்‌-நிசண்டு) படிப்போர்க்குச்‌ செல்‌ 
லும்‌ ஈன்பொருள்‌. (ஓதுவார்க்கு உண்டி. பொருள்‌. நி) சொல்லு 
விப்பார்‌-கற்பிப்பவர்‌. செறிப்பது-தங்கச்‌ செய்தல்‌. வெற்றறம்‌- 
அறிந்த தர்மத்தை. பேரையம்‌ ஓல்லையே அறும்‌ சமயம்‌-பெரிய 
ஐயங்களை விரைவில்‌ போக்கும்‌ ஆறு சமயம்‌. (இங்குச்‌ சமயம்‌ 
என்றது சமயத்தைப்‌ பின்பற்றும்‌ மக்களை) வரைந்திடாது-ஓதுக்‌ 
காமல்‌. (அறு சமயத்தோர்க்கு உணவு. பொருள்‌. நிகண்டு). 

1054. இறுதிசேர்‌ - நோயால்‌ மரணத்தறுவாயிலிருக்இன்‌ ற. 
உயிர்‌ மீட்டிடல்‌-மருக்‌ து வழங்கி உயிரை மீட்பது (கோய்‌ மருந்து. 
பொருள்‌. நிகண்டு) சிறை உணவு-சிறையில்‌ இருப்பவர்களுக்கு 
உணவு வழங்கல்‌, சிறைச்சோறு ஐயம்‌ தின்பண்டம்‌ நல்கல்‌, 
(பொருள்‌. நி), ஆடி-கண்ணாடி வழங்கல்‌. ஆப்புரந்திடல்‌- பசுவைப்‌ 
பாதுகாத்தல்‌. கண்ணாடி” (பொருள்‌. நிகண்டு) அவுரிஞ்சுத.றி. 
(பொருள்‌. நி), கா-சோலை. குளன்‌-குளம்‌. மடம்‌ தடம்‌ சோலை. 
(பொருள்‌. கி) அறப்பிணம்‌-உறவினர்‌ இன்றி இறந்தவர்களைச்‌ 
சுடுதல்‌. 'அறவைப்பிணம்‌ சடல்‌ (பொருள்‌. கி) நீர்ப்பர்தல்‌- சண்‌ 
ணீர்ப்‌ பந்தல்‌ வைப்பது. தண்ணீர்ப்பந்தல்‌” (பொருள்‌. மி) கணி 
கையர்‌ போகம்‌-மணமற்றவர்களுக்குக்‌ சகணிகையரால்‌ இன்பம்‌ 
வழங்கல்‌. 'பெண்போதம்‌” (பொருள்‌. நி) 


பூசைச்‌ சருக்கம்‌ 365 


1055 ஆன வம்முறை கண்டிகை 
நீரர னருச்சனை யுறுப்பாடை 
தான மேகடன்‌ தீர்த்திடல்‌ 
குருவினாற்‌ றத்துவ வுபதேச 
மான மின்றியே யிவையெலாம்‌ 
புரிந்திட வுரைத்தன டன்கையாறி 
போன மேமுத லிடுதரு 
சட்டுவம்‌ புகம்ந்தன ளினிதய்க்தாள்‌. 
1056 பரவு மங்களை சண்டிகை 
மாதர்முப்‌ பானிரா யிரமாக 
விரவி யக்கய ராயிர 
மாயிரம்‌ வீற்றுவீற்‌ றுறச்சேர்த்துப்‌ 
பரிவு கூரமுப்‌ பானிரு 
தருமமும்‌ பாற்படுத்‌ தினிதாகப்‌ 
புரிய முப்புவ னத்துயிர்‌ 
அருக்தின புனிதமுற்‌ றனவன்றே. 


வேறு 
705₹ சிற்பரா னந்த வேதாகம 
குத்தினிற்‌ றெளிவே யான 
சொற்பரா வியப ராகா 
யம்பலத்‌ துவார நித்த 
குற்பரா வேசங்‌ கால 
வலைதனிழ்‌ றவறிலாது 
நிற்பதா தார சோதி 
நிலையமன்‌ னிலையப்‌ பாங்கர்‌, 


1055. கண்டிகை-உருத்திராக்கம்‌. அரன்‌அருச்சனை உறுப்பு- 
சிவபிரானின்‌ அருச்சவக்கு அங்கமானவற்றை வழங்கல்‌. குருவி 
னால்‌ உபதேசம்‌-தக்க குருவைக்‌ கொண்டு மக்களுக்கு உபதேசம்‌ 
செய்வித்தல்‌. போனகம்‌ என்பது போனம்‌ என்று வந்துள்ளது. 
“போனகத்தளவு புசப்பு'. (ஓ.மிவில்‌ ஓடுக்கம்‌, சரியைக்‌ கழற்றி), 
சட்டுவம்‌- அகப்பை. *சட்டியிலே பாதிமற்றைச்‌ சட்டுவத்தி 
லேபாதி. (காளமேகம்‌. தனிச்செய்யுட்‌ சிந்தாமணி. 156), 

1056. சண்டிகை முதலானவர்கள்‌ உமையம்மையின்‌ பணிப்‌ 
பெண்கள்‌. பரிவுகூர-அ௮ன்பு அ௮திரிக்க. பாற்படுத்து- வகைப்‌ 
படுத்தி. இவரிவர்‌ இது இது செய்யவேண்டும்‌ என்‌.நு முறைப்‌ 
படுத்தி. அருந்தின, அன்றே புனிதம்‌ உற்றன. 

11057. அனந்தவேதாந்தத்தினில்‌-ஆனந்த மயமாகவுள்ள உப 


366 காஞ்சுப்‌ புராணம்‌ 


70568 தாரகப்‌ பிரம யோகச்‌ 

சமாதி சாதனையே மிக்க 
காரகக்‌ துருவ மான 

கராளமி லுரக ராசன்‌ 
பாரகத்‌ தல காலம்‌ 

படிவமா மாயோன்‌ பள்ளிப்‌ 
பேரக சயன பாவம்‌ 

பிறங்கிய பெரியோ னந்நாள்‌. 


1059 புரிதரு தவத்தின்‌ பேற்றுற்‌ 
பொருவரு முமைதன்‌ பாது 
மருமலர்‌ வணங்கி யங்க 
ணாதிபீ டத்தின்‌ வண்ணம்‌ 
தஇரிவறப்‌ புகலச்‌ சோதிச்‌ 
சின்மய வாயி லேழுங்‌ 
கருணையி னுருவ மந்ரநாள்‌ 
கடந்தனள்‌ செல்லுங்‌ காலை, 





நிடதத்தில்‌. கெளிவேயான சொல்‌-விளக்கமான சொற்கள்‌, 
பராவிய-புகழ்சத. பராகாயம்‌ பலத்துவாரம்‌- (பர--ஆகாய-ட ௮ம்‌ 
பலம்‌ 4: துவாரம்‌) மேலான சிற்றம்பலத்தின்‌ வாயிலின்கண்‌. தற்‌ 
பராவு-தன்னையேபுகழ்ந்து, ஏசும்‌-தன்னையொழிர்த பொருள்களை 
இகழ்கின்ற. காலவலைகனில்‌ தவறிலாது-காலவலையின்‌ வசப்படா 
மல்‌. நிற்பது ஆகாரசோ இ.-நிலைத்து கிற்பதாகய (அனைத்துக்கும்‌ 
ஆதாரமான) சோதி. அந்நிலையப்‌ பாங்கர்‌ நிற்பது-அர்த ஏகாம்‌ 
பரத்தில்‌ ஒரு பக்கத்தில்‌ உள்ளது, 

அம்பலத்துவாரத்தில்‌ காலவலைக்கு அகப்படாத சோதி நிலை 
நிற்பதாகும்‌. என்க. (இப்பாடலின்‌ பொருள்‌ புலனாகவில்லை. சரி 
யான பாடம்‌ வேண்டும்‌. அனுபூதியும்‌ வேண்டும்‌), 


10568. தாரகப்பிரமயோகம்‌-ஓஒங்கார த்தையே உபாரசிக்கின்ற 
யோகம்‌. சாதனைமிக்க-சாதித்துப்‌ பெருமைப்பெற்ற. காரகத்‌ 
துருவமான கராளம்‌-மேகம்‌ போலச்‌ கருத்த விஷம்‌. உரகராசன்‌, 
ஆதிசேடன்‌. விஷமில்லாத ஆதிசேடன்‌. படிவமாம்‌-தெய்வமான. 
'பைஞ்சேறு மெழுகய படிவ நன்னகர்‌” (பெரும்பாண்‌-294.) 
மாயோன்பள்ளி - இருமால்‌ படுத்துக்கொண்டுள்ள. சயனம்‌- 
படுக்கை, திருமாலுக்குப்‌ படுக்கையான ஆதிசேடன்‌ என்க. 


1059. தவத்தின்பேற்றால்‌-தவத்‌இன்‌ இலாபத்தால்‌. ஆதிபிடத்‌ 


பூசைச்‌ சருக்கம்‌ 367 


1060 இருமலா காய ஞான 

நிலைபெறு வளாக மான 
விரிவுசே ரிடனை கோக்கி 

வியந்தன டியானா இதப்‌ 
பராபர பரமா வந்தப்‌ 

படிவமா யுறைந்தா எந்தத்‌ 
இரிபுரர்‌ சுகசிற்‌ பாவத்‌ 

தெரிவின யுரைக்கற்‌ பாற்றோ. 


1061 சிலபகல்‌ ஞான யோக 
சமாதியிற்‌ சிறந்து நீங்கா 
வலகில்பஞ்‌ சாக்கி னிப்பால்‌ 
அருந்தவம்‌ புரிக்து பின்னர்‌ 
கலைதிகம்‌ சுருதி வண்ணக்‌ 
கன்னியர்‌ தனிமா நீழல்‌ 
இலகியே ௩டனஞ்்‌ செய்யு 
மிலிங்கத்து னருமை யெண்ணி. 
தின்‌ வண்ணம்‌-பமைய பீடத்தின்‌ தன்மை. தஇரிவுஅ௮ற-மாறுபாடு 
இல்லாமல்‌. சின்மயவாயில்‌-அறிவுமயமான வாயில்கள்‌. கடந்‌ 
தனள்‌ கடந்து. முற்றெச்சம்‌, 


1060. நிருமல ஆகாயஞான நிலை்பெறுவளாகம்‌- தூய ஆகாய 
மாய்‌, ஞானம்‌ நிலைபெற்ற பரப்பாக இருக்கின்‌ ற இடம்‌. தியான -- 
அதீத--தியானாத$ீத. தியானத்துக்கு அப்பாற்பட்ட. பராபரம்‌- 
மேலுக்கு மேலாயுள்ள. பரமானந்தப்படிவமாய்‌ - சிவானந்தமய 
மாய்‌. உறைந்தாள்‌-தங்கியிருந்தாள்‌. திரிபுரர்‌-சிவபிரான்‌. உரைக்‌ 
கற்பாற்றோ- சொல்லும்‌ தன்மை உடையதா? 


1061. சிலபகல்‌-சில நாள்கள்‌. சிறந்து-சிறப்புடன்‌ இருந்து. 
பஞ்சாக்கினிப்பால்‌- ஐந்து நெருப்புக்கு நடுவில்‌. (சுற்றிலும்‌ மூட்‌ 
டப்பட்ட அக்கினி நான்கு. மேல்‌ மூட்டப்படாத சூரியனாகிய ௮க்‌ 
இனி ஓன்று). கலைதஇி௫ம்‌-எல்லாக்கலைச காயும்‌ விளங்கப்பண்ணும்‌. 
சுருதிவண்ணத்‌ தனிமா டீழல்‌ - வேதமாகிய அழகிய ஒற்றை 
மாமரத்தின்‌ நிழலில்‌ நடனம்‌ செய்யும்‌-காப்பு ஈ௩டனம்‌ புரிகின்‌ ற. 


368 காஞ்சிப்‌ புராணம்‌ 


7062 அருச்சனை விதியி னாற்ற 
வப்பெருங்‌ கன்ம நீங்கி 
யுருப்போலி கடவுண்‌ மாத 
ருவந்தனர்‌ தற்சூழ்‌ போற்ற 
திருத்தகு மாட விதி 
சேர்ந்தனள்‌ செய்ய வேகாம்‌ 
பரத்தினிற்‌ கோயில்‌ வாயிற்‌ 
பணிப்பொற்கோ புரத்துட்‌ டு 


1008 தாபர காட்கோள்‌ சுற்றத்‌ 
தமனிய வரைபோ னீண்ட 
கோபுர வாயி லுட்போய்கீ 
குணிக்கரும்‌ பவங்கண்‌ மாற்றிப்‌ 
பூபர ணஞ்செய்‌ வாளாய்ப்‌ 
புனிதைபொன்‌ மதில்சூ டி.ஞ்சா 
மாபர ணஞ்சென்‌ நுற்றா 
ளொருபா னாயுக மும்போற்ற, 


1064 பரவிய தஇிசைக்காப்‌ பாளர்‌ 

பதின்மரும்‌ வணங்கி யேத்த 

௮ரதன மணிப்பொனான்கா 
மாபர ணத்தின்‌ பாலாய்க்‌ 

கருணையின்‌ மூன்றாஞ்‌ சூழல்‌ 
நந்திமா காளர்‌ தாழ 

வருடரு மிரண்டாம்‌ வைப்பி 
னந்தாது யவர்பின்‌ செல்ல. 


கனவயயாகானல்‌ 





1002. விதியின்‌- ஆகமம்‌ விதித்தபடி, கன்மம்‌-(சிவபிரான்‌ 
கண்களை மூடியதால்‌ உண்டான, தீவினை. கடவுள்‌ மாதர்‌-தெய்வ 
மகளிர்‌. பணி-வேலைப்பாடு அமைந்த. 

1083. தாபரம்‌-உறுதியயன. தமனியவரை-தங்கமலை- (மேரு) 
குணிக்கரும்‌-கணக்கிடமுடியாத. பவங்கள்‌-பா பங்கள்‌. பூபரணம்‌ 
செய்வாளாய்‌ - பூமியைத்‌ தாங்குபவளாய்‌, மதில்‌ - மேற்கட்டு, 
இஞ்சி-கோட்டைச்சுவர்‌. மதில்‌ சூடு இஞ்சி, ஆபரணம்‌- 
(ஆவரணம்‌) தடை, 

1064, அரதனமணி - இரத்தினமாகியமணி. நந்துமாகரளர்‌- 
நந்‌இ-ஈக்இ. மாகாளர்‌-சாத்தனின்‌ பணியாள்‌. அ௮அம்தாது-௮ழகிய 
பணிப்பெண்‌, 


பூசைச்‌ சருககம்‌ 369 


1065 [9ரிவின்முன்‌ னிலையந்‌ தன்னிற்‌ 

பிரமமே யங்க மென்னும்‌ 

தெரிதரு கடவுட்‌ காணூ உச்‌ 
சென்றனள்‌ பரிவு கூர்ந்து 

வரனுறு மகம ணிப்பொன்‌ 
மாளிகை நடுவு கின்று 

துருமகற்‌ பூமா னாமா 
னென்பவர்‌ தம்மை நோக்கி, 


7066 கூவிளை கிழற்கா ரோணங்‌ 
குறுகினை தவஞ்செய்‌ பூமான்‌ 
காவிரி பலாச நீழற்‌ 
கச்சபா லையத்தின்‌ பாங்கர்‌ 
நாவியன்‌ மாது நீபோய்‌ 
நனிதவம்‌ புரிதி யென்றங்‌ 
கேவினள்‌ விடைபெற்‌ றன்னா 
ரிருவரும்‌ அகன்றா ரன்றே, 


7067 மாலயன்‌ மகவா னாதி 
வானவர்‌ வைய மாக 
மேலியல்‌ கோபு ரப்பொன்‌ 
வாயிலின்‌ மேவி யெண்ணிப்‌ 
பாலுறு தேனுத்‌ தாரு 
நிதியமாம்‌ பலவுங்‌ கூவி 
யேலவே யுமையாள்‌ பூசைக்‌ 
கேற்றவை புரியு மென்ளார்‌. 





1065. பிரமமே-வேதத்தையே, அங்கம்‌ என்னும்‌-உடம்பு 
என்று கூறக்கூடிய காணூஉ-சாண்பதற்காக. வரன்‌உறு- 
மேன்மைமிக்க, அகம்‌-உள்ளிடம்‌. மணி-மணிகள்‌ பதிக்கப்பட்ட. 
பூமான்‌-இருமகள்‌. நாமான்‌-கலைமகள்‌. 

1066. கூவிள-வில்வம்‌. காேரரணம்‌- காயாரோகணம்‌. 
பூமான்‌ - திருமகளே! (அண்மைவிளி) குறுகனை - அடைந்து. 
(முற்றெச்சம்‌). காவிரி - சோலைபோல்‌ வீரிஈ்த. பலாசம்‌ - முள்‌ 
முருங்கை. புரசமரம்‌ என்றும்‌ கூறலாம்‌. நாவியல்மாது-கலைமகளே. 
(அண்மைவிளி) அகன்றார்‌-டீங்கினார்கள்‌. 

1067. வையமாக-விளக்கைப்போல. வாயிலின்‌ - முற்றத்தை. 


சரீ 


310 காஞ்சிப்‌ புராணம்‌ 


வேறு 


1068 பெரிது புண்ணிய ஈநலமென வவையுமை பிராட்டி 
யருகு சூழ்ந்தன வேவலின்‌ வைகின வதன்பின்‌ 
மருவு சீருமா பத்திரை நற்&ர்த்தி மதியென்‌ 
றிரும கோதகக்‌ கூவல்மா மனுவினா லியற்றி. 


1069 தரம நீருள முழுவது மதனிடைச்‌ சார 
விரியு காளுமா பத்திரை யென்னுமச்‌ நீரான்‌ 
மருவி யாடின ணித்திய மங்கலை யென்னும்‌ 
பெரிய பேருளா ளாருயிர்த்‌ தொகையெலாம்‌ பிழைக்க. 


7070 நித்தி லத்தெயி நிலகட நிலவுபா லாவி 
யொத்து நேரிய வெள்ளிய பட்டினை யுடுத்து 
கெய்த்து லாவுமுத்‌ தரிகழு மிட்டுவெண்‌ ணீறும்‌ 
பத்தி யாலர னுரைதவா வண்ணமே பரித்தாள்‌, 

பாலுறுதேனு-பாலைப்‌ பெற்றபசு. (பால்‌-பக்கம்‌) தாரு-கற்பக 

மரம்‌. நிதி-சங்கநிதி, பதுமநிதி, ஏற்றவை-உரியபொருள்களா. 
புரியும்‌-விரும்பித்‌ தாருங்கள்‌. 








1068. அவை, என்றது காமதேனு முதலானவற்றை. 
வைகின-தங்கன. உமாபத்திரை, நற்&ர்த்து என்னும்‌ பெயர்‌ 
களைப்‌ பெற்ற இரண்டு கஇிணறுகளாத்‌ தேவி மந்திரசக்தியால்‌ 
அமைத்தாள்‌. மகா உதகம்‌--கூவல்‌--மகோதகச்‌ கூவல்‌. உதகம்‌- 
தண்ணீர்‌. 

1069. தருமநீர்‌ - அறத்தன்மையின்‌ பாற்கெரண்ட. உளம்‌- 
(உள்ளம்‌) ஊக்கம்‌, “உள்ளம்‌ உடமை உடைமை: (திருக்குறள்‌. 
ஊக்கம்‌) நித்தியமங்கலை- உமாதேவி. “ஸர்வமங்கள மாங்கல்யே” 
என்று கொடங்கும்‌ ஸ்லோகத்மதைக்‌ கருதுக, உயிர்த்தொகை- 
ஆன மக்‌ கூட்டங்கள்‌. 

1070. நித்திலக்‌ தெயிறு-முத்துப்போன்ற பற்கள்‌. பால்‌ஆவி- 
பால்காய்ச்சும்போது தோன்றும்‌ ஆவி. பாலா ராவிப்‌ பைர்‌ .இல்‌ 
ஏந்து” (சிந்தாமணி. 1094) பால்‌ ஆவி என்பதற்குப்‌ பாற்கடலில்‌ 
தோன்றும்‌ ஆவி என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. பானீர்‌ நெடுங்கடல்‌ 
பனிகாள்‌ எழுந்த-மேனீராவியின்‌ மெல்லிதாகிய-கழுமடிக்கலிங்‌ 
கம்‌' ( பருங்கதை, 2.7-154-155-156) வெள்ளியபட்டு-வெண்பட்டு. 
உத்தரிகம்‌-மேலாடை. *ஏகஉத்தரியம்‌ இடைச்சுவல்‌ வருத்த! 
(பெருங்கதை. 2,121) உரைதவாவண்ணம்‌ - சொல்லிய முறை 
செடாதபடி, பரித்தாள்‌-௮ணிந்தாள்‌. 


பூசைச்‌ சருக்கம்‌ 911 


1077 மின்னு மாமணி தரளரா சியினுடன்‌ விராவி 
மன்னு பேரணி கண்டிகை மாலையின்‌ வடங்கள்‌ 
பொன்னு லாந்திரு மார்பிடை வயங்கவே புனைந்து 
சன்னி தானமெய்த்‌ தவவடி வுற்றெனும்‌ தகைத்தாய்‌. 


1072 தரள ராசியின்‌ கடககே யூரமே தயங்க 
விரிபொ னூலணிச்‌ தைவன மனுவினை விளம்பிப்‌ 
ப.ரனி ராமய நினைந்தர னருச்சனை பரிவாற்‌ 
௮ிரம னோலயத்‌ தடைந்தனள்‌ மாநிழற்‌ சவன்முன்‌. 


7074 புரிதொ மிற்பரி சாரகத்‌ இறத்தினைப்‌ புனிதை 
யிருதி திக்கென விப்ர துகற்‌ புறுத்தியே யினிய 
பரிம ளப்படு களபமும்‌ பனிமலர்ப்‌ படலைத்‌ 
தருதி ர௬ுச்செயல்‌ கற்பகந்‌ தனக்கெனச்‌ சாற்றி, 


1074 அன்ன மாதுள நிவேதனம்‌ புரிந்திடு மாக்கங்‌ 
கன்னி தேனுவுக்‌ கென்றருண்‌ மீக்கொடு கற்பித்‌ 
தின்ன ர௬ட்கொடு கீர்த்துமா மதிதரு மிருநீர்‌ 
பன்னி வாருணி பொற்குட மெடுத்தனள்‌ பராவ. 


உதகை கைட அவைது... வைட யானையைப்‌ ப னைவையளாய டக வவ வகை பவனை தவிண்ணைய கையை வகர வைய கைகை ய எனனதுது கைதுக்கு வனகைததுகை.. வொணகஹிவைைவ கைக னை 


1071. தரளராசி-முத்துக்களின்‌ தொகை. கண்டிமரை-உருத்தி 
ராக்கம்‌. “சிரத்தின்‌ உரத்தின்‌ இணிதோள்‌ திரண்ட-கரத்தினும்‌ 
பூணாய்‌ சண்டிகை', (சைவசமயநெறி. பொது, 141) 


1072. கடகம்‌-கங்கணம்‌, கேயூரம்‌-தகோளணி. ஐவ(ன்‌)னம.னு- 
பஞ்சாட்சரம்‌. பரனாகிய நிராமயன்‌ என்க. இருபெயரொட்டு. 
மனோலயத்து-மன ஒருமைப்பாட்டுடன்‌. மவுன பஞ்சர மனோலய 
சுகம்‌ தருவாயே” (இருப்புகழ்‌,. 385) 


1073. புனிகை-உமையம்மை. (எழுவாய்‌) பரிசாரகப்‌ பணியை 
இருநிஇக்கு (சங்கநிதி பதுமரிதி) வழங்கினாள்‌. கற்புறுத்தி- 
கற்பித்து. களபம்‌-சந்தனம்‌. மலர்ப்படலை-மலரால்‌ தொடுக்கப்‌ 
பட்ட மாலை. கற்பக மரங்களுக்குச்‌ சந்தனம்‌ மாலை வழங்கும்‌ பணி 
குரப்பட்டது. 


1074 அன்னமாது - அன்னபூரணி. உளநிவேதனம்‌-மிகுதி 
யான அழுது. (பிரசாதம்‌) கன்னிகேனுவுக்கு - இளமையான காம 
தேனுவுக்கு, வாருணி-வருணன்‌ மகள்‌. “கடைய ஆங்கு-வாருணி 
என்னும்‌ மாது வர்தனள்‌' (பாகவதம்‌, 1852), 


313 காஞ்சிப்‌ புராணம்‌ 


7075 அருக்கி யப்பெரும்‌ பொற்கலன்‌ விசையைகொண்டணையத்‌ 


தருப்பை நற்பொரி சமித்திவை செயையவ டாங்க 
மருக்கு லக்கொடி யேகயே காம்பர வள்ளல்‌ 
திருப்ப ரப்பிர மச்சிவ தெரிசனஞ்‌ செய்தாள்‌. 


1026 ஆர ணத்தனி மாநிழ லமர்க்திடு மமுதைக்‌ 
கார ணப்படா தருக்‌.துவார்க்‌ குவட்டுறாக்‌ கனியை 
வார ணத்திரு வுரிவையில்‌ புழுகுகெய்‌ வழியும்‌ 
பூர ணத்தினை விழிகளாற்‌ நிளைத்தனள்‌ புகழ்நீதாள்‌. 


1077 நற்ப ரச்சிவ தத்துவப்‌ பூரணத்‌ தலைமை 
பொற்பு நப்பர மானந்த நிருத்தமே புரிந்து 
சிற்ப தப்பொரு ளாயவே காம்பரத்‌ தெய்வ 
வற்பு தத்தனி லிங்கத்தின்‌ பெருமையை யறிந்தாள்‌. 


7076 மெய்வி திர்ப்பூற மயிர்ப்புறம்‌ பொடிப்புற விழிகீர்‌ 
தைவரச்‌ சச்சிதா னந்தத்‌ இருவுருத்‌ தழைப்ப 
வவ்வி யத்தலிங்‌ கத்‌இனை யருச்சனை யமைப்பா 
டெய்வ தத்தஇிரு நாயகி யுளத்துறத்‌ இகழ்க்தாள்‌. 





1075, அருக்கியப்‌ பெரும்‌ பொற்கலன்‌ - அர்க்கிய பாத்திரம்‌. 
சமித்‌ து-யாகாக்கினிக்கு வேண்டிய ஆல்‌ அரசு முதலானவற்றின்‌ 
சுள்ளிகள்‌. “புண்ணியப்‌ பலாசின்‌ கண்ணிறை சமிதை' (பெருங்‌ 
கதை. இலாவாண. 8.14) பரப்பிரமச்சிவம்‌-பிரம்மமாகிய சிவம்‌. 

1076. அமுதை, சனியை, பூரணத்தினை, விழிகளால்‌ திலாத்‌ 
கதனள்‌. ஆரணத்தனிமா-வேதமாகிய மாமரம்‌. உவட்டுரறு-தெவிட்‌ 
டல்‌ இல்லாத. வாரணத்‌இிருஉரிவை-யானைத்தோல்‌. புழுகு கெய்‌- 
புனுகு. தினைத்தனள்‌-அனுபவித்தாள்‌. 

1077. .தற்பர-மேலான. சிவதத்துவ-மங்களம்‌ ப்புற்ற 
உண்மையான. பூரணத்தலைமை-குறைவற்ற முதன்மை. பொற்‌ 
பு,௦-அழகு உண்டாக. அனந்த நிருத்தம்‌-களிப்பால்‌ உண்டான 
கூத்து. சிற்பதப்‌ பொருளாய-சித்‌ என்னும்‌ சொல்லுக்குப்‌ 
பொருளாக இருக்கின்‌ ற, இறைவி இலிங்கத்தின்‌ மேன்மையைதீ 
இயானித்தாள்‌. 

1078. விதிர்ப்புற-நடுங்க, மயிர்ப்புறம்‌ பொடிப்புற-புளகம்‌ 
உண்டாக. தைவர-திருமேனியைச்‌ சார்நீதுவர. அவ்வியத்‌த- 
எங்கும்‌ நிறைக்க. உளத்துஉற-உள்ளத்திலே பொருந்த. திகழ்ந்‌ 
தாள்‌ ஒளி பெற்றாள்‌. பிராட்டி பிரானை அருச்சனை செய்ய நினைத்த 
போதே ௮வள்‌ ஓளி மேலும்‌ பெருகிற்று, 


பூசைச்‌ சருக்கம்‌ 813 


7079 தங்க ணுயகர்க்‌ கபேதமே யாயினுக்‌ தலைவி 
திங்கண்‌ மாமுடு யோனருச்‌ சனைப்பெருநர்‌ திறத்தி 
னங்க மாகிய கடவுளர்‌ பூசைய மமைப்பாள்‌ 
பொங்கு மாருயிர்‌ வருக்கமீ தறிந்துய்‌ யும்பொருட்டால்‌ 


17080 அருக்க ரிற்பொலி தாணுவின்‌ பூசனை யாற்றித்‌ 
தருக்கு நீடுசா மானிய வருக்கியஞ்‌ சமைத்துச்‌ 
சுருக்க மற்றுயர்‌ கணபதி முதலிய துவாரத்‌ 
அருக்கு றித்தன ளவரவர்க்‌ குவகையே யுயத்தாள்‌. 


108.1 ஆதி யிற்பொலி யகிலபூ தத்திற னான்மா 
மேத கைப்படப்‌ புனிதமே புரிந்திடும்‌ விமலை 
தாத கித்தனி முடியருச்‌ சணைபுரி தரத்தன்‌ 
பூத சுத்தியான்‌ மாவது சுத்தியும்‌ புரிந்தாள்‌. 


1082 பாத்தி யாசம ஞனார்க்கிய மத்திரம்‌ பலவும்‌ 
ஆர்த்த நற்பொருள்‌ சேர்நிரோ தானமென்‌ னைந்து 
சீர்த்த தோரருக்‌ கியமவை திருத்தியே சீர்மை 
வாய்த்த தானமக்‌ திரவியம்‌ புனிதமே வகுத்தாள்‌. 


1079. தேவி இறைவனுடன்‌ அபேதமானவள்‌. என்றுலும்‌ 
உயிர்கள்‌ உய்யத்‌ கன்னப்‌ பேதப்படுத்திந்‌ கொண்டு பூசை புரிந்‌ 
தாள்‌. அபேதம்‌-வேறுபாடற்ற தன்மை. (அக்கினியும்‌ சூடும்‌. 
போல) அங்கமாகிய கடவுளர்‌-பரிவார தேவதைகள்‌. 

1080. அருக்கரிற்‌ பொலிதாணு - சூரியர்களைப்‌ போன்ற சிவ 
லிங்கம்‌. துவாரத்துஉரு-துவார தேவதைகள்‌. (துவாரம்‌-வாயில்‌) 
உய்தீதாள்‌-வழங்கினாள்‌. ப 

1081. ஆதியில்‌-முற்காலத்தில்‌. பூதத்திறன்‌-பூத வகைகள்‌. 
மேதகைப்பட-மேன்மையடைய. புனிதம்‌- தூய்மை. விமலை-மல 
மற்றவள்‌. தாதடத்தனிமுடி-அத்திமாலையணிந்த சிவபிரான்‌. பூத 
சுத்தியும்‌, ஆன்மசுத்தியும்‌ விமலை புரிந்தாள்‌. 

பூதசுத்தியாவது, தத்துவம்‌ முப்பத்தாறும்‌ நீங்குவது. ஆன்ம 
சுத்தியாவ.து, மயக்கத்தைச்‌ செய்யும்‌ பஞ்சேச்திரியங்கள்‌ முதலான 
வற்றைச்‌ சிவனருள்‌ என நினைப்பதாம்‌. 

1082. பாத்தியம்‌, ஆசமனம்‌, அர்க்கியம்‌ முதலான பொருள்‌ 
கள்‌ உள்ள தானத்தையும்‌, திரவியத்தையும்‌ சுத்தப்படுத்‌ தினாள்‌. 

தானசுத்தியாவது, பராசக்தியை ஆசனமாக்குவது. இரவிய 


374 காஞ்சிப்‌ புராணம்‌ 


1088 ஆனி னஞ்சமு தத்திற னஞ்சிவை யாதி 
-யூன மின்றியே ஈபனமாஞ்‌ செயலெலா முறுத்தி 
மோன மாகியே பாரியுட்‌ பூசையு முடித்துத்‌ 
தான லிங்கத்தின்‌ புனிதமே புரிக்தனள்‌ துவாமல்‌. 


108.4 எண்ணை கவ்விய மழு துநெய்‌ யாடியே தினிமை 
ஈண்‌ ணு மஞ்சன மஞ்சளா மலகமே நஈற்பாற்‌ 
பண்ணு லாந்ததி யிக்குநீர்‌ வேரிமுப்‌ பலாதுி 
தண்ணு லாமிள நீர்கறைச்‌ சந்தனச்‌ செச்சை, 


7085 இத்தி றத்தன வாதியாய்ச்‌ சைவ.நா லியம்பி 

வைத்த வுத்தமப்‌ படியபி டேகமே வகுத்துச்‌ 

சுத்த நீர்நப னத்திற மருக்கி யந்தூய 

பத்தி கோ்தர வாட்டினண்‌ மனுவெலாம்‌ பகர்நீதாள்‌, 
அ அ பபப ப ப ப பபப பப பப பப பபப பப பபபபபபபபப। 
சுத்தியாவ.து, தன்பார்வையைச்‌ சிவன்‌ பார்வையாகக்‌ கொண்டு 
இரவியங்களைப்‌ பார்ப்பதாம்‌. 


1089. ஆனின்‌ அஞ்சு - பஞ்சகவ்வியம்‌. அழு தத்தின்‌ அஞ்சு 
என்றது, வாழைப்பழம்‌, தேன்‌, சர்க்கரை, கெய்‌, இராட்சைகமா. 
ஈபனம்‌-௮அபீஷேகப்‌ பொருத்‌ தூய்மைசெய்தல்‌. “சம்புரோக்‌ 
தணஈபம்‌ சிவதிக்கை தருக்‌தீக்கை யபிடே.கங்கள்‌” (திருவானைக்காப்‌ 
புராணம்‌. கோச்செங்களார்‌, 40) பாரி-விரிவான. லிங்கத்‌ தின்‌ 
புனிதம்‌-லிங்கசு த்தி. 


லிங்கசுத்தியாவது, ஞானமேதிருமேனியாகக்‌ காண்பது. 
தவாமல்‌-கெடாமல்‌. 


1084- கவ்வியம்‌-பசுவழங்கும்‌ ஐந்து பொருள்‌. அமுது-பஞ்சா 
மிர்தம்‌. அமலகம்‌-நெல்லி, ததி-தயிர்‌. இக்குறீர்‌ - கருப்பஞ்சாறு. 
வேரி-தேன்‌. முப்பலாதி- திரிபலாதி. (நெல்லிக்காய்‌, கடுக்காய்‌, 
தான்றிக்காய்‌ மூன்றும்‌ சேர்த்துச்‌ செய்யப்பட்ட சூரணம்‌) 
சந்தனச்‌ செச்சை-சந்தனக்‌ குழம்பு. 


1085. ஈநபனத்திறம்‌-௮பிஷேக வகைகள்‌. விமையுமிள நீராடி 
ஆரக்குழம்பாடி விதியினமை நபனம்‌ ஆடி” (சிவப்பிரகாசர்‌ பிர 
பந்தம்‌. அபிஷேகம।லை). பத்திகேர்தர-காண்பவர்களுக்குப்‌ பக்தி 
உண்டாக. மனு-மந்திரம்‌. ்‌ 


பூசைச்‌ சருக்கம்‌ 375 


4086 வெள்ளி தாய நுண்‌ மையர்மறு வையிற்றிரு மேனி: 
கொள்ளு மீரம தொற்றியே தரைமுதற்‌ குடிலை 
யுள்ள தாமனுத்‌ தவிசின்மேன்‌ மூர்த்தியை யுறுத்இ 
வள்ளி தாங்கலை வித்தியா தேகமும்‌ வரித்தாள்‌. 


708 ௮கிலை பூரணச்‌ சிற்பர நிலையினை யதிலே 
விகல மின்றியே நிறுத்‌ துதன்‌ முதலிய வினைகள்‌ 
சகல முந்தவா தியற்றின;(ஞமைபுரி தகைமை 
புகல வெண்ணிலென்‌ ன.றிவதற்கெளியதோ புதிதோ. 


7084 அய்ய தூயபொற்‌ பட்டுடை சாத்தின ளாற்றின்‌ 
மெய்யன்‌ மெய்யினுக்‌ கனாதியா யினிதென விதித்த 
செய்ய பூரறைப்‌ புழுமுநெய்க்‌ காப்பிலே இளைக்கப்‌ 
பெய்யு மாமுகி லென்னவே சொரிந்தனள்‌ பிராட்டி. 


70089 வெள்ள மாகிய புழுகுகெய்க்‌ காப்பெலாம்‌ விராவிக்‌ 
கொள்ஞ்‌ மாறுவெண்‌ பாளிதத்‌ துகள்பெருங்‌ கூவ 
லள்ளி யள்ளியே சாத்தினள்‌ கயிலை நேராக 
வுள்ள மார்தரு முவகையின்‌ பெருமையா ருரைப்பார்‌. 





1086, வெள்ளிகாய-வெட்டவெளியாய்‌ இருக்கின்ற. நுண்‌ 
மையர்‌-நுட்பமான சிவபிரான்‌. மறுயையிற்றிருமேனி-களங்க 
மில்லாத இருமேனி. தரை-மண்‌. (அசுத்தமாயை) குடிலை-சுத்த 
மாயை. மனுத்தவிச - மந்திராசனம்‌. வித்தியாதேகம்‌ - மந்திரங்‌ 
களால்‌ ஆக்கப்பட்ட இருமேனி. வரித்தாள்‌-தாங்கிக்‌ கொண்டாள்‌, 


1087. சிற்பர நிலையைப்‌ பூசைசெய்யும்‌ இலிங்கத்திலே தேவி 
தங்கச்‌ செய்தாள்‌. விகலம்‌-வேறுபாடு. தகைமை-பெருமை, அறி 
வதற்கு-அறிவுக்கு. எளியதோ-எளிய பொருளா? 


1088. அப்ய-நுட்பமான. அ௮னாதியாய்‌-பழங்காலம்‌ தொட்டு. 
பூ, நறைப்புழுகு, நெய்‌. இவற்றைக்‌ காப்பாக மேகம்‌ போல்‌ சொரிந்‌ 
தாள்‌. நறைப்புழுகு-வாசனை வீசும்‌ புனுகு. *புழுகு நெய்ச்‌ சொக்‌ 
கர்‌ அபிடேகச்‌ சொக்கர்‌, கற்பூரச்‌ சொக்கர்‌' (மதுரைக்கலம்பகம்‌), 

1089, வெள்ளம்‌ ஆகிய-மிமுதியான்‌. பாளிதத்தூள்‌ - பச்சைக்‌ 
கற்பூரத்தூள்‌. 'அடகுபுலால்பாகு பாளி தமும்‌ உண்ணான்‌' 
(தொல்‌-மேற்கோள்‌) கூவல்‌ -கணறு, (கற்பூரக்கிணற்ைற) 
கயிலையோ, என்று கூறும்படி கற்பூரத்தை உமை இறைவனுக்குப்‌ 
டிசினாள்‌. 


376 காஞ்சிப்‌ புராணம்‌ 


7090 கரிய மான்மதங்‌ குங்குமங்‌ கற்புரக்‌ உலவை 
தெரிய நீடுபன்‌ னீர்விடுத்‌ துரிஞ்சுசெஞ்‌ சாந்தம்‌ 
பரிவி னாலெடுத்‌ அுய்த்தனள்‌ சிவனது படிவ 
மூரிய மேருமால்‌ வரையெனப்‌ புரிந்தன ஞமையாள்‌. 


1091 ௮ரக னப்பெருங்‌ கோளகை மகரதோ ரணம்பொன்‌ 
இரத வாரிஈற்‌ பட்டிகை கடைத்திடாத்‌ தரளம்‌ 
பரிய மாமணித்‌ தருணமா முரகவா பரணங்‌ 
கருணை கூர்தரச்‌ சேர்த்தியே பொலிவுறக்‌ கண்டாள்‌. 


7092 சாதி மாலதி யற்பலஞ்‌ சண்பக மலரி 
கோதி லாதபொன்‌ கூவி யந்தளி ரிவையே 
யாதி யாய்முன மாதியா கமந்தனில்‌ அறையும்‌ 


போது மாலிகைத்‌ திறனெலாம்‌ புனைந்தனள்‌ புகழ்ந்தாள்‌. 


7092 மனத்தி லாவர ணப்படு கடவுளர்‌ வருக்க 
மனத்து மவ்வயி னவ்வயின்‌ மனுவினா லமைத்து 
நனைத்து ஈன்மகா நிவேதன வகையெலா நிரப்பித்‌ 
தனித்த மம்புரி கரத்தினா லருத்தியே தணித்தாள்‌. 





1090. மான்மதம்‌-கஸ் தூரி. நீர்வீடுத்து உரிஞ்சு-தண்ணீர்‌ 
விட்டு அரைத்த. உய்த்தனள்‌ - பூசியனுபவித்தாள்‌. சிவனது 
வடிவதை மேருமலை போல்‌ செந்ரிறம்‌ உறும்படி. செய்தாள்‌. 


1091. கோளகலை-சிவலிய்கத்திற்குச்‌ சாத்தப்படும்‌ உறை. 
பொன்கிரதவாரி-பொன்னாம்‌ செய்யப்பட்ட ஆபரணம்‌, பட்டி.கை- 
அரைக்கச்சை. தரளம்‌-முத்து. உரகவாபரணம்‌-பாம்பாகிய 
ஆபரணம்‌, சேர்த்தி-௮ணிர்து, பொலிவுற-விளக்க த்‌ துடன்‌ 
இருக்க. 


1092. சாதிமாலதி-சாதிமல்லிகை, ௨ றபலம்‌-ரீலோ ம. பலம்‌, 
அலரி-அரளி, கூவிளையக்களிர்‌-வில்வபத்தஇரம்‌, ஆதியாய்‌-முன்பு, 
ஆதியாகமம்‌-காமிகம்‌, மாலிகைத்திறம்‌-மாலை வகைகள்‌, 


1093. ஆவரணப்படுகடவுளர்‌-ஆவரண தேவதைகள்‌ அவ்‌ 
வயின்‌ அவவயின்‌-அவம்‌ மி.ற்குரிய அத அர்த இடதஇிஃல. மனு- 
மந்திரம்‌. அருத்தி. அறைவன உண்ணச்‌ செய்து தணித்தாள்‌- 
பசியைப்‌ போக்கனாள்‌. 


பூசைச்‌ சருக்கம்‌ 877 
7094 ஈவையி லன்பினர்‌ நீர்நிலை தண்டுல நாடி 
யவகை யிற்புரி பூசையிற்‌ றிருக்தகரா மொருவர்‌ 
புவன மூன்றுமுண்‌ டுவட்டிட வறம்புரி புனிதை 
விவித மாநிவே தனஞ்செயில்‌ வெறுப்பரோ வியந்தார்‌. 


7092 எண்வ கைப்படு தூபமெண்‌ ஸணீறந்தபல்‌ இபங்‌ 
கண்ணி. .னுக்கணி யாகவே கவினுறக்‌ காட்டிப்‌ 
பண்ணு றுத்துப சாரமாம்‌ பதினறு வகையும்‌ 
தண்ணு றப்பொலிட்‌ தாற்றினள்‌ செபறிவே தனமூம்‌. 


7096 அங்கி காரியம்‌ பெலிதினத்‌ திருவிழா வனைத்தும்‌ 
பொங்கு நீர்த்த தப்பெரு வாச்சியம்‌ பொலிவி 
லெங்க ணயுைைக நடத்தின எட்டசாந்‌ தியினுந்‌ 
தங்கு காமிகச்‌ சைவநூல்‌ விதிப்படி தவாமல்‌, 


7097 இன்ன வண்ணமே யம்‌(சிகை யருச்சனை யியற்ற 
மன்னு கங்கைமண்‌ |_பமெனச்‌.சண்டிகை வகுத்துத்‌ 
துன்னி யன்னவ எருளினற்‌ பேரறத்‌ தொகுதி 
நன்ன யத்தினி னடந்தன சிற்சில நாள்கள்‌, 


வகையாய்‌ 





1094, நீர்நிலை-குளம்‌. தண்டுலம்‌-மணல்‌. (பொய்கையின்‌ அடி 
யில்‌ உள்ள மணல்‌) திருத்தரரா்‌-(இிருப்திதர) மனநிறைவு 
கொள்ளும்‌ சிவபிரான்‌. “திருத்தம்‌ செய்து (பெரிய திருமெர்‌.தி, 
3. 4, 5) உவட்டிட-தெவிட்ட. விவிதமா-விதம்‌ விதமா. (பலவகை 
யாக) வியந்கார்‌-ஆச்சரியப்பட்டார்‌. 

1095. எண்வகைப்படு தூபம்‌ - சந்தனம்‌, தேக்கு, அகில்‌. சாரம்‌ 
பிராணி, மட்டிப்பால்‌ முதலியவை. 

16. உபசாரம்‌. 1 தவிசினை அளித்தல்‌. 2 கால்கழுவ நீர்தரல்‌. 
3 கைகழுவ நீர்தரல்‌. 4 முக்குடி நீர்தரல்‌, 5 நீராட்டல்‌. 
சாத்தல்‌. 7 முப்புரி நூல்‌ அணிதல்‌, 
சாத்தல்‌, 10 மஞ்சள்‌ அரிசி தூவல்‌. 
12 விளக்கடல்‌. 13 கருப்பூரம்‌ ஏற்றல்‌, 


0 ஆடை 
8 தேய்வை பூசல்‌. 9 பூச்‌ 
11 நறும்புகை காட்டல்‌. 
14 அமுதம்‌ ஏந்தல்‌. 15 
அடைக்காய்‌ தருதல்‌. 16 மந்திர மலரால்‌ அருச்சித்தல்‌. (பொருட்‌ 
டொகை நிகண்டு. 916) செப மிவேதனமும்‌-ஐந்தெழுத்தை செபித்‌ 
தலும்‌, அமுதத்தை வழங்கலும்‌. 
1096. பெலி-பலி. நீர்த்த. தன்மைஉடைய, வாச்சியம்‌-வாத்தி 
யம்‌. அட்டசாந்தி-எட்டுச்‌ சந்தியா காலத்திலும்‌, தேவி, காமிக 
ஆகம முறைப்படி பூசை செய்தாள்‌. 


1097. அம்பிகை-உமாதேவி. வகுத்து-அமைத்து. பேரறத்‌ 
49 


76 காஞ்டிப்‌ புராணம்‌ 


வேறு 
1096 ௮ன்ன போதருச்‌ சனைதவஞ்‌ சமாதி 

யாற்று வோர்க்கிடை யூறுவர்‌ தணுகின்‌ 
மன்னு மாமன நிலைப்படு மாறு 

மருவு மாருயிர்க்‌ குணர்த்துவான்‌ மதித்தோ 
கன்னி தன்னிமித்‌ தத்தினில்‌ வருத்தங்‌ 

கண்ட திற்பொரு மைப்படு கருத்தோ 
பின்னையேவில யாடலோ வெங்கள்‌ 

பிரானி னைத்தவர்‌ நினையையார்‌ பிறிப்பார்‌. 





தொகுதி-பெரிய முப்பத்திரண்டு தருமங்கள்‌. இன்னவண்ணம்‌- 
இக்தவிதம்‌. சண்டிகை-சண்டிகேஸ்வரி, ஈயத்தினில்‌- அருளுடன்‌. 
“நன்னயம்‌ பெற்றுழி நயம்புரி யிடத்தினும்‌' (தொல்‌. பொருள்‌, 
களவியல்‌. 23 ஈச்சினார்க்கினியர்‌) “அங்ஙனம்‌ தோழி கூறிய 
குறையினை அவள்‌ அருளப்பெற்றவமி அதனைத்‌ தலைவற்குத்‌ கூறு 
குற்கு விரும்புமிடத் தும்‌” என்று உரை கூறினர்‌. 


1098. அருச்சனையும்‌, தவழும்‌, சமாதியும்‌ மேற்கொளும்‌ 
போது இடையூறு வந்தால்‌ (பக்தர்கள்‌) மனம்‌ படும்‌ பாட்டை 
ஆன்‌ மாக்களுக்கு உணர்த்தவோ?உணர்த் துவான்‌-அறிவுறுத்தற்கு. 
மதித்தோ-கருதியோ? நிமித்தத்தினில்‌- காரணத்தில்‌. பொறுாமை- 
பொறுமையற்றதன்மை. பிறிப்பார்‌-சிக்கலை விடுவிப்பவர்‌, (பிஇர்‌ 
முதலியவற்றை விடுத்தல்‌. இந்தப்‌ பிதிரைப்‌ பிரிக்கவேண்டும்‌: 
என்று லெக்ஸிகன்‌ விரிக்கி றது) 


பெருமான்‌ தேவியைச்‌ சோதித்த காரணம்‌ யாதோ என்று 
வியக்கின்றார்‌ ஆசிரியர்‌. “காதல்‌ மிக்கவோர்‌ இருவிளையாட்டில்‌” என்‌ 
பர்‌ சேக்கிழார்‌, (இிருக்குறிப்புத்தொண்டர்‌. 62) “ஒரு திருவிளையாட்‌ 
டாலே' என்பர்‌ சிவஞான முனிவர்‌. (காஞ்சிப்புராணம்‌, தழுவக்‌. 
306) கவிராட்சசர்‌ கச்சியப்பர்‌ இங்குக்‌ கற்பனைத்‌ திறத்தால்‌ 
தவ்னையே வென்றுவிடுகிறார்‌. அழகியபாடல்‌. *இங்களும்‌ கங்கை 
யாறும்‌ தண்ணனெனச்‌ சென்னி தாங்கும்‌ எங்கள்‌ நாயகரும்‌ அர்நாள்‌ 
இத்தகு பனியிற்பட்ட-வெங்குளிர்ச்‌ குடைந்து செம்பொன்‌ வெற்‌ 
பரசுயிர்த்த ஈங்கை - கொங்கையின்‌ வெம்மை மார்பின்‌ ஒற்றிடும்‌ 
குறிப்போதேறும்‌' (காஞ்சி, கழுவாய்‌. 377) சேக்கிழார்‌, திருக்கச்சி 
யின்‌ சிறப்பைப்‌ பேசும்‌ போது மேற்கொண்ட யாப்பையே 
இவரும்‌ பயன்படுத்தி உள்ளார்‌. “முன்னோர்‌ மொழிபொருளே 
பன்றி அவர்யாப்பும்‌பொன்னேபோல்‌ பேரல்‌ போற்றும்‌ திறம்‌” 
அவர்பால்‌ காணப்படுகிறது, 


பூசைச்‌ சருக்கம்‌ 879 


1099 சங்கை கோமதி யமுனை யிந்திரையே 

கவுத மைகிரு மதைபெரு வாணி 
சங்க மாருமிவ்‌ வெழுபெரு நதியூந்‌ 

தம்பி ரானினைக்‌ தருள்புரி தலுமே 
யங்க மாருரு வடனவை யணைய 

_ வகில முள்ளடக்‌ கியபெரு வெள்ளத்து 

உங்கள்‌ காயக பூசனைக்‌ இடையூ 

அஞற்று மென்றன ஸும்பர்தம்‌ பெருமான்‌. 


7700 வெருவி யந்கதி பிரான்மொமி மறுக்கில்‌ 
வெறுக்கு வெறுக்கு மென்றுகம்‌ பைப்பெரு 
பரவி வான்புவி பாதலந்‌ தனது [ வெள்ளம்‌ 
பாற்ப டுத்தொழிப டாமலே யகலாப்‌ 
பிரலா யங்குல வியதெனத்‌ தரங்கப்‌ 
பெருங்க சத்‌ துவான்‌ பிறைபிடுங்‌ கயபோல்‌ 
நுரைபி றந்தொலி கலிப்பி னால்யாவு 
நுண்டு கட்பட கொடியில்‌ வர்கனவால்‌, 


7107 உரக மாமுடி மணிபெயர்‌ தரவே 
யுள்ளு றப்புவி £ண்டுமே லோங்கி 
விரவி யேககு பப்பெருங்‌ கரியின்‌ 
வெண்கு வட்டணி வேறுறப்‌ பறித்துத்‌ 
கரணி சேரிர தங்கடற்‌ கடம்போற்‌ 
றள்ளு றக்கொடு சதுமுகன்‌ பதியிற் 
றெரிவை மார்கர வீணையை மிதவை 
செய்கை யாக்கிடச்‌ சென்றதக்‌ கணத்தில்‌. 
ப 1099. கங்கை முதலான ஏழு நதிகளையும்‌ கூவி எம்பிரான்‌ 
“அம்பிகை பூசனைக்கு இடையூறு புரிமின்‌' என்றான்‌. கச்சியப்ப 
முனிவர்‌ ஏழு நதிகளையும்‌ பிரான்‌ பெருகிவரப்‌ பணித்ததாகக்‌ 
குறிப்பார்‌. சிவஞான முனிவர்‌ எல்லா விழுமிய அண்டத்துள்ளும்‌ 
புறத்தினும்‌ விரவும்‌ தீர்த்தம்‌-முழுவதும்‌ ஒருங்கு உண்ண முன்னிய 
தாகக்‌ குறிப்பார்‌. சேக்கிழார்‌ கம்பைமாக தியையே பெருகச்‌ செய்‌ 
தார்‌ என்பர்‌. பெருவெள்ளத்து-டஉங்கள்‌ நாயகி, எனப்‌ பிரிக்‌ 
கவும்‌. இடையூறு உழற்றுமின்‌-விக்கினம்‌ செய்யுங்கள்‌. 

1100. வெருவி-பயந்து தனதுபாற்படுத்து-தன்வசப்‌ படுத்தி, 
'இஜிபடாமல்‌-இடையீடில்லாமல்‌. பெருங்கச த்‌ த-பெரியயானையின்‌ . 
ஈதியின்‌ நுரை யானையின்‌ தந்தம்‌ போன்றுள்ளது. கலிப்பினால்‌- 
உண்டாவதால்‌, கரை பாய்ந்து கலித்த பெருநீருவரி' (ஞாஜஞு 
.மிர்தம்‌. 44). 

1101, உரகம்‌-அதிசேடன்‌, பெயர்தர-பிடுங்சப்பட. சண்டு- 


380 காஞ்சிப்‌ புராணம்‌ 


வேறு 
110௨ விரைவில்வரு பிரளையமாம்‌ பெருநீத்தந்‌ 
தனைக்கண்டு வெருவி காணு 
மரிவையர்கற்‌ குணமதனா லச்சமுறு 
கதன்மையளா யன்பு மீச்சென்‌ 
அருவுபெற வுயிரனைய பெருமானார்‌ 
திருமேனி யுள்ளா மென்னும்‌ 
பரிவுகலை சிறப்‌ பகடு நடுங்குமன த்‌ 
காவலமும்‌ படர நோக்கு, 


1708 அரியதிரு மேனியின்மே லிதுவருவா 

னென்னென்றே யமைத்த கைகள்‌ 

பரனருளின்‌ மருவுகலாற்‌ பெரிதுகடி. 
துறுசலதி பதறு நிற்ப 

வுருகியது பொழுமையுமுட்‌ பெருங்காத 
லன்புமுந்தி யுக்தி நூக்கதீ 

இரிதரலின்‌ ரூயவுளம்‌ நெகிழ்சீதுகுழைநீ 
கொ.ரிவில்சிவ சத்தங்கூர. 








அகழ்ச்து. “கண்டான்‌ நிலம்‌ யோசனை: (கம்பன்‌. ஆரண்ய. இரா 
வணன்‌ சூழ்ச்சி) ககுபம்‌-தஇசை, “கழுபம்‌ முற்றையும்‌ விழுங்கி எப்‌ 
பொருளினும்‌ கலந்து: (வாசிட்டம்‌) ககுபப்‌ பெருங்கரி- இக்கில்‌ 
உள்ள யானைகள்‌. குவட்டணி-கொம்பு வரிசைகலா. கடம்போல்‌- 
குடத்தைப்‌ போல. (தேர்‌ முற்றவும்‌ கடலுக்கு அடியில்‌ ௮மி.ம 
மேலே கலசம்மட்டும்‌ தெரிவதால்‌ (கடலில்‌ நீந்த உதவும்‌) குடம்‌ 
போல்‌ தோன்றிற்றென்க), குடம்‌ நீரில்‌ நீந்த உதவுகலை நைடதமும்‌ 
திருக்குற்றுலப்‌ புராணமும்‌ நகிலைப்பற்றுிப்‌ பேசும்‌ பகுதியில்‌ குறித்‌ 
தன. மிதவை- தெப்பம்‌, 


1102. நீத்தம்‌-வெள்ளம்‌. வெருவுதலும்‌ நாணுதலும்‌ மகளிர்‌ 
இயற்கை. மீச்சென்று-அ௮திகரித்து. உள்ளாம்‌ - வெள்ளத்துக்குட்‌ 
படும்‌. ஆவலம்‌-துன்பம்‌. அருவமாகிய அன்பு வடிவக்தையடைய 
அம்மை அவலம்‌ உற்றாள்‌. ்‌ 


1103. வருவான்‌ என்‌-வருவதற்குக்‌ காரணம்‌ மாது? சலதி. 
வெள்ளம்‌. பதறுகிற்ப-வேகப்பட்டுவர. பொருமையுறும்‌ பெருங்‌ 
காதல்‌-பொறுக்கமுடியாமையால்‌ உற்ற அன்பு. உர்இநாக்க- 
உக்தித்தள்ள. “வெஞ்சின வீமன்‌ வீடிடவருத்‌இி-நாகம்‌ தரக்கு்‌ 


பூசைச்‌ சருக்கம்‌ 821 


1104 கடி துதிரு வுருவில்விழுக்‌ திருதனத்தி 

ளெருக்கிவளைக்‌ கரத்தாற்‌ சேர்த்தித்‌ 

குடநெடிய மார்பகத்‌து எடக்கிமுடி 
மீதுமுகர்‌ தாழ்த்திக்‌ கண்ணீர்‌ 

படவிதவு மொன்றெனவே திரும்பியுள்ளம்‌ 
பதைபகதைக்கப்‌ பனிக்கு மன்பில்‌ 

வெடவெடன வுடன்மடுத்துத்‌ தழிஇயினளப்‌ 
பரிவினையார்‌ விளம்பற்‌ பாலார்‌. 


1705 தாணுவினைச்‌ சுற்றுபசுங்‌ கொடியெனவு 

மேருவின்மேற்‌ சான்று நான்று 

காணவரு முகிலெனவுகந்‌ திருவேகாம்‌ 
பரத்தையுமை கலந்த போதங்‌ 

காணுருவு பெண்‌ ணுருவு வேறுபடா 
தொன்றிமிக வன்பு கூர்ந்து 

நீணிலமேன்‌ முகலான புவனமெலாம்‌ 
விமையினிமை நிலைய தன்றே. 





(ஞானாமிர்தம்‌. 89) சிவசத்‌து-சுவமாகியசத்து. இறைவியின்‌ திரு 
வுள்ளத்தில்‌ அறிவும்‌ அறியாமையும்‌ இருத்தலின்‌ சிவசத்து 
என்றார்‌. ஊர-அதிகரிக்க. “இருதிறன்‌ அல்லது சிவசத்தாம்‌ என?” 
(இவ. போதம்‌. 6) சிவஞானபோதப்‌ பகுதியை சமற்காரமாக 
ஆசிரியர்‌ மேற்கொண்ட திறம்‌ பாராட்டத்தக்கது. 


1104. கடி து-விரைவில்‌. தடம்நெடிய-மிகப்பெரிய. கண்ணீர்‌ 
பட-கண்ணீர்‌ பெருமான்‌ திருமேனியில்‌ பெருகிவிழ, இதுவும்‌- 
இக்கண்ணீரும்‌. ஒன்று-(பெருமானுக்குத்‌ தீங்கிழைக்கும்‌ வெள்ள 
மூம்‌,ஓரு தன்மை உடையது. திரும்பி-பெருமான்‌ மேனியில்‌ 
கண்ணிர்படாமல்‌ முகத்தை வேறுபக்கமாக நோக்கி, மடுத்து- 
ஒன்றுபடுத்தி. 

1105. பிராட்டி பெருமானைத்‌ தழுவிய காட்சியை வீவரிக்‌ 
இருர்‌. தாணு-கூண்‌. (குற்றி) சான்று-நிரம்பி. நான்று-தொங்கி. 
உமை கலந்தபோது-தேவி தழுவிய சமயத்தில்‌. வேறுபடாது- 
பிரிந்து இராமல்‌. நீள்ரிலம்‌-பெரியபூமி, மேல்‌-மேலே உள்ள? 
முதலானபுவனம்‌-தேவலோகம்‌, சக்தியும்‌ சிவனும்‌ கலந்ததால்‌ 
உலூல்‌ உள்ள ஆண்வர்க்கமும்‌ பெண்வர்க்கமும்‌ இன்பம்‌ உற்றன. 
விழை இனிமை நிலையது-விரும்புகின்‌ற இனிய நிலையை உலகம்‌ 
உற்றது. 


்‌ 982 காஞ்ுப்‌ புராணம்‌ 


1106 மெய்யளவு படுமறையி னளவுபடாச்‌ 

சிவனுருவு விமலை செய்ய 

கையளவு பட்டதவள்‌ அல்லாம 
லளவுபடக்‌ காண்பார்‌ யாரே? 

செய்யமலை முலைத்தழும்பங்‌ காண்வடிவைப்‌ 
பெண்வடிவு செயமே செய்ய 

ஐயன்முதற்‌ றிருமேனி தனிலெழுது 
பெருவிருது மனைய தாமே. 


7107 அம்மைதழு வக்குமைந்து விழைந்திழைந்து 

துமைந்துவியம்‌ தவிர்ந்து சோதி 

செம்மைபெறக்‌ கவின்றுபுள கித்திறுமாந 
தினிமைதலை சிறந்து வாழ்நது 

மெய்ம்மைபடக்‌ குளிர்ந்துயர்ந்து வளர்ந்‌ துகுற்ப 
ரானந்தம்‌ விளங்கி யோங்க 

வெம்மடிமை யுடையபிரான்‌ முல்ச்சுவடும்‌ 
வளைச்சவடு மிசைந்தா ரன்றே. 





“சக்தியும்‌ சிவமும்‌ ஆய தன்மையிவ்வுலகம்‌ எல்லாம்‌-ஓத்து 
ஒவ்வா அணும்‌ பெண்ணும்‌ உணர்குண குணியுமாகி வைத்தனன்‌” 
என்று சித்தியார்பகரும்‌. 


1106. மறைக்கும்‌ அளவுபடாத சிவன்‌ திருமேனி அம்மையின்‌ 
கரங்களுக்குள்‌ அடங்கிவிட்டது, சிவலிங்கத்தில்‌ இருக்கும்‌ முலைத்‌ 
கழும்பு ஆண்மையைப்‌ பெண்மை வெற்றிகொள்ளும்‌ என்பதை 
எழுதிவைத்த விருது ஆகும்‌. 


மெய்‌அளவுபடும்‌-சத்தியம்‌ கலந்துள்ள. அளவுபடா-அ௮ளக்க 
முடியா. *தேவரும்‌ மறையும்‌ இன்னமும்‌ காணாச்‌ செஞ்சடைக்‌ 
கடவுள்‌” என்பர்‌ வரந்தருவார்‌. (பாரதம்‌. பாயிரம்‌), கையளவு 
பட்டது - கரங்களுக்குள்‌ ௮;_ங்கியது. முதல்‌ இருமேனி-முதன்மை 
யான திருமேனி. காணாத அருவினுக்கும்‌ உருவினுக்கும்‌ காரண 
ஏ இருத்தலின்‌ இங்கனம்‌ கூறப்பட்டது, விருது-வெற்றிச்‌ 
ன்னம்‌. 


1107. அம்மைதழுவிய போது பெருமான்‌ பெற்ற ஆனந்‌ 
“தத்தை விவரிக்கிறார்‌, இறைவர்‌ அம்மை தீழுவியதும்‌ முதலில்‌ 
விழைச்தார்‌, பிறகு அம்மையுடன்‌ இழைந்தார்‌. அதன்‌ பிறகு 
தழைக்தார்‌ வியந்தார்‌; அவிர்ந்தார்‌: கவின்றுர்‌: புச்இத்தார்‌:' இ.று 


பூசைச்‌ சமுகசும்‌ 393 


7708 தெரிவைமுல்க்‌ கடினமதோ விழைவர்தனி 

மென்மையதோ தெரித மறேற்ரும்‌ 

ப.ரமகிரு மலவெளியிம்‌ நழும்புபட 
வகிலமெலாம்‌ பாவ நாச 

. மருவிவளம்‌ பெருகியினி மைத்திறத்து 
மல்கியெழில்‌ வாய்த்து ஞானம்‌ 

பெருகுடடைப்‌ பரம்பரையி லுயர்ந்திலகி 
நாடோறும்‌ பிறங்கற்‌ றன்ே. 


1109 இறையவனு முமையவளா லிங்கனமெய்ப்‌ 

பரிவினிமை யெளிது வாய்த்துக்‌ 

குறைவறுமவ்‌ வுகமையினிற்‌ றருணநிலைக்‌ 
கவினுருவு கொண்டு சோதிப்‌ 

பிறையிலக கீலகண்டத்‌ தொளியதனை 
யுள்ளடக்குப்‌ பிறழா நிற்ப 

மறையுருவப்‌ பொற்றனிமா மூலலிங்கத்‌ 
தெழுகொழுத்தாய்‌ வயங்கி னானே. 





மாந்தார்‌: இனிமை சிறக்க வாழ்ந்தார்‌: குளிர்ச்தார்‌: உயர்ந்‌ 
தரர்‌: வளர்ந்தார்‌. முடிவில்‌ ஆனந்தம்‌ விளங்கி முலைச்சுவடும்‌ 
வளைச்சுவடும்‌ தன்‌ திருமேனியிற்பட. இறைவியுடன்‌ ஒன்றுபட்‌ 
டார்‌. 

அவிர்நீது-விளங்கி, 4அவிர்‌ஓளி விளக்சென்று அல்கல்‌ ௮ல்‌ 
லதை-திரிபும்‌ உண்டோ. (ஞானாமிர்தம்‌. 17) 

1108. பெருமான்‌ திருமேனி குழைந்த காரணத்தை ஆராய 
முற்பட்டு ஐயத்தில்‌ ஆழ்கிறார்‌ ஆசிரியர்‌, தெரிவை-அ௮ம்மை. தழு 
விய பொருளின்‌ கடினத்தாலா, தழுவப்பட்ட பொருளின்‌ 
மென்மையாலா? தழும்புபட்டது. தெரிதல்‌ தேற்றும்‌-உணர்நீது 
தெளியும்‌ ஆற்றல்‌ பெற்றிலோம்‌. யாம்‌ ௮து தெரிதல்‌ தேற்றும்‌”. 
(கம்பன்‌. ஆரண்ய. அயோரமுகி,. 4). நிருமல வெளியில்‌ தழும்பு 
பட்டது. அதனால்‌ உலகின்‌ பாவம்‌ நாசம்‌ உற்றது, நடை-ஒழுக்கம்‌ , 
பிறங்கிற்று-விளக்கம்‌ உற்றது. அன்று. ஏ அசைகள்‌. 

1109. ஆலிங்கனம்‌-தழுவல்‌. மெய்ப்பரிவு- உண்‌ மையான 
அன்பு. உகமை-மகிழ்ச்சி, தருணம்‌- இளமை. “தருணமங்கையை 
மீட்பதோர்‌ நெறி: (கம்பன்‌. யுத்த. வருணன்‌). பிறழா நிற்ப-விளங் 
இத்தோன்ற. சடந்தொளி பிறழும்‌ நெடுஞ்சடைப்‌ பெருமான்‌' 
(கல்லாடம்‌ 57) மறை உருவப்‌ பொற்றனிமா-வேதமாகிய ஒற்றை 
மாமரம்‌, “ஒற்றைமறைமா' (வண்டுவிடுதூது. 10,11,) 


்‌ 
3. 


364 காஞ்சிப்‌ புராணம்‌ 


7110 எம்பெருமான்‌ வெளிப்படலு முமையவளஞுந 

தொழுதுவிழுர்‌ தெழுந்து தாழீக்து 

செம்பதுமப்‌ பதமொ துங்கக்‌ கண்ணீர்வார்க்‌ 
தருவிசெயச்‌ சிலிர்ப்ப ரோமம்‌ 

பைம்புயலி னுடல்வளைத்துப்‌ பங்கயச்செங்‌ 
கைகுவித்து பரிவு கூர்க்‌ து 

சம்பமுறக்‌ கருணைவிழி கிறிதுறுபார்‌ 
வைப்பெருகாண்‌ கவின நின்றாள்‌. 


1117 அரிபிரமர்‌ கு.துகலித்‌ துப்‌ பேருவகை 

அள்ளிவிழுர்‌ தாடிப்‌ பாடிச்‌ 

சுருதிநெறிப்‌ படிபுகழ்நீது முன்பின்டுறை 
யறியாது தொழுது போற்ற 

வுருவுபெறு முனிவரிமை யவர்மலர்மா 
மமழமைசொரிந்தங்‌ குவப்பி னேத்தப்‌ 

பரவுகட. வுட்பேரி துந்துமியே 
முதலியங்கள்‌ பலவு மார்ப்ப, 








1110, வெளிப்படலும்‌-காட்சிதருதலும்‌. “கையிற்சுட்டி 
காட்ட-ஐயநீ வெளிப்பட்டருளினையாங்கே'  (திருக்கழுமலமும்‌ 
மணிக்கோவை 1) விழுந்து தொழுது எழுந்து தாழ்க்‌.து என்று 
கூட்டுக. ஓதுங்க-ஒருபக்கத்தில்‌ெசென்று நின்று, கண்ணீர்‌ 
வார்ர்து- கண்ணீர்‌ சிந்தி. அருவிசெய - அருவியைப்‌ போல்‌ ஓட. 
பைம்புயலின்‌-பச்சை மேகத்தைப்பேரல. கம்பம்‌-நடுக்கம்‌. சிறிது 
பார்வை-கடைக்கண்‌ பார்வையுடன்‌. காண்கவின-நாணமானது 
(தேவியைச்‌ சார்ந்கமையால்‌) அழகுபெ.ற. 


1111. குதுகலித்து-மகிழ்ந்து. சுருதி நெறிப்படி - வேதம்‌ 
விதித்தபடி. உருவுபெறும்‌-மக்திரங்கலாப்‌ பன்முறை ஜெபிக்கும்‌ 
பேறுபெற்ற. 'உருஏறத்திரு ஏறும்‌', என்ற வழக்கை நோக்கு. 
பரவு-புகழப்படுகின்ற, கடவுள்‌ பேரி-தெய்வத்தன்ழை 
பொருந்திய பேரிகை, 


பூசைச்‌ சருக்கம்‌: 365 


1112 தெய்வமட.வாரறுபத்‌ தாறெனுமா 
யிரவரவர்‌ திரண்டு சூழ்ந்து 
கவ்வையறு மாடலொடூ பாடல்பர 
தப்படியே காட்டா நீற்ப 
எவ்வயினு மெவ்வெவரு மிப்பெருங்கோ 
லங்காண்பான்‌ எழுந்து காட 
மெய்விரவு கணகாத ரிடைப்படச்சன்‌ 
னிதிமிகவும்‌ விளங்கிற்‌ நன்மே. 
ஏ வேறு 
1175 ஐயன து காலைசிறு நகையிற்‌ ருன்செ 
யாடல்விளங்‌ கிடக்காட்ட வம்மை நோக்க 
மையிலகு காளவிட மனையாள்‌ கோடி 
வதனமுன்னங்‌ &ீர்த்திமது வயின்வச்‌ துற்றாள்‌ 
பையரவக்‌ கங்கணத்தாள்‌ கபால்‌ சூலம்‌ 
படருமிரு கோடிகரம்‌ படைத்தா ஞன்னின்‌ 
கொய்யகணத்‌ தவனியெலா முண்பாண்‌ மிக்க 
கோன்மையுளாள்‌ தனைக்குறிப்பி னோக்கி நின்றாள்‌ - 


ணனககைககைகி க கைபட்ட ன்ப வ 


1112. கவ்வை-துன்பம்‌- எவ்வயினும்‌-எந்த இடத்திலும்‌. 
இடைப்பட- இடையிலிருக்க, சன்னிஇ-தெய்வக்காட்சுி. சன்னிதி 
யை மறைக்காதே என்று கூறும்‌ வழக்கை நோக்குக, 


1113. அதுகாலை- அப்போது, இறைவன்‌ புன்னகையால்‌ தன்‌ 
விரயாட்டைச்‌ காண்பித்தான்‌. இதை அறிந்த அம்மை நோக்கக்‌ 
ர்த்திமதி அங்கு வந்தாள்‌. அவள்‌, கங்கணத்தால்‌: கோடிகரம்‌ 
படைத்தாள்‌: கணத்தில்‌ அவனி உண்பாள்‌: அவளைத்‌ தேவிபார்த்‌ 
தாள்‌. 


காளவிடம்‌-கரியகஞ்ச.  வயின்‌-அவ்விடத்தில்‌. அரவக்கங்‌ 
கணத்தாள்‌-பாம்பையே கங்கணமா கவுடையவள்‌. தெரய்ய 
கணத்து-மிகச்சிறு வினாடிக்குள்‌. நேர்மை-வன்மை. 


49 


886 காஞ்ூப்‌ புராணம்‌ 


1112 அன்னையுளக்‌ குறிப்பறிந்து மித்தீ யன்னா 
ளவள்குறிய முனிமடி. னொக்க பாலத்‌ 
இன்னிடையேற்‌ றச்சலதி வெள்ளம்‌ யாவு 
மிருவிழியிற்‌ கனல்கொளுவ வெரிக்துகாய்ஈது 
கன்னிஈன்னீர்‌ சுவறியது பாதி பாதி 
கன்றுவெம்மை பொரறுாமையினாற்‌ கலித்துக்‌ கூவிப்‌ 
பன்னியதங்‌ குமைதிருப்பே ரனத்து மன்ன 
பரிசுகண்டெம்‌ பிராட்டிசில பகர்வ தானாள்‌. 
1775 நீவிர்தல மிதனையடை பெறுதி யாலே 
நிகரில்குறை கர்ந துயர்நீதீர்‌ நிமல மாகப்‌ 
பாவனைசெய்‌ தித்தலத்துற்‌ றரும நன்னீர்‌ 
படிந்துபடிரந்‌ துய்ம்மினெனப்‌ பாவைகூற 
வேவல்புரிரந்‌ தெழுநதுயும்‌ புனித மாகி 
யிலக்கிலர தீர்த்தத்து லெம்மான்‌ றன்னைத்‌ 
தாவிலருச்‌ சனைபுரிந்த தலப்பாற்‌ பொய்கை 
தமதுநீ ரானிரப்பித்‌ தணந்த வன்ற, 
1118 அ௮ப்பரிசு கண்டுசிவ னுமைபையாரா 
வன்பினொடு தழிஇக்கொண்டங்‌ கன்பு கூடச்‌ 
செப்பரிய முகமனுரை சொற்றுக்‌ கையாற்‌ 
சேரவணைக்‌ தாளுதவுஞ்‌ சிவஞா னத்தின்‌ 
வைப்பெனவே தாக்தகநெறி மரபே யென்ன 
லடி வுபெறுச்‌ சிற்பரம வாய்மை யென்ன 
வொப்பிலுயர்‌ பரமவுப தேச மாக 
வும்பர்பிரா னைத்துதிக்க லுற்றா எம்மை. 





1114. அவள்குறிய முனிமடி ஸஞொக்க பாலக்‌' என்று உள்‌ 
ளது. சரியான பாடம்‌ அன்று, கபாலத்தின்னிடையேற்று - வெள்‌ 
ளத்தைக்‌ (கீர்த்திமதி), கபாலத்திலே வாங்கி, சலதி வெள்ளம்‌- 
கடல்போன்ற நீர்ப்பெருக்கு. கொளுவ-கொளுத்த. பார்வையினாற்‌ 
டுத்த தீர்த்தங்கள்‌ உமாதேவியின்‌ பெயர்களைக்‌ கூறின. 
பரிசு-தன்மை, 

1115. பெறுஇயால்‌-பாக்கியத்தால்‌. நிமலம்‌ ௮க-நீராடிய மக்‌ 
கள்‌ தூய்மையடைய. பாவனை செய்து-பாவித்து, (கருதி) உயம்‌ 
மின்‌-பிழையுங்கள்‌. இலக்கில்‌ அரதீர்த்தத்தில்‌- அளவற்ற சிவதீர்த்‌ 
தத்தில்‌. தீர்த்தத்தில்‌ புனிதம்‌ ஆக எனமாற்றுக, தணந்த-நீங்கின. 

1116. ஆராவன்பினொடு - அடங்கரத அன்பினுடன்‌. அன்பு 
கூட-அன்பான து அ.இரரிக்‌ ர, சேரவணைத்து-பொருந்த அணைத்‌ 
க்கொண்டு, 


பூசைச்‌ சருக்கம்‌ 987 


7177 அருவுருவ மன்றியவை யாவாய்‌ போற்றி 

யனத்துமறி யாதறியு மறிவ போற்றி 

நிருமலசச்‌ சிதானந்தங்‌ கடந்தாய்‌ போற்றி 
நிராதார பராதார நிறைவே போற்றி 

ப ரமகலி யாணரசுகா இதா போற்றி 
பத்திபுரி வோர்க்கெளிமைப்‌ பாலாய்‌ போற்றி 

திருமறையா மொருதனிமா நிழலாய்‌ போற்றி 
இருவேகம்‌ பரத்‌ துறையும்‌ தேவே போற்றி. 


1118 அறியுமள வெவ்வளவவ்‌ வளவே யாய 

வற்புதச்சிற்‌பதப்பொருளே யரனே போற்றி 

குறிகுணந்தத்‌ அவசாலங்‌ கடந்து ஞானக்‌ 
கோளினருள்‌ எருளினறி குறியே போற்றி 

பொறிபுலன்க என்றியன்பின்‌ அடியா ராற்றும்‌ 
போகமெலாம்‌ மினிதுநுகர்‌ புராண போற்றி 

எ.றிதரங்க வெள்ளவருட்‌ கண்ணா போற்றி 
யேகம்பத்‌ தமர்ந்‌ துறையு மெக்தாய்‌ போற்றி, 


தேவி, உம்பர்பிரானை சிவஞானத்தின்‌ வைப்பென்ன, 
வேதாந்த மரபே என்ன, துதித்தல்‌ உற்றாள்‌. வைப்பு-க்ஷேமறிதி, 
சிற்பரம”வாய்மை-அறிவுக்கு மேலே இருக்கும்‌ பரம்‌ பொருளின்‌ 
பெருமையைப்‌ பேசும்‌ வேதம்‌, 

1117. சத்‌ சித்‌ அனநீதம்‌--சச்சிதானந்தம்‌- சத்‌-உண்மை. 
சித்‌-அ௮றிவு. ஆனந்தம்‌-டஇன்பம்‌, மிராதார-அ௮காரம்‌ அற்ற. பரா 
தார-மேலான (அனைத்திற்கும்‌, ஆதாரமான. சுகாதீதா-சுகத்‌ 
இற்கு அப்பாற்பட்டவனே. 


1118. மனத்தின்‌ அளவுக்குச்‌ தக்கபடி இறைவன்‌ தோன்று 
வான்‌. சித்பதப்‌ பொருளே-அறிவு என்று கூறப்படும்‌ சொல்லுக்‌ 
குப்‌ பொருளாக இருப்பவனே. தத்‌ துவசாலம்‌-தத்‌ துவக்கூட்டம்‌. 
ஞானக்கோளினர்‌-ஞானக்கொள்கை உடையவர்கள்‌. அருளின்‌ 
அறி-திருவருளால்‌ அறியப்படுகின்ற இறைவன்‌ அருளாலே 
அறியத்‌ தக்கவன்‌. *அருளாலேபார்‌ என்று சொன்னான்‌' என்பர்‌ 
சிவஞானி-தாயுமான சுவாமிகள்‌. அருள்‌ வவெள்ளக்கண்‌ணா- 
இருவருகாண ஆற்று வெள்ளம்‌ போல்‌ வழங்குகன்ற கண்ணை 
யுடையவனே. “கருணை நிறைந்து அகம்புறமும்‌ துளஞும்பி வழிஈது” 
(இிருவருட்பா.) 'எகம்பத் துறை எந்தாய்‌ போற்றி” என்று மணி 
வாசகர்‌ கூறுவர்‌. அத்தொடர்‌ இப்‌ பாடலுக்கு மணிமுடியாத 
அமைந்துள்ளது. 


388 காஞ்சிப்‌ புராணம்‌ 


1119 என்றுபல துதிசெய்‌.பத்‌ திருவே கம்பத்‌ 
தெந்தைஇரு வுளமகிழ்ந்தங்‌ கமையப்‌ பாவை 
பொன்றிகழ்பங்‌ கயத்திருச்சூ டகக்கை பற்றிப்‌ 
பொற்பினுட னணைத்துவகை புகன்று கோக்கி 
நன்றுளநீ யபேதகஈமக்‌ கிருவோர்‌ தன்மை 
நகைமதியங்‌ கரணமலர்‌ கழைபொன்‌ மாற்று 
நின்றருமச்‌ செயன்முழுது மகார்க ளாகி 
நிலவுமுயிர்த்‌ தொகைபிழைக்கு நிலைமை யேயாம்‌. 


1720 காரணகா ரியமுவப்பு வெறுப்பு யாவுங்‌ 
கடந்தவணி யுலகவுப கார மாகப்‌ 

பேரிசைசேர்‌ வரங்கள்பல வேண்டி நீயே 
பெறுதியென வுமையாளும்‌ பிரானை நோக்கப்‌ 

பாரிடையே குலவயிர்க்குப்‌ புத்தி முத்தி 
பலிக்குமுண்மை தே$கனிப்‌ பதியங்‌ குள்ளோர்‌ 

சரியரெல்‌ லாமுடையர்‌ குறையொன்‌ றில்லோர்‌ 
சவூிவவுன்‌ னருளவர்பாற்‌ செறித லாலே. 


மவ வைவையவையையவவைகையவைதையைவய வைச்வைவாகை கக வைக வவையவகக சை ைகவவளைவைைகைகையவைய கைவ வவ வைக கை! கைவைவ ணைவைகை கவை வைலம வவவண்கைய வவ யவஷி க. 


1119, இம௰யப்பாவை- இம௰௰மலை பெற்றெடுத்த உமை. 
உவகைபுகன்று-சிருங்காரத்தைக்‌ சொண்டாடி. அபேதம்‌ -வேறு 
பாடற்ற தன்மை. இருவோர்தன்மை-ஈம்‌ இருவருக்கும்‌ உள்ள 
பண்பு. மதியமும்‌ கரணமும்‌, மலரும்‌, கறையும்‌, பொன்னு மாற்‌ 
றும்‌. மகார்களாக-மக்களரகி, நின்செயல்‌ ஆன்மவர்க்கம்‌ ஈடேறு 
வ.த.ற்கே. ப 


1120. கரரணம்‌, காரியம்‌, உவப்பு, வெறுப்பு, முதலான 
இருமைக்கு அப்பாற்பட்டவள்‌ பராசக்தி, பேரிசை-பெரும்புகழ்‌. 
பெறுதி-பெறுவாயாக. இப்பதி, உயிர்க்கு புத்திமுத்தி பாலிக்கும்‌ 
தே.சிகன்‌' எனக்‌ கூட்டுக, இந்தத்‌ தலமே புத்தியையும்‌ முத்தியை 
யும்‌ வழங்கும்‌ தலம்‌. உன்‌ அருள்‌ அவர்பால்‌ செறிதலால்‌, அங்கு 
உள்ளார்‌, சீரியர்‌: எல்லாம்‌ உடையர்‌: குறை ஒன்று இல்லார்‌ 
எனக்‌ கொண்டு கூட்டுக. 


பூசைச்‌ சருக்கம்‌ 989 


7727 .ஆயினுமித்‌ தலத்தணுக்க எறிவு. கூர்கது 
_.. மறியாறும்‌ புரிபவங்க ளனைத்‌்_துக்‌ தீயின்‌ 
மேயபொரு ளெனகூக்க வேண்டு நன்கு 
விதிப்படியி னாற்றினது விவித கோடித்‌ 
தூயதெனப்‌ பலித்திடவும்‌ வேண்டு மூன்றன்‌ 
_அுணைப்பதத்துப்‌ பிழையலது துரிசு யாவு 
நீயவர்பாற்‌ புரியாமை வேண்டு மென்று 
நிமலமதாய்‌ நீயுறையு நிலைமை யாலே.. 
1122 ' என்னவிறை நீவேண்டும்‌ வரங்கள்‌ யாவு 
மெமதருளா னீயே பெற்‌ றிடுதி யென்று 
மன்னினனத்‌ திருவேகாம்‌ பரத்தின்‌ பாலாய்‌ 
மலைமகளும்‌ பெரி துவந்து வனப்பு மேவி 
யுன்னியது முடிந்ததுயி ரனைத்தும்‌ தீமை 
'யொழிந்ததெனப்‌ பராம்பரத்‌ தினூடு போகிச்‌ 
சென்னிலையி லறம்பலவும்‌ புரிந்து வைக 
இருந்தவனி முழுதுமின்பஞ்‌ சேர்ந்த வன்றே. 





1121. கூர்ந்தும்‌ - நிரம்பியிருந்தும்‌. பவங்கள்‌ - பாபங்கள்‌. 
நசிக்கவேண்டும்‌-அழியவேண்டும்‌. ஆற்றியது-செய்த புண்ணியங்‌ 
கள்‌. துரிசு-குற்றம்‌. *துரிசுகளுக்குடனாகி' (சுந்தரர்‌ தேவாரம்‌) 
புரியாமை வேண்டும்‌-மனத்தில்‌ தோன்றாமல்‌ இருக்கவேண்டும்‌. 
நீ உறையும்‌ கிலைமையால்‌ இவையனைத்தும்‌ வழங்கவேண்டும்‌. 
என்று ௮ம்மை வரம்‌ கேட்டாள்‌. ரி 


1122. கேட்டபடி கேட்டவை பெற்றதால்‌ அம்மையின்‌ 
பொலிவு.அ௮தஇகரித்தது. ஆதலால்‌ ஆசிரியர்‌, பெரிதுவந்து வனப்பு 
மேவி என்றார்‌. பராம்பரம்‌-அம்பிகை தங்கியிருக்கும்‌ இடம்‌. செல்‌ 
நிலை, இல்‌ அறம்‌-அழிர்‌ து போகாத தருமங்கள்‌. * தஇிறம்புகாலத்து 
யாவையும்‌ சிதையிலும்‌ சிதையா ௮றம்‌' என்று கவிச்சக்கரவர்த்தி 
கம்பன்‌ கல்வெட்டாக்கி உள்ளான்‌. 


11. இருவிழாச்‌ சருக்கம்‌ 


1728 இன்ன வண்ணமே யறந்தவம்‌ பூசனை யாவுங்‌ 
கன்ன! யாற்றிடு மாறுகண்‌ டின்புறுங்‌ கடவுட்‌ 
பொன்னு லாந்திரு மார்பின னான்முகன்‌ புவன 
வன்ன நாயகர்‌ யாவரு மற்புக மருவி. 


7124 ஈறின்‌ மாதவம்‌ யாவது புரிர்தன மின்ன 
பேறு காணுதல்‌ கேவலத்‌ தியல்வதோ பெரிதும்‌ 
ஊ றிலாகல மடைந்தன மென்றன ருவந்தார்‌ 
தேறி மாரிழற்‌ பிரானது திருமுன்னஞ்‌ செறிந்தார்‌. 


1125 ௮த்த னேயெம தாருயிர்த்‌ தலைவனே யழியா 
நித்த னேபர மானந்த நகிருத்தனே நிமலச்‌ 
சுத்தனேதனி மாநிழ லிஹறைவனே சுருதிச்‌ 
சித்த னேயெனப்‌ போற்றின ரன்பிலே திகழ்ந்தார்‌. 





1123. இன்னவண்ணம்‌ - இவ்விசமாக, கன்னி - உமாதேவி. 
கடவுட்பொன்‌-தெய்வத்‌ தன்மை உடைய பொலிவு. பொன்னார்‌ 
முற்றம்‌ புகும்‌ துடன்‌ துவன்‌ ற” (பெருங்கதை. 53.19,192) வன்னபுவன 
நாயகர்‌ என மாற்றுக, புவனகாயகர்‌-அரசர்‌. உலஃ&பாலர்‌ உருவாய்‌ 
நின்று உலகம்‌ காத்தலின்‌ (இறை' என்றார்‌ என்று பரிமேலழகர்‌ 
வரைந்த விளக்கம்‌ காண்க. (இறைமாட்சி, அவதாரிகை) 


1124. பேறுகாணுதல்‌-புருஷார்த்தம்‌ பெறுதல்‌. “அடியார்க்கு 
அருள்பேழே' (இருவாய்மொழி. 1047) கேவலத்து-சாதாரணமான. 
புண்ணியச்‌ செயலால்‌. இயல்வதோ-கிட்டுவதோ. விளை வக்‌ 
கொண்டு முயற்சியை ஆராய்வது போல்‌ பலனைக்கொண்டு அன்‌ 
பர்கள்‌ தாங்கள்‌ செய்த தவம்யாதோ என்று வியக்கின்றனர்‌. 
“என்ன மாதவம்‌ செய்தனை நெஞ்சமே ' என்பர்‌ வா க சர்‌. ஊறு- 
துன்பம்‌, “எண்ணற்ற இன்பத்தின்‌ கலைமேலே துன்பங்கள்‌ இருக்‌ 
கும்‌" என்று ஞானவாூிட்டம்‌ கூறும்‌. இவ்வீன்பம்‌ அதனின்‌ வேறு 
பட்டது, ஆதலின்‌ ஊறிலா நலம்‌ என்றுர்‌. நலம்‌-இன்பம்‌. சிறந்த 
நன்னலம்‌ என்பர்‌ தேவர்‌. (சிந்தாமணி. சுரமஞ்சரி. 73) 


1125, அத்தனே - சவாமியே. உயிர்த்தலைவனே - பசுபதியே 
தட்சணாமூர்த்தியாக இருந்து அடைந்த ஆனந்தத்தால்‌ பெருமான்‌ 
ஆடுகின்றான்‌ ஆதலால்‌ ஆனந்து கருத்தன்‌ என்கிறார்‌. “ஆனந்தம்‌ 
ஆடு அரங்கு: ஆனந்தம்‌ பாடல்கள்‌ :--ஆனந்தம்‌ வல்லியம்‌: ஆன நீ 
தம்‌ வாச்சியம்‌- ஆனந்தம்‌ ஆச அகில சராசரம்‌- ஆனந்தம்‌ ஆனர்தக்‌ 
கூத்‌ துகந்தானுக்கே ' (இருமந்திரம்‌. 2725) 


இருவிழாச்‌ சருக்கம்‌ 391 


71726 ௮ன்ப ரன்பினுக்‌ கெளிவரு விரு துடை யமலன்‌ 
பொன்பி றங்குமே காம்பரத்‌ தமர்தரு புனிதன்‌ 
முன்பு. நின்‌ நிடு முராரியே யாதஇயா முனைவர்க்‌ 

. இன்ப வாரருள்‌ புரியமுன்‌ னின்றன ஸனினிதன்‌., 


7127 போற்றி சான்முக னைந்தொழில்‌ புரிகரு பொருட்டா 
லேற்றி என்னது விழாப்பொலி திருவிழா வெழுச்சி 
நீற்று மேனியா யுமையவள்‌ மணம்புரி நிலைமை 
வீற்று வீற்றுயர்ம்‌ சதழுதர விமைவினை மிக்கோம்‌. 


7728 அய்ய வென்றலு மெம்பிரான்‌ ம௫ழ்சிறம்‌ தருளி 
வைய முய்திறத்‌ துரைத்தனிர்‌ தமிழ்முனி வரத்தாற்‌ 
செய்ய தோருமை திருமணப்‌ பெருவிழறாச்‌ இறப்புப்‌ 
பொய்யி லாதிவண்‌ புரிந்திட முன்னமே புகன்றும்‌. 


7729 இக்க கர்க்குயா மரசிரும்‌ தனமுன மிப்பா 
௮ன்னி யேயெம தருட்டிரு விமாகடத்‌ துதற்கு 
மன்ன னாதிமா னான்முகன்‌ மந்திரத்‌ தலைமை 
கன்னை யாற்றுதி பொன்புரோ கஇதனெனச்‌ சார்வாய்‌. 





1126. எளிவரும்‌-சுலபமாகக்‌ காட்சிதரும்‌. 'எளிவந்த எந்தை 
பிரான்‌” (இருவாசகம்‌, நீத்தல்‌. 175) பொன்‌-பொலிவு. முராரி-திர 
மால்‌. (மரனை அழித்தவன்‌) “பிரான்‌ எனச்‌ சொல்‌ முராரி புராரி ம 
(அழகர்‌ கலம்பகம்‌. 7) ஆர்‌ அருள்‌-மிக்க அருள்‌. ்‌ 





1127. நான்முகன்‌ வேண்டுகோள்‌. புரிதருபொருட்டா-விளங்க 
வேண்டி. 'போய்முகில்‌ ௮கலச்‌ சோதி புரிந்திடும்‌ அதுவே போல' 
(சித்தியார்‌ 172) ஏற்றினன்‌ - சுமம்துகொண்டேன்‌. அதுவிழா 
ஏ.ற்றினன்‌ என மாற்றுக. திருவிழா எழுச்சி, உமையவள்‌ மணம்‌ 
புரி ிலமை உயர்ந்து எழுதர. விழை வினைமிக்கோம்‌ எனப்‌ 
பிரிக்க. வீழை-வினைமிக்கோம்‌ - விரும்புகின்‌ ற செயலை மிகுதியாகப்‌ 
பெற்றுள்ளோம்‌. 


1128. மகிழ்சிறந்தருளி-மகிழ்ச்சி நிரம்பி, உய்திறத்து-பிழைக்‌ 
கும்‌ வழி. தமிழ்முனி-அகத்தியர்‌. இவண்‌-இங்கே. (காஞ்சிபுரம்‌) 
அகத்திய முனிவர்பால்்‌ யாம்‌ காஞ்சியில்‌ திருமணக்‌ காட்சிவழங்கு 
வதாகக்‌ கூறினோம்‌ என்று இறைவன்‌ கூறினான்‌. 

1129. நகர்க்கு - ஈகரின்சண்‌. *இக்ககர்க்கே வா ம்கின்மோம்‌” 
(ஈளவெண்பா. சஈலிநீங்கு) முனம்‌ அரசு இருக்தனம்‌-முன்னர்‌ ௮ர 
சாட்சி புரிந்தோம்‌. மன்‌ அனாதிமால்‌ நான்முகன்‌ மந்‌ திரத்தலைமை 


392 காஞ்சிப்‌ புரரண்ம 


1180 இருவி மாவது வைப்பெரு ம்ண்மிவை செறியப்‌ 
புரிவு கூர்தரப்‌.புரிமினென்‌ ஐரன்வரப்‌ பணிப்பக்‌ 
கருணை கூர்ந்தன னெம்பிரா னெனவெழு கரகுற்‌ 
புரிவி னோர்பரச்‌ தாமனே மூதலினோர்‌ புகல்வார்‌. 


17/44 பஞ்ச வன்னமா மிரவியின்‌ பேர்படு பட்டை 
விஞ்ச பொன்னெழு திப்பணிப்‌ பட்டினுள்‌ விசேடம்‌ 
புஞ்ச மாகிய ஈவமணிச்‌ சேர்வைமேற்‌ பொதிந்து 
செஞ்ச வேபுரி குடைகொடி. தொங்கல்சே ருடி. 


1192 வருண மாகிய விடக்கயஞ்‌ சந்திர வட்டம்‌ 

புரண மாயவிவ்‌ வருக்கங்கள்‌ பொற்புறப்‌ புரிமின்‌ 

றருண மாகவிவ்‌ வுலகெலாம்‌ வியப்புறத்‌ தருக்கா ற்‌ 

பருதி வாசவன்‌ விதுவென வவர்க்கது பணித்தார்‌. 
டங்க பவப்‌ ட ற த படம்‌ இதல தத அய்‌ படரதம பயந்த ல வலத வட கனக அ அப்ப னு 
தன்னை ஆற்றுதி. புரோகிதன்‌ எனச்‌-சரர்வாய்‌ என்று பிரஹஸ்‌ 
பதியை அழைத்துச்‌ சிவபிரான்‌ கூறினான்‌. திருமால்‌ சிவபிரான்‌ 
மேற்கொண்ட நவந்தரு பேதங்களைச்‌ சார்ந்தவர்கள்‌ ஆதலின்‌ 
அனாதிமால்‌, பிரமன்‌ என்றார்‌ ஆசிரியர்‌. 

1130. வதுவைப்‌ பெருமணம்‌-திருமணம்‌. “வதுவைப்‌ பெரு 
மணம்‌' என்ற தொடருக்குப்‌ பெரியவாச்சான்‌ பிள்ள, விவாஹ 
மஹோத்சவம்‌ என்று விளக்குகிருர்‌. (நாச்சியார்‌ திருமொழி. 6 ஆம்‌ 
திருமொழி. 2) அரும்பதக்குறிப்பு, “வதுவை - கந்நிகை' மணம்‌- 
விவரஹம்‌ என்று தெளிவுபடுத்துகிறது. பரிவுகூர்தர-அன்பு 
மிகுதியாக. வரம்பணிப்ப வரங்கொடுக்க. பரந்தாமன்‌-திருமால்‌. 

17131. பஞ்சவன்னம்‌-ஜந்து நிறம்‌ பெற்ற, இரவியின்பேர்படு 
பட்டு-சூரியகாந்திப்பட்டு. பொன்‌ எழுதி- அழகாகச்‌ சித்திரம்‌ 
வரைந்து. புஞ்சம்‌-தொகுதி. :புட்குல புஞ்சம்‌ நெடுங்‌- கொல்லி 
யிசைத்திடு குந்தள ஓதியர்‌” (ரகுவம்சம்‌. இக்குவிசயம்‌ 266) குடை 
யும்‌, கொடியும்‌, தொங்கலும்‌, சேறாடியும்‌-விருதுகள்‌. விருதுகள்‌ 
யாவும்‌ சூரிடகாந்திப்‌ பட்டாற்‌ செய்யப்பட்டன. “பொன்‌ எழுத்து 
எழுதுசேறுடி' (திருக்காளத்திப்‌ புராணம்‌) 

1132. இடக்கயம்‌-டக்கயம்‌ (தோர்க்கொடி) சந்திரவட்டம்‌ஈ 
சந்திரவட்டக்‌ குடை. வருக்கங்கள்‌ - வகைகள்‌. சூரியனுக்கும்‌, 
இந்திரனுக்கும்‌, சந்திரனுக்கும்‌. குடை, கொடி, தொங்கல்‌, 
சேரறுடி, இடக்கயம்‌, சந்திரவட்டம்‌ முதலான விரு துககா அமைக்‌ 
கும்‌ பணியைச்‌ செய்மின்‌ என்று பரந்தாமன்‌ முதலானவர்கள்‌ 
கூறினர்‌. பருதி-சூரியன்‌, வாசவன்‌-இந்திரன்‌. விது-சந் திரன்‌. 


இருவிழாச்‌ சருக்கம்‌ 393 


1758 இப கோடியின்‌ விசித்திர வகையெலாஞ்‌ சிவன்றன்‌ 
சாப மால்வரை கொடுமுடி யளவெனச்‌ சமைத்துத்‌ 
தாபி நீயமல்‌ பாவக விளக்கமே தயங்கச்‌ 
சோபி யாவிடில்‌ வருதுரி சுளதெனச்‌ சொற்றுூர்‌. 


1784 வன்பு முற்றிய பேரிமா முரசுவண்‌ பாண்டி 
லின்ப முற்றிய முழவுசல்‌ லரிமுத லியங்கள்‌ 
மின்ப ணிக்குமல்‌ வீணையாம்‌ விரகினிற்‌ பணித்தி 
தென்பு லத்தவன்‌ கடி தென விரைவினிற்றெறித்தார்‌. 


1785 விரிதி ௬ுப்பெரு விமாவினுக்‌ கியாவரும்‌ விரைவின்‌ 
வருதி ரென்றுமுப்‌ புவனத்து ளோரெலாம்‌ வரவே 
புரிதி கிற்றியோ போவெனப்‌ பலபல புகன்று 
நிருதி தன்னைமுன்‌ னேவின ரங்ஙன நீங்க, 





1135. அழல்‌-அக்கனிதேவனே :-(அண்‌மைவிளி). இபகோடி- 
விளக்கு வரிசை. சாபமால்வரை-சிவபிரானுக்கு வில்லாத இருநத 
மேருமலை. *தங்கமகர மேருவினில்‌ தண்குடிசை தொடுத்தோம்‌, 
சாபமலை என்றுரைத்தார்‌: தாபமொடு விடுத்தோம்‌”. (சரபேந்திரர்‌ 
குறவஞ்சி. 40) நீதாபி-நீநிலைகிறு த்து. விளக்கம்‌-விளக்கு “தாமரை 
விளக்கம்‌ தரங்க” (கம்ப-பால. செய்‌, 36) சோபியாவிடில்‌-பிரகாசிக்‌ 
காமல்‌ இருந்தால்‌. துரிச-குற்றம்‌. *யான்செய்யும்‌ துருசுகளுக்‌ 
குடனாக' என்பர்‌ சுந்தரர்‌. 

1194. வன்பு-வலிமை. பேரியும்‌ முரசும்‌ வன்மைக்‌ கருவிகள்‌ 
பதினைந்துள்‌ அடங்குமாகலின்‌ வன்பு முற்றிய என்றார்‌. பாண்டில்‌- 
கஞ்சதாளம்‌. *இடிக்குரல்‌ முரசம்‌ இழும்‌ என்‌ பாண்டில்‌' (சிலம்பு 
கால்கோள்‌ 194). முழவு-மத்தளம்‌. சல்லரி- சல்‌ என ஒலிக்கும்‌ 
ஒருவகையான தோற்சருவி. கூ.த்தப்பிரான்‌ ஆடியபோது இது 
முழக்கப்பட்டதாகப்‌ பஞ்ச மரபு கூறும்‌. (தமிழர்‌ தோற்கருவிகள்‌ 
என்ற நூலில்‌ திரு. ஆர்‌. ஆளவந்தார்‌ அவர்கள்‌ இக்கருவிகள்‌ 
பற்றி ஆய்ந்துள்ளார்‌) 

பணிக்குழல்‌-நாகசுரம்‌. பணித்தி-கட்டஸ£யிடு, தென்புலத்‌ 
தவன்‌-தருமனே (அண்மைவிளி). தெழித்தனர்‌-முழக்கினர்‌. 

1195, நிருதியை யாவரையும்‌ அழைக்கும்‌ பணியைச்‌ செய்க 
என்றனர்‌. நிற்றியோ-கிற்கிறாயா. இங்கனம்‌ தேவர்கள்‌ ஏவிய து 
விழாவின்பால்‌ அவர்கள்‌ கொண்ட. வேட்கையை உணர்த்துகிறது, 


50) 


394 காஞ்டுப்‌ புராணம்‌ 


| 186 தருண சூரிய னெனவொளி தயங்குசெஞ்‌ சாந்தம்‌ 
வருண மாகறைக்‌ குலப்பெருங்‌ கலன்வயின்‌ வருக்கம்‌ 
/ரண மாகவே நிறைதரப்‌ போற்றினை புரிதி 
இரணி லாவுவ பலபல வருண தெரிவாய்‌. 


11877 இனவ வென்றள விற்படா மணிமறு கியாவும்‌ 
புனைய லாவணப்‌ புதுமலர்‌ மலையினைப்‌ பொருவ 
வினைய மாகவே கொணருதி மங்கல வினைக்கிங்‌ 
கனில ராசமுற்‌ படுபொரு ளாவன வன்றோ. 


1188 முத்தி ருத்திரன்‌ மணிஈடு திருத்திவான்‌ முகில்போய்‌ 
நித்த ரித்திடு பித்‌இகைப்‌ பத்திரீண்‌ மறுகு 
சித்தி ரித்தணி புதுக்குவ கண்ணுறஇத்‌ திருதி 
வித்த கத்தள கைக்கிறை புத்தியின்‌ விரகால்‌, 


1799 பாச முற்றுமீ சனுக்கெனும்‌ கேசமெய்ப்‌ படிவ 
மாச னத்தவர்‌ வரின்முக மன்னுரை வழங்கி 
யாச னத்தில்வைச்‌ துணவுநல்‌ லாதிய வளிக்கத்‌ 
தேசு முற்றுமீ சானமெய்க்‌ கடவுளைச்‌ செறித்தார்‌. 





1136. தருண சூரியன்‌-இளஞ்சூரியன்‌. ௩றைக்குலம்‌-தேன்‌ 
வகைகள்‌. பெருங்கலன்வயின்‌-பெரிய பாரத்திர மிகு, போற்‌ 
றினை-பாதுகாத்து. (வருணனனுச்கு மது வகைக்‌ அமைக்கும்‌ 
பணி வழங்கப்பட்டது) வாருணி என்ற சொல்‌ மதுவைக்‌ குறிக்‌ 
கும்‌. பெயர்‌ ஓற்றுமை கருதி இப்பணி இடப்பட்டது போலும்‌. 
வாருணி-மது. நாரநார்த்த தீபிகை 773). திரள்‌ நிலரவுவ எனப்‌ 
பிரிக்கவும்‌. திரள்‌-கூட்டம்‌. 


1137. அனிலராச-வாயுதேவனே. இணய-இவ்வளவின. 
மறுகு-தெரு. வணப்புதுமலார்‌-பல கிறங்களுடன்‌ கூடிய பூக்கள்‌. 
மங தல வினைக்குப்‌ பூ முதற்பொருள்‌ அல்லவா? 


1199. நித்தரித்திடும்‌-மிகுதியாகத்‌ தங்கும்‌. பித்திகை-சவர்‌, 
பத்தி-வரிசை. கண்ணுற்இ-கண்டு. 


1139. பாசம்‌-பக்தி, “பாசம்‌ பரஞ்சோதிக்‌ கென்பாய்‌ 
(திருவெம்பாவை) படிவமாசனத்தவர்‌-விரசம்‌ மேற்கொண்ட 
சான்றோர்கள்‌. முகமன்‌ உரை-உபசார வார்த்தை. ஏகாதச உருத்‌ 
இரருள்‌ ஒருவர்‌ ஈசானர்‌, 


தருவிழாச்‌ சருக்கம்‌ ௦95 


717400 தத்த மக்கியல்‌ பதத்தின ர௬ுத்தமத்‌ தனவா 
மெய்த்தி ருப்பணி மணியறு வைத்திறன்‌ விரிபூங்‌ 
கொத்து நல்லுண வாதிய கொணர்க்தனர்‌ குவித்தார்‌ 
பத்தி மைப்படத்‌ இருத்‌ தவோர்‌ யரவ.து பணியரர்‌. 


1741 முற்படச்‌ சித்திர முழுது முற்றுறக்‌ 
கற்பனைப்‌ படுத்திய கடிகொண்‌் மாநகர்‌ 
அற்புறு மிகுதியி னங்‌உண்‌ மேயினோர்‌ 
சிற்பரிற்‌ புதுக்கினர்‌ தெளிவில்‌ நாடியே, 


1748 மாளிகை சூளிகை மன்றம்‌ மண்டபங்‌ 
கோளியற்‌ பெருகிலைக்‌ கோபு ரக்குமாஞ்‌ 
சரளர மேடைபொரற்‌ சாலை கூடகஈற்‌ 
பாளிதச்‌ சவியுறப்‌ பணிப டுத்திஞர்‌. 


1140. இயல்பதத்தினர்‌-தகுதியான பதவியில்‌ இருப்பவர்‌. 
உத்தமத்தனவாம்‌-மேன்மை மிக்க, இருப்பணி-சிறந்த ஆபரணம்‌. 
அறுவைத்‌ திறன்‌-ஆடைவகைகள்‌. (சிலப்பதிகாரம்‌. ஊர்காண்‌ 
கரதை 106-12, உரையைப்‌ பார்க்கவும்‌). பத்திமைப்பட-பக்தி 
பெருக. :பத் இமையும்‌ அடிமையையும்‌ சைவிடுவான்‌ பாவியேன்‌' 
(சுந்தரர்‌ 51ஆம்‌ பதஇகம்‌ 1). யாவது பணியார்‌-ஏசைச்‌ செய்ய 
மாட்டார்கள்‌. 

1141. கற்பணப்படுத்திய-கற்பனை களைக்‌ கீமாச்கின. அற்பு- 
அன்பு. “அற்புத்தளையும்‌ அவிம்ந்தன'. (நாலடியார்‌), இற்பரின்‌- 
சிற்பாசாரியர்களைக்‌ கொண்டு, புதுக்கினர்‌-அலங்கரித்தார்கள்‌. 
“புதுக்கினர்‌ எனத்‌ தருண மங்கையர்‌ பொலிந்தார்‌” கம்பன்‌, பால. 
சந்‌ இர சைலம்‌ 16). 

1142. ரசூளிலகை-செய்குன்று. மன்றம்‌-மரத்தின்‌ அடியில்‌ 
உள்ள இடம்‌. கோளியல்‌-கோள்களின்‌ தன்மையைப்‌ பெற்ற 
(ஒன்பது நிலைகளைப்‌ பெற்ற) மேடை-மாடி. கூடம்‌:யானைச்சாலை. 
“ஏழுயர்‌ இரட்டி மதலைஈட்டு அமைத்த-தன்‌ பழங்கூடம்‌ கனிரிலை 
அன்றி உடுகிறை வானப்‌ பெருமுக டுயரச்‌ செய்யமோர்‌ கூடம்‌ 
புணர்த்தின்‌ நெய்ம்மிதி உண்ணாது ௮வன்‌ கடகளிழே' (கல்லாடம்‌ 
60). பாளிதச்சவி-கற்பூரம்‌ பேரன்ற வெண்மையான தளி, 


396 காஞ்சிப்‌ புராணம்‌ 


1148 தஇவண மணிப்படு செய்ய கால்நிறீஇப்‌ 
பூவணப்‌ படிகவெண்‌ பலகை போர்த்தனர்‌ 
ஆவண மறுகிடை யவனி தாழ்வுறக்‌ 
காவண மிட்டனர்‌ கனியு மன்பினார்‌. 


7744 கோசிகக்‌ கேதனங்‌ முணிப்பி லாதன 
வாசறு கம்பல மலரப்‌ பண்ணு நீஇக்‌ 
காசணி கோவைகள்‌ கனக மாலிகை 
ூசணி கவரிபூர்‌ தொடையல்‌ தூக்கினார்‌. 


7145 மட்டிலாத்‌ தோரண மறுகு தோறுமங்‌ 
இட்டஞான்‌ ஹறெழுதரு மிக்கு வாழைவான்‌ 
ரஜொட்டுகீள்‌ கமுகளஞ்‌ சோலை யேமுதற்‌ 
றட்டுறா வகைபுரி தந்து மேவினார்‌. 


1146 செ.மிதரு வாயில்‌க&ழம்‌ திண்ணை தெற்றிகள்‌ 
கழுமிய சவா துசெங்‌ கலவைச்‌ சாக்துகற்‌ 
புழுகுகுங்‌ குமங்கொடு புனித மங்கையர்‌ 
மெழுகினர்‌ வீசினர்‌ வீதி யெங்கணும்‌, 





1143, தஇவணமணி-செம்மணி. கால்‌-பந்துற்கால்‌. படிக 
வெண்பலகை-வெண்மையான பளிங்குப்‌ பலகை, பொத்தகம்‌ 
படி.கமாலை்‌ (கம்பன்‌- தனியன்‌). போர்த்தனர்‌-மூடினார்கள்‌. 
காவணம்‌-பந்தல்‌. “அந்தணாளன்‌ காவணத்திடையே ஓட' (பெரிய 
புராணம்‌. தடுத்தாட்கொண்ட 44) 

1144. கோசிகம்‌ பட்டு, “பைங்கூன்‌ பாதிரி போதுபிரித்‌ 
தன்ன-அங்கோிஃமும்‌”' (பெருங்கதை. உஞ்சைக்‌, 42, 204-205). 
கேதனம்‌-கொடி. :முரசகேதன திருமுகம்‌ வரவிடுக, (வில்லிபார 
தம்‌. உலூகன்‌ தூது 5). கோசிக கேதனம்‌-பட்டுக்கொடி. குணிப்‌ 
பிலாதன-அளவிட முடியாதவை. ஆசறுஈம்பலம்‌-கு.ற்றம்‌ இல்லாத 
மேற்கட்டி. காசுஅணி கோவைகள்‌-காசுகள்‌ கோக்கப்பட்ட 
வடங்கள்‌. கனகமாலிகை-பொன்மாலை. பூர்தொடையல்‌-பூமாலை. 

1145, இக்கு-கரும்பு. “இக்கு அரை எந்திரத்துட்பட்ட 
தென்ன” (அஷ்டப்பிரபந்தம்‌. தனியன்‌). தட்டுருவகை-வெல்ல 
முடியாதபடி. கரும்பு, வாழை முதலானவை சோலையினும்‌ சிறந்‌ 
இருச்தன என்பதைச்‌ சமற்காரமாகக்‌ கூறி உள்ளார்‌. 


1146... வாயில்‌-வாசல்‌. தெற்றி-௮ம்பலம்‌. (மேடான இடம்‌) 
திருத்தெற்றி அம்பலம்‌ நாற்றெட்டுத்‌ திருப்பதிகளுள்‌ ஒன்று, 


இருவிழாச்‌ சருக்கம்‌ 397 


7747 தெற்றியின்‌ முத்தொகை செம்மணித்‌ தொகை 
முற்றுறுக்‌ குவைசெய்து முழுது மாகறை 
நிற்புறு சொற்பணி நீர்நி றைத்திடு 
பொற்குட மிருத்தினர்‌ தருப்பை பொற்புற. 


11746 அற்கரி நிலத்திடு மணிம ணிப்பணி 
விற்குதை பற்பல வித்தியன்ன திற்‌ 
பொற்கெனு மங்குரம்‌ பொலியத்‌ தத்தம 
விற்கொரு புறனெலா மிசையப்‌ பண்ணினார்‌, 


1149 அளகையர்‌ கோமக ஞய்நீது காணிய 
வளமலி யக்ககர்‌ வனப்பி யாவையு 
மூளனிடை கினைதர வொணாக வெம்மனோ 
ரிளநிலை மொழியினா லிசைக்கற்‌ பாலதோ. 


7750 கணிலக்‌ தெற்றியிற்‌ கிடைத்து டாதன 

வாணிறித்‌ இலமணி யரத னப்பொடி 

காணியற்‌ கற்புரங்‌ கத்து ரித்‌ துகள்‌ 

கோணிலப்‌ படுவன கோலஞ்‌ செய்தனர்‌. 
சவாது-வாசனைச்‌ திரவியம்‌, கலவை சாந்து-வாசனைப்‌ பொருள்‌ 
கலந்த சந்தனம்‌. வீசினர்‌-தெளித்தார்‌ ஈள்‌. 


1147. தெற்றியில்‌-திண்ணையில்‌. நறைநிற்புறு-5றுமணம்‌ 
நிலைத்துள்ள. தருப்பை பொற்புற, குடம்‌ இருத்தினர்‌. 


1148, முதல்‌ இரண்டு அடிகட்கும்‌ பொருள்‌ புலனாகவில்லை. 
குதை என்ற சொல்‌ புதிராகவுள்ளது. குதை என்ற சொல்‌ 
விதையை உணர்த்துவதாக மேற்கோள்‌ கிட்டின்‌ ஈன்று, இப்‌ 
பாடல்‌ பாலிகையைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டுள்ளது. 


1149. சாணிய-காண்பதற்காக, நினைதரஐணாத-நினைக்கவே 
மூடியாதன. இளறிலைமொழி-பக்குவப்படாத வார்த்தைகள்‌. 


1150. சழ்ரிலைத்‌ தெற்றியில்‌-கோலம்‌ செய்தனர்‌. தெற்றியில்‌- 
சித்திரகூடத்தில்‌, ஆணிகித்தலம்‌-அணிமுத்து. அரதனப்பொடி- 
இரத்தினப்‌ பொடி. கோள்நிலைப் படுவன - நவக்கரகங்களையும்‌ 
ஈல்ல நிலையில்‌ இருக்கச்‌ செய்கின்ற. கோலம்‌ செய்தனர்‌-அலய 
தாரம்‌ செய்தார்கள்‌. 


396 காஞ்சிப்‌ புராணம்‌ 


7157 இவ்வகை மண்ணுறுத்‌ தியாணர்‌ முந்றுறச்‌ 
செவ்விதி னமைத்தபின்‌ றெளிவி னாடி.யே 
யவ்வயி னோரரி பிரம னாதியோர்‌ 
தெய்வதச்‌ சூகுநன்‌ னீமற்‌ சேர்ந்தனர்‌. 

779, கடவுளே இருவிழாக்‌ காட்சி தந்திட 
இடனிது காலமீ கென்று போற்றலுஞ்‌ 
சுடர்விடு சின்மயச்‌ சோதிலிங்‌ கத்தின்‌ 
நடுவ. வெழுந்ததோர்‌ வடிவ நன்குற, 


17959 மழுமறி பபையமே வரத நாற்புயங்‌ 
குழுமிய வருளஞுமை குமரன்‌ வாசிகை 
பொழிதரு கருணையின்‌ பொலிவு சேர்தர 
வெழுதரு திருவழ கினிதி னோங்குற. 


1154 மணிதிக மவிரொளி வனப்பு மீப்படு 
பணிபல பலவகைப்‌ படுப யாவையும்‌ 
கதணிபெற வயங்குறத்‌ தமனி யப்படத்‌ 
ண. ப தனைந்த குவ்வயின்‌, 


பரத, மண்ணுறுத்து- ட யாணர்‌-புதிய பக 


அவ்வயினோர்‌-அ௮வ்விடத்தில்‌ இருந்த. (குறிப்புமுற்று, பெயரெச்ச 
மாக வந்தது). நீழல்‌-நிமல்‌. 





1152. “சிவலிங்கம்‌, மால்‌ கான்முகனும்‌ காண, தழற்பிழம்‌ 
பாய்த்‌ தோன்றியது” என்று பெரிய புராணம்‌ கூறுதலின்‌ 
ஆசிரியர்‌, சின்மயச்‌ சோதிலிங்கம்‌ என்முர்‌. உருவினுக்கும்‌ அருவி 
னுக்கும்‌ காரணமாய்‌ அது உள்ளது. இப்போது அ௮து உருவாக 
வெளிப்பட்ட_து. 

1153. மழு, மறி ஏந்திய புயம்‌. அபயம்‌ வரதம்‌ காட்டும்‌ புயம்‌. 
புயம்‌-தோள்‌. அபயம்‌-அஞ்சாதே என்பதைக்‌ குறிக்கின்ற கை, 
வரதம்‌-வரம்‌ கொடுப்பதைக்‌ குறிக்கின்ற கை. அருள்‌ உமை-தஇிரு 
வருள்‌ வடிவமாகிய பராசக்தி, “அருளது சத்தியாகும்‌; ௮ரன்‌ 
தனக்கு: (சிவ. சித்தி 239). வாசிகை-இிருவாசிகை. *ஐங்காரமே 
நல்‌ திருவாகி' (உண்மை விளக்கம்‌ 34), 


1154. வனப்பு மீப்படும்‌-௮மகை மிகுதியாகப்‌ பெற்ற. பலபல 
வகைப்படு பணி எனக்‌ கூட்டுக. பணி-அஆபரணம்‌. குமனிய௰யப்‌ 
படத்து-பொன்மயமான உடலுடன்‌. படம்‌-உடல்‌. “படங்‌ கொடு 
நின்ற இப்‌ பல்‌ உயிர்க்மு எலாம்‌-அடங்கலும்‌ தாமாய்‌ நின்‌ நு ஆடு 


இருவிழாச்‌ சருக்கம்‌ 399 


7155 கண்டனர்‌ வியந்தனர்‌ கரையில்‌ காதலுட்‌. 
கொண்டன ரிமையவர்‌ குறித்து கோக்குறிஇி 
யண்டினர்‌ தேவர்கணாய ராமெனகத்‌ 
தண்டரு மழகுிய நாமஞ்‌ சாத்தினார்‌. 


11த6 நிருமிதப்‌ படாதெழு நிமல வண்ணமாக 
இருவுருத்‌ தேவர்க ணாய கர்ப்பதம்‌ 
பரிவுற வருச்சனை பரவி யாற்றியே 
கருணையும்‌ நிரீஇயினர்‌ கனக வைப்பினுள்‌. 


1757 பின்னுறப்‌ பராம்பரப்‌ பெலத்து வாயினுட்‌ 
டுன்னியே யுமையவள்‌ சுடர்ப்பொன்‌ மேனியை 
யுன்னிகிற்‌ றலுமவ ணுற்ற தென்பராற்‌ 
பன்னரி தானபொற்‌ படிவ மொன்றரோ. 


7758 தெரிதர லரியபொற்‌ இற்ப ராபரைக்‌ 
கருணையி னுருவவண்‌ கலந்த காலையிறி 
பெரிதினி அவந்தனர்‌ பெற்றி மேயின 
ரொருதனி மண்டபத்‌ துய்த்து நோக்கினார்‌. 


1159 சென்னிறங்‌ கதுவிய தெய்வ நாயகி 
யென்னுமோர்‌ காமமங்‌ கிசைத்துப்‌ போற்றியே 
பன்னரு மருச்சனை பலவு முற்றினா 
ருன்னரு முவகையி லோங்கு கெஞ்சினார்‌. 





இன்ராரே' (இருமந்துரம்‌. அற்புதக்கூத்து 17). அணிரிலவிட-அழகு 
நிலா வீச. 

1155. கரையில்‌-எல்லையில்லாக. சிவலிங்கத்திலிருக்‌ து தோன்‌ 
றிய பெருமானுக்குத்‌ “தேவர்கள்‌ நாயகர்‌' என்ற பெயரைச்‌ சாத்தி 
ஞர்கள்‌. தண்டரும்‌-நீங்காத. 

1156. நகிருமிதப்படாது-செய்யப்படாமல்‌. கனசவைப்பினுள்‌ 
இரிஇயினர்‌-பொன்மயமான கோவிலுள்‌ எழுந்தருளப்பண்ணிஞர்‌. 

1157. பராம்பரம்‌-தேவி இருக்கும்‌ இடம்‌. பெலத்துவாயின்‌ 
உள்‌-பிலத்‌ துவாரத்தில்‌. உன்னி-தியானீத்து. பன்னரிதான 
பொற்படிவம்‌ அவண்‌ உற்றது என்பர்‌. 

1158. சிற்பராபரை-பராசக்‌இ. பெற்றி-பாக்கியம்‌. “பின்‌ அவள்‌ 
உழர்து பெற்றயோகத்தின்‌ பெற்றி: (கம்பன்‌. ஆரண்ய. சபரி 8). 

1159, பராசக்திக்குத்‌ தெய்வராயகி என்‌ ற பெயரை அமைத்‌ 
தனர்‌, 


6 


400 காஞ்சிப்‌ புராணம்‌ 


1160 உலகனி னிருமியா துற்ற பேரமர்‌ 
நலனுறு தேவர்க ணாயகர்‌ மேனியு 
மலினமழற்‌ நிலகுதெய்‌ வங்க ணாயகி 
விலகுறு பேரமு மன்றிவே றுண்டோ. 


1161 ஆருயி ருய்யுமா ஐஞ்சு காரியப்‌ 
பாரிய திருவிழா கடத்தும்‌ பான்மையாற்‌ 
பேரிசைப்‌ பொன்னெனும்‌ பேரி னோன்றன 
யேரியன்‌ முகூர்த்தமொன்‌ றிசைத்தி யென்றனர்‌. 


11982 மேன்மையி னெண்ணியே மீனகா யிற்றிற 
பான்மதி வளர்தரு பக்க பஞ்சமி 
யீனமி லாரனாட்‌ டுவச மேற்றியே 
மானமா முத்திற மருவச்‌ சொற்றனன்‌. 


1108 நன்றென மு௫ழ்த்தனர்‌ நான்மு கத்தன்மால்‌ 
பொன்றிகழ்‌ காட்டினர்‌ புவன மாயகர்‌ 
சென்றன ரெம்பிரான்‌ நிருவு றுப்பினி 
லன்றுபற்‌ பலமுர சறைவித்‌ தாரரோ. 


7164 தந்‌ ரக்‌ காமிகச்‌ சைவ வேதியர்‌ 
சுந்தர வடிவின ரிரவி தோன்றுமுன்‌ 
முந்திய நித்திய முதல ருச்சனணை 
மந்திர வைதிக மரபி லாற்றினார்‌. 


1160. நிருமியாது-செய்யப்படாமல்‌, மலினம்‌ அற்று-அழுக்கு 
இல்லாமல்‌. பேரம்‌-வீக்ரஹம்‌ (வைணவ வழக்கு), 


1161. அஞ்சுகாரியம்‌-லக்து தொழில்‌. பாரிய-விரிவுபடுத்‌_து 
இன்ற. பொன்‌எனும்‌ பேரினோன்‌-பிரஹஸ்பதி, ஏர்‌ இயல்‌-சிறப்பு 
மிக்க, 


1162. மீனஞாயிறு-பங்குனி, வளர்தருபக்கம்‌- வளர்பிறை. 
(சக்லபக்ஷம்‌) . ஆரல்‌ காள்‌-கார்த்திகை நட்சத்திரம்‌. துவசம்‌- 
கொடி. முத்திறம்‌, மாதம்‌, பக்கம்‌, நாள்‌. சொற்றனன்‌-கூறினான்‌. 

1163. எம்பிரான்‌ இருவறுப்பினில்‌- சிவபெருமானின்‌ இரு 
மேனியாகவுள்ள உலகத்தில்‌. 

1164. காமிகச்‌ சைவ வேதியர்‌-காமிகம்‌ என்னும்‌ ஆகமத்தை 
உணர்ந்த சிவாசாரியர்‌, வைதிகமரபின்‌-வேசமுறைப்படி., 


இருவிழாச்‌ சருக்கம்‌ 401 
வேறு 
1705 நித்திய முடிந்த பின்னர்‌ 
நீலமே னியனே முன்னா 
வித்தகக்‌ கடவு ளானோர்‌ 
கணிதநால்‌ விரிக்கும்‌ பொன்னோ 
னுத்தமச்‌ சைவ வேதர்‌ 
தம்மைமுன்‌ னிட்டங்‌ குள்ள 
பத்தியிற்‌ றிருவி மாச்சங்‌ 
கற்பனை பரிவிற்‌ செய்தார்‌. 


1106 அங்குர விதியை முற்றிப்‌ 
பேரிதா டனமேயாதி 
மங்கலக்‌ கரியை யாவும்‌ 
வழுவறப்‌ புரிந்த பின்னர்‌ 
எங்கணா யகனார்‌ தேவ 
நாயகர்க்‌ கனிய தான 
செங்கன கப்பொன்‌ னாடை 
மணிப்பணி திருத்திச்‌ சூழ்ந்தார்‌. 
1167 அரதனச்‌ செம்பொன்‌ மஞ்சத்‌ 
குரியணை மீது னேற்றிப்‌ 
பரிவுட னடைப்பை கெண்டி 
பொன்மணிகச்‌ களாசி தட்டை 
உரியசாச்‌ தாற்றி யால 
வட்டமே யுள்ள யாவும்‌ 
பெரியமா தவத்தின்‌ பேறு 
பெற்றவ ரேந்திச்‌ செல்ல. 


1165. சைவவேதர்‌-சிவாசாரியர்‌. சங்கற்பனை-சங்கல்பம்‌. 





1166 அங்குரவிதி-அங்குரார்ப்பணம்‌, தாடனம்‌-தட்டுதல்‌ 
மங்கலக்‌இிரியை-மங்களகரமான செயல்கள்‌. திருத்தி-௮ணிக்து. 

1167. அரதனம்‌-இரத்தினம்‌. மஞ்சத்தரியணை-மஞ்சமாகிய 
சிம்மாசனம்‌. (இருபெயர்‌ ஓட்டு). அடைப்பை-வெற்றிலைப்பை. 
“மன்பெரு வாசமொடு ஈன்பல வடக்கிய, பயில்வினை அடைப்பை. 


(பெருங்கதை 3, 14, 87, 98). செண்டி-கமண்டலம்‌. களாசி- 
தாம்பூலக்‌ துப்பும்‌ கலசம்‌. 'கைக்களாசியிவை கொண்டுலாவி 
கன்னி மங்கையர்கள்‌' (வில்லி. இருட்டினன்‌ தூது), தட்டை- 


57 


402 காஞ்சிப்‌ புராணம்‌ 


1106 இனிமைசே ரறுபத்‌ தாறு 
யிரமெனுங்‌ கடவுண்‌ மாதர்‌ 
அனைவரும்‌ புனித ராகி 
அணிமணிக்‌ கவரி வீ௮ப்‌ 
பனிமதித்‌ தரள ராசிப்‌ 
பணிபடு கவிகை முற்றுஞ்‌ 
சனகரே யென்ன முன்னர்‌ 
தவம்செய்தோர்‌ கிழற்றிச்‌ செல்ல. 


1169 கனம்படு முருமுப்‌ போலுங்‌ 

கட்டியத்‌ தலைவ ரார்ப்ப 

முன்படு வரிசை மேவும்‌ 
மகேசரே முதல தாக 

இனம்படு தலத்தி லுள்ளோர்‌ 
இயாவரு மிருபாற்‌ சேர 

வனம்படு வீண யாழ்பொன்‌ 
மணிக்கும லோசை செய்ய, 


1120 பேரிகொக்‌ கரைத டாரி 
சல்லிகை பெருவாய்ப்‌ பீலி 
சாரி கைகுட முழாகற்‌ 
கரடிகை தண்ணு மைப்பேர்‌ 
வாரிகை காளஞ்‌ சின்னங 
காகளம்‌ வயிரே யென்னாப்‌ 
பாரிய தாள மேளம்‌ 
பரவையி னொலியைத்‌ தள்ள. 











தட்டு. சாந்தாற்றி, ஆலவட்டம்‌, விசிறி வகைகள்‌. “ஆலவட்டமும்‌ 
அணிசாம்‌ தாற்றியும்‌' (பெருங்கதை 1, 57, 45). பூசிய சந்தனம்‌ 
பலர விசப்படுதலின்‌ சாந்தாற்றி எனப்‌ பெயர்‌ பெற்றது. தவத்‌ 
இன்‌ பேறு-தவத்தால்‌ கிடைத்த பாக்கியம்‌, 

1109. தரளராசிப்‌ பணிபடு-முத்துக்களின்‌ கூட்டங்களின்‌ 
வேலைப்பாடமைக்த. பனிமதிக்கவிலை-குளிர நீத சந்திரனைப்‌ 
போன்ற குடை. நிழ,ற்‌.றி-நிழலை உண்டாக்கிக்கொண்டு, 'தண்மைத்‌ 
இங்களிற்‌ றகைக்குடை நிழற்ற. (பெருங்கதை 1-56. 227. 


1169. கனம்படும்‌ உருமு-மேநத்தில்‌ தோன்‌ றிய இடி. கட்டியத்‌ 
நலைவர்‌-புகழ்பொழி கூறுவோர்‌. மசேசர்‌-சிவனடியார்‌. மா கேசர்‌ 
என்னும்‌ சொல்‌ மகேசர்‌ என்று முறுகி வந்தது. 


1170. பெருமான்‌ திருவிழாவில்‌ முழங்கிய வாத்தியங்களின்‌ 


.இருவிழாச்‌ சருக்கம்‌ 403 


றின்‌. முற்பெரும்‌ பூசை கொள்ளும்‌ 
முதற்கரி முகத்தோன்‌ வேலால்‌ 
அற்புத வெஞ்சூர்‌ செற்ற 
அறுமுகக்‌ கடவுட்‌ பெம்மான்‌ 
இிற்பர நந்தி தேவர்‌ 
செழுமணி விமான மீதுற்‌ 
பொற்புட னேூ முன்னம்‌ 
பொருவரு கனிவாற்‌ போற்ற, 


ழ்‌ எம்மையா ஞடையா ளெங்கள்‌ 

ஏலவார்‌ குழற்றா யான 

வம்மைமா மணிப்பொரற்‌ பீடத்‌ 
தருக்குலாப்‌ போதப்‌ பின்னர்‌ 

செம்மைசேர்‌ சேனை காவற்‌ 
சண்டேசர்‌ சிவகே யத்தான்‌ 

மூம்மைசேர்‌ புவனி யுள்ளோர்‌ 
அன்பின முககர்து செல்ல, 


1778 புரந்தரன்‌ பொற்றண்‌ டேந்திப்‌ 
புனிதமாஞ்‌ சமுகஞ்‌ செய்ய 
பரஈதரு மமுத வூணின்‌ 
வலியரே யெம்பி ரானப்‌ 
புரிந்தனர்‌ தாங்கி பின்ன 
பான்மையா லயஞ்சூம்‌ போஇூத்‌ 
இரந்தரு பெலிப்பொற்‌ பீடத்‌ 
இிருமணி வாயில்‌ சேர. 





பெயர்கள்‌ பேசப்படுகின்றன. இவற்றின்‌ விளக்கங்களைப்‌ பஞ்ச 
மரபு நன்கு கூறுகிறது. கண்டு தெளிக, பரவை-கடல்‌, தள்‌ ள- 
தோற்கச்‌ செய்ய. 

1171. கரிமுகத்தோன்‌ - விராயகப்பிரான்‌. சூர்‌ - சூரபத்மன்‌, 
செ.ற்ற-அமித்த. 

1172. ஏலம்‌-மயிர்ச்சாந்து. “ஏலவார்‌ குழலாள்‌ தன்னோடு 
இடபவாகனனாய்த்‌ தோன்றி: (பெரிய. இலாயான்குடி. 28. 
“ஏலவார்‌ குழலாள்‌ உமைஈங்கை' (௬, தே.). 

1173. புரந்தரன்‌-இற்இரன்‌, சமுகம்‌ செய்ய-கூட்டத்தைக 
கட்டுப்படுத்த. அமுதஊணின்‌ வலியர்‌-அம.த.மாகிய உணவினால்‌ 
வலிமை பெற்ற தேவர்கள்‌, 


404 காஞ்சிப்‌ புராணம்‌ 


7774 கண்டனர்‌ நாற்பத்‌ தெண்ணா 

யிரமூனி கணத்தோர்‌ மற்ற 

வண்டர்முப்‌ பான்முக்‌ கோடி 
யாயினோ ரேனை யோர்தக்‌ 

இண்டி_றல்‌ வலியா லோடிச்‌ 
சித்திரித்‌ தமைத்த கூவற்‌ 

கொண்டபொரற்‌ கவிகைப்‌ பட்டுக்‌ 
கொடியிடக்‌ கயத்தின்‌ கூட்டம்‌, 


1175 எடுத்தனர்‌ பரிவி னாலே 
யெனக்குனக்‌ கென்று கூவி 
மடுத்தன ரிகலித்‌ தாங்கி 
வரிசையிற்‌ சேவை செய்தார்‌ 
கொடிக்குவை கவிகை ராசி 
குணித்ததின்‌ பாலார்‌ தேவர்‌ 
படித்தவர்‌ அவர்தம்‌ மாலே 
முடிவுறும்‌ பான்மைப்‌ பாற்றோ. 


1176 அன்னதோ ரமைதி யின்ன 

பதியுறைச்‌ தளவில்‌ காலம்‌ 

என்னையா ஞடையாற்‌ கேற்ற 
பணிவிடை. யேற்கு மன்பர்‌ 

தன்னிக ரில்லார்‌ வந்து 
தூக்கினார்‌ முனிவர்‌ தேவர்‌ 

மூன்னவ ரச்சுற்‌ ஜேறங்க 
மொழிசில பகர்வ தானார்‌. 





1174. கூவல்‌ என்ற சொல்‌ எப்பொருளில்‌ ஆளப்பட்டது 
என்பது புலனாகவில்லை. தூவல்‌ என்ற பாடம்‌ இருப்பின்‌ சித்தரிக்‌ 
கப்பட்ட கோலைக்‌ குறிக்கும்‌. (காம்பு) ௮து குடையின்‌ கோலை 
உணர்த்தும்‌. டக்கயம்‌, ஒருவகை விருது. 


1175. இகலி-மாறுபட்டு. சேவை செய்தார்‌-தொண்டு செய்‌ 
தார்கள்‌. ப 

1176. அமைதி-சந்தர்ப்பத்தில்‌. 'இன்னப.இ-இவ்வூர்‌. (காஞ்சி 
புரம்‌. தாக்கினார்‌-எதிர்த்தார்கள்‌. பரம்பரையாகப்‌ பெருமா 
னுக்குப்‌ பணி செய்பவர்கள்‌ தங்களுக்கு உரிய பணியைப்‌ பிறர்‌ 
செய்வது பொருது தாக்கிப்‌ பேசினார்கள்‌, 


இருவிழாச்‌ சருக்கம்‌ 405 


7777 எனையரிப்‌ பதிக்கு யாவர்‌ 

எப்பதி யுறைவிர்‌ நீவிர்‌ 

பனவர்கள்‌ கடவு ளானீர்‌ 
பரம்பரை யெமக்கே யான 

தனிதரு முதன்மை நீரே 
யிங்ஙனம்‌ செயத்த காதால்‌ 

அ௮னு?த மென்றார்‌ காணி 
யாசைபே ராசை யன்றோ. 


7778 இப்படி யிகலுங்‌ காலை 
யிந்திர னங்க ணெய்தித்‌ 
தப்பில தனையர்க்‌ கேற்ற 
தகைமையின்‌ நெறிவ மாமல்‌ 
ஓப்புறப்‌ பெருவி மாவீ 
துரிமையி னடங்கற்‌ பாற்றோ 
செப்பிய தினிய தன்றென்‌ 
அரிமையிற்‌ றிருத்தி நேர்ந்தான்‌. 


1179 பெருந்திருக்‌ கோபு ரத்திற்‌ 
பிறங்குமா மணிப்பொன்‌ வாயில்‌ 
அருந்தவர்‌ போற்ற வெம்மான்‌ 
அணைந்தெழுக்‌ தருளுங்‌ காலை 
இருந்துபொன்‌ னேமி யோனோர்‌ 
பால்வளந்‌ திருத்தி யேகப்‌ 
பரிந்துகான்‌ முகப்பி ரானோர்‌ 
பானயம்‌ புகழ்நீது சூழ. 
உட்க்கார அதல்‌ பப அப ட்தம்‌ பதின்‌ அலலத ல டட வ ட வட்ட்க ட டடடறய்‌ 
ள்‌ ்‌ ்‌ னையர்‌-இந்த ஊருடன்‌ ] 
தடட த வாம்‌. க்‌ இ ணம்‌ கடல்‌  ட்பிருப்‌ 
பவர்‌. அனுசிதம்‌-உசிதம்‌ அற்றது. (செய்யத்‌ தகாதது) சென்ற 


யானை அநுசிதம்‌ என்று அதனைச்‌ சிதைக்க. (பெரிய. கோச்‌ 
செங்கட்‌ சோழர்‌ 4). காணி-பரம்பரை உரிமை. காணிக்கு வந்துள்‌ 
ளான்‌ காண்‌. (காளமேகப்‌ புலவர்‌ பாடல்‌). 

11798. இகலுங்காலை-போராடும்‌ சமயத்தில்‌. தகைமையின்‌- 
பெருந்தன்மையுடன்‌. ஈது பெருவிழா: உரிமையின்‌ அடங்கற்‌ 
பாற்றோ. இனியது அன்று என்று திருத்தி நேர்ந்தான்‌. இது 
பெரிய திருராள்‌. ஆதலின்‌ இது பரம்பரை உரிமைக்கு 
அப்பாற்பட்டது என்று கூறி (இந்திரன்‌) பரம்பரை உரிமையில்‌ 
ஒரு திருத்தம்‌ செய்தான்‌. 

1179. நேமியோன்‌-திருமால்‌ நான்முகப்பிரான்‌-பிரமன்‌, 
நயம்புகழ்ர்‌ து-பக்‌இயைப்‌ புகழ்£து. 


406 காஞ்சுப்‌ புராணம்‌ 


1160 மகபதி நடுவு லாவி 
மரபுளி வமாம லாற்றித்‌ 
தகுதியி னிறுவி யாரும்‌ 
ஒலிதரு தன்மை மாற்றிப்‌ 
பகுதிசே ராடல்‌ பாட.ல்‌ 
பண்ணுறப்‌ புரிமி னென்று 
புகுமவர்‌ முன்பின்‌ னாய்ந்து 
போந்தனன்‌ மகிழ்ச்சி கூர. 


1181 அளவறு வெள்ள மான 
வைவணக்‌ கவிகை தொங்கல்‌ 
ஒளிர்கத லிகைவெள்‌ ளேற்றுத்‌ 
துவசமிக்‌ கோங்கு வானில்‌ 
வளரிடக்‌ கயஞ்சே ருடி 
மாமதி வட்ட மற்றும்‌ 
வெளிபுரி யிரவி நாண 
நிழறனை விளைத்த தன்றே. 


1162 தழுவுபன்‌ னிருகோ டி.ப்பேர்த்‌ 

குரணிய ரொருகா லத்தில்‌ 

வழுவிலா துஇத்தா லென்னா 
வயங்கிய தீப ராசி 

பழுதிலா வண்ட கூடப்‌ 
பரப்பெலா நிமிர்ந்த தாமால்‌ 

அழலவ னுருக்கொண்‌் டாற்றில்‌ 
அவ்வினை புகலற்‌ பாற்றோ. 





த அ கம்‌ உட்க ப - 
1190. மகபதி-இந்திரன்‌. (நூறு அல்வமேத யாகம்‌ செய்த 
பின்‌ பெற்ற பதவியை உடையவன்‌ ஆகையால்‌ இக்இரனைச்‌ சதக்‌ 
இரது என்பர்‌), தகுஇயில்‌ நிறுவி-பதவிக்குத்‌ தக்கபடி நிறுத்தி, 
ஒலிதரு தன்மை-கூச்சல்‌ இடுதலை. ஆடல்‌ பாடல்‌ புரிவதற்கு 
இடையூறாக இருக்கும்‌ ஓலியை அடக்கி ஆடல்‌ பாடல்‌ புரிமின்‌ 
என்றான்‌ என்க, 

1181. ஐவணக்‌ கவிகை-பஞ்சவர்ணக்‌ குடை. கதலிகை-துகிற்‌ 
கொடி. :வடிபட இயங்கும்‌ வண்ணக்‌ கதலிகை' (பெருங்கதை 5. 
$ 96). டக்கயம்‌, சேறுடி-விருது வசைகள்‌. “பொன்‌எழுத்து எழுது 
சேரறுடி பொற்புற. (திருக்காளத்திப்‌ புராணம்‌). 


1182, தரணியர்‌-சூரியா௩ள்‌. தரணி என இருள்௮கல அறிவு 


இருவிழாச்‌ சருக்கம்‌ 401 


வேறு 


7199 கோடி கோடியா பாற்படு விளக்கினக்‌ கூட்ட 
நீடு மேருவின்‌ கொடுமுடு. போலவே நிலாவும்‌ 
ஆடு தேரென விமானம தென்னவே யமைந்து 
மாடு சண்டவங்‌ கூழினுக்‌ கெதிர்நிறீஇ வயங்கும்‌, 


11094 எல்லை யில்லவ ரரியயன்‌ முகலினோ ரிமையோர்‌ 
வல்ல வாறியற்‌ றியபெருர்‌ திருவிழா வளமை 
யல்ல நீர்தராச்‌ சிற்றறி யடையயா னமையச்‌ 
சொல்ல வல்லனோ பித்தனென்‌ னார்களோ சொல்லில்‌. 


7185 கயிலை மேவரு முருத்திர கணிகையர்‌ கடவுட்‌ 
புயலின்‌ மேனிய னுலகிடை மடம்கையர்‌ புனிதத்‌ 
தயனி லாவிய பதிவரு மரிவையர்‌ யாருஞ்‌ 
செயறி லாவிய வாடலிற்‌ பாடலிற்‌ றிகழ்நதார்‌. 


7786 ஓப்பி லாத்திரு மறுன திமையிடை யுலாப்போந்‌ 
குப்பு மாரிபெய்‌ தனங்கவேள்‌ மனங்‌ னிந்‌ தணையுங்‌ 
கொப்பு லாவிழி மடந்தையர்‌ குழாத்திடைக்‌ குலாவ 
எப்பி ரான்௧களஞும்‌ போற்றிடச்‌ சினகரத்‌ தெய்தி, 





தரு சமரபுரி” (தஇருப்போரூர்ச்‌ சம்மிதி மறை பெரிய, 2) இபரரசி- 
விளங்குத்தொகை, நிமிர்ந்தது-வளர்ந்தது, ஓங்கி யழலாய்‌ நிமிர்ந்‌ 
தூய்‌ போற்றி (தேவாரம்‌). 

1183. கோடி கேரடியா-அளவில்லாமல்‌ பாற்படு- பலவகைப்‌ 
பட்ட. விளக்குக்‌ கூட்டம்‌ மேருமலைபோல்‌ இருக்கும்‌. சண்டவங்‌ 
கூம்‌-பெருங்காற்று. (விரை செலல்‌ இயற்கை வங்கூழ்‌ ஆட்ட்‌ 
(அகம்‌ 255) எதிர்சிறீஇ எதிர்த்து நின்று. 

1184. எல்லையில்லவர்‌-அ.ரிவற்ற. (குறிப்பு முற்று, பெயரெச்‌ 
சப்‌ பொருளில்‌ வந்தது. குறிப்புமுற்று ஈரெச்சம்‌ கொள்ளும்‌ 
என்பது விதியாகலின்‌). அமைய-அடங். 

1185. கடவுள்‌-தெய்வசக்‌ தன்மை. புயலின்‌ மேனியன்‌-மேஃம்‌ 
பேரன்ற நிறமுடைய தஇருமால்‌. 

1186. மறுகு-தெரு. மல்லல்‌ ஆவணம்‌ மறுகுடன்‌ மடியின்‌, 
வல்லுரைக்‌ கடுஞ்சொல்‌ அன்னா துஞ்சாள்‌” (அகம்‌, 122.) அப்பு 
மாரி-அம்புமமை. அப்புமாரி அழுந்திய மார்பை (கம்பன்‌.யுத்த. 
இராவணன்‌ சோகம்‌. 31) கொப்பு-மகளிர்‌ காதணி, காரைக்குடி 


408 காஞ்சப புராணம 


1197 மின்னு மாமணி மண்டபத்‌ திருக்கையின்‌ மேவ 
மன்னு காமிகத்‌ தந்திரச்‌ சைவமா மறையோர்‌ 
பன்ன காபர ணத்தவ ரைந்தொஷிற்‌ பராவிச்‌ 
சொன்ன நூன்முறை யேற்றினர்‌ விடைப்பெருச்‌ துவசம்‌, 


11688 ஏற்ற வங்குரம்‌ பேரிதா டனங்கொடி யேற்றம்‌ 
போற்று காப்புமாணிவையெலாஞ்்‌ சிருட்டியின்‌ பொருட்டா 
மாற்றி டும்பெலி யோமமே வாகன மாதி 
யூற்ற மாகிய பெருந்திதி கிமித்தமா மொழுக்கம்‌. 


7189 அரிச னத்திரு விழாவிர தத்தின்மே லார்்‌தல்‌ 
பெரிது சாந்தணி யாதிசங்‌ காரத்தின்‌ போத 
முரிய தாகிய மவுனமே மறைத்திடு மொழுக்கங்‌ 
இரிகை தன்விழா வணுக்கஞக்‌ கரனனுக்‌ கிரகம்‌. 





யில்‌ கோவில்‌ கொண்டுள்ள அம்மையின்‌ பெயர்‌ கொப்புடை 
யம்மை. மகளிர்‌ கண்கள்‌ காதணி வரை செல்வதாகக்‌ கூறுவது 
கவிமரபு. களிக்கும்‌ 'கயல்போற்‌ குமைதடவுங்‌ கண்ணி'. (கூர்ம 
புராணம்‌. திருக்கல்யாணம்‌. 47). 


1187. இருக்கை-ஆசனம்‌. சைவமாமறையோர்‌-சிவாசாரி- 
யார்கள்‌. பன்னகாபரணக்கவர்‌-பாம்புககா ஆபரணமாக அணிந்த 
சிவபிரான்‌. நூல்‌ முறை-ஆகம முறைப்படி. 


1188. பாடல்கள்‌ இருவிமாச்‌ சடங்குகள்‌ சிவபிரான்‌ புரியும்‌ 
ஐந்து தொழில்களின்‌ அடையாளம்‌ என்பதைக்‌ கூறுகின்‌ றன. 


1, அங்குலம்‌, பேரிதாடனம்‌, கொடியேற்றம்‌, காப்புக்கட்டு 
தல்‌, சிருஷ்டியையும்‌, 2. பலி, ஓமம்‌, வாகனம்‌ முதலானவை 
ஸ்திதியையும்‌, 3. அரிசனத்திருவிமா, இரதத்தின்‌ மேல்‌ ஆர்‌ தல்‌, 
சாந்து அணிதல்‌, முதலானவைகள்‌ சங்காரத்தையும்‌, 4. மவுனம்‌, 
மறைத்தலையும்‌. 5. கிரிகை-அனுக்கிரகத்தையும்‌ உணர்த்தும்‌. 


அங்குரம்‌-முளைப்பாலிகை. பேரிதாடனம்‌ வாத்திய முழக்கம்‌ 
பொருட்டாம்‌-கருத்தை உள்ளீடாகக்‌ கொண்டகாகும்‌. ஊற்றம்‌- 
உறுதி, 


1199. அரிசனத்‌ இருவிழா-மஞ்சள்‌ நீராடுதல்‌. இரதத்தின்‌ 
மேல்‌ ஆர்தல்‌-திருத்தேர்பவனி. சங்காரத்துின்‌ போதம்‌-சங்‌ 
காரத்தை உணர்த்துவது. மவனம்‌-மெளனக்‌ இருநாள்‌. கிரிகை- 


வழிபாடு. 


இருவிழாச்‌ சருககம்‌ 409 


7790 ஆத லால்முதற்‌ மிருவிமா வரசரே யாதி 
நீதி யாகிய புதல்வரைப்‌ பெற்றுயர்‌ நிமித்தத்‌ 
தோது சீர்பெறு மரதன மஞ்சத்தி னுலாவக்‌ 
காத லார்தர நடத்தினர்‌ கடவுளர்‌ கருதி, 


1791] இருதி னத்தினிற்‌ பூதவா கனத்திடை யேற்றிப்‌ 
பரிவு சேருமுப்‌ புரியுளோர்‌ தஇிருவுறும்‌ பாலால்‌ 
உரவு சேர்தன மான்னையிற்‌ பேரொளி யோங்கக்‌ 
கருணை யேபெற நடத்தினர்‌ திருவுலாக்‌ காட்சி, 


7792 முத்தி னத்தினில்‌ வான்ருகில்‌ வமாமலே மூடி 
யெத்தினத்தினும்‌ பெய்திட மடங்கலி விடையே 
யுய்த்து நித்தலு நித்தலு மிருதிறத்‌ தோங்கப்‌ 
பத்தி யிற்புரிந்‌ இயற்றினர்‌ யாவரும்‌ பணிய. 


7198 நான்கு சேர்தின மரசர்தம்‌ மருவலர்‌ ஈசிக்கத்‌ 
தேன்கு லாமலர்ப்‌ பந்தியா னத்தினிற்‌ செறித்து 
வான்கு லாவிய திருப்பவ னிப்பெரு வளமை 
கான்கு லாவிய களபமே செறிதரக்‌ கண்டார்‌. 





1190. முதல்‌ திருவிழா-முதல்‌ காள்‌ நடத்தும்‌ விழா. அரதன 
மஞ்சம்‌-சிவிகை. உலாவ-ஊர்வலம்‌ செய்ய காதல்‌-அன்பு. ஆர்தர- 
நிரம்ப, 

1191. இருதினத்தில்‌ - இரண்டாம்‌ நாள்‌. முப்புரியுளோர்‌- 
மூன்று உலகத்தில்‌ இருப்பவர்களும்‌. உரவு சேர்தனம்‌-வலிமை 
யை உண்டாக்கும்‌ செல்வம்‌. உரவுசேர்‌ என்ற அடைமொழி 
யால்‌ இங்குத்‌ தனம்‌ என்றது பக்தியை. காலா வன்னைப்‌ புல்லென 
மதிக்கிறேன்‌. என்று கூறச்‌ செய்வது பக்தி ஆதலின்‌ பத்தி உரவு 
சேர்தனம்‌ என்று கூறப்பட்டது. பயன்‌ செல்வச்‌ செழிப்பு. 

1192. என்றும்‌ மமை பொழியவேண்டி, இறைவனைச்‌ சிங்க 
வாகனத்தில்‌ உலாவச்‌ செய்தனர்‌. மடங்கல்‌ சிங்கம்‌, “மடங்கல்‌ 
அனைய பேராற்றல்‌ மடங்கி, (பாகவதம்‌. 10, 41, 18) பயன்‌ -மமை 
வளம்‌. 

1193. மருவலர்‌ - பகைவர்கள்‌. மலர்ப்பச்தியானம்‌ - புஷ்பப்‌ 
பல்லாக்கு. யானம்‌-பல்லாக்கு. “உயர்ந்த வாகன யானங்கள்‌ 
மிசைக்கொண்டார்‌ உழையரானார்‌. (பெரிய. தடுத்தாட்கொண்ட, 
20) பயன்‌, அரசரின்‌ பகைவர்‌ அழிதல்‌. 

52 


410 காஞ்சுப்‌ புராணம்‌ 


1194 அஞ்செ னுந்தின மணிவிடை விமானமே யாக்கி 
வஞ்ச மேபுரி நிசாசரர்‌ முதலினோர்‌ மாள 
விஞ்சு மாயவர்க்‌ குவகையிற்‌ பெருந்திறல்‌ விளங்கத்‌ 
கஞ்ச முன்னையி னான்மடங்‌ கதிகமாய்ச்‌ சமைத்தார்‌ , 


11795 அறுதி னத்தரி சனப்பெருச்‌ திருவிமா வயர 
வெறுழ்வ லிப்பெருங்‌ கிரியெனுங்‌ கரிமிசை யேற்றி 
மறுவில்‌ கொற்றமே மன்னவர்‌ மருவிடு வகையால்‌ 
உறுதி யுற்றனர்‌ நடத்தினர்‌ மிக்குயர்ந்‌ தோங்க, 


1190 எழுதி னத்தினி லுலகால்‌ லொழுக்கமே யிலகத்‌ 
துழனி யிற்பொலி மணிப்பணித்‌ தேர்பல சூழ 
வழகி னிற்பெருங்‌ கிரியென வணிமணிப்‌ பணிசேசர்நீ 
தொழுகு தேர்மிசை யேற்றியக்‌ காட்சியி னுவந்தார்‌. 


1197 எண்டி னத்தினின்‌ மணிப்பணி யிட்டி மைத்‌ திலகுஞ்‌ 
சண்ட வொண்பதக்‌ குரகதத்‌ தேற்றியே தருக்கான்‌ 
மண்டி யண்டர்முன்‌ னாமணுக்‌ தொகையெலா மலத்தை 
விண்டு நித்திய வீடுறத்‌ திருவுலா வியந்தார்‌. 


1798 மீக்கொ ளொன்பதாம்‌ தினத்தினிம்‌ பேரணி விளங்கக்‌ 
கோக்கு லாம்புவ னித்திறம்‌ வருத்தனை குலாவ 
நீக்க மின்றியே தீபகோ டிகண்மிக நெருங்கக்‌ 
காக்கு நாயகர்‌ சாந்தணி திருவிழாக்‌ கண்டார்‌. 


தகை வனி சதானவ வையக. 





1194. விடைவிமானம்‌- விடையாகிய விமானம்‌. (ரிஷப 
வாகனம்‌) நிசாசரர்‌-அரக்கர்‌. $பிசாசன்‌ என்று ஓரு பெயர்‌ பெற்ற 
பெய்கழல்‌-மிசாசரன்‌' (கம்பன்‌. யுத்த. 42) பயன்‌, அரக்கர்‌ அழிவு. 

1195. அ௮ரிசனம்‌-மஞ்சள்‌. இப்பாடலில்‌ மஞ்சள்‌ நீராட்டு 
வி கூறப்பட்டுள்ளது. எறுழ்வலி-மிக்கவலிமை. “ஏழ்விடை 
துழுவும்‌ எறுழ்வலி படைத்தாற்கு ஈகுவன்‌. (பாகவதம்‌, 10. 29. 2). 
பலன்‌-அரசர்‌ வெற்றி, 

1196. துமனி-ஓலி. பலன்‌-உலக ஓழுக்கம்‌ சிறத்தல்‌. 

1197. சண்டம்‌-வேகம்‌. குரகதம்‌-குகிரை. இந்தக்‌ குரஃதும்‌ 
கொண்டல்‌ சூழ்‌ குருக்கேத்திரம்‌” (இருவிளையாடல்‌, நரிபரி, 107). 
கேர-அரசர்கள்‌. பலன்‌-வீடுறுதல்‌. 


1196. புவவித்திறம்‌-உலச வகைகள்‌. வருத்தனை-தொ ழில்‌. 


தருவிழாச்‌ சருக்கம்‌ 411 


7199 இத்தி றத்தினிற்‌ நிருவிமாப்‌ பொலிவெலா மியற்றி 
யத்த னெம்பிரா னுமையவ டிர௬ுமண மாற்று 
முத்த மப்பெருஞ்‌ சேர்வையி னாதர வூக்க 
மெத்தி யத்திரு மணத்தினுக்‌ காவன விரித்தார்‌. 


7200 சீரி தாகவுக்‌ திரம்பெறு மொருபதாந்‌ தனத்தின்‌ 
காரு லாவிய மணவினை மண்டபங்‌ கவினப்‌ 
பூரி தானமே முதலிய பொற்புறப்‌ புரிக்தூங்‌ 
கேரு லாவிய வகலசோ பனத்‌ துட னிறைவன்‌. 


72017 எற்றை ஞான்றினுங்‌ கொடிக்குடை யிடக்கய மிரவி 
முற்று கேர்தரு பெருஞ்சிகைத்‌ தீபிகை முடிவு 
பெற்றி டாவியந்‌ தாளமே எங்களின்‌ பெருக்கஞ்‌ 
சுற்று மேவிட வேறரித்‌ தண்டது சுடர. 


720.2 அரு யிர்க்கெலா மிகபரத்‌ துறுதியே யயருங்‌ 
கார ண்த்தினா லெம்பிரான்‌ றரும்பெருங்‌ கருணைப்‌ 
பூர ணத்துகல்‌ நெல்லிரு காழியும்‌ புணர்த்து 
வார முற்றிடுஞ்‌ சண்டிகை பிங்களை மருவ. 





சாந்தணிதிருவிழா - சந்தனமணியும்‌ திருராள்‌. பலன்‌ - உலகத்‌ 
தொழில்‌ சிறத்தல்‌. 





1199. சேர்வை- சேவை, (கொண்டு) பார்வை என்பது 
பாவை எனத்திரிந்தாற்போலச்‌ சேர்வை என்பது சேவை என 
வந்தது. ஆதரவு, ஊக்கம்‌, மெத்தி-ஆதரித்தலும்‌ ஊக்கமும்‌ 
மிகுந்து. மெத்தி-மிகுந்து. மெத்துபே ரொளியால்‌ மேலை மெய்ப்‌ 
பொருளாகி நிற்கும்‌-அத்தனே. (சேதுபுராணம்‌, தோத்திரம்‌ 66) 


1200. பூரிதானம்‌ - பொன்னைத்கானமாக வழங்கல்‌. “பொலி 
பசும்‌ பூரிசேர்த்தி, (கம்பன்‌. யுத்த. விடைகொடுத்த. 1) புரிந்த 
ஊங்கு - செய்தபிறகு. சோபனம்‌ - மங்களம்‌. *ஏமைசோபனம்‌: 
ஏந்திமை சோபனம்‌ (கம்பன்‌. யுத்த. மீனாட்சி, 10.) 

1201. சிகைத்திபிகை-சுடரைப்‌ பெற்ற விளக்கு, முடிவுபெற்‌ 
றிடாஇயம்‌-எண்ணி முடிவு பெறாத வாத்தியம்‌, வேறு-பலவகைப்‌ 
பட்ட. அரித்தண்டு-பரல்‌ இடப்பட்ட சிலம்பு. (திருவிழாவில்‌ 
சிலம்பை அசைத்து ஓலியெழுப்புதல்‌ மரபு), சுடர்‌-ஒளி வீச. 


1202, இகபரத்து-இம்மையிலும்‌ மறுமையிலும்‌. புணர்த்‌ து- 
ஒன்று சேர்த்து. வாரம்‌ முழற்றிடும்‌-௮ன்பு முதிர்ந்த, 


412 காஞ்சிப்‌ புராணம்‌ 


1208 அருப்ப மல்லனன்‌ மலர்பொரி பொற்சுண்ண மரிசி 
விரைப்ப டுங்கள பக்குமம்‌ பாதிய வீசிப்‌ 
பரப்‌.9 யன்றவா ரணங்கினர்‌ மங்கலப்‌ பாடல்‌ 
உரப்பி நின்றன ரிருபுற மருங்கெலா மோங்க, 


7204 வருந்த வத்தினர்‌ காரதர்‌ அகத்தியர்‌ வசிட்டர்‌ 
அருந்து இப்பெணே யாதியா மாரிட மடவார்‌ 
பெருந்தி ருக்கடி மணக்கொழு மாதரம்‌ பெருக 
விரிந்த வப்பெருங்‌ குழுநெருக்‌ கென்றிடார்‌ விரவ. 


7205 மணவினைக்குரி யாகிய தலத்துளோர்‌ மகேசர்‌ 
கணித மற்றவ ரிறையவ ர துகயிங்‌ கரிய 
வுணர்வு முற்றியே முனிவரை யமரரை யுறுத்தி 
யணிமி குத்துளா ரூழியம்‌ புரிந்தவ ரணைய, 


7206 ஏற்பு ரத்திருக்‌ கோபுர வாயில்நின்‌ றிமிந்து 
மாற்பு ுத்தியஞ்‌ சித்திர மண்டபத்‌ தணைந்து 
தாற்பி றங்கவே புரிகரு கண்டுலத்‌ இடையின்‌ 
பாற்ப ரிர்திடு மரியண மீமிசைப்‌ பாலாய்‌. 


7207 இனிதி ருந்தவர்‌ தருமருக்‌ கியமுத லேற்றுப்‌ 
புனித மாமுடை யுத்தரி கத்டுனப்‌ புனைந்து 
தீனித ர௬ும்வது வைக்கலன்‌ யாவையும்‌ தரித்து 
ஈனிவி ளங்கிய பராம்பர முன்னரே ௩ணுகு, 








1203. அருப்பம்‌-தேன்‌, மல்லல்‌-வளம்‌, விரைப்படும்‌ சளபக்‌ 
குழம்பு-வாசனை மிக்க சந்தனக்‌ குழம்பு, பரப்பு இயன்ற-நிரம்பி 
யிருந்த. உரப்பி நின்றனர்‌-உரத்த குரலில்‌ பாடினார்கள்‌. 

1204. ஆரிடமடவார்‌-முனிவர்களின்‌ பத்தினிமார்கள்‌. கடி 
மணம்‌-இன்பம்‌ வழங்கும்‌ திருமணம்‌. ஆதரம்‌-விருப்பம்‌. நெருக்கு 
என்றிடா-கெருக்கமாக இருக்கிறது என்று கூருமல்‌, 

1205. தலத்துளோர்‌-நநர மக்கள்‌. மகேசர்‌.ஏவபக்தர்கள்‌. 
கணிதம்‌ அற்றவர்‌-கணக்கில்லாகவர்கள்‌,. இழையவர்‌-அரசர்‌, 
கயிங்கரியவுணர்வு-பணி செய்ய வேண்டும்‌ என்ற உணர்ச்‌சி, 
உறுத்து-நெருக்கி,. ௮அணைய-அடைய, 

1206. கோபுர வாயில்‌-கோபுர வாசல்‌, மாற்புறுத்தி-மயக்‌ 
கத்தை உண்டுபண்ணி. தால்பிறங்்‌க-தரை விளக்கம்‌ அடைய. 
தண்டுலம்‌-அரிசி, அரியணையின்பாலால்‌-சிம்மாசனத்‌ திலே. 


1207. அருக்கியம்‌-தீர்த்தத்தால்‌ செய்யும்‌ உபசாரம்‌, உடை 


இருவிழாச்‌ சருக்கம்‌ 413 


1208 அவ்வி யக்கிழக்‌ கேமுக மாகமுன்‌ னமைத்த 
திவ்வி யத்தவி சிருந்திரு புறத்தினுஞ்‌ சேர 
மெய்வ குத்திடு மணியராய்‌ மாலயன்‌ விரவச்‌ 
சைவ முற்றிய வங்கியின்‌ காரியம்‌ தயங்க, 


17909 ௮ருமணகத்தெ.மி லுமைஇரு ப்கஞஷட. னணையக்‌ 
கருணை முற்றிய பிரானரு கிருத்தியே கடிதின்‌ 
மருவு பொற்றிரு மங்கல நரணிஷா மனுவின்‌ 
புரிதொ மிற்புரிக்‌ தியாவரும்‌ யாவையும்‌ புகழ, 


7810 கன்னி யாமுமை யவள்சவின்‌ பெருதிருக்‌ களத்தில்‌ 
என்ன யாளுடை யெம்பிரான்‌ சாத்தின னினிதின்‌ 
அன்ன காலையி லருக்ததி முதலினோ யாரும்‌ 
இன்ன மங்கலஞ்‌ சிக்கென வாழியென்‌ ிசைத்தார்‌. 








உத்தரிகம்‌- அரையில்‌ தரிக்கும்‌ உடையையும்‌  இருமேனியில்‌ 
இட்டுக்கொள்ளும்‌ அ௮ங்கவஸ்இிரத்றையும்‌. வதுவைக்கலன்‌- இரு 
மண ஆபரணம்‌. பராம்பரம்‌-தேவியிருக்கும்‌ இடம்‌. சிவபிரான்‌ 
தேவியிருக்கும்‌ இடம்‌ நோக்கி எழுர்தருளினான்‌. முன்னரே, 
ஏகாரம்‌ ௮அமை- 


1208. மற்றைய திசைகள்‌ ஈமக்கு இதன்‌ இறப்பு இல்லையே 
என்று பெருமைப்படுதலின்‌ கிழக்குத்‌ இசையை அவ்வியக்‌ கிழக்கு 
என்றார்‌ போலும்‌, உண்மை புலப்பட்டிலது. ௮, வியக்கிழக்கு 
என்று பிரித்‌ து, அக்க, (உலக மக்களைத்‌ தங்கள்‌ தங்கள்பணியைச்‌ 
செய்ய) ஏவுகின்‌்ற கிழக்கு என்றும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌, 
கிழக்கில்‌ சூரியன்‌ உகித்தபின்‌ மக்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ பணி செய்‌ 
வதைக்‌ கருதுக. வியம்‌-ஏவல்‌, “விளைகடை கூட்ட லியங்கொண் 
டான்‌: (சிலம்பு. கனாத்துறம்‌, வெண்பா), மெய்வகுத்திடும்‌- அணி 
யராய்‌-மெய்க்காப்பாளராக, சைவம்‌ முற்றிய அ௮ங்கி-தவாக்கினி. 
“எரிபெருக்குவர்‌ எரியவ்‌ வீசனது-உருவம்‌ அவது யாரும்‌ உணர்‌ 
கிலார்‌' (அப்பர்‌. தேவாரம்‌), 

1209 --1210. குளகம்‌. உமை இருமகளஞுடன்‌ அணைய (அவை) 
எம்பிரான்‌ அங்கு இருத்தி மனுவின்‌ தொழில்‌ புரிந்து யாவரும்‌ 
யாவையும்‌ புகம மங்கல காணினை உமையவள்‌ கழுத்தில்‌ எம்.பீரான்‌ 
சாத்தினன்‌. அன்னகாலையில்‌ அருந்ததி முதலினோர்‌ மங்களம்‌ 
சிக்கென வாமி என்று இசைத்தார்‌, 


மணத்து எழில்‌ உமை - திருமண அலங்காரம்‌ பெற்ற 
உமாதேவி. கடி.இன்‌-விரைவாக, சாத்த-௮ணிர்து, சிக்கென 


414 காஞ்சிப்‌ புராணம்‌ 


1211 சங்க ரன்னுமை யங்கையிற்‌ காப்புகாண்‌ டரித்துப்‌ 
பொங்கு சீர்வடி வுத்தரீ கம்புது வளமாய்‌ 
மங்கை நாய௫க்‌ கன்புறச்‌ சாத்தியே மணிகர்‌ 
துங்க மார்தரு மருக்கிய முதவியே தொழுதார்‌. 


7972 ஆய காலையின்‌ மாயவ னெழுந்தவை நடுவுள்‌ 
நாய கன்கரத்‌ துமைகர மிருத்தியே ஈலத்தாற்‌ 
ருயை யையருக்‌ குதகமே செய்தனன்‌ றவத்தாற்‌ 
நாய ராமவர்‌ மாயையை யாவரே துணிவார்‌. 


7278 நெய்யு லாவிய சருக்கரை பானறை நிமிரல்‌ 
ஓய னெம்பிராற்‌ கமுதுசெய்‌ வித்திடு மதன்பின்‌ 
செய்ய தாகிய மகாநிவே தனம்பல திருத்திக்‌ 
உய்யு மாறரன்‌ பரிகல சேடந்துய்ந்‌ துயர்ந்தார்‌. 


7274 உலக பாவனை பேணியோ வன்‌. பினி லுயர்வோ 
திலக வாணுதக லுமைபதாம்‌ புயத்தினச்‌ செம்மை 
யிலக முமமுறை யம்மியி லெடுத்தெடுக்‌ திருத்திக்‌ 
கல.னு லாந்திருக்‌ கரப்பயன்‌ அடைந்தனர்‌ கம்பர்‌, 





வாழி- உறுதியாக வாழ்க. சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ எங்கெழும்‌ 
தருளுவதினியே' (திருவாசமம்‌), 


1211. வடி.வு-௮அழயு, உத்தரிகம்‌- மேலாடை. 


1212. இருத்தி-சேர்த்து. ஐயருக்கு-சிவபிரானுக்கு. உதகமே 
செய்கனன்‌-தாரைவார்த்துக்‌ கொடுத்தனன்‌. 


1213. நிமிரல்‌-சோறு. “கொக்கு உ௫௰ர்‌ நிமிரல்‌ மாந்தி: 
(நற்றிணை). கொக்குகிர்‌ நிமிரல்‌ வெண்சோறு, (சிந்தாமணி முத்தி 
374). பரிகலம்‌-பாத்திரம்‌, சேடம்‌-பிரசாகம்‌, “அறிதுயில்‌ அமர்ந்‌ 
தோன்‌ சேடம்‌' (சிலம்பு, வஞ்சிக்காண்டம்‌),. வன்தொண்டர்‌ 
அருளிச்‌ செய்யப்‌ பரிகலங்கள்‌-ஏரின்‌ விளங்கத்‌ இருத்தி, (பெரிய. 
கழறிற்றறிவார்‌ 74). 


(214. உலக பாவன்‌-உலக வழக்கம்‌, பேணியோ-மதித்தோ. 
பிறர்‌ தன்னைப்‌ பேணுங்கால்‌ நாணலும்‌' (இரிகடுகம்‌ 6). பதாம்‌ 
புயத்தை-இருவடி.த்‌ நாமரைகளை, 


இருவிழாச்‌ சருக்கம்‌ 415 


1275 அரிம கிழ்ந்திருக்‌ கரத்தின்‌ பொரியினை யள்ளி 
யுருகு மன்பினி லுதவிட வுமைசிவ னுவந்தே 
விரவு தம்பெய ரங்கியி லிறைத்தனர்‌ வியந்தார்‌ 
குரையி லன்னது சேர்வைசெய்‌ தார்தவஞ்‌ சற்றோ. 


1216 மாய னான்முகற்‌ சினமதனன்‌ கான்முகன்‌ வலிதின்‌ 
ஆயி ரங்கண்ணி னான்றன வெறுத்தனன்‌ அவனுக்‌ 
தூய சேடனைப்‌ பிணங்கினன்‌ இப்பெருஞ்‌ சுகத்தை 
யாய கண்களா லுய்த்தனி ரென்றமுக்‌ காற்றி, 


வேறு 


1217 சேணாடர்‌ பெருமுனிவ ரிவ்விடையோர்‌ 

யாவருந்தஞ்‌ சிறப்பி னாலே 

நாணாமற்‌ றம்மைமுன்னம்‌ பெற்றதந்தை 
தாயெனும்பேர்‌ நண்பு மேவிப்‌ 

பூணூரம்‌ புனைந்திரு வதுவைசெயக்‌ 
கண்டுகண்டு புகம்ந்தார்‌ நின்றார்‌ 

காணாது காணலாங்‌ காஞ்சியிலென்‌ 
பழமையிந்தக்‌ கருத்தே யன்றோ. 











1215. அரி பொரி உதவ உமையும்‌ சிவபிரானும்‌ அதை 
அக்கினியிலிட்டனர்‌. தம்‌ பெயர்‌ அங்கி-சிவாக்கினி. (லாஜ 
ஹோமம்‌ கூறப்பட்டது. இந்தாமணி 2464ஆம்‌ பாடல்‌ உரையைக்‌ 
காண்க). (பொற்பெழ வில்லிடு பூர்திரு வோடே-கெற்பொரி 
யோமம்‌ நிறைத்து மஒழ்ந்தான்‌' (்ரீமஹாபாகவதம்‌, உருக்குமிணி 
251), 

1216. அதிகமான கண்களைப்‌ பெற்றிருந்தவரைக்‌ கண்டு 
குறைந்த கண்க௯£ப்‌ பெற்றிருந்த தேவர்கள்‌ சினமும்‌ பொறாமை 
யும்‌ கொண்டனர்‌. மாயவன்‌ நான்முகனையும்‌, நான்முகன்‌ இந்தி 
ரனையும்‌, இந்திரன்‌ ஆதிசேடனையும்‌ கண்டு அழுக்காறு கொண்ட 
னர்‌. 

நான்முகற்‌ சினந்தனன்‌-பிரமனைக்‌ கோபித்தான்‌. ஆயிரங்‌ 
க(ண்ட)ணினான்‌- இந்திரன்‌. பிணங்கினன்‌.வெறுத்தனன்‌. ஆய- 
மிகுதியான. உய்த்தனிர்‌-௮னுபவித்‌,£ர்‌. 'பெண்டிரால்‌ சுகங்கள்‌ 
உய்ப்பான்‌ பெரியகோர்‌ இடும்பை பூண்டு' (திருமாலை 3). 

1217. தாயும்‌ தந்தையும்‌ தருமணம்‌ செய்து கொள்வதைக்‌ 
தேவர்கள்‌ முனிவர்கள்‌ இவர்ஈளஞுக்கு இடையில்‌ இருக்கும்‌ மற்ற 


416 காஞ்சிப புராணம 


1216 அத்நாளிற்‌ றிருமணஞ்சே விக்கவந்த 
குறுமுனியு மமரர்‌ யாரு 

மன்னான இருவேகம்‌ பத்திறையை 
வணங்கியவர்‌ வழுத்தா நின்றார்‌ 

எந்நாளு மிவ்வதுவை யரண்டுதொறும்‌ 
விளங்குறவே யிலக வேண்டும்‌ 

பொன்னான திருமுகத்திற்‌ குறுவேர்வு 
மற்புதத்துற்‌ பொலிய வேண்டும்‌, 


7,279 இவ்வதுவை சேவித்தோர்‌ பெருந்துிருவுக்‌ 

தனையரும்பெற்‌ றிகத்தின்‌ மேவிக்‌ 

கவ்வையற வத்துவித சிர்தாந்தப்‌ 
பெருவாழ்வங்‌ காண வேண்டும்‌ 

அவ்வரமங்‌ கவர்வினவிப்‌ பெற்றனரெம்‌ 
மானருளி னதனா லன்றரோ 

தெய்வதப்பே ரந்தனிமீல யின்னாளஞ 
மவ்வியாவு இகழு மாறே, 


1220 நாலாகாள்‌ மங்கலூ ராடுவதன்‌ 

பொருட்டந்த ஈன்னா டன்னில்‌ 

மேலான பிரானுமற்றோர்‌ மண்டபத்தி 
னிடைமேவி விபவச்‌ தெய்வப்‌ 

பாலான வபிடேக விசேட மெலாம்‌ 
புரிந்தருளிப்‌ பரிவு கட்கு 

மூலாக மத்தியல்2ப தீர்த்தமுத 
விப்பூசை முழுதும்‌ கொண்டார்‌. 





வர்கள்‌ கண்டனர்‌. காணாதது காணலாம்‌ காஞ்சியில்‌ என்ற 
பமமொழி உண்மையாயிற்று, சேணாடர்‌-தேவர்‌. பூணாரம்‌-மங்கல 
நாள்‌. வதுவை-திருமணம்‌. பமமை- பமமெொர.மி. 

1218. குறுமுணி-அகத்தியர்‌, இருமணத்தில்‌ மணமக்கள்‌ 
முகத்தில்‌ அரும்பும்‌ வேர்வையைக்‌ காண்பதில்‌ மக்கள்‌ விரும்பினர்‌ 
என்று தெரிகிறது. 

1219, வதுவை சேவித்தோர்‌-இருமணத்தைக்‌ கண்டவர்கள்‌. 
கவ்வை அற-துன்பம்‌ நீங்க, அத்துவித சித்தாந்தம்‌-அத்துவித த்‌ 
தின்‌ சாரமாகிய சைவ சித்தாந்தம்‌, வினவப்பெற்றனர்‌-கேட்டுப்‌ 
பெற்றார்கள்‌. பேரம்‌-விக்ரகம்‌. 

1220. விபவம்‌-சிறந்த, 


இருவிழாச்‌ சருக்கம்‌ 471 


722.7 பெருமாளங்‌ ஈடுபூக வரத்தினுருத்‌ 

இகழும்சர பலியை யீப்வா 

னுருமான வொலியிக்கா ளொருபுர௬ட 
நுலகாணி யுகந்து பாயு 

கருமாரி யெனும்பூதக்‌ கருமாரி 
யாகவது கனது பேருங்‌ 

கருமாரி யென்பரது இருமாலி 
னருளெனவே கமறு வாரே. 


7222 அன்னைபராம்‌ பரத்திடையே மங்கலகீ 

ராடுவதற் காதி யாக 

மன்னுகலங்‌ குறுப்புமற்று மவிடேக 
விசேடமென வழுத்த யாவு 

முன்னியவை செயைவிசையை கொடுபோரகி 
யஞ்சுவய துற்ற தான 

கன்னிகவு ரிப்பெயரே பெற்றுடையாள்‌ 
உறுப்பிலகு கவின முற்றும்‌, 


1224 ஆயதொரு பேகைதன்பா லளித்‌ துவிட 

வப்பேதை யணுகும்‌ போதுற்‌ 

றாயதுமூ வுலகெங்கும்‌ விளங்கியிடுந்‌ 
இபமொன்று சுடரா நிற்குஞ்‌ 

சேயபல வற்பலமுர்‌ திருவடியில்‌ 
வரடரமற்‌ நிசமா நிற்ஞுக்‌ 

தாரயவளங்‌ குறைதருமப்‌ பராம்பரத்து 
னிலைமையெவர்‌ சாற்றற்‌ பாலார்‌, 


1221. பெருமாள்‌ அடுபூதம்‌-திருமாலால்‌ அழிக்கப்பட்ட 
பூதம்‌. பூதம்‌ இருமாலிடம்‌ வரம்‌ பெற்றதை காஞ்சிப்புராணம்‌) 
வீராட்டகாசப்‌ படலத்தின்‌ இறுதியில்‌ காண்க, இப்புராணத்‌ 
திலும்‌ காணலாம்‌.  ஈய்வான்‌-கொடுப்பதற்காக. பூதத்திற்கு 
நரபலியைக்‌ கொடுத்ததற்கு அடையாளமாக இன்னும்‌ ஒருவர்‌ 
உல்காணி தீர்த்தத்துற்‌ பாய்வது வழக்கம்‌, அதனைக்‌ கருமாறிப்‌ 
பாய்தல்‌ என்பர்‌. 

1122-1223-1224, பராம்‌ பரத்திடை-காமகோட்டத்தில்‌. அவி 
டேக விசேடம்‌-அபிஷேகத்துக்கு உரிய உபகரண வரைகள்‌. 
செயயையும்‌ விசயையும்‌ அபிடடகப்‌ பொருளை ஐந்து வயதுடைய 


58 


418 காஞ்சிப்‌ புராணம்‌ 


12.24 எவ்வுலகி லெப்பதியி லிப்புதுமை 

யுளதுலகி லெந்த நாளுஞ்‌ 

செவ்விதினப்‌ பராம்பரமுன்‌ யாண்டுதொறும்‌ 
பரப்புபொருட்‌ டிறனியாவு 

மவ்விடை.த்தெய்‌ வதச்செயலா லுமையவள ற்‌ 
புதமாகு மையாண்‌ டுற்ற 

கொவ்வையிதழ்ப்‌ பேதையவண்‌ டனித்திரவு 
மூழுதுமென்னோ குலவா நிற்கும்‌, 


1229 மற்றைநா ளம்மையப்பர்‌ இருவலாப்‌ 

புறம்போந்து மறுகி னூடே 

யுற்றதொரு திருவூடல்‌ செயல்விலாத்தே 
காம்பரத்தி னுறைந்து மேவும்‌ 

பெற்றிமைசேர்‌ திருச்சேர்வை சேவித்தார்‌ 
தேவரெலாம்‌ பெரிது வாழ்ந்தார்‌ 

அற்றைவிமாப்‌ பொலிவினுக்கு மப்பதிக்கு 
மளவிலையென்‌ நறிவ கூர்ந்தார்‌. 





கெவரியிடம்‌ வழங்கிவிட்டுப்‌ புறத்தே நிற்பர்‌. பேதை ௮ணுமும்‌ 
போதில்‌-ஐந்து வயதுடைய கெளரி வருகின்ற சமயத்தில்‌, 
மூவுலகும்‌ தூயது விளங்கும்‌: ஓற்றைத்‌ தீபம்‌ எரியும்‌. நீலோற்பல 
மரங்கள்‌ அவள்‌ இருவடியில்‌ மலரும்‌. காய்‌ அவள்‌ அங்கு உறை 
தரும்‌ ௮ப்பராம்பரம்‌ எனப்பிரிக்௬. குலாவி கிற்கும்‌-மகழ்ச்சியுடன்‌ 
இருப்பாள்‌. 


1225. புறம்‌ றிருவுலாப்‌ போந்து-நகர்வலம்‌ செய்து, உலாப்‌ 
பிரபந்தத்தைத்‌ இருவலாப்புறம்‌ என்பர்‌, 'உனை அன்பால்‌ திரு 
வுலாப்புறம்‌ பாடினேன்‌' (பெரியபுராணம்‌. வெள்ளானை. 47) இருச்‌ 
சேர்வை-திருத்தொண்டர்‌ கூட்டத்தை. அளவு இலை-எல்லை கடை 
யாது. 

திருவிழாச்‌ சருக்கம்‌ முற்றும்‌ அகச்‌ சறுக்கம்‌ 11. இருவிருத்‌ 
தம்‌ 1225. 


13. தர்மச்‌ சருக்கம்‌ 


1,226 எந்தையெம தாசானீ யுரைத்தமொழிக்‌ 

கையமிலை யாவு முண்மை 

மந்தணமெய்ச்‌ சுருதிபுரா ணம்பலவு 
மொழிபவர்தம்‌ வாய்மையாக 

முந்திய நால்‌ சொற்றவுரைக்‌ கையமொடு 
விபரீத முன்னி ஷோர்கள்‌ 

சந்ததம்வெர்‌ நிறையமிடைப்‌ படுவருன 
கருளிலவை சார்ந்து லோமால்‌. 


121 அப்பெரிய தலத்தினிடை யேதுசெயல்‌ 

புரியினுஈன்‌ ரமுமே யேனும்‌ 

மெய்ப்பொருளாம்‌ வைதஇுகசை வம்புகலும்‌ 
நெறிபுரியில்‌ விளம்பற்‌ பாற்றோ 

விப்படியே யாயிடினு மங்ஙகுனொழு 
கொழுக்கநெறி யியற்று நின்ற 

குப்பில்பெரும்‌ தருமவிசே டத்துமுறை 
தெரிதரவே சாற்று கென்ஞளுர்‌. 


7828 நாலினிய றனைத்தெளிக்‌.து சொலற்குரிய 

கூறியுடையோர்‌ நுவல்வ ரேனுங்‌ 

காலநிலப்‌ பருவமுளோர்க்‌ கன்றியது 
நிலைப்படவே கருத்துக்‌ கேறுச்‌ 

சலமுறு மாதவத்தி ர௬ும்மனையோர்க்‌ 
குரைப்பதுநற்‌ செயற்பா லன்றோ . 

வாலிதெனச்‌ சூதமுனி முதுகுரவன்‌ 
உரைத்தபடி மூழ்ந்து கூறும்‌. 


ன 





1226. ஆசான்‌-அ சிரியன்‌. மக்தணம்‌-ரகசியம்‌. விபரீ தம்‌-மாற 
பாடாகப்‌ பொருள்‌ கொள்ளல்‌. முன்னினோர்கள்‌ - நினைத்தவர்கள்‌ 
சந்ததம்‌ - எப்போதும்‌, நிரயம்‌-ஈரகம்‌. ௮வை என்றது ஐய 
விபரீதங்களை. 

- 19௦7. ஏ.துசெயல்‌ - எந்தநல்லசெயலை. வைதிகம்‌ - வேதம்‌. 
சைவம்‌-ஆகமம்‌ . வைதிக சைவம்புகலும்‌ நெறி-வேதமும்‌ ஆகமும்‌ 
முரண்பாடில்லாமல்‌ கூறும்‌ வரி. தருமவிசேடம்‌-தரும்‌ வகைகள்‌. 
1228... நூலின்‌ இயல்‌-ஆகம இயற்கை, குறி உட தோரா 


420 காஞ்டுப்‌ புராணம்‌ 


1529 இத்தகைய தலமதனி லுற்பவிப்போர்‌ 

உறைந்திடுவோ ரெவரு முண்மைச்‌ 

சத்திபகதி பாகான்றி மற்றையோ 
ருக்குவருக்‌ தன்மைப்‌ பாற்றோ 

பத்திமைசேர்‌ கான்குவரு ணத்திலுளோர்‌ 
குத்தமக்குப்‌ பகர்ந்த வாறே 

கித்தமொரு மித்தசகடை வழுவாம 
லே$இிகமழ்வர்‌ திரியா ரொன்றும்‌. 


7280 அன்னபுரி கெறிமறையி றைநெறியா 

மவர்கலப்பி னான தாக 

மன்னுவரு ணத்தவருந்‌ தமக்குரைத்த 
வரம்பிகவார்‌ வரிசை மாருூர்‌ 

இன்னநெறி யாலகல தேசிகரு 
மொழுக்கநெறி யியல்பா லைய 

மன்னுகிலித்‌ தலத்தினிடை மருவியைய 
மததீர்ந்து வரம்பில்‌ வாழ்வார்‌. 


இலக்கணமுடையவர்கள்‌, “கொள்ளும்‌ என்ப குறியறிர்தோரே, 
தொல்‌. அகம்‌, 47). 

காலம்‌, நிலை, பருவம்‌ உளோர்‌-நல்ல கரலமும்‌, நல்ல நிலையும்‌, 
நல்ல பக்குவமும்‌ பெற்றவர்கள்‌. நிலைப்பட - உறுஇிஉண்டாக. 
வரலிது- தூய்மையானது. முதுகுரவன்‌ உரைத்தபடி - வியாச 
முனிவர்‌ கூறியபடி, 


1229, சத்திபஇபாகர்‌-சத்தினிபாதம்‌ பெற்ற பக்குவிகள்‌. 
பக்குவிகளே இவ்வூரில்‌ பிறப்பர்‌ என்பது கருத்து. ஈநடைவழு 
வாமல்‌-ஒழுக்கம்‌ தவறாமல்‌. 4 ௮ன்ன நடையும்‌ அன்னமிலா ஐயர்‌ 
நடையும்‌ (பிரபுலிங்க லீலை, மாயை 57) திரியார்‌ - மாறுபடார்‌. 
ஒன்றும்‌-சிறிதும்‌. 'என்று-கொடாதவனைக்‌ கோவபயெவன்றும்‌ 
காவென்றும்‌ கூறில்‌. இடாகோ நமக்கவிவிடர்‌, இரட்டையர்‌. 
(தனிச்செய்யுட்‌ சிந்தாமணி. 18) 


1230. கலப்பின்‌ ஆனதாக மன்னுவருணத்தவர்‌-௮னுலோமர்‌ 
பிரதிலோமர்‌, முதலானவர்கள்‌. வரம்பு இகவார்‌-எல்லை கடக்க 
மாட்டார்கள்‌. வரிசை-கரமம்‌, மற்றைய நாட்டில்‌ உள்ள தேசிகர்‌ 
கள்‌ தங்கட்கு உண்டான அசாரத்தகொடர்பான ஐயங்கள்‌ யாவும்‌ 
(அவர்கள்‌) இத்தலத்தை அடையில்‌ (ஐயம்‌) நீங்கித்‌ தெளிவு 
பெறுவர்‌. ௮கில சேசிகரும்‌-ஏல்லா ஆசாரியர்களும்‌, ஐயம்‌ 


தாமச்சருக்கம்‌ த21 


1,281 இப்பதிக்கு மாகந்த கறலலிங்கந்‌ 

கனக்குமிகர்‌ வேற்றம்‌ யாரே 

செப்பியவர்‌ தீஈரகக்‌ காணியுளோ 
ரவர்க்கதுவே இரம தாகும்‌: 

மெய்ப்படவே சிவன்புரியும்‌ லீலைபல 
பலவீற்று வீற்ற தாக 

வப்படியாச்‌ இருவருவி லோருருவ 
மிப்பதியி லமைப்பா ரானால்‌. 


1,255 கோடியிர விக்கிரண மணிகுயின்‌ ற 

விமானமது குலாவி யேறி 

யாடலொடு பாடல்பயி லரம்பையர்தற்‌ 
சூழ்போத வயனு மாலுந்‌ 

தேடவரி தானசிவ னுலகுதனிற்‌ 
பதுமமெனச்‌ சிறந்த வெண்ணி 

னீடுமுக மிருந்துபின்ன ௬ண்மைநெறி 
கூடிமுத்தி நிலவு வாரே. 





மன்னுகில்‌-சந்தேகம்‌ (உள்ளத்தில்‌) நிலைத்து நின்றால்‌. வரம்பில்‌- 
தங்கள்‌ தங்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லையில்‌. 


1231, 1232, நிகர்வு ஏற்றம்‌-ரிகரான தெய்வக்தையோ 
மேலான தெய்வத்தையோ, நரகக்காணிீயுளோர்‌ - நரகத்தையே 
பரம்பரை உரிமையாகப்‌ பெறுவர்‌. இரமதாகும்‌-கிலையான இட 
மாகும்‌. [சிவபிரானின்‌ லீலையைத்‌ திருவுருவில்‌ அமைப்போர்‌ 
முத்தி அடைவர்‌.] லீலை- வில்யாட்டு. வீற்று வீற்மது-தனித்‌ 
தனியாக இருப்பது. பதுமம்‌-பேரண்‌. (பல்கோடி) பேரண்களை 
(பெரும்பாலும்‌) மலர்களின்‌ பெயரா£ற்‌ குறிப்பது பண்டைய மரபு. 
(நெய்தலும்‌ குவளையும்‌ ஆம்பலும்‌ சங்கமும்‌ மையில்‌ கமலமும்‌ 
வெள்ளமும்‌. (பரிபாடல்‌, 2, 13, 11) கவிச்சக்கரவர்த்தியும்‌ 
இராமாவதாரத்தில்‌ (யுத்த. இலங்கை. 457) தாமம்‌ நரட்டிய 
கொடிப்படைப்‌ பதுமத்தின்‌ தலைவன்‌, எனக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
உகம்‌-யுகம்‌. 


422 காஞ்சிப்‌ புராணம்‌ 


748 மற்றொருபுண்‌ ணியத்தலத்தி லயுதமெனும்‌ 

புரிசைமணி மாட கூடம்‌ 

பொற்றிருவால யஞ்சிகரங்‌ கோபு ரமா 
மனைத்‌ துமன்பிற்‌ புரிந்த மேன்மை 

ு.ற்நிடுவ ரித்தலத்தி லாடலினிற்‌ 
சிறுகையினாற்‌ அுஞ்சி ர்கள்‌ 

பற்றியர னுக்கெனவே யவைபோலப்‌ 
புரிந்தாலும்‌ பகரற்‌ பாற்றோ. 


7244 காசிகுருக்‌ கேத்துரங்கே தாரமவை 

முதற்பரம கடவுட்‌ டானத்‌ 

தாசில்பல நகியுதலிங்கம்‌ பதித்தபலன்‌ 
காஞ்சிநகர்‌ தன்பால்‌ வண்மைத்‌ 

தேசுலிங்க மொன்றுபதித்‌ தஇடிலதனி 
லயுதமக்தச்‌ திருத்தா னத்தில்‌ 

வாசபுரா தனலிங்க மாளிகைளூ 
ளிகைபு துக்கி வளமே செய்யின்‌, 


7,285 சேயபுரா தனலிங்க மூர்த்திவிசே 

டங்களுண்டத்‌ திறத்தி னாலே 

ஆயபலன்‌ அதஇகமென்பர்‌ ௮த்தலத்திற்‌ 
றடம்பெரிய தமைக்கில்‌ முன்பின்‌ 

மேயவுவர்‌ வருக்கமிரு பானொருகூற்‌ 
றளவுதெய்வ விமான மேறித்‌ 

கதூயபல பரார்த்தமெலாஞ்‌ சிவகதியின்‌ 
மேவுமவர்‌ சுத்த ராவார்‌. 


1253. அயுதம்‌-பதினாயிரம்‌. புரிசை_மதில்‌. மற்றைய தலத்திற்‌ 
செய்யும்‌ பெரிய திருப்பணியின்‌ பயனை இத்தலத்திற்‌ சிறுவர்கள்‌ 
வீதியில்‌ விளையாட்டாக மண்ணில்‌ கோவில்‌ முதலானவற்றைச்‌ 
செய்து பெறுவார்கள்‌. 

_ மற்றொரு புண்ணிய தலத்தில்‌ புரிசை...கோபுரம்‌ ஆம்‌ அனைத்‌ 
தும்‌ அன்பிற்‌ புரிந்த மேன்மையை) இத்தலத்தில்‌ ஆடலின்‌ 

இம்‌ சிறார்கள்‌ அவை போலப்‌ புரிந்தாலும்‌ உற்றிடுவர்‌. 
மேன்மைஉ ற்றிடுவர்‌. 

1292. குருக்கேத்திரம்‌ - குருஷ்ேத்திரம்‌. கடவுள்தானத்து- 
தெய்வத்‌ தன்மையுடன்‌ கூடிய இடத்தில்‌. நியுதம்‌- லட்சம்‌. “அல்‌ 
லாற்‌ சுலோகம்‌ ஒருறியுதம்‌ ஆராய-வல்லானும்‌ தேசிகனாவான்‌. 
(சைவசமயகநெறி, பொது. 3) சூளிகை-செய்முன்று. 

1235. தடம்‌-தடாகம்‌, (குளம்‌) இருபான்‌ ஒரு கூற்றளவு 


தர்மச்‌ சருக்கம்‌ 423 
வேறு 
7286 பேர யோத்தியே முதலதாம்‌ பதிமிகப்‌ பெரிது 
மேர தாய்த்தரு மந்தமைத்‌ தோங்இடு மிடங்க 
ளார வவ்விடை யொருவெள்ளம்‌ பனவருக்‌ கன்ன 
கேரு மப்பய னிப்பதி யொருவர்க்கு நேரில்‌. 


1284 அறவு முத்தமம்‌ தலங்களி லிரவியை யரவ 
மூறுகன்‌ னாட்டுலா பாரமாச்‌ தானத்தை யுவந்.து 
திறனி னாலுத விடும்பல னித்தலத்‌ இிசையிற்‌ 
பெறவோ ராமல கக்கனி யளவிடும்‌ பிச்சை. 


1299 தரும சூக்கும விசேடமுண்‌ டித்தலக்‌ தன்னிற்‌ 
கரிதி யத்திறப்‌ பாலதாம்‌ புராதனக்‌ கதையும்‌ 
பெரிது மேவிடு மவைதனிற்‌ சிற்சில பேசக்‌ 
கிருது வேபரி முனிவரர்‌ பரிவுடன்‌ கேண்மின்‌, 


1299 மன்பு ரூரூவா வென்னுமோர்‌ மன்னவன்‌ மரீசி 
தன்பு ராதன வனத்திடை வனசரஞ்‌ சாலத்‌ 
அன்பு கூர்தர வேட்டைபோ யடுதலிற்‌ றுவண்டு 
முன்பின்‌ மன்னனை மடங்கலா கென்றனன்‌ முனிவன்‌. 


வருக்கம்‌ - இருபத்தொரு கலைமூறை. பரார்த்தம்‌ - பிரம்மனது 
ஆயுள்‌ காளின்‌ பாதி, 

1236. வெள்ளம்‌ பனவருக்கு- அளவுகடந்த அந்தணர்களுக்கு. 
வெள்ளம்‌-பேரெண்‌. “ஆயிரவெள்ளம்‌ வாமியபலவே' (பதிற்றுப்‌ 
பத்து 21) பிறதலங்களில்‌ கணக்கற்ற அந்தணருக்கு உண்டி 
வழங்கிய பயன்‌ இக்ஈகரில்‌ ஓரு ௮அந்தணனுக்கு உணவு கொடுக்க 
உடன்பட்டால்‌ உண்டாகும்‌. நேரில்‌- உடன்பட்டால்‌. “நிறைய 
ருந்தானை வேந்தனும்‌ நேர்ந்து. (சிலம்பு. காட்சி. 178) 

1237. இரவியை அரவம்‌ உறுநகாள்‌-சூரியகிரஹணம்‌. நன்னாள்‌ 
துலாபாரமாம்‌ தானம்‌ எனப்‌ பிரிக்க, மற்றைய தலத்தில்‌ துலா 
பாரதானப்‌ பயனை இத்தலத்தில்‌ நெல்லிக்கனியின்‌ தானம்‌ வழங்‌ 
கும்‌. ஆமலகம்‌-நெல்லி. “விண்ணுளார்‌ தந்தம்‌, ஆமலகக்கனியே 
ஆமலகக்கனியே என்று அகத்துள்வைக்கும்‌. (சங்கர நயிஞர்‌ 
கோவில்‌ அந்தாதி. 1) தானத்தை, பிச்சை அளவிடும்‌' என்‌. 

1298. சூக்குமவிசேடம்‌- நுட்பமான சிறப்பு, கிருது-யாகம்‌, 
முனிவரர்‌-முனிவர்களே. அ௮ண்மைவினளி. 

1239. புராதனவனம்‌.பமையவனம்‌. வனசரம்‌-காட்டில்‌ 


424 காஞ்சுப்‌ புராணம்‌ 


1240 அரச னவ்வனத்‌ திருந்துழி வணிகனோ ரனாதன்‌ 
தரும காரகன்‌ சூதினா லிளைத்தவன்‌ றனாது 
விரத மாதரு மந்தனை விற்றனன்‌ விடுத்தா 
னுரிய மால்கரி யாய்மற்றைப்‌ பவத்தினி லுஇித்தான்‌. 


7247 அடங்க லாக்களி முகியே திரிந்துழி யந்த 
மடங்கல்‌ கண்டது |ின்றுடர்ர்‌ தேடியே வரலுங்‌ 
கடங்க லுழ்ந்திடு மால்கரி நடுங்கியே காஞ்சி 
பிடங்கொ ளெல்லையிற்‌ றருமநீர்த்‌ தடத்தில்‌ வந்திறங்கி 


7242 வேனி லால்வறம்‌ திடுதட மிளமணல்‌ விராவு 
பான டநீதது விழுந்தது மணலினுட்‌ படிய 
வான சீயமுங்‌ காண்குரு தகன்றதக்‌ கரியுக்‌ 
தானி லாதவண்‌ பயப்பய வெழுந்தது தாவி, 


7248 தடத்த வற்சுமி சனந்துகீர்‌ தெளிந்தது தருமம்‌ 
நடத்‌.து மோர்சைவ வேதிய னவ்வயி னடந்தான்‌ 
கடுத்த வேனிலின்‌ வர்தன னன்னநீர்‌ கண்டே 
யடுத்து கம்சன்‌ சிவார்ச்சனை முடித்தனனகன்றான்‌ 


வாழும்‌ விலங்குகள்‌. முன்பின்‌-(தவ) வன்மையால்‌. ₹மூன்பு அடு 
குவித்தாரை. (சிந்தாமணி, முத்தி 66). மடங்கல்‌-சிங்கம்‌. (வெம்‌ 
மடங்கல்‌ வெருண்டனைய சினம்‌' (கம்பன்‌ யுத்த). 


1240. அனாதன்‌-திக்ஈஉற்றவன்‌. *அனாதர்களாய்‌ உன அடை 
யும்‌ அவர்தம்பால்‌ ஓம்படை செய்‌' (சேதுபுராணம்‌, கவிசம்பு 67) 
இளை த்தவன்‌-ஏமையானவன்‌. பவத்தினில்‌-பிறப்பில்‌, 


1251. அடங்கலா-பிறருக்குக்‌ கட்டுப்படாத, துடர்நீது- 
தொடர்ந்து. கடம்கலுழ்கதிடும்‌-மதம்‌ சி அம்‌. 


1242. வேனிலால்‌-வெப்பத்கால்‌. வேனில்‌ ஆயினும்‌ தண்‌ 
புனல்‌ ஒழுகும்‌-தேனார்‌ அன்ன இவள்‌” (ஐங்குறு தூது 54) 
இள மணல்‌-புதை மணல்‌. விராவுபால்‌-கலந்த இடத்தில்‌, படிய- 
புதைய. சியம்‌-சிங்கம்‌, “சீயம்‌ ௮ன்ன செழுநிலவேந்து்‌ (பாகவதம்‌ 
பிருது 21, அ௮வண்‌-அவ்விடத்தில்‌,. பயப்பய-மெல்ல மெல்ல, 

1243. அவல்‌-பள்ளம்‌. சுரிசுனைந்து-சுமிகளப்‌ பெற்றுக்‌ 


கலங்கி சைவவேதியன்‌-சவாசாரியர்‌, கடுத்த-கோபங்கொண்ட 
(கடுமையான, 


தர்மச்‌ சருகுகம 425 


7244 கால மொன்றிலக்‌ கரிகரிப்‌ பகையுயிர்‌ கமலும்‌ 
வேலை யென்றியே யமபடர்‌ வந்தவை விளைத்த 
மூல மாகிய தங்குரைசம்‌ அுரப்பியே முனியச்‌ 
சூல பாணிதன்‌ கணாஇபர்‌ புகுந்தவண்‌ சொல்வார்‌. 


7245 இனைய சீயமெங்‌ காஞ்சியி னீர்ரிலை யான 
வனைய வெதுவா யினதது வனைந்தது மதஇக்கில்‌ 
அனைய நன்மைகே வலமல விவ்வது கார 
நினையி லும்மதன்‌ றெம்மதென்‌ றவர்தமை நீத்தார்‌. 


7240 அன்ன காலையிற்‌ கரியரியாருரி யுடுத்தும்‌ 
புன்மை தீர்ந்தரி கரியின தீருரி போர்த்து 
மன்னி யேயுருத்‌ இரகண மாயின மலையக்‌ 
கன்னி யேதவம்‌ புரிகல விசேடமார்‌ கணிப்பார்‌. 








1244. கரி-யானை, கரிப்பகை-சிங்கம்‌, உயிர்‌ கமலும்‌ வேலை- 
உயிர்‌ நீங்கும்‌ சமயத்தில்‌. யமபடர்‌-எமன்‌ விடுத்த தூதுவர்‌. 
“கொங்கவிழ்‌ தாம வீரனே யாங்கள்‌ யமபடர்‌” (திருவால வாயுடை 
யார்‌ திருவிளையாடல்‌. பழமியஞ்சின). உரப்பி-அதட்டி, ரசூலபாணி- 
சிவபிரான்‌. 


1245. யானைவனைய-யானையான து தலையிலே அணிய. அது” 
அந்தச்‌ சிங்கமும்‌. (வளைதல்‌ என்ற சொல்‌ குறிப்பால்‌ நீராடுதலைக்‌ 
குறிக்கிறது). சேவலம்‌ அல-சாகாரணம்‌ அன்று, உம்மதுஅ௮ன்‌ று- 
உம்முடைய அதிகாரத்திற்குட்பட்டதன்று. நீத்தார்‌-விலக்கி 
னார்கள்‌. 

1246. யானையும்‌ சிங்கமும்‌ சிவசாரூப்யம்‌ பெற்றதை நயம்‌ 
படக்‌ கூறுகிறார்‌. சிவபிரானைப்‌ போலவே யானை சிங்கத்தின்‌ 
கோலை உடுத்துக்கொண்டது. சிங்கம்‌ யானையின்‌ தோலைப்‌ 
போர்த்துக்கொண்டது. கரி, அரி ஆர்உரி உடுத்தும்‌, அரி, கரியி 
னது ஈருரி போர்த்தும்‌ உருத்திரகணம்‌ ஆயின. கறரி-யானை. 
அரிஆர்‌உரி-சிங்கத்துன்‌ தோல்‌. ஈர்உரி-கிமிக்கப்பட்ட தோல்‌. 
இமயக்கன்னி- உமாதேவி, இங்கு, “கைந்நாகம்‌ பைந்நாக கங்கணம்‌ 
பூணப்‌ பொரும்ப--பைரந்காகங்‌ கைந்நாகப்‌ பட்டுடுக்க்‌ எனத்‌ திருக்‌ 
காளத்திராதர்‌ உலா கூறுவது நினைவுக்கு வருகிறது, 


54 


426 ஊாஞடப்‌ புராணம்‌ 


1247 பெரிய வற்புக மின்னுமொன்‌ றவணறம்‌ பிழைத்த 
தருண கோமல்‌ யென்றொரு கணிகைதன்‌ னந்தைக்‌ 
குரிய நோயவர்‌ மனுவலா னொருதனை யுற்று 
விர லின்னகோ யாற்றுமா றுரையென விளம்பும்‌. 


7948 உஷந்த ளாவுநெப்‌ தண்டுலத்‌ தொருபடி புழுக்கல்‌ 
வளர்ந்த மானிசி காளிகோட்‌ டத்திடை வைக்கிற்‌ 
றெளிந்தி டாக்குத லைக்குழ விப்பிணி தருக 
துளங்கி டேலென மனுவலா னூன்முறை சொற்றுன்‌. 


7249 அதுக டைப்பிடித்‌ கதுறனிலாக்‌ கணிகையவ்‌ வாறு 
கதுமெ னச்செயப்‌ புலாலுண வினனொரு கணாுளன்‌ 
புதிய லீலையிற்‌ வ எர. 5 புரிந்தான்‌ 
பதியி தற்பசா செனப்பிறந்‌ தழிநீதனன்‌ பசியால்‌, 


1250 அப்ப சாசவள்‌ லவத்திடு பலியினை யவாவிக்‌ 
குப்பு முக்கரத்‌ தள்ளியே யயின்றது குலாவத்‌ 
தப்பி யேரித றியவடி கலையவண்‌ சார்ந்தே 
யெயப்ப்பு சீடுமோர்‌ ஞானிதின்‌ றுவந்நுபோ யின தால்‌. 





1247. அறம்‌ பியைகத்‌ 5-தருமத்திலிருந்து தவறிய. தருணம்‌- 
இளமை. கணிகை-பரத்ரை. தனந்தைக்கு-பால்‌ குடிக்கும்‌ குழுக்‌ 
தைக்கு. மனுவலான்‌-மம்திரத்தில்‌ வல்லவன்‌ . விரகில்‌-தந்திரத்‌ 
தால்‌, கோய்‌ ஆற்றும்‌ ஆற-மோய்‌ போக்கும்‌ விதத்தை. 

1248. தண்டுலத்து ஒருபடி-ஓரு படி. அரிசி. புழுக்கல்‌- அவரை 
துவரை முதலியன. 'புழுக்கலும்‌ கோலையும்‌' என்னும்‌ சிலம்புப்‌ 
பகுதிக்கு ( (இந்திர விழவூ நர்‌ 09. அடியார்க்கு நல்லார்‌ விரித்த 
விவரம்‌ காண்க. 'புழுக்கல்‌- முதிரைப்‌ பண்டம்‌. புழுக்குவ புழுக்கல்‌ 
என்றார்‌ ஆதலின்‌? என்று விளக்கியுள்ளார்‌. மால்றிசி-கரிய இரவு 
காளிகோட்டம்‌-காளி கோவில்‌, தெளிக திடா- -தெளிந்து. (தேறி) 
குதலைக்‌ குமவி-மழலைச்‌ சொல்‌ பேசுங்‌ குழந்தை. “குறுதலைச்‌ செவ்‌ 
வாய்ச்‌ குறுகடைப்‌ புதல்வர்‌” (சிலம்பு 22. 129). துளங்கிடேல்‌- 
வருந்தாதே. 

1249, கணைன்‌, என்ற சொல்‌ புதியதாகவுள்ளது. கண்‌ 
போன்றவன்‌ என்று பொருள்‌ கொள்ளலாம்‌. அ௮க்கணிகையின்‌ 
காதலன்‌ என்று வலிந்து கூறுவது முறையன்று. லீலையில்‌-விலா 
யாட்டாக. பசியால்‌ அிந்தனன்‌-பசியினால்‌ நிலைகுலைந்தான்‌. 

1250. அவாவி-விரும்பி, குப்புரு-குனிந்து. அயின்று அது 
ரமுலாவ எனப்‌ பிரிக்க, உண்டு அப்பேய்‌ மகிழ என்பது அதன்‌ 
பொருள்‌. அடிசில்‌ உணவு. ஞாளி-நரய்‌, 


தர்மச்‌ சருக்கம்‌ ௪81 

7251 தலவி சேடத்தி லதுபெருக்‌ தானமாய்த்‌ தழைத்த 
பலனி லேவிய மனுவலான்‌ புரிந்தவள்‌ பகிர்ந்த 
வலகை யாவரும்‌ பெருங்கயி லைத்தல மடைந்தார்‌ 
இலைய மின்றியோர்‌ பிரமகழ்‌ பம்படு மெல்லை. 


1959 சாற்ற வின்னுமொன்‌ றுணர்மினப்‌ பதிபுரா குனத்தே 
யாற்று மாலைய மொன்றுளத தன்சரக்‌ கறையில்‌ 
காற்றி கழ்ந்துள குளஞ்சிறி தொருபல்லி கவ்விப்‌ 
போற்றி யப்புரி சைப்பமம்‌ புரையிடைப்‌ புகுத. 


12589 அப்பு ரைக்கயற்‌ புரை தனி லிருக்முமோ ராவம்‌ 
வெப்பி லப்பல்லி வாலினைப்‌ பற்றியே விசித்துத்‌ 
அுய்ப்ப வப்புரைப்‌ படுங்குள மங்ஙனே துன்னி 
யொப்ப மிட்டெனத்‌ இகழ்ந்தன வெயிலினா லுருகி. 


7254 இத்த கைப்பட நிகழ்ந்துழி வினயம்‌ தெண்ணிக்‌ 
குத்த ரென்பவ ரிப்பல்லி சிவாலையக்‌ குளமா 
மத்தை யேகவர்‌ பவத்தையு மிதுன யடவே 
புத்தி செய்யரர்‌ நலத்தையுக்‌ தெரிர்‌ தனர்‌ பொதிந்தார்‌, 


கமா துகாயவயாவாராய் பவட சககளார மரண உ ளா மரனங்யாரய ம. ஸ்‌ அக்கி டை டவல கூரான்வ சைதை வாமை 


1251. தழைத்த பலனில்‌-மிகுதியான பலனால்‌, (கானத்தின்‌ 
பலனால்‌). மந்திரத்தில்‌ வல்லவனும்‌, கணிகையும்‌, ப௫ூர்ந்து 
கொடுத்தபேயும்‌ கயிலையை அடைந்தனர்‌. பிரமகற்பம்‌-பிரமனுக்கு 
விதிக்கப்பட்ட வாழ்ரகாள்‌. பிரம்மகற்பத்தில்‌ எல்லாவுயிர்களும்‌ 
பிரம்மனிடம்‌ லயம்‌ அடையும்‌. கணிகை முதலானவர்கள்‌ பிரம்ம 
னுடன்‌ லயம்‌ அடையாமல்‌ கயிலை உற்றனர்‌. இல்யம்‌-லயம்‌. 


1252, அப்பஇி-அந்தத்‌ தலத்தில்‌, புராதனத்தே ஆற்றும்‌ 
அலையம்‌-பழங்காலத்தில்‌ கட்டப்பட்ட கோவில்‌. சரக்கரை-களஞ்்‌ 
சியம்‌, குளம்‌-வெல்லம்‌. “உள்ளக்‌ குளத்தேனை ஒத்து” (நூற்றெட்‌ 
டுத்‌ திருப்பதி அந்தாதி). புரிசை-மதில்‌. புரை-வலா. 

1258. அயல்புரை-பக்கக்தில்‌ உள்ள வலா. விசித்துத்‌ 
துய்ப்ப-இழுத்து உண்ண. அங்ஙகனே-அவ்விடத்தில்‌. ஒப்பம்‌ 
இட்டென-காரையைப்‌ பூசினாற்போல. வெல்லம்‌ வெய்யிலால்‌ 
உருச்‌ சுவரில்‌ கரை பூசினாற்போல்‌ தோன்றியது. 

1254. ஈதுவினையம்‌-இச்செயல்‌, குத்தர்‌-சித்திரகுப்தர்‌. (யம 
னுக்குக்‌ கணக்கு எழுதுகன்றவன்‌). சித்திரகுப்தன்‌ எழுத்தால்‌ 
(இருமாலை) பவத்தையும்‌-பாபத்ரையும்‌. நலத்தையும்‌-புண்ணியக்‌ 
தையும்‌. பொந்தார்‌-எழுதி வைத்தார்‌. 


428 காஞ்சிப்‌ புராணம்‌ 


1255 புகழ்ந்து சித்திரர்‌ புராதனக்‌ திருத்தளி புதுக்கித்‌ 
இகழ்ந்த ஈன்மையு நலஞ்செயு முயிரினைச்‌ சிதைத்து 
மகிழ்ந்த பவ்வமும்‌ வரைந்தன ரிப்படி, மயக்க 
நிகழ்ந்த வெல்லையிற்‌ றருமன்இக்‌ கணக்கினை நினைத்தான்‌. 


7256 மாறு பட்டிடு கணக்கினைப்‌ புந்தியான்‌ மதித்துத்‌ 
தேறி யேயரன்‌ பொருள்கவர்ந்‌ திடுவதுந்‌ தீமை 
வீறு மாலையப்‌ புராதனம்‌ புதுக்கலு மேன்மை 
கூறு மிவ்விரு பயனையு மருந்தவே கூடும்‌. 


725₹ தரும மென்றனள்‌ றருமனப்‌ படியவை தவாமற்‌ 
புரிவு மேயின தாதலி லப்பெரும்‌ புவியில்‌ 
அருமை யாம்பெருங்‌ குளம்பெரி தாமன்ன தானக 
இரிவி லாமலே புராதனம்‌ புதுவதாய்த்‌ இருத்தல்‌, 


72568 அருளி னாற்பரி வோர்பெறும்‌ பலத்துனுக்‌ களவு 
தெரிய வொண்ணுமோ புந்தியிற்‌ கூறிய செல்வர்‌ 
குருமம்‌ யாவையு மிப்பெரும்‌ தலத்திலே தவாமற்‌ 
புரிய வேகட. னல்லவோ கிடைக்குமோ புவியில்‌. 


1255. சித்திரா-சித்திரகுப்தர்‌. (நாமைகதேசம்‌. ஒருவருடைய 
பெயரில்‌ ஒரு பகுதியை மாத்திரம்‌ கூறுதல்‌), திருத்தளி-திருக்‌ 
கோயில்‌. £“மையல்‌அமணர்‌ மறைத்தவட தளியில்‌ மன்னும்‌ சிவ 
னாரை: (பெரிய புராணம்‌, திருநாவுக்கரசர்‌ 294). எல்லையில்‌-௪ம 
யத்தில்‌. கருமன்‌-யமன்‌. கணக்கு-வழக்கு. *இக்சணக்கு இப்படிக்கு 
ஆர்‌ வெல்லுவார்‌' (பமைய திருவிளையாடல்‌. மாமனாக 28). சினத்‌ 
தான்‌-ஆராய்ந்தான்‌. “வின வேறு படா௮ப்‌ பல பொருள்‌ 
ஒருசொல்‌-நினையுங்காலைக்‌ கிளந்தாங்‌ கயலும்‌” (கொல்‌. சொல்‌. 
கிளவி 35). கல்லாடஞார்‌ நினையுங்காலை என்ற சொல்லுக்கு ஆரா 
யுங்காலத்து என்று உரை கூறினார்‌. 

1256. மாறுபட்டிடு கணக்கு-முரண்பாட்டைக்‌ தருகின்ற 
வழக்கு. புராதனம்‌ புதுக்கல்‌-பமைய (சிதைந்த) பகுதியைத்‌ 
இருத்துகல்‌. அ௮ருந்தவே கூடும்‌-௮னுபவித்தலே பொருந்தும்‌. 

1257-1256. தவாமல்‌-செடாமல்‌. பெருங்குளம்‌ அமைத்தல்‌ 
அருமை. அதனினும்‌ அன்னதானம்‌ பெரிது, புராதனம்‌ திருத்தல்‌ 
புரிவோர்‌ பெறும்‌ பதத்தினுக்கு அளவு-புந்தியில்‌ தெரிய எண்‌ 
ணுமோ? தருமம்‌ யாவையும்‌ புரிதலே கடன்‌ அல்லவோ? புவியில்‌ 
கிடைக்குமோ” என்று இரண்டு பாடல்களையும்‌ இணைக்க, கடன்‌- 
கடமை, 


தர்மச்‌ சருக்கம்‌ 4209 


1259 அன்ன தாதலிற்‌ பதியிதிற்‌ பனவருக்‌ கஞ்சீர்‌ 
வன்ன மார்தரு மகேசருக்‌ கணிபெறு மடங்க 
ளென்னி லாதுண்மை யுணர்வின ௬றைகுகை யிருக்கை 
யுன்னு ஞானதே சிகருறை யாலைய வுறையுள்‌ 


1260 மண்ணி லிட்டிகை தன்னிலச்‌ சிலையினில்‌ வகுப்பித்‌ 
தெண்ணில்‌ வைபவ முபகர ணத்துட னியற்றிப்‌ 
பண்ணி லொன்றினுக்‌ கொன்றொரு சதபலன்‌ பலிக்கும்‌ 
தண்ணி ளிப்பரை புரிதரு கருமமே சான்றுல்‌ 


726.1 தயில நெய்பஞ்ச கவ்வியங்‌ கருப்படீர்‌ ததிபா 
லுயரு மாரறை நறைநனீ ரொன்றினுக்‌ கொன்று 
வியன தாயபி டேகமே செயிற்பரி மேதப்‌ 
பயன தாமிது தலத்தினி லயுதமாய்ப்‌ பரவும்‌ 


17962 வாலி தாயநுண்‌ ணறுவைபட்‌ டுப்பல வருக்கங்‌ 
கோலி யேபுனைந்‌ இடிலிழமைக்‌ கயன்கற்ப கோடி 
கால மன்னுவர்‌ சிவபுரம்‌ நறைமலர்‌ கலந்த 
மாலை சாத்திடின்‌ முன்னையிற்‌ சதபலன்‌ மலியும்‌ 





1259. பனவர்‌-அ௮ந்தணர்‌. மகேசர்‌-சிவபக்தர்கள்‌. உண்மை 
யுணர்வினர்‌-ஞானிகள்‌. குகையிருக்‌ை ஈ-மடங்கள்‌. (இரு. மு. அருணா 
சலம்‌ அவர்கள்‌ ௮ந்கணர்‌ அல்லாத துறவிகள்‌ தங்கும்‌ இடம்‌ 
குகை என்று குகை நவச்சிவாயரைப்பற்றி எழுதும்போது விளக்கி 
உள்ளார்‌). மாயாப்பிரலாபம்‌ (பாயிரம்‌) “இசைமிகு ர்த்திக்‌ 
குகைமடத்‌ தலைவன்‌? என்று காமிக்‌ கண்ணுடை வள்ளலைப்‌ புகழ்‌ 
றது. ஞானதேசிகர்‌-ஞானா௫ரியர்‌. ஆலைய உறையுள்‌-கோயில்ப்‌ 
போன்ற வீடு. 


1260. இட்டிகை-செங்கல்‌. செம்பொன்‌ இட்டிகைத்‌ இண்‌ 
சுவர்‌ அமைத்து. (பெருங்கதை. &. 6. 43. சிலை-கல்‌. வகுப்பித்து- 
கட்டச்‌ செய்து. உபகரணம்‌-வாழ்வுக்கு வேண்டிய பொருள்கள்‌. 
சதபலன்‌-நாறுமடங்கு பயன்‌. பரை-பராசக்தி, சான்று-சாட்சி, 


1261. பஞ்சகவ்வியம்‌-பசு வழங்கும்‌ ஐந்து பொருள்கள்‌. 
கருப்படீர்‌-கரும்பின்சாறு, ஈறை-தேன்‌. நறைரன்னீர்‌ - வாசனைப்‌ 
பொருள்‌ கலந்த நன்னீர்‌. வியனதாய்‌-விரிவாக. பரிமேதம்‌-அஸ்வ 
மேதயாகம்‌. அயுதமாய்‌-பத்தாயிரமாக. பரவும்‌-மிகும்‌. 

1202. வாலிதாய-தூய்மையான. ₹காலமும்‌ இடமும்‌ வாலி 
தின்‌ நோக்கி.” ஈன்னூல்‌-பாயிரம்‌, (36) பட்டு அறுவை .என 


430 காஞ்சிப்‌ புராணம்‌ 


1268 சாலி யன்னமன்‌ னாங்கமோ டினிமையிற்‌ சமைத்து 
வால ரூதமூ லேசனுக்‌ கேற்றிடின்‌ மலிந்தே 
சால முன்னையிற்‌ சதகுண மதிகமாய்த்‌ தழைக்கு 
மேல தாூபதீ பப்பல னதனிலு மேற்றம்‌, 


7264 கவிகை சாமரை பொன்முதற்‌ புரியியக்‌ கலன்கள்‌ 
விவித மாயதில்‌ மிகும்பலன்‌ வாகன விசேட 
மவைய இற்பலன்‌ மணிப்பணி யதனிலு மதிகம்‌ 
ஈவந டம்புரி வனிதையை விடிலதி னலமாம்‌ 


வேறு 


7,265 குழுவவெளிப்‌ படுகடவு ளெனுகந்தனிமா 

மூலலிங்கந்‌ தன்னிலத்‌ தட்டுப்‌ 

புழுகுநெய்காப்‌ பொருதுடியி னளவுபளி 
தத்தளவிப்‌ புனவிப்‌ பாரேல்‌ 

அ.ரிவிலவர்‌ சீவன்முத்‌ தரையமில்லை 
யுண்மைநெறி யவரை யன்பாற்‌ 

ஜறொமுமவரே சிவசாமி பத்தரென்றான்‌ 
பேரறிவிற்‌ சருகு யாய்ந்தோன்‌. 





மாற்றுக, பட்றுஅறுவை-பட்டாடை. இழைக்கு - ஒருநூ லுக்கு. 
பனுவல்‌ இழையாக”: (நன்னூல்‌. பாயிரம்‌, 24) அயன்கற்பகோடி 
காலம்‌ சிவபுரம்‌ மன்னுவர்‌, முன்னையின்‌-பட்டாடையினால்‌ வரும்‌ 
பலனைவிட. சதபலன்‌- நூறு மடங்கு பயன்‌. 


1263. அன்னம்‌, அன்னாங்கம்‌ என்றது சோறும்‌ குழம்பமுது 
சாற்றமுது முதலானவைகளை. வால்‌- இளமையான. சூதமூலேசன்‌- 
மாமரத்தின்‌ அடியில்‌ இருக்கும்‌ சிவபிரான்‌. ஏற்றம்‌ - உயர்‌ 
வுடையது. 

1264, கவிதை-குடை. இயக்கலன்‌ - வாத்தியங்கள்‌. விவித 
மாய்‌- பலவிதமாக, வாகனவிசேடம்‌- வாகன வகைகள்‌. வனிதை 
விடில்‌-மகளிரைத்‌ தொண்டுபுரிய விட்டால்‌. 


1265, தழுவ- உமையம்மை தழுவ. தட்டுப்புழுகு-ஒருவகைப்‌ 
புனுகு. துடியின்‌ அளவு-ஏலத்தின்‌ அளவாக. பாளிதம்‌-கற்பூரம்‌. 
கட்டுப்புழுகை-ஏல அளவான கற்பூரத்துடன்‌ கலந்து ஏகாம்பர 
நாதருக்குச்‌ சாத்துபவர்‌ ஜீவன்முத்தராவர்‌. சுருதி ஆய்ந்தோன்‌- 
வியாசன்‌, 


தர்மச்‌ சருக்கம்‌ 431 


7806 இத்தருமஞ்‌ சிவதரும முத்தமோத்‌ 

கதம்மென்றே யியம்பும்‌ நூல்கள்‌ 

அத்தருமம்‌ தனைச்செய்தோர்‌ செய்யென்றோர்‌ 
துணைச்செய்தோர்‌ அவரை யுற்மறார்‌ 

முத்திமுத னான்கினுக்கு முதலாவ 
ராதலினான்‌ முதன்மை யான 

புத்தியுள்ளோ ரித்தலத்திற்‌ றருமமெலாம்‌ 
புரப்பதுவே புலமைத்‌ தாமால்‌, 


7267 பதியிதுவு மிப்‌்பதியிற்‌ றருமம்நஈன்னி 
ராரமனைத்தும்‌ பரம மான 
முதியபுரா தனலிஙகம்‌ பற்பலவு 
மொவ்வொன்றேற முத்திக்‌ கேது 
சதுர்பெறவே யிவையாற்றிற்‌ சலவேனும்‌ 
பலவேளனுஞ்‌ சார்ந்து ளோர்கள்‌ 
விதிபெறவே பெறுவதெவ னெனிலையம்‌ 
இரிவறவே விளம்பக்‌ கேண்மின்‌. 
ரன ட ட ட அபிடதாட வதால்‌ யம ட பட டட பட பட ப ட ல பட ப கி ப 
1206. உத்தமோத்தமம்‌ - மேன்மைகளுக்குள்‌ மேன்மை 
யானது. செய்தவர்‌, ஏவியவர்‌, உதவி செய்தவர்‌. இவர்களைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ முத்தி முதல்‌ நான்இனுக்கும்‌ முதலாவார்கள்‌, 
தருமம்‌ செய்தவர்‌ முத்திபெறுவர்‌. (சாயுச்சியம்‌) செய்‌ என்ஜேோர்‌, 
சாரூபம்‌ பெறுவர்‌. துணை செய்தோர்‌ சாலோகம்‌ பெறுவர்‌, 
உற்றோர்‌. சாலோகம்‌ பெறுவர்‌. புரப்பது-பாதுகாப்பது. 


1207- முதல்‌ அடிக்குச்‌ சரியான பாடல்‌ கிடைக்கவில்லை. 
“பதியிதுவும்‌ இப்பதியிற்‌ நிகழ்சின்ற மணவனைத்தும்‌ பரமமான: 
என்று பாடம்‌ கிடைப்பின்‌ பொருந்தும்‌. 

சதிர்பெர-திறமை உண்டாக. சார்ந்துளோர்கள்‌-தியானிக்‌ 
கும்‌ பக்தர்கள்‌, ஐயம்‌, அதுவோ இதுவோ என்று உறுதி கொள்‌ 
ளாமல்‌ இருத்தல்‌. திரிவு. இன்றை மற்றொன்றாக எண்ணுதல்‌. 


தர்மச்‌ சருக்கம 432 


72668 தலமதனி லுறைவோர்கள்‌ பரிபாக 
ராதலினாற்‌ றலைமை சான்ற 
புலனுடையோர்‌ செயலனைத்துஞ்‌ சிவன்செயலாய்த்‌ 
தமதுறவே பொருந்தி வாழ்வர்‌ 
பலபயனு மாகந்த மூலவிறை 
கைக்கொண்டப்‌ பயனுக்‌ கொன்றுக்‌ 
கிலகுழுத்தி யளிக்குமற்ற தவரிடத்திற்‌ 
கடனாக விருக்கு மன்றே, 


1269 இப்பதியின்‌ பெருமைதனை யலர்த்தவிசோ 

னுரைக்கவல்ல னெம்ம தாசான்‌ 

செப்பிடவு முரியனன்றி யெம்மனையோர்‌ 
புகலுநெறி தெளிதற்‌ பாற்றோ 

வப்பரிசு யான றிந்த படியுரைத்தேன்‌ 
செவிப்புலனி லமைத்கூர்‌ நீவிர்‌ 

ஓப்பில்பெரு முனிவீரென்றுரை முடித்தான்‌ 
சூதமுனி யுவர்து தானே. 


1268. பரிபாகர்‌-பக்குவம்‌ அடைந்தவர்கள்‌. புலன்‌ உடை 
யோர்‌-ஞானிகள்‌. எல்லாம்‌ சிவன்‌ செயல்‌-நிகம்கின்றவை முற்றும்‌ 
இறைவன்‌ திருவருள்‌ என்று அறிந்து அவற்றுல்‌ களிப்பும்‌ கவலை. 
யும்‌ அற்றிருத்தல்‌. அவனன்றியோரணுவும்‌ அசையாதகெனும்‌ 
பெரிய ஆப்தர்‌ மொழி' (காயுமானவர்‌-எங்கு நிறைகின்ற பொருள்‌ 
1.) தமதுஅற-மமகாரம்‌ நீங்க. பயனும்‌ ஆகு அந்த மூல இறை- 
செயல்களின்‌ பலனாஈ இருக்கின்ற சிவபிரான்‌. கைக்கொண்டு- 
ஏற்றுக்கொண்டு. இறைவன்‌, பக்தர்கள்‌ தன்பால்‌ வழங்கும்‌ 
செயல்களை ஏற்றுக்கொள்வாள்‌. அவன்‌, ஒரு செயலுக்கு முத்தி 
வழங்குவாள்‌. மற்றைய செயல்களைக்‌ கடனாக வைத்திருப்பவன்‌. 
இங்குச்‌ சந்ததமும்‌ எனது செயல்‌ நினது செயல்யான்‌ எனும்‌ 
தன்மை ரினையன்றி நில்லாக்‌ தன்மையேல்‌ வேறலேன்‌: எனத்‌ 
தாயுமானவர்‌ கூறியமசைக்‌ கருதுக, 


1269. அலர்த்தவிசோன்‌-மலராகிய ஆசனத்தில்‌ இருக்கும்‌ 
பிரமன்‌. எம்மது ஆசான்‌-எம்‌ ஆசிரியராகிய வியாசர்‌, தெளிதல்‌ 
பாம்றோ-தெளியும்‌ தன்மை உடையதா, பரிசு-பெருமை, :பங்கம்‌ 
இல்தக்கனும்‌, எச்சனும்‌, தம்பரிசு அழிய பொங்கியசிர்பாடி. 
(திருவாசகம்‌-13, தருப்பூவல்லி, 15. பாட்டு) 


காஞ்சிப்‌ புராணம்‌ 434 
வேறு 
12710 வினவி யோர்புரா ணத்‌ இறை யாமுனி 
விரை மலர்த்தாள்‌ போற்றி 
யனக மாக்கதை யறிவு றுத்தினையென 
வவனரு எதனாலே 
பனவர்‌ யாவரு மிணையிலாக்‌ காஞ்சியம்‌ 
பதியின யணர்தன்பா 
லினிமை யாகிய பரமவீ டடைந்தன 
ரெளிதினில வர்தாமே. 


7271 இனய மாச்கதை யிசைப்பவர்‌ வினவுவோ 

ரெழுதுவோ ரவர்யாருந்‌ 

தினம னோலயப்‌ பரமவீ டடைவ_.து 
திண்ணமே புகழ்ப்‌ பாலன்‌ 

னக மாகிய பதியிது சொல்லினு 
மணுகினு மன்பாக 

வினவி னும்முத்தி யென்றுமைக்‌ கரன்முனம்‌ 
விளம்பிய வதனாலே. 





1270. புராணம்‌ கேட்டவர்கள்‌ காஞ்சிமாரகரை அடைந்து 
இறைவழிபட்டார்கள்‌. திருவிளயாடற்புராணம்‌ கேட்ட முனிவர்‌ 
கள்‌ மதுரை அடைந்து வழிபட்டகாகக்‌ கவியரசர்‌ பரஞ்சோ.தி 
முனிவர்‌ பகர்வர்‌. அருச்சனைப்படலம்‌ காண்க, 


வினவியோர்‌-புராணம்‌ கேட்டவர்கள்‌, மாக்கதை - சிறந்த 
கதை. சேக்கிழார்‌, கச்சியப்பசிவாச்சாரியார்‌, முதலான சான்றோர்‌ 
கள்‌ மாக்கதை என்றே கூநுின்றனர்‌ அவனருளாலே அவன்‌ 
தாள்‌ வணங்கி' என்னும்‌ திருவாசகத்‌ தொடர்‌ இங்குக்கோயில்‌ 
கொண்டுள்ளது. பரமவீடு-மேலானமுத்தி. குமரகுருபரர்‌ இரு 
மால்ப்‌” பரமவீட்ட த்தன்‌' என்பர்‌. (மீனாட்சியம்மைப்‌ பிள்ளைத்‌ 
தமிழ்‌. 34) தவம்புரியாமல்‌ கதை கேட்டே மூத்திபெறுதலின்‌ 
எளிதே என்றார்‌. 


1271. இசைப்பவர்‌ - கூறுபவர்கள்‌. வினவுவோர்‌-கேட்பவர்‌ 
கள்‌. மனோலயப்பரம வீடு-மனம்‌ லயம்‌ அடைந்தால்‌ இடைக்கன்‌ ற 
மூத்தி. 

55 


434 தாமச்‌ சருக்கம்‌ 


7214 வாழி காஞ்சியம்‌ பதிதனி வ௮ுறைபவர்‌ 

வளமிகு இறனாலே 

வாழி யேர்தனி மாகிழலாளர்தம்‌ 
மந்திர நெறி சொல்வோர்‌ 

வாமி யிப்பெரும்‌ புராணமே வினவுவோர்‌ 
வையகந்‌ தனிலென்றும்‌ 

வாழி வைதிக சைவமே யாவரு 
ம௫ழ்சிறந்‌ தடுமாற. 

தர்மச்‌ சருக்க முற்றும்‌ 

ஆகச்‌ சருக்கம்‌ 72-க்கு விருத்தம்‌ 1274 

ஏகாம்பரகாதர்‌ காமாட்சியம்மை பாதமே துணை. 
காஞ்சிப்‌ புராணம்‌ முற்றும்‌, 

திருச்சிற்றம்பலம்‌. 





1272. வளம்‌-செல்வச்‌ செழிப்பு. வளம்மிகு இறனாலே காஞ்சி 
யம்‌ பதிதனில்‌ உழைபவர்வாமி எனமாற்றுக. தனிமா நிழலாளர்‌- 
ஏகாம்பரநாதர்‌, மந்திரநெறி-பஞ்சாட்சர வழி. வைஇக சைவம்‌ 
வேத நெறியைப்‌ பின்பற்றும்‌ சைவம்‌. வேதத்தைப்‌ பின்பற்றாத 
சமயங்களை விலக்கக்‌ கூறினார்‌. யாவரும்‌ மகிழ்நீதிடுமாறு 
சைவம்‌ வாழ்க என்று சேர்க்க. 


௨ 
கலித்துறை 
காமாட்சி யேகம்ப வாணா்‌ 
புராணங்‌ கழறி யென்றுங 
பூமா திருக்குர்‌ தென்கச்‌ 
யிலே நின்புகழ்‌ வளர்த்தாய்‌ 
சோமா னனத்தன்‌ தென்காமி 
வள்ளற்குத்‌ தொழும்பிவனே 
யாமா மெனத்திகம்‌ கச்சாலை 
யென்னு மகளங்களனே. 
பாரதமுங்‌ கச்சிக்‌ கோவையும்‌ 
பாடப்‌ பரிந்து இத்தாய்‌ 
நாரதன்‌ பாடுமி சைக்கே 
யுருகிய கம்ப ரிம்‌ ப 
ரூரர்தம்‌ பாட லெனவேயுன்‌ 
பாட்டு முவந்து கொள்ளப்‌ 
பூரண லட்சணக்‌ கச்சாலை 
யென்‌ ஸனும்ஈற்‌ போகுத்தனே. 
மூவர்க ளோதுந்‌ தமிழுமெப்‌ 
போது முனிவின்‌ றியே 
நாவினி லோதும்‌ திருப்பாட்டு 
நாய னகரத்துலே 
யாவரு மிக்கதென்‌ றோதுந்தென்‌ 
- கச்சிக்கச்‌ சாலையென்னும்‌ 
பாவலன்‌ கம்பர்‌ புராணத்தை 
யோதிய பண்பினனே. 


1. சேரமானனத்தன்‌-நூல ஈசிரியரின்‌ அரியர்‌ பெயர்‌ 
போலும்‌, இவர்‌ காமிக்‌ கண்ணுடை. வள்ளல்‌ மரபினர்‌. காஞ்சி 
புரத்தில்‌ காரி வள்ளல்‌ மரபினர்‌ சிலர்‌ இருந்ததாகக்‌ கூறு 
கின்றனர்‌. தொழும்பு-தொண்டன்‌. நாலாகிரியரின்‌ பெயர்‌ 
கச்சரலை என்பது. கச்சாலத்‌ கேசிஃ௨ர்‌ என்று வழங்கியிருக்கலாம்‌. 


2. இப்பாடலால்‌ கச்சாலை என்பவர்‌ பாரதமும்‌ கச்சிக்‌ 
கோவையும்‌ பாடியுள்ளார்‌ என்று தெரிகிறது. ஊரர்‌ - சுந்தர 
ஏரர்த்கு நாயனார்‌. பாடும்‌ இடத்து அடியான்‌ புகம்‌ ஊரன்‌ 
உரைத்த இம்மாலைகள்‌ பத்தும்வல்லார்‌-கூடும்‌ இடம்‌ சிவலோ 
கன்‌ இடம்‌ களிக்கச்சி அனேகதங்காவதமே' (சுந்தரர்‌. 10. ஆம்‌ 
பாட்டு) போதத்தன்‌-போ டுப்பவன்‌. 


3. மூவர்கள்‌, என்றது கேவாரம்‌ பாடிய மூவர்களை. கம்பர்‌ 
புராணம்‌. என்பதே இந்நூலின்‌ பெயர்‌ போலும்‌. லட்சணக்‌ 
கச்சாலை' ஏன்ற தொடர்‌ இப்பாயிரத்தில்‌ இரண்டு முறை 
உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. 


வளங்கெழு காமி வள்ளன்‌ 
மலரடிக்‌ கடிமை யாகு 
விளங்குலட்‌ சணக்கச்‌ சாலை 
யென்பவன்‌ விரிநீர்‌ வேலிக்‌ 
களங்க மிலுலகன்‌ மாந்தர்‌ 
கைக்கொளக்‌ காஞ்சி மேவி 
அளந்தறி யொண்ணா ஏகம்‌ 
பர்க்கொரு புராணம்‌ சொன்னான்‌. 


சருக்கப்‌ பெயர்கள்‌ 

முக்து பாயி ரஞ்சிவா லைய 

மரிதிரு முற்ற 
மெந்தை தூர்த்த மேயபி 

கானங கயிலையெம்‌ பிராட்டி 
வந்து மேவு நஈன்மா 

நகாபு ரம்புகன்‌ மாது 
தந்த பூசனை திருவி 

மாத்தரும்‌ மீத ரத்தால்‌. 


சிவசண்ரமுக மெஞ்ஞான தேசிகறிருவடி வாழ்க. 
எழுதி நிறைவேறியது. காமக்க நல்லூர்‌ கணக்குச்சோலையப்‌ 
பிள்ளை குமாரன்‌ கந்தப்பன்‌ எழுதின காஞ்சிபு ரப்‌ 
புராணம்‌--இந்தத்தருமமை சுபயோக சுபகரணத்தில்‌ 
(சுக்கிர) வாரத்தி லெழுதி சிழறைவேறின.து. 


செய்யுண்‌ முதற்குறிப்பகராதி 


எண்‌ செய்யு ளெண்‌. 


அக்கணம்‌ 
அக்கருடனால்‌ 
அக்காலை 
அகந்தை 
அகலிட.மே 
அடலகற்ப 
அகிலகாரணனே 
அகிலகா ரணி 
அகில காலத்தின்‌ 
அகல சித்தி 
அகில சாயகன்‌ 
அகிலராயகனீயன்‌ றே 
அகிலபூரண 
அகலபூரணன்‌ 
அகிலம்யாவும்‌ 
அகிலமான 
அகிலமெலாம்‌ 
அகிலவித்தையம்‌ 
அகுதவர்‌ 
அங்கருந்தவம்‌ 
அங்கிகாரியம்‌ 
அங்குர 
அச்சமெய்தல்‌ 
அச்சுயம்பு 
அஞ்சலஞ்சல்‌ 
அஞ்சலஞ்சலிம்‌ 
அஞ்செனும்‌ 
அடங்கலா 
அடையும்‌ 
அண்ணலம்பெரு 
அணங்காகிய 
அத்தகைய சித்தி 
அத்தகைய பனிப்‌ 
அத்தகைய மனுவை 
அத்தகைய விலிங்கம்‌ 
அத்தடக்கரை 

2. 


403 
190 
359 
127 
757 
559 
364 
975 
276 
625 
107 
452 
1087 
794 
629 
820 
316 
௮65 
210 
266 
1096 
1166 
902 
218 
98 
136 
1194 
1241 
1040 
141 
904 
626 
638 
849 
552 
699 


அத்தருறை 
அத்தலர்தனிற்‌ 
அத்தலம்‌ 
அத்தவுன்னது 
அத்தளியின்‌ 
அத்தனெம்மிறை 
அத்தனேயெமது 
அத்திருக்‌ காஞ்சி 
அத்திருத்தனி 
அத்திருத்தான 
அத்திறத்தினீர்‌ 
அதனது கீழ்‌ 
அதனொருபால்‌ 
அதிகமாகவே 
அதிகமேபரம்‌ 
அதுிர்மறை 

அது கடைப்பிடித்து 
அது கணக்காக 
அதுகம்‌ என்பது 
அ.து கருமபதி 
அது திரண்டொரு 
அ வினவிய 
அது வினவும்‌ 
அந்தரங்கமாய்‌ 
அந்தரவானத்தவர்‌ 
அந்தருவேதி 
அந்தவெல்லையின்‌ 
அநீதவேலையில்‌ 
அந்தளீர்‌ 
அந்நதுவான்‌ 
அந்காளில்‌ 
அந்நீரங்கு 
அப்பசாசவள்‌ 
அப்பரிச 
அப்புரைக்கயற்‌ 
அப்பெரிய 


205 
043 
240 
602 
3232 
529 
1125 
62 
571 
212 
34 
93 
319 
406 
570 
266 
1249 


677 
153 
277 
510 
163 
1043 
633 
744 
032 
373 
852 
728 
1218 
703 
1250 
1116 
1253 
1227 


438 


அம்பரமூவிதம்‌ 
அம்பையத்தலம்‌ 
அம்மை தழுவ 
அம்மைமேவும்‌ 
அம்மொழி 
அமைத்து 
அய்யகூய 
அய்யபடை. 
அய்யவுன்‌ 
அய்யவென்றலும்‌ 
அ௮ய்யனலது 
அய்யனேயரனே 
அய்யனேயிரங்க 
அரக்கர்‌ குலம்‌ 
அரக்காய்‌ 
அ௮ரசனவ்வன த்‌ 
அரசனும்‌ 
அரசுவா 

அரதனச்‌ 
அரதனப்பெரு 
அரதனப்பெருங 
அரதனமால்‌ 
அரம்பைத்‌ 
அரனணிடை 
அரனியாவரும்‌ 
அரனுமவ்வழி 
அரனையே 
அரிசனத்திருஈதி 
அரிசனத்‌ திருவிழா 
அரிதிரு 
அரிதிருப்பத 
அரிதுவாபரத்‌ 
அரிப்பெருமான்‌ 
அரிபிரமர்‌ குதூகலித்தது 
அரிபிரமர்‌ முதலசரா 
அரிபிரமர்‌ முதலமரர்‌ 
அரிமகவான்‌ 
அரிமகிழ்ந்து 
அரியதன்‌ 


[82 
1041 
1107 

802 

504 
1052 
1068 

461 

126 
1128 

640 

478 

436 

170 

966 
1240 

251 

403 
1167 

117 
1091 

843 

970 

652 

676 

3/5 

266 

718 
1189 

928 

044 

6௦5 

166 
1111 

340 

305 

321 
1215 

னல்‌ 


காஞ்டுப்புராணம்‌ 


அரியதிருமேனி 
அரியது 

அரியநீர தனால்‌ 
அரியலிங்கம்‌ 
அருக்கரில்‌ 
அருக்கியப்பெரும்‌ 
அருகுபெரு 
அருச்சளை 
அருச்சனை விதியினால்‌ 
அருணமாமணிதிகழ்‌ 
அருண்மாமணி மாளிகை 
அருந்தவ 
அருகச்திய 
அருப்பம்‌ 
அருமணத்தெழில்‌ 
அருவயவும்‌ 
அருவுருவம்‌ 
அருள்குலவு 
அருள்புரிதி 
அ௫ள்புரி6த 
அருள்புரி£து 
அருள்பெறுவீர்‌ 
அருளிதற்கு 
அருளியதாய்‌ 
அருளினால்‌ 
அலருளோன்‌ 
அவ்வரசன்‌ 
அவ்விடை 
அவ்விய 
அவனதுரை 
அவனரக்களன்‌ 
அவன களால்‌ 
அவனுரை 
அமகனவர்‌ 
அழகிதென்று 
அள்ளல்‌ 

அளக்கர்‌ 
அளகையர்‌ 
அளகையர்கோன்‌ 


1103 
426 
695 
5௦0 
1080 
1075 
194 
326 
1062 
656 
996 
731 
317 
1203 
1209 
306 
1117 
613 
773 
203 
354 


80 
189 
1256 
601 
890 
511 
1208 
191 
162 
156 
746 
157 
263 
982 
178 
1 149 
310 


அளவறு 

அளவில்‌ பற்பல 
அளவுபடாப்‌ 
அற்கரி 
அற்புதம்பெறும்‌ 
அற்புதமாம்‌ 
அற்றையது 
அறச்சாலை 
அறத்தினால்வரும்‌ 
அறவுமுத்தமத்‌ 
அறிகுகரேனும்‌ 
அறிதரு 
அறியுமளவு 
அறிவினில்‌ 
அறுகோடி 
அறுதியாசவே 
அறுதினத்து 
அறுமுகக்‌ கடவுள்‌ 
அறைதரும்‌ 
அறைந்த 
அன்பரன்பினுக்கு 
அன்பரிற்‌ 
அன்பின.து 
அன்புமேவி 
அன்றியும்‌ 
அன்றுபூதம்‌ 
அன்றுமுதல்‌ 
அன்றுமுதல்விண்டு 
அன்னகர்‌ 
அன்னகாதல்‌ 
அன்னகாலை 
அன்னகாலையவன்‌ 
அன்னகாலையில்‌ 
அன்னகாலையிற்‌ கரி 
அன்னதக்கன்‌ 
அன்ன தலம்‌ 
அன்னதற்கீசான 
அன்னதற்கு 
அன்னதன்பாற்‌ 


செயயுண்‌ முதற்குறிப்பகரா தி 


1181] 
666 
740 

1148 

1030 
155 
806 
959 

20 

1237 
689 
252 

1118 
914 
931 
402 

1195 
742 
249 
244 

1126 
264 
460 
413 
279 
626 
230 
610 

39 
293 
120 
471 
563 

1246 
409 
172 
522 
179 
355 


அன்னதன்று 
அன்னதாக 
அன்ன கதா தலில்‌ 


அன்னதாதலிற்பார்ப்பன 


அன்னதான 
அன்னதென்ன 
அன்னதுகுறித்‌து 
அன்னதுசெவ்வநீ 
அன்ன துவினவும்‌ 
அன்னதோர்‌ 
அன்னநம்மது 
அன்னடீர்க்கு 
அன்ன புரி 
அன்னபோதரு 
அன்னமாதுள 
அன்னவடிவாம்‌ 
அன்னவண்ணமே 
அன்னவர்‌ 
அ௮ன்னவர்க்கெலாம்‌ 


அன்னவரடி.ப்பொ.டி 


அன்னவரை 
அன்னவள்‌ 


அன்னவன்கோ தாவிரி 


அன்னாடழல்கூர்‌ 
அன்னைகருப்பத்து 
அன்னைகளம்‌ 
அன்னை பராம்பர 
அன்னை பூசனை 
அன்னையுளக்‌ 


அனகமாகியகிராமய 


அனகமாகியபிரம 


அனகமாஇயவெம்பிரான்‌ 


அனகமெனும்தலம்‌ 
அனந்தகோடிய 
அனித்தமெனும்‌ 
அனைத்தினுக்கு 
அனைத்துள 
அனையதன்‌ 
அனையது 


439 


486 
776 
1259 
709 
627 
796 
926 
500 
747 
1176 
630 
219 
1230 
1098 
1074 
837 
602 
225 
979 
269 
760 
805 
627 
944 
501 
165 
1222 
972 
1114 
1047 
104 
675 
903 
572 


33 
1023 
245 
598 


440 


அனையதுநீர்‌ 
அனையதுயான்‌ 
அனையதெய்வதப்‌ 
அனையநன்மையிற்‌ 
அனையமாதருள்‌ 
அனையர்யாவரும்‌ 
அனையரில்‌ 
அனையருடன்‌ 
அனையவத்தலத்தை 
அனையவன்‌ அணி 
அனையவெம்பிரான்‌ 
அனையன்‌ 
அனைவருக்கும்‌ 
ஆக்குதல்‌ 
ஆகம்பாரப்‌ 
ஆசையென்னும்‌ 
ஆடலதனாலே 
ஆடிகார்த்துகை 
ஆடிலக்கணமே 
ஆதலால்முதல்‌ 
ஆதலாலவர்‌ 
ஆதலாலித்தடாகம்‌ 
ஆகுலாற்சிவனே 
ஆதலினால்‌ 
ஆதலினால்‌எமை 
அஆதுிராயகன்‌ 
ஆதிகாரணர்‌ 
ஆதிடீரிது 
ஆதிபரை 
ஆதுபாதலராம்‌ 
ஆதிபூதர்‌ 


ஆதிழுதலாம்‌ 
அதியம்பிகை 


ஆ தியயனே 
ஆதியாகிய 
ஆதியிலே 
அதியிற்பொலி 
ஆ திலிங்கமும்‌ 
ஆமதா தலில்‌ 


காஞ்சிப்புராணம்‌ 


200 
188 
858 
3687 
573 
669 
236 
185 
79 
64 
697 
183 
344 
47 
173 
762 
467 
668 
1014 
1190 
915 
087 
38 
௮௮7 
350 
694 
29 
710 
5950 
653 
531 
702 
563 
814 
142 
648 
(081 
285 
791 


ஆய்ந்சனன்‌ 
ஆயகாலை 
ஆயகாலையின்‌ 
ஆயசெயல்‌ 
ஆயதனை 
ஆயதுகாலை 
ஆயதுமாயை 
ஆயதொரு 
ஆயநன்‌ மையில்‌ 
ஆயரான்கு 
ஆயபல 
ஆயமாநதி 
ஆயவரை 
ஆயவள்தான்‌ 
ஆயிரமியாகம்‌ 
ஆயினுமித்‌ 
ஆயினுமுமை 
ஆர்த்தவோசை 
ஆரணத்தனிமா 
அரணதநூல்‌ 
ஆரறிவார்‌ 
ஆரிடர்‌ 
ஆரிடன தனை 
ஆரியநீ 
ஆரியைமுன்‌ 
ஆருமிவ்வுலகின்‌ 
ஆருயிர்‌ க்கெலாம்‌ 
ஆருயிர்புரியும்‌ 
பிர்வருக்கம்‌ 
ஆருமிரளைத்‌ தும்‌ 
ஆருயிருய்யு 
ஆருருவு% 
ஆவதுகண்டு 
ஆவிக்கினியன்‌ 
ஆழ்குறுங்கலி 
ஆளுராயகி 
ஆளாம்சாயகனே 
ஆற்றல்சாலும்‌ 
ஆத்‌ ரல்பெறு 
ஆற்றியபூசனை 


781 
625 
1212 
301 
183 
919 
267 
[223 
618 
541 
774 
606 
616 
227 
608 
112] 
651 
788 
1076 
776 
324 


735 
226 
495 
660 
1202 
216 
925 
433 
1161 
514 
758 
492 
716 
614 
477 
800 
765 


(79 


செய்யுண்‌ முதற்குறிப்பகரா இ 
ஆன்றமாமறை 801 இப்புவிக்குளே 
ஆனகசலிகாலத்‌ 464  இப்பெருங்‌ 
ஆஅனகாலை 787 பஇப்பெருநேமி 
ஆனதென்‌ றிவை 564 இம்மலைச்சாரல்‌ 
ஆனதொரு 356 இமயமயில்‌ 
ஆனகாள்‌ 669 இமையமலை 
ஆனமூவெயி 417 இ.ரணியவே 
ஆனவம்முறை 10353 இரவிதிங்கள்‌ 
ஆனவீரபத்திரேசனும்‌ 391 இரவிபுகல்‌ 
அனினஞ்சு 1083 இரவிமண்டலம்‌ 
இக்கலி 612 இரவிமாமதி 
இகலினால்‌ 705 இரவிமாமதியவ்‌ 
இட்டஞான்று 983 இரவியாடியே 
இத்தகைப்பட 1254 இரவியாலையம்‌ 
இத்தகையதலம்‌ 1229 இரவிலேயிரவி 
இத்தடாக 294 இருதினத்‌.தினில்‌ 
இத்தலக்கீழ்பால்‌ 351 இருதுணியாம்‌ 
இத்தலத்திடை 40 இல்லிடம்‌ 
இத்தலம்‌ 60 இலக்கமாண்டு 
இத்தலம்பரை 576 இவ்வகை 
இத்தலமடைந்து 809 இவ்வதுவை 
இத்தருமம்‌ 1269 இவ்வரந்தரு 
இத்திரணம்‌ 322௨ இவ்வற்புதம்‌ 
இத்திறத்தன 1085 இவ்விடை 
இத்திறத்தினில்‌ 1199 இவ்வியல்பதனை 
இத்திறம்புகன்றார்‌ 119 இவ்வுருவே 
இதன துமேன்மை 659 இவைகரிமுகன்‌ 
இதுகணக்காக 200 இறந்ததொல்வளங்கள்‌ 
இதுகாணும்‌ 164 இறுதிசேருயிர்‌ 
இதுதலம்‌ 446 இறுதிரீத்தம்‌ 
இதுவிடுமாறு 502 இறையவன்‌ 
இச்தமுதுபதி 764 இறையவனும்‌ 
இந்தவாச்சிரமம்‌ 24 இறைவவுனை 
இந்தியந்தம 135 இறைவவென்றலும்‌ 
இக்ககர்க்கு 1129 இறைவனி 
இப்படியிகலும்‌ 1178 இன்னகர்‌ 
இப்பதிக்கு 1231 இன்னகரம்‌ 
இப்பதியின்‌ 1269 இன்னசூஷரை 
இப்பதியொழிந்து . 804 இன்னபரிச 


441 


908 
84 
454 
921 
300 
149 
423 
987 
629 
3685 
857 
890 
666 
1004 
1008 
1191 
362 
1053 
31/8 
1151 
1219 
546 
963 
443 
937 
515 
1044 
727 
1054 
991 
084 
1109 
431 
603 
303 
92 
771 
236 
312 


442 காஞ்டுப்புராணம்‌ 


இன்னபல 772 
இன்னம்‌ 743 
இன்னுமங்கு 52 
இன்னமாகரகர்‌ 543 
இன்னமாநகதி 679 
இன்னமெண்ணில 645 
இன்னமெண்ணிலதீர்த்தம்‌ 745 
இன்னராசி 464 
இன்னவண்ணம்‌ 1046 
இன்னவண்ணமேயம்‌ 

பிகை 1097 
இன்னவண்ணமேயறந்‌ 

தவம்‌ 1123 
இன்னவண்ணமேயாரிடம்‌ 1039 
இன்னாடு 950 
இனிதிருந்தவர்‌ 1207 
இனிமைசேர்‌ 1168 
இனியமங்களை 592 
இனியமாதத்தின்‌ 668 
இனையசியம்‌ 1245 
இனையதுதீர்த்தம்‌ 672 
இனையமஞ்சசள்கீர்‌ 146 
இனையமாக்கதை 1271 
இனையவித்‌ 255 
இனையவெண்ணி 475 
இனையவென்று 1137 
ஈசனது 266 
ஈசனதுறையுளாம்‌ 274 
ஈசனன்‌ பனாம்‌ 631 
ஈசனியல்‌ 659 
ஈசனுக்கொரு 698 
ஈசனே 437 
ஈசனையாம்‌ 458 
ர்சானன்‌ 524 
ஈதவன்பெறு 594 
ஈதுபெறு 554 
ஈறிலாவருட்‌ 133 
ஈறின்‌ மாதவம்‌ 1124 


ஈன்றிடும்‌ 
உடலிருகூறதாகி 
உடலுயிர்‌ 
உமைகவுரி 
உமைதிரு 
உமைபராபரை 
உரகமாமுடி. 
உரிமைபெறு 
உரைத்தலுமே 
உலகபாவனை 
உலகமாமுனி 
உலகிலுள்ளோர்‌ 
உலகினி 
உலைதரு 
உவணர்‌ 
உள்ளம்‌ 
உளத்து 
உளந்தளாவு 
உற்றகாலையில்‌ 
உற்றநெடு 
உற்றவவ்‌ 
உன்னிமால்‌ 
உனதுபேர்‌ 
ஊமரைப்பேச 
எக்கனப்பதம்‌ 
எங்களம்பீகை 
எடுத்தனர்‌ 
எண்டிசை 
எண்டிசையும்‌ 
எண்டினத்தினின்‌ 
எண்ணம்‌ 
எண்ணிலாவு 
எண்ணிறந்த 
எண்ணு 
எண்ணெய்கவ்விய 
எண்வகை 
எத்தனைகோடி 
எத்தனையோ 
எந்தையெமது 


575 
453 
913 
525 
656 
941 
1101 
635 
331 
1214 
21 
333 
1160 
241 
450 
1021 
1037 
1248 
636 
341 
911 
566 
66 
1009 
405 
726 
1175 
668 
767 
1197 
369 
793 
579 
37 
1064 
1099 
1033 
535 


1226 


செய்யுண்‌ முதற்குறிபபகராதஇ 


எம்பிரான்‌ 
எம்பெருமான்‌ 
எம்மாயறமே 
எம்மை 
எரிந்துபோன 
எரிவிராவு 
எல்லையில்‌ 
எவ்வுலஇல்‌ 
எழுதினத்தினில்‌ 
எழுநீததானம்‌ 
எழுந்தமாறனது 
எழுநதுி 
எழுமழுத்தண்டு 
எளிதுநன்முத்தி 
எளியனோர்‌ 
எற்றைஞான்றினும்‌ 
என்பது 
என்றகாலை 
என்றகாலையில்‌ 
என்றகாலையின்‌ 
என்றதன்‌ 
என்றலும்‌ 

என்‌ றஐலுமே 

என்‌ றவரும்‌ 
என்றவன்‌ உரைக்க 
என்றனம்‌ 
ஏன்றனன்‌ 

என்‌ ௫ுஷ்‌்மை 
என்றுகூறலும்‌ 


என்றுகூறலுமெம்பிராட்டி 
என்றுகூறலுமெம்பிரான்‌ 


என்றுகூறிய 
என்றுதுன்பு 
என்றுபரை 
என்றுபல 
என்றுபற்பல 
என்றுமாமறை 
என்றுமாமுனி 


214 
1110 
954 
1172 
415 
037 
1184 
1224 
1196 
610 
591 
1015 
935 
439 
261 
1201 
205 
௦16 
129 
22 
1046 
440 
518 
313 


794 


923 
226 
951 
32 
903 
992 
926 
596 
616 
1119 
123 
569 
146 


443 


என்றுமாமுனிக்கணத்தவர்‌ 390 


என்றுரைசெய்‌ 
என்னத்தளர்வெய்துி 
என்னமாதவம்‌ 
என்னமாயனை 
என்னலும்‌ 


என்னலும்பொன்னின்‌ 


என்னலோடு 
என்னவிறை 
என்னுடன்‌ 
எனப்புகலும்‌ 
எனவரம்‌ 
எனவிரங்கி 
எனவிறைவன்‌ 
எனைமுகுற்‌ 
எனையர்‌ 
எனையிகழ்ந்தனன்‌ 
ஏதமாக 
ஏ.திடுமாறோ 
ஏதுவேண்டியது 
ஏதுவேண்டினும்‌ 
ஏர்பரவ 
ஏரகமேயாகும்‌ 
ஏவமானை 
ஏவலர்தம்மை 
ஏற்புரத்திருக்‌ 
ஏற்றவங்குரம்‌ 
ஐயநீஎமக்கு 
யனது 
ஓயனவன்‌ 
ஐவராற்‌ 
ஐவரும்‌ 
ஓப்பிலா 
ஒருகுபேரன்‌ 
ஒருதனிமா 
ஒருதனிவிடை 
ஒருபொருள்‌ 
ஒருமித்து 
ஒருமையா2 


555 
965 
1049 
615 
6] 
71 
473 
1122 
187 
853 
745 
925 
329 
118 
1177 
590 
17 
509 
621 
414 
147 
489 
467 
70 
1206 
1188 
4] 
1113 
516 
287 
654 
1186 
977 
421 
920 
74 
53 
539 


444 


ஒருவர்‌ 

ஒருவிடாது 
ஓலிகெழு 
ஒழிவுபெறு 
ஒன்றுகேளுமை 
ஓங்குசராசரம்‌ 
ஓ.தியபுகர்‌ 

ஒதுமதன்‌ 

ஓதைபடு 
ஒரணங்கு 

கங்கை கோமதி 
கடவுளே 
கடித்தவாய்‌ 
கடி.துதிரு 
கடைப்பிடித்தம்‌ 
கண்டது விடையை 
கண்டமுனி 
சண்டலிங்கம்‌ 
கண்டனர்‌ நாற்பத்து 
கண்டனர்‌ வியந்தனர்‌ 
கண்டனன்‌ 
கண்டாள்‌ 
கண்டிராமன்‌ 
சண்டுபவ 
கண்ணனவை 
கம்மெனும்பல 
கயிலைமேவரு 
கரகபாலத்தில்‌ 
கறிக்கறை 
கரிபராவும்‌ 
கரிமுகன்‌ 
கரியசாந்தென 
கரியமான்மதம்‌ 
கரியினாற்‌ 
கருணைசெய் 
கருணைபுரி 
கருணைபுரிபெருந்திறல்‌ 
கருணைபொங்கி 
கருணையும்‌ 


காஞ்சிப்புராணம்‌ 


513 
706 
1036 
519 
900 
754 
657 
327 
521 
829 
1099 
1152 
394 
1104 
631 
730 
165 
146 
1174 
1135 
392 
945 
472 
770 
723 
678 
1185 
361 
609 
5689 
338 
622 
1090 
327 
938 
192 
838 
132 
233 


௧௬ இநீர்‌ 
கருதியதருளும்‌ 
கருஇியாவையும்‌ 
கல்லுயர்குடுமி 
கலாத்திகழ்க்திடு 
கவலைசேர்தரு 
கவிகைசரமரை 
கவினுமொரு 
கள்ளகோய்‌ 
கள்ளமான 
களவினால்‌ 
கற்றபூரதன்‌ 
கற்பிற்பசை 
சன்னல்வயல்‌ 
கன்னிக்கலை 
கன்னிகெய்றி 
கன்னியாம்‌ 
கன்னியுமைமா.து 
கனகசபை 
கனகன்‌ மாமகள்‌ 
கம்பு 
காசிக்குருக்கேத்திரம்‌ 
காசிப்பதி 
காகிபனை 

காசியே 
காஞ்சியென 
காடகப்பெரு 
காதணிகுழையு 
கரப்பெனும்‌ 
காமபீட 
கரமாரியருள்‌ 
காயமாசறுஞ்‌் 
காரணகாரியம்‌ 

கா ரணிகப்பெருஞ்‌ 
காலசங்கையின்‌ 
கரலகாயக 
சாலமதிறுதி 
காலமன்ன தில்வியாதன்‌ 
காலமன்ன இலிரவி 


44 
290 
105 
729 
875 

23 

1204 
644 
673 
633 

56 
490 
947 
100 
949 
37/4 

1210 
466 
362 
707 

1169 

1234 
907 

161 

54 
84] 
87/3 
434 
722 
620 
957 


1]20 
493 
205 
540 
206 
109 
309 


ற்‌ 


காலமன்ன திலெம்‌ 1034 
காலமன்ன திற்கார்த்திகை 468 
காலமுற்றிடா 885 
காலமொன்‌ நிலக்‌ 1244 
காலவலைப்படும்‌ 512 
காவான 746 
காவிலுட்படு 8709 
காவென்ப 33 
காரமியர்கோன்‌ 9 
கஇளருகான்முக 371 
இன்னரர்‌ 932 
இீட்டிசை 239 
இணிலத்‌ 1150 
குரக்குரு 1018 
குருதிநீர்ப்பலி 379 
கு ரவனாகிய 419 
குரவனந்தையை 460 
குழுமணிப்‌ 940 
குறியவீதி 994 
குறைவரிற்‌ 1013 
கூரியநேமி 243 
கூவல்‌ 693 
கூவிளை 1066 
கூறியதீர்த்தம்‌ 221 
, கூறுமாதரும்‌ சரம்‌ 
- கேசவன்முதற்‌ 124 
கேசவன்முன்‌ 307 
கேட்டியோ 115 
கொச்சையறி 8 
கொய்துகொய்‌்_து 969 
கோசிகக்கேதனம்‌ 1144 
கோடிகோடியா 1163 
கோடியிரவி 1232 
சக்கரத்தடம்‌ 720 
சங்கரன்‌ 1211 
சத்திய 76 
சத்துருவின்‌ 7 
*அமழறை 199 
சந்திரபுட்கரணி 712 


செய்யுண்‌ முதற்குறிப்பகராது 


சரகமாகவே 
சரதமேன்மை 
சருக்கமும்‌ 
சலத்‌ துவேதனை 
சலழுலாங்‌ 
சலமேசெய்து 
சற்றுமாசை 
சாதிமாலதி 
சரதிவேதியர்‌ 
சாபமது 
சாமளையாம்‌ 
சாலவிப்பெரு 
சாலியன்னம்‌ 
சாற்ற 

சாற்றிய 
சித்தியெனும்‌ 
சித்திரித்து 
சிந்தனை 

சிந் துரம்‌ 
சிப்பியாறு 
சிலபகல்‌ 
சிலையெலாம்‌ 
சிவனவற்கு 
சிற்பரானகந்த 
சிற்றறிவு 
சிறந்தது காஞ்சி 
சிறப்புடைய 
சினத்து 

சீகரத்‌ தந்த 
சீர்பரவு 
சீரிதாக 

சீரிய 

சிலமுந்து 
சீவசஞ்சிவி 
சுரகரனாம்‌ 
சுரர்பரவ 
சுருதிரான்மறை 
சுருதிநான்‌ முறை 
சுருதிவ.மி 


445 


103 
724 
19 
7225 
708 
945 
786 
1092 
1006 
6469 
634 
662 
1263 
1252 
2509 
632 
1003 
812 
260 
719 
10௦1 
50 
201 
1057 
240 
910 
047 
604 
68 


1200 
197 
801 

1019 
315 
494 

36 
102 
322 


446 


சுதையாம்‌ 
சுற்றிய 

சுற்றில்‌ 
சூலநீர்த்தடம்‌ 
செப்புகின்ற 
செம்பயோதர 
செய்யதலம்‌ 
செய்யுமவர்‌ 
செயறனக்கு 
செயிரிலாத 
செல்லினுருவாய்‌ 
செல்லுமக்காலை 
செழிதரு 
செறிதரும 
சென்‌ றதனை 
சென்‌ றவணீர்‌ 
சென்றுபரசின்‌ 
சென்றுறும்‌ 
சென்னிறம்‌ 
சேடிமா 
சேணாடர்‌ 
சேயபுராதன 
சேருமதன்‌ 
சேனைகாவலர்‌ 
சேனை காவலன்‌ 
சைவநன்னூல்‌ 
சொல்லவரிது 
சொற்கமாம்‌ 
சொற்பழித்து 
சொற்றகாஞ்சி 
சொற்றதொரு 
சொற்றரு 
ஞானதநால்‌ 
ஞரானமாதவர்‌ 
ஞானவி[ி 
தக்கமன்றலுக்கு 
தநகணாயகர்‌ 
தங்கள்வெங்குறை 
தடத்தவற்கு மி 


காஞ்சிப்புராணம்‌ 


930 
260 
352 
096 
3635 
971 
195 
3409 
304 
792 
361 
942 
1146 
766 
762 
342 
462 
769 
1159 
933 
1217 
1235 
465 
364 
209௮ 
101 
159 
69 
961 
916 
750 
83 
736 
1038 
650 
904 
1079 
973 
1243 


தடம்பெரிய 
தடமதன்‌ 
தடனதுபடிக்‌து 
தண்டுலக்கதிர்‌ 
தணவாமல்‌ 
தத்தமக்கு 
தந்தனம்பெறுதுி 
தர்தியது 
தந்திரக்‌ 
தயாவினர்‌ 
குயிலகெய்‌ 
தரளராசி 
தராதல 
துராதலாதஇபன்‌ 
தருமமென்றனள்‌ 
தருக்கும்‌ 
தீருக்குழமுத்தியிற்‌ 
துருணசூரியன்‌ 
தருமசூக்கும்‌ 
தருணமாம்‌ 
துருமநீர்‌ 
தரும$ீர்ப்பொய்கை 
தருமப்பொருள்‌ 
தருமமாதி 
கதுரைபுகழும்‌ 
துரையின்மேல்‌ 
கதலமதன்‌ 
தலமதனில்‌ 
தலவிசேடத்தில்‌ 
தழுவவெளிப்படு 
தழுவுபன்னிரு 
தபைரச்‌ 
துற்புருட 

தன்னை நேர்‌ 
தனதுபகை 
தனித்திருப்பெறும்‌ 
தனிழுதல்வன்‌ 
தனையர்‌ 
தனையரில்‌ 


198 
298 
65 
9660 
642 
1140 
67 
177 
1164 
1029 
1201 
1072 
720 
533 
1237 
425 
539 
1136 
1238 
676 
1069 
68 - 
962 
783 
651 
463 
444 
1206 
1251 
1265 
1192 


்‌ 1077 


819 

58 
161 
116 

92 
404 
670 


தனையரெலாம்‌ 
தனையனான 
தாணுவினை 
துூதையான 
தாப ரகாட்கோள்‌ 
தாரமரதியெனு 
கதாமரைச்சரணம்‌ 
தாயெனாது 
காரகப்பிரம 
தாருகமுனிவர்‌ 
தாருகனை 
கானமதன்‌ 
இாரனவர்‌ 
கானியற்றிய 
திருத்தளி 
இருநெறிசேர்‌ 
தஇருப்பிரம.3ர்த்தம்‌ 
திருமலரோன்‌ 
திருமால்சக்கர 
திருமுன்னர்‌ 
திருவருட்‌ 
திருவருளின்‌ 
திருவிழா 
திருவினாயகன்‌ 
இருவுலாவிய 
இவ்வியத்தனி 
திறம்பெறு 
இனமிதில்‌ 
கீண்டிடாதவர்‌ 
இபகோடியிள்‌ 
இர்த்தமன்னதன்‌ 
இவணமணி 
துடர்ததேவர்க்கு 
துயில்வ_து 
துளபமணி 
அளம்பிய ! 
தூயகன்னியர்‌/ 
தூயதலம்‌ ' 
தெய்வதப்போர்‌ 


செய்யுண்‌ முதற்குறிப்பகரா தி 


422 
469 
1105 
721 
(063 
640 
943 
406 
1056 
432 
299 
456 
220 
585 
442 
13 
94 
154 
402 
220 
564 
556 
1130 
960 
622 
144 
912 
௦71 
530 
1133 
700 
1143 
296 
51 
461 
694 
292 
483 
95 


தெய்வதமா 
தெய்வநந்தி 
தெய்வமடவார்‌ 
தெரிகுரல்‌ 
தெரிவரிய 
தெரிவைமுலை 
தெழிக்குமால்‌ 
தெள்ளிதாய 
தெத்றியின்‌ 
தென்புலத்தவர்க்கு 
தேடியத்தடம்‌ 
தேடியார்‌ 
தேவநாயகி 
தேவபுரம்‌ 
தேவர்தம்‌ 
தேவரது 
தேவிமங்ககை 
கேளுவின்‌ 
தொக்கபேர்வினை 
கொல்லைமாஞாலம்‌ 
தோற்றிய 
தோன்றி 
நகையெனுஞ்‌ 
நடன நாயகர்‌ 
நடனமீது 

ந தியாயின 

நந திதேவனார்‌ 
நந்தியை 
நந்தியருள்‌ 
நந்தைதனில்‌ 
நல்லமாமறை 
நவ்வி 

நவையில்‌ 
நற்றிறல்சேர்‌ 
நன்மையாம்‌ 
நன்மெனமுஇழ்த்தனர்‌ 
நன்டுறனவே 
நன்றெனவேயப்‌ 
நாகடீடு 


447 


968 
967 
1112 
1158 
193 
1 108 
878 
641 
1147 
217 
608 
764 
976 
நரா 
1022 
99 
105] 
738 
399 
685 
517 
599 
396 
586 
396 
969 
963 
922 
07 
714 
990 
661 
1094 
347 
46 
1163 
169 
508 
064 


448 


நரடி வந்தவன்‌ 
நாதன்முப்புரம்‌ 
நாதனேபோற்றி 
நரயகன்‌ 
நாரணனே 
நாலாநாள்‌ 
நாளும்‌ நாளும்‌ 
நான்குசேர்‌ 
நித்திய 
நித்திலத்தெ பிறு 
நிதியினாள்‌ 
நிரந்தர 
நிராமய 
நிருமலத்தகனிமா 
நிருமலமாகிய 
நிருமலாகாய 
நிருபிதப்படாது 
நின்‌ றபொழுது 
நின்‌ றமன்னனை 
நின்‌ றமா யவன்‌ 
நீங்குமந்தணன்‌ 
8ீயுமத்தலத்‌தினை 
நீயுமான்மாக்கள்‌ 
8ீர்ப்பெருஞ்‌ 
நீலமாவணம்‌ 
நீவிர்‌ தலம்‌ 
நீ கண்டி 
நீறுமாமனு 
நூலினிய 
நெடியதென்னை 
நெடுகிலா 
நெய்.புலாவிய 
கெற்கூடரிகி 
நெற்றியங்‌ 
நெறிநீதி 
நேசமுடன்‌ 
சகேயமா தவர்‌ 
நேரிலா 


கேரிலாவமுது 


காஞ்சிப்புராணம்‌ 
- 395 கொவ்வுறு 
412 நோக்கினன்‌ 
233 பகலிரா 
479 பகவனச்சுதன்‌ 
346 பங்கயன்‌ 
1220 பங்கயன்புரி 
606 பசுதருமம்‌ 
1193 பஞ்சதீர்த்திகை 
1165 பஞ்சவன்னமாம்‌ 
1070 படவரவுகளை 
993 படபுகழ்‌ 
29௦7 படியிருண்டதும்‌ 
45 பண்டுசிவனிடத்து 
1010 படைக்குமாறு 
1045) படையினர்‌ 
1060 பத்தியில்‌ 
1150 பத்தியின்ழுகிர்ந்தவர்‌ 
360 பதியிதுவும்‌ 
465 பம்பையாறு 
370 பயன்முந்து 
789 பரமககனத்து 
256 பரமசிவன்‌ 
924 பரமதம்‌ 
626 பரமெனும்‌ 
619 பரவிமநிசி 
1115 பரவிமாலப்‌ 
339 பரவிமுனி 
1050 பரவியதுசை 
1228 பரவியெட்டு 
963 பரவுகாலம்‌ 
674 பரவமங்கலா 
1213 பரவுமத்நதி 
955 பரனருள்‌ 
211 பரிவுசேர 
900 பருவமது 
807 பரையுமை 
366 பலநதரு 
937 பலபல 
061 பலமாகர்கள்‌ 


506 
732 
223 
110) 
753 
624 
152 
625 
1131] 
180 
16 
899 


401 
69 
496 
254 
1207 
717 
909 
750 
3530 
1027 
126 
711 
024 
107 
1064 
542 
543 
1056 
090 
273 
708 
1025 
2௦3 
431 
50 
9௪9 


பலன்முற்று 
பவமனத்து 
பழித்திராமன்‌ 
ப,ற்பலமாமுனிவர்‌ 
ப.ற்பலவாயிர 
ப.ற்ெொடு 
பனகமெய்ப்பணா 
பனவனது 
பனவனாறிரு 
பாசமுற்றும்‌ 
பாட்டியலிற்‌ 
பாட்டியற்‌ 
பாத்தியாசமனம்‌ 
பார்க்கவர்‌ 
பார்த்தளவில்‌ 
பார்த்தனன்‌ 
பார்படைத்தவன்‌ 
பாரவீடுறு 
பாமிவானவர்‌ 
பிணியினை 
பிரமதன்‌ 
பிரமலோகம்‌ 
பிரமவாரி/_ 
பிரகாயகற்பம்‌ 
பிரலாயச்சல இ 
பிரமன்‌ 
பிரமனார்பெரி 
பிரிவின்‌ 

பிள்‌ ஊயங்களி 
பிறவிரோயற 
பிறிதொரு 
பி௦வியில்லவன்‌ 
பின்னர்‌ 

பின்னர்‌ அம்முறை 
பின்னர்‌ ஞானம்‌ 
பின்னுறப்‌ 
பீடுசேர்்‌தரு 
புக்குமிகு 
புகழ்க்து 


செய்யுண்‌-முதற்குறிப்பகரா இ 


953 
427 
474 
704 
556 
611 
998 
202 
760 
1139 
713 
139 
1082 
247 
761 
2௮ 
23 
410 
271 
1017 
936 
978 
157 
918 
741 
278 
400 
1065 
390 
50 
75 
11] 
ட்‌ 
064 
202 
1157 
004 
334 
1253 


புடைத்து 
புத்திழுத்தி 
பு.த்தியிற்படர்‌ 
புதனெனும்‌ 
புரத்தவரால்‌ 
புரந்துரர்‌ 
புரந்தரன்‌ 
புரந்தரன்‌ பொற்றண்டு 
புரநடுவாலயத்தில்‌ 
புரிதருதவத்இின்‌ 
புரிதரும்‌ 
புரிதொ.மில்‌ 
புரியுமெல்‌&யில்‌ 
புவனநாயகர்‌ 
புவனிமு தல்‌ 
புவனியில்‌ 
புவியினது 
ட/.மினுமு 
புன்னெறியோர்‌ 
புனிகவான்‌ 
புனிதனது 
பூசனைபுரிர்‌ நு 
பூசையாவையம்‌ 
பெரிதிரங்கி 
பெரிது புண்ணிய 
பெரி துமைைற 
பெரியமாமுனி 
பெரியரமைச்சினர்‌ 
பெரியவற்புதம்‌ 
பெருகு தரு 
பெருங்கருப்பத்‌ 
பெருந்திமிரம்‌ 
பெருந்திரு 
பெருமல 
பெருமாள்‌ 
பெருமுனிவர்‌ 
பெருமைசேர்தரு 
பெற்றனன்‌ 


449 


665 
420 
907 


340 
66 
449 
1 173 
57 
1059 
551 
1073 
600 
372 
345 
49 
237 
1026 
348 
740 
272 
231 
145 
91 
1068 
14 
905 
650 
1247 
752 
646 
520 


1179 
73 
1221 
158 
562 
446 


450 காஞ்சிப்புராணம்‌ 
பேசியது 257 மகமுமன்னவர்‌ 
பேதியாது 790 மஞ்சள்கீர்‌ 
பேர்நீதுபொய்‌ 77 மட்டிலா 
பேரமுதத்தரல்‌ 302 மண்டல 
பேரயோத்தியே 1236 மண்ணியாறு 
பேரிரவிப்பேருடையோன்‌ 701 மண்ணிலி 
பேரறிவு 150 மணவணி 
பேராண்மை 766 மணவினைக்கு 
பேரிகொக்கரை 1170 மணிகளாம்‌ 
பேறினியிதன்மேல்‌ 298 மணிதிகம்‌ 
பொங்குபாற்கடல்‌ 613 மணிப்பொஞார்‌ 
பொச்சமிலா 497 மதத்தநர 
பொறிதரு 686 மதியில்‌ 
பொருளும்‌ 085 மந்தமாருதந்தடமெலாம்‌ 
பொருது இமையோர்‌ 320 மந்தமாருதம்‌ 
பொருவது 186 மந்தரந்தலை 
பொருவரிய 526 மயனும்‌ 
பொருவரும்படி 691 மருமலர்ப்பேதம்‌ 
பொருவிலாததவ 621 மருவிமாதவ 
பொருவிலாதவிப்‌ 136 மருவினர்‌ 
பொழிதருதாரை 734 மருவுகஇ 
பொழுதக்திருகாடு 99... புவிப்‌ க 
பொற்றிருவா 00 மல்லலாவணம்‌ 
பொற்றிருக்கண்ணிற்‌ 207 மலமேதுமிலா 
பொன்போல்‌ 968 மலரினோன்‌ 
பொன்மதி காப்பு மலையமாம்‌ 
பொன்னரியணையின்‌ 65 மழுமறி. 
பொன்னனைய 426 முறற்தறகு 
பொன்னுமாமணி 1005 திதிது 
பொன்னெனும்‌ 215 மற தூரக 
போதநெறி 20 மற்றுமுள 
போதுமற்றதில்‌ 666 மற்றுளகணங்கள்‌ 
போ தமுற்றுயிர்‌ 561 மற்றைகாள்‌ 
போதகூர்‌ 10 மற்றையர்‌ 
போருலாவிய 385 மற்றொருதானத்து 
போற்றி 291 மற்றொருதானம்‌ 
போற்றிரான்முகன்‌ 1127 மற்றொருபுண்ணீய 
போனவேதர்‌ 131 மற்றொருபேரது 
மகபதி 1180 மறவர்வற்கம்‌ 


407 
174 
1145 
603 
715 
1200 
567 
1205 
1012 
1154 
992 
424 
695 
880 
476 
261 
1032 
1011 
3086 
926 
662 
35 
995 
961 
366 
999 
1153 
356 
751 
639 
323 
1035 
1222 
939 
218 
44 
1233 
505 
1000 


செய்யுண்‌ முதற்குறிப்பகரா இ 


மறுகாவவண்‌ 
மறைதெரிந் தீ 


மழஹஜைதெரிீந்தவியா த 


மைமறக்கனர்‌ 
மழஷழைமனு 


மறையினுட்பொருள்‌ 


மறையருவாய்‌ 
மன்புரூருவா 
மன்னவடீ 
மன்னியிரடு 
மன்னியே 
மன்னுதிரு 
மன்னுமதற்கு 
மன்னுமிது 
மனத்தில்‌ 
மாசிலாத 
மாடதற்கு 
மாண்டகளன்றி 
மாணும்சசம்‌ 
மாதவன்‌ 
மாதவன்‌ வருசேனை 
மாதுகூறலும்‌. 
மாதுதனை 
மாதுமீச்னும்‌:: 
மா துமுன்கயிலை 
மாதுவருட 
மாநிழல்‌ 
மாயமாயவர்‌ 
மாயமாயவன்‌ 
மாயமோகினி 
மாயவன்ன.து 
மாயனது 


மாயனான்முகன்‌ 
மாயையில்லவன்‌ 
மாருதவாசன்‌ 
மாலயன்‌ 
பாலுமாலயன்‌ 
மாளிகை 


956 
106 
049 
901 
57/6 
5086 
2 
1839 
652 
343 
1020 
4. 

96 
645 
1093 
2௦ 
204 
209 
196 
715 
397 
906 
314 
535 
799 
457 
663 
130 
122 
430 
040 
4209 
1216 
114 
499 
1067 
891 


1142 


மாறுபட்டிடு 
மின்னு 
மின்னுமாமணி 
மின்‌ னுமாமணிமண்டப 
மீக்கொள் 
மீதுறுகன்றை 
மீனகாயிறு 
ழூகமனாமுறை 
முகுத்தம்‌ 
மூகுத்தமொன்றது 
முடிவிலா 
மூடுகினர்‌ 
முத்தியீயு 
முத்திருத்தி 
மூ.த்தினத்தினில்‌ 
முத்தினம்‌ 
முதிர்‌ தரு 
முக்திடும்‌ 
முந்தியவருட.. 
முந்தும்‌ 
முநீதுபாயிரம்‌ 
முப்பெருங்‌ 
மூப்புரம்பட 
முரசுலாவ 
முற்பட 
மு.ற்பெரும்‌ 
முூன்னமேமக 
முன்னமேயெம்‌ 
முன்னர்மாமுனி 
முன்னின்‌ நு 
முன்னையராட்‌ 
முன்னொர்காலையில்‌ 
முனிவர்‌ 
மூனிவரர்‌ 
முனிவரிது 
முனிவனு நூற்‌ 
மூலியாம்‌ 
மூவர்பூசனை 
மூவிலைப்படை 


451 


1256 
6870 
1071 
1187 
1198 
723 
056 
377 
042 
140 
447 
249 
779 
1138 
1192 
61 
453 
307 
208 
41] 
16 
112 
125 
795 
114] 
1171 
595 
1007 
121 
308 
336 
544 
42 
1028 
357 
171 
1001 
41௦ 
362 


452 


மெய்யளவு 
மெட்விதிர்ப்புற 
மெலிந்து 
மேவியக்து 
மேவியவ்விடை 
மேன்மையின்‌ 
மொழிக்குறை 
மோன ரசுவேகர்‌ 
யாருமோரிடை 
யாவதுமழிந்து 
யாவராயினும்‌ 
யாவுமாகிய 
யாமிலுள்ளன 
யானிவண்‌ மருவி 
யானிவணீரக்கவும்‌ 
வச்சிர உருவமு 
வஞ்சனையின்‌ 
வடதிசை 
வதுவை 
வந்தனன்‌ 

வந்தி 
வந்துபாலி 
வயிணவி 
வரகயிலை 
வரதநீதி 
வரதனாகிய 
வரதனை 

வரநது 
வரம்பிலா 
வராகமா 
வருகராளம்‌ 
வருணமாகிய 
வருந்தவத்தினர்‌ 
வருந்தினன்‌ 
வருநதி 
வருபுரூரவா 
வரையதனை 
வலம்புரி 
வழாப்பெரும்‌ 


காஞ்ுப்புராணம்‌ 


1106 
1078 
293 
34/ 
61 
1162 
1] 
490 
974 
815 
௦80 
677 
87/2 
1031 
270 
239 
160 
665 
887 
204 
692 
470 
934 
430 
779 
607 
தர்‌ 
897 
659 
63 
635 
1132 
1204 
229 
737 
067 
309 
592 
207 


வழுவையீருரி 
வளர்த்த 
வன்புமுற்றிய 
வன்னிதீர்த்தம்‌ 
வனக்கரிக்கு 
வாசகப்படா 
வாமனவுருவ 
வாயில்காவலர்‌ 
வாரம்பெறும்‌ 
வாலிதாய 
வாலிதாமுணர்‌ 
வாலிதுநும்‌ 
வாழ்ரீதுளோம்‌ 
வாழி காஞ்சியம்பதி 
வானவருலகம்‌ 
விசையையே 
விஞ்சிய காஞ்சி 
விஞ்சுசர்‌ 
விஞ்சுதாரு 
விடையினின்று 
விண்டுசேனன்‌ 
விண்ணுளோர்‌ 
விதிமுறை 
விர தமுண்டிடு 
விரகவாகம 
விரவுமாயை 
விரிதிருப்பெரு 
விரைந்தெழுந்து 
விரைவில்‌ 
விலங்கல்‌ 
விழித்த 
விழிபுரி 
விழிபுனல்‌ 
வினவிய 
வினவியோர்‌ 
வினை வலி 
வீடுகண்டவர்‌ 
வீடுபெற்றுயிர்‌ 
வீடுபெறவேண்டி, 


696 
683 
1134 
290 
011 
31 
242 
586 
952 
1262 
874 
811 
1042 
1272 
1016 
871 
650 
635 
15 
861 
387 
634 
194 
089 
534 
113 
1135 
660 
1102 
623 
693 
435 
43 
151 
1210 
507 
416 
134 
49] 


வீரதலம்‌ 
வீரமாகிய 
வீற்றுவீற்றாக 
வீதுசீர்‌ 

வெஞ்சின 
வெய்யனை 
வெருவியந்நதி 
வெள்ளமாகிய 
வெள்ளிகனு 
வெள்ளிதாய 
வெள்ளிற்பனையோ 
வெள்ளிமால்வரை 
வெள்ளியங்கிரி 
வெற்பினுயர்‌ 
வெற்றரை 
வெற்றரைப்பிரான்‌ 
வெறுத்தனன்‌ 
வேகமாநதி 


செய்யுண்‌ முதற்குறிப்பகராத 


223 
380 
1024 
224 
7509 
3486 
1100 
1089 
445 
1086 
940 
327 
917 
12 
605 
376 
72 
603 


வேண்டிய 
வேண்டுமென்றனன்‌ 
வேததரு 
மேவேதநெறி 

வேதபுரி 
வேதமேபீரமாணம்‌ 
வேதமொரு 
வேதவந்தமு 
வேதிதன்னிலு 
வேதியன்‌ 
வேதியன்முன்‌ 
வேலைவட்டம்‌ 
வேறவர்க்கொரு 
வேறுமோர்‌ 
வேறுவேருக 
வேனிலால்‌ 
வையமெல்லாரம்‌ 
வையமேலுயிர்‌ 


453 
215 
266 
647 
429 
202 
109 
760 
654 
797 
250 
211 
674 
547 
739 
581 
1242 
765 
1002 


பாடல்‌. 


௭௮ ௨௦13௮ 


11 
17 
18 
19 
20 
23 
ல 
26 
37 
47 
53 
58 
08 
7௦ 
79 
50 
692 
100) 
10] 
101 
102 
103 
107 
108 
108 
108 
109 


காஞ்சிப்புராணம்‌--பாடல்‌ பிழைகிருத்தம்‌ 


அடி. 


த வனத்‌ வத ளை அனை அணத யன அ இ வட்‌ இ இ இபத அது தா ம கலு கலு கத! தது உண 


பிழை. 


யடியவர்க்கட்டுதவி ... 
கனற்பரல்‌ 

வோவும்‌ 

இன்னிலை 
பொரற்பாலிப்போ 
லென்னாஞங்‌் 
னிலைமைறு 
பலிக்குமா ற்றா 

கக்கி க்‌ 
இர்த்தமெயபிதானங்‌ ... 
விரிக்கலுற்றன்ன 
காந்குஞ்‌ 

முனிவந்‌ 

வீரியத்‌ 

மெள்றனர்‌ 

முனிவீர்‌ 

தீன்னீற்‌ 
ஒருமித்துகாஞ்சி 
வரம்பிலக்‌ ரக்‌ 
அய்ஞ்து வக 
தமைதன்‌ ம்ம 
பட்டீதன்றே 
விவன்னென்‌ 
குடநீராடீ 

யின்னகிரி 
முறையறிந்ே 
னானதநன்‌ 
மிழுக்ககிலா த்‌ 

பிரத 

வவனகரது்‌ 
லணைந்தனன்‌ 

மூனிவர்‌ 

சினத்து 

குழலை 


இருத்தம்‌ 


யடியவர்க்குதவி 
கனற்பால 
வேர்வும்‌ 
அ௮ன்னிலை 
பொற்பாலிப்பேர்‌ 
லெர்ராஞங் 
னிலைமைபெறு 
பலிக்குமாற்றால்‌ 
கச்சி 
தூர்த்தமேயபிதானங்‌ 
விரிக்கலுற்றனன்‌ 
கரந்தந்‌ 

முனிவர்‌ 

விரியத்‌ 
மென்றனர்‌ 
முூனிவிர்‌ 

தன்னிற்‌ 
ஒருமித்துக்காஞ்சி 
வரம்பிலாக்‌ 
துவர்‌ 
தீடமதன்‌ 
பட்டதன்ழேற 
வென்னென்‌ 
குடநீராடி 
மின்னகரி 

முறைய றிந்து 
னாயினனத்‌ 
மிழுக்கிலாத்‌ 
மிரத 

வவனகரத்‌ 
ணைந்தனன்‌ 
மூனிவர 

சினந்து 

குடிலை 


பாடல, 


113 


115 
123 
124 
126 
132 
132 
135 
149 
149 


153 
153 
134 
158 
[64 
172 
172 


174 
175 
180 

180 
163 
194 
205 
208 
262 

267 
293 
294 
205 
305 
312 
330 
340 
449 


அடி, 


கட்‌ 0௦200 ஓ ஸு ௮ல்‌ 


கி டு பு இட மடம்‌ 


வடி ப ஸ்ரஜெ. ஆ வெ ஜெ ர பு 19 இடு 


பிழை. 


அருவமால்‌அதற்‌ 
சிதைந்தனன்‌ 
யளியனை 
மீக்த.தனால்‌ 
யேனத்தின 
முகவனறு ல 
குத்தம்‌ ழ்‌ 
தேவல்செய 
கனம்‌ 
கமையமுட 
னுவந்தெழுந்‌.து 
தருமம்‌ த 
வரனுறைதா 2 
அடைந்தனமென்ற ... 
மகதவர்‌ 
றனன்கரத்தால்‌ 
முடித்தியென்றான்‌ 
பராசரனருன்‌ 
ஐலமதனையது 
டாற்றினன்‌ 
றங்ககன்றான்‌ 
சுபத்தை 
மஹேர்ச்தவரை 
கதொழுதுவனப்‌ 
னினைத்தோரைப்‌ 
அத்தருரை 
காத 


்‌ தன்பர 


பாலதோ 
பஞ்சாத்தடா 
மெத்து 
அலந்த 
சரர்கட்டில்‌ 
மன்னனனோன்‌ 
கண்களினும்‌ 
கன்றோர்‌ 
பொறுப்பா 


இருத்தம்‌ 


துருவமால்‌௮அவற்‌ 
சினந்தனன்‌ 
ளியனை 
மீததனால்‌ 
யேனத்தின்‌ 
ழகன்று 
தத்தம 
தேவல்செய்‌ 
கமை 
சமையமுடனுவக்‌ 
தெழுந்து 
கரும 
லரனுறைதா 
அடைந்தேமென்‌ ற 
மாதவர்‌ 
றனட்கரத்தால்‌ 
முடித்தியென 
பராசரப்பேர்‌ 
தந்‌ தைதலமது 
லாற்றினன்‌ 
வங்களன்றான்‌ 
சுபத்தையெனு 
ஹறேற்றவரை 
கொழுதுவணப்‌ 
னி த்தோரைப்‌ 
அத்தருறை 
கால 
குன்பர்‌ 
பாலோ 
பஞ்சாத்தரத்‌ 
எத்து 
நலந்த 
சுர ரகட்டில்‌ 
மன்னனானோன்‌ 
காண்டலினும்‌ 
கனன்றோர்‌ 
போருறுப்பா 


பாடல, 


346 
349 
351 
37/0 
375 
424 
432 
442 
444 
482 
490 
495 
503 
503 
508 
518 
921 
524 
526 
998 
9369 
953 
573 
597 
607 


609 
617 
021 
622 
023 
633 
637 
636 
640 
720 
796 


அடி. 


ெ௦192012 15 012 00௦ 0 இட 02 ெஷி யூ 9 பெ ழு இருக 


ஆம்‌ இடப ஷிட்‌ பெட்ட 00 ஆடு 


பிழை. 


தானவர 
லமைவதுவும்‌ 
நீமலின்‌ 
பிரான்கைத்‌ 
னாஞ்சு தமைக்குநீ 
பெரிதாகப்‌ 
காருகம்‌ 
பொருந்திடத்‌ 
னலகில 
யடலான்‌ 


குளீசாதீ 

மாலிதனாற்‌ 

மெனுதல 

ர்னவனை 

னனவன்‌ 

நின்றதத 

திரண்டுகதை 

சேசலீசஞ்சே 

நீராம 

காலத்‌ 

மூன்றும்‌ 

மாக்காதை 

தனியகன்‌ 

மலையாய ச்‌ 

உலகத்தில்‌ ஆராதனை 
பரிவால்‌ 

வுளயெண்ணாப்‌ 

வரடிக்‌ டல 

யெற்றென 

யணிபவனர்‌ 

ஈய 

தாமொன்‌ 

கரளத்‌ 


தானே ள்‌ 


காண்டலுமவன்முனம்‌ 
விமலன்‌ க்‌ 
மேலோன்‌ உட 


தருத்தம்‌, 


தானவர்‌ 
லடைவதுவும்‌ 
நீழன்‌ 

பீ ரானகைத்‌ 
னாஞ்சு தன்‌ நமக்குநீ 
பேரிதாகப்‌ 
காருகப்‌ 
பெருந்திடத்‌ 
னலகில்‌ 
யடலான 
குளீசரீறு 
மேரதனாழ்‌ 
மெனுந்தல 
னவனை 
னன்னவன்‌ 
நின்்‌றவத 
திரண்டு சுதை 
சேலீசஞ்சே 
நீராடி 

மாவ 

நான்கும்‌ 
மிக்காதை 
தீனிநன்‌ 
மலையையாய்‌ 
உகத்தில்‌அரன் தனைப்‌ 

பராவி 

வுளையே 
வரனடிக்‌ 
பெற்கென 
யணிபவர்‌ 

ஆய 
தானமொன்‌ 
கராளத்‌ 

கான்‌ 
காண்டலும்‌ வாமனப்‌ 
விமலம்‌ 
மேயோன்‌ 


பாடல்‌. 


742 
756 
707 
772 
தல்‌ 
775 
781 
794 
796 
798 
615 
920 
629 
633 
840 
647 
851 
௦65 
902 
909 
911 
919 
931 
1009 
1064 
1120 
1172 
1217 
1226 
1245 
1250 
1255 
1257 


அடி. 


வவ இரு இட முட மமக பட9 09 ஆப வு மெருகு சே ஆவ உட வி இக வி 2 யு 0 


பிழை, 


டேயாண்‌ 
செய்தான்‌ 
மண்டவமா 
ளாரித 

ளஸினை பரவி 
ராசன்‌ 
ன்னெறி 
சேர்ரவி 
பராபர 
மார்நலம்‌ 
பூவினனன்‌ 
தவமா 
சூளறவால்‌ 
டலனோடுக்‌ 
நீசன்‌ 
பேதையினிீ 
னுருகுதிருக்‌ 
கடனை 
னியேன்கையெக்‌ 
ரேமுண்‌ 
மற்திது 
னிழங்தெம்‌ 
யயிலபற்று 
யுத்தி 
இனிமை 
கடந்‌ தவணி 
தருக்குலாப்‌ 
புனைந்திரு 
நிறையமிடை 
வனையவெதுவா 
அறுவது 
புராதனக்‌ 
தருமமென்றனள்‌ 


வணக்கம்‌ வைவண்க அயலக 


இருத்தம்‌ 


டோர்யாண்‌ 
செய்வான்‌ 
மண்டலமா 
ளார்தம்‌ 
ளிணைபரவி 
ராசன 
னன்றி 

சே. ரவி 
பராம்பர 
மார்தல்‌ 
பூவினனம்‌ 
துவமி 
சூளுறவால்‌ 
டன்‌ னோடும்‌ 
தேசன்‌ 
பேதையினி 
னுரகதிருக்‌ 
மகடனை 
னீயனகையக்‌ 
ரேழுண்‌ 
மற்றிது 
னிமிந்தெம்‌ 
யயில்பற்று 
யுத்தி 
இனிமை 
கடந்தவணி 
தருகுலாப்‌ 
புனைந்ததிரு 
நிரயமிடை 
வனையவேதுவா 
அவது 
புராதனத்‌ 
தருமமென் ரனன்‌ 


பாடல்‌ 
எண்‌. 


ன்‌ 
ம்‌ ௩3 02 ரவ 


14 
16 
க்க! 
21 
23 
25 


26 
209 
32 
34 


39 
40 
42 
45 
43 
46 


52 
34 
37 
த்‌ 
01 


19 
16 


வ பாடே... 09 பொரு 


செலு 0 


மை ௫ இ -௮்]வி 


குறிப்புரை--பிழைதிருத்தம்‌ 


பிழை. 


தஇருஞானசம்பகதா .. 
பிங்கலம்‌ 10347 
நன்னிவிடக்‌ 

பத்திரை கணவன்‌ 
நாயன்மார்களின்‌ புகம்‌ 


விஞ்சு தாருவில்‌ 


தத்தை-களிகள்‌ 


கங்கனம்‌ 
நிகங்கடந்த 
சந்நிரயாகம்‌ 
உயர்சந்திரயாகம்‌ 
நெஞ்சம்‌ 
வேண்டியது என்று . 


அருற்தி 


_ திருவாரூர்‌ புராணம்‌ ... 


ரோமஹர்ஷனர்‌ 
மேலான முனிவர்கள்‌ 


சீதப்புணல்‌ 
சிவப்பேறுதல்‌ 
ஆராய்ச்சி 
இருப்பவன்‌ 
சித்தாக இருப்பவன்‌ 
தன்மை உடையது 
அன்று அது. 
புண்ணிஸ்தலத்திலே... 
அருந்தவங்கள்‌ 
அதயதுிதமஸ்மிமந்‌ 
புகழார்‌ 
உருஈலம்‌ 


இருத்தம்‌ 


இருஞானசம்பச்‌ ர்‌ 

பிங்கலம்‌ 1034 

நள்ளுடைக்‌ 

பத்‌ திரைகேள்வன்‌ 

நாயன்மார்களைப்‌ 
புகழும்‌ 

விஞ்சுதாரு 

பரமதத்தை-மேலான 
திளிகள்‌ ்‌ 

இங்கனம்‌ 

நிலங்கடந்த 

சத்‌ இரயாகம்‌ 

உயர்சத்திரயாகம்‌ 

நைமிசம்‌ 

செய்யவேண்டியது 
தவம்‌ என்று 

அருத்தி 

இருவாரூர்ப்‌ புராணம்‌ 

ரோமஹர்ஷணர்‌ 

மேலான (முனிவர்கள்‌ 
என்னும்‌ சொல்‌ 
வேண்டா) 

௪ தப்புனல்‌ 

சிவப்‌ பேறுறுதல்‌ 

நூல்‌ ஆராய்ச்சி 

இருப்பவள்‌ 

சித்தாக இருப்பவள்‌ 

உடையது அன்று 
அ - 

புண்ணியஸ்தலத்திலே. 

அருந$்தலங்கள்‌ 

யத்‌ இதம்‌ அஸ்மிந்‌ 

புகழ்வார்‌ 

உருநலம்‌ 


பாடல்‌, வரி 


எண்‌, 


72 
75 
69 
89 


91 


92 
95 
98 
100 
105 
105 
105 


107 


110 
133 
135 
145 
158 
164 
174 


178 
196 
197 
221 
224 
22௦ 
227. 
230 
230 
232 
251 


[அட] 
மெ பூம ஐ ட ஜஐ்மரளுகு ல மேள 


ர ஓ பு செரு. ஐ 


பிழை. 


ஒப்பொருள்‌ 
ஞான மணிவர்‌ 


நீராடல்‌ ன்‌ 


சித்கன அதிகப்‌ பேரின்‌ 
பம்‌ ்‌ 

மெய்விரத மான்மிபத்‌ 
தில்‌ 

ஞானமால்‌ 

புத்தாள 

கருங்கழற்கடு 

உளம்‌ தழுவ 

சுங்கம்‌ 

பு ரஸ்‌ ஸத்யம்‌ 
வேதசாஸ்த்ராத்பரம்‌ 
நாஸ்கு 


அவன்‌ தூண்போல்‌ ... 


கரணன்‌ ன 
இறந்தானோடு 

மாநகர்‌ 

பிரமனைக்‌ 

விக்ரம்‌ 

பெளத்தம்‌ 

சித்திரம்‌ 


இப்பிரகாசர்‌ 
கடப்பாறை 
கரேணிகச்‌ 
சித்திரப்படலம்‌ 
வேலையாள்‌ 

பயம்‌ குன்றி 

அகம்‌ ல்க 
பாதிவம்‌ 

இன்றேய்‌ 
வினைவறிந் து 

எரிய ச 


இருத்தம்‌ 


முப்பொருள்‌ 
ஞான முனிவர்‌ 
நீரால்‌ 
கனசித்‌ ௮திகப்பேரின்‌ 
பம்‌ 
மெய்விரத மான்யத்‌ 
தில்‌ 
ஞான நூல்‌ 
புத்தான 
கருந்தழ.ற்கடு 
உமை துழுவ 
அங்கம்‌ 
புஈஸ்‌ ஸத்யம்‌ 
வேதாச்சாஸ்த்ரம்பரம்‌ 
நாஸ்தி 
அவன்‌ கரம்‌ தூண்‌ 
போல்‌ 
காரணன்‌ 
சி.றக்தானோடு 
மாககர்‌ 
வியாசரைக்‌ 
விக்னம்‌ 
பெளத்ரம்‌ 
சித்தீசப்படலம்‌ (சிவ 
ஞான சுவாமிகள்‌ 
காஞ்சிப்புராணம்‌) 
இபப்பிரகாசர்‌ 
கடப்பாரை 
காரணிகச்‌ 
சித்தீசம்‌ 
வேலையான்‌ 
பயம்‌ இன்றி 
ஆகம்‌ 
பாகவம்‌ 
இன்மேல்‌ 
விளைவறிந்து 
எறிய 


பாடல்‌ 
எண்‌. 


252 
2௦0 
291 
297 
305 
313 
320 
344 
360 
403 
416 
416 
908 
௦08 
514 
519 
527 


608 
௦20 
088 


690 
692 
767 
608 
621 


822 


850 
8509 


955 
97/2 


6 
3 


ஞு ஆ தலி ஒட 2. லுவு டெலிவரி ஓ 


பிழை. 


க்ச்சன்‌ 

இன்றறிந்தான்‌ 
ஓயதம்‌ 

கலந்து 

கூறும்‌ 

நம்பி 

சுரன்‌ 

நானேஸ்வரம்‌ 
கரையானாய்‌ ட 
பொற்றனை ச 
சுகளம்‌ ன்‌ 
சுகளத்தை. சுகளம்‌.... 
யஜேமஹே ள்‌ 
சிவபக்தனான்‌ 
இருவாஃம்‌ ர 
உறைமிடற்றுஇறை... 
பொருள்‌ மூர்த்திகள்‌... 


தாளம்‌-கருமை 
நிறுத்திள்‌ 
விதுபாதம்‌-பிரம்ம 
முகூர்த்தம்‌ 
மாவலபாலின்‌ 
மலடிமை டக 
மண்டல்‌ க 
செய்வாய்‌ 
அணு முழுவதும்‌ 
வானகத்தில்‌ கூடிற்று. 


பெண்ணின்‌ வயிற்றில்‌ 
தோன்றாத தன்மை. 


மூளர்‌இறை 
சிவன்‌ 


சற்காரம்‌-உபகாரம்‌ ... 
நம்மாழ்வார்‌ வந்த 


தருத்தம்‌ 


கசன்‌ 

இன்றறந்தேன்‌ 

ஓயரம்‌ 

கரந்து 

உறும்‌ 

நபி 

சூரன்‌ 

ஞானேஸ்வரர்‌ 

கறையானாய்‌ 

பொ.ற்றளை 

அகளம்‌ 

அ௮களத்தை. ௮களம்‌ 

யஜாமழஜஹே 

இவபந்‌்தனான்‌ 

இருவாசகம்‌ 

கறைமிடற்று இறை 

பொருள்‌ மும்மூர்த்தி 
கள்‌ 

காளம்‌-கருமை 

நிறுத்தினள்‌ 

விதிபாதம்‌ யோகங்‌ 
களுள்‌ ஓன்று 

மாவலப்பாலின்‌ 

மலடிமைம்மை 

மண்டலம்‌ 

செல்வாய்‌ 

ஆன்மாக்கள்‌ ஆணா 
கவே தோன்றிற்று 
(உற்பவித்தது) 

பெண்‌ வருக்கமே பிற 
வாகு நிலை 

மூளரிஇமை 

சிவம்‌ 

சற்காரம்‌- உபசாரம்‌ 

நம்மாழ்வார்பால்‌ 
வந்த 


பாடல்‌ 
எண்‌ 


1022 
1113 
1186 
1200 
1209-1210 
1225 
1245 
1260 
1206 


2 
ஃ 


ம்‌ இழி 2 2 14 


பிழை 


தாவர 
கங்கணத்தால்‌ 
அங்குலம்‌ 
மீனாட்சி 

அங்கு 
சுக்கம்‌ 
வளைதல்‌ 

செய்‌ என்னோர்‌ 


ஏற்றுக்கொள்வாள்‌ ... 


இருத்தம்‌ 


தவறி 
கங்கணத்தாள்‌ 
அங்குரம்‌ 

மீட்சி 

அருகு 

சருக்கம்‌ 

வனைதல்‌ 

செய்‌ என்றோர்‌ 
ஏற்றுக்கொள்வான்‌ 





